CIIL Intensive Course Series - 2 


AN INTENSIVE COURSE 
IN TAMIL 


2 


1 


V 


S. RAJARAM 


Mama 


CENTRAL INSTITUTE OF INDIAN LANGUAGES 
MYSORE - 570 006 INDIA 


AN INTENSIVE COURSE 
IN TAMIL 


CIL INTENSIVE COURSE SERIES 2 


GENERAL EDITOR 


M.S. THIRUMALAI 


AN INTENSIVE COURSE 
IN TAMIL 


Dialogues , Drills , Exercises 
Vocabulary , Grammar and 
Word Index 


S. RAJARAM 


मममेव मात्र 


CENTRAL INSTITUTE OF INDIAN LANGUAGES 
MYSORE - 570006 INDIA 


First Published in July 1979 
Guru Poornima Ashadha Suddha 1901 


by D. P. Pattanayak , Director 
Central Institute of Indian Languages 
Printed at Central Institute of Indian 
Languages Press , Mysore 


Central Institute of Indian Languages 


Price Rs . 74 


No part of this book may be reproduced 
in any form without permission from the 
publisher. 


Contents 


... 


FOREWORD 
EDITOR S NOTE 


: 


vii 


viii 


ACKNOWLEDGEMENT 
INTRODUCTION 


ix 


REFERENCES 


XX 


ABBREVIATIONS 


xxi 


TAMIL ALPHABET 


xxii 


UNIT 


LESSON 


... 


1 
14 
24 
38 


48 


: 


1 1 I am a Tamil teacher 

2 He is a Malayalam student 
3 Is Tamil your mother tongue ? 
4 Is HMT a good watch ? 
5 At the hostel 
6 In the classroom 
7 Jawaharlal Nehru 
8 Whose umbrella is this ? . 
9 In the hostel room 
10 Of what nature is Radha ? 
11 What is the number of this house ? 
12 Shopping 


62 
72 


83 
93 
102 
117 
125 


: 


... 


2 13 What are you ? 

14 With an officer 
15 India 
16 Dresses 
17 How is Thanjavur ? 
18 How is the weather in Mysore now ? 


132 
143 
151 
158 
165 
175 


... 


... 


: 


3 19 Renting a hotel room 

20 About the hotel 
21. Buying fruits 
22 At the dinning hall 
23 Do you know Tamil ? 


183 
192 
199 
206 
214 


ii / Contents 


4 24 Visiting a friend s house 

25 Buying a bus ticket 
26 Boarding the bus 


221 
230 


239 


... 


... 


5 27 Going to the market 

28 Preparation to go to Kanyakumari 
29 Receiving a friend 
30 Sending off a friend 


246 
257 
266 
275 


: 


6 31 Writing home assignments 

32 At the tiffin hall 
33 Buying a saree 


282 
291 
298 


7 34 Receiving a telegram 

35 Departing from the house 
36 In the kitchen 


304 
311 
319 


325 
332 


342 


.. 


351 
359 


8 37 Where did you study ? 

38 When did you join the job ? 

39 Will you please give this book to him ? 
9 40 Guiding to the Central Institute of 

Indian Languages 
41 With the peon 
10 42 Asking for recommendation 

43 Why do you worry so much for this ? 
11 44 Don t write the homework with 

ball point pen 
45 What do we do with legs ? 
46 Meeting a friend for recommendation 
47 Madurai 


366 
373 


378 
385 
392 
399 


... 


409 
416 
424 


12 48 Consulting a doctor 

49 With the servant boy 

50 Instructing a cook 
13 si We teach Tamil 

52 Morning duties 
14 53 Are all the examinations over ? 

54 When is Sundaram coming from Madras ? 


431 
438 


.. 


444 


... 


451 


Contents / iii 


458 
466 
474 
482 
489 
495 


15 55 I want to learn Tamil 

56 Inviting a friend 
57 Borrowing money from a friend 
58 Expecting a guest to arrive 
59 Do you know reading Marathi well ? 

60 What should I do in the morning ? 
16 61 With the station master 

62 About a film 
63 About an actor 
64 Opening an account in the bank 
65 About a musician 
66 Over the telephone 

67 About the smugglers 
17 68 Asking way to Kanyakumari 

69 Meeting a friend after sometime 
70 About the preparation for examination 
71 About the examination 
72 Consulting a teacher 
73 The Moon 


503 
511 
518 
525 
532 
539 
547 


... 


553 
562 
570 
577 
585 
593 


... 


596 
605 
613 
621 


18. 74 About the Garden 

75 About the crops 
76 Preparation to go to a doctor . 

77 Advice to the patient 
1978 Going to the Railway station 

79 Hiring a taxi 
80 Appointing a servant maid 
81 The Mysore zoo 


628 
637 
645 
655 


... 


662 
670 
677 


... 


20 82 The crow and the fox 

83. About a public meeting 

84 Going to Madras 
21 85 Going on a pilgrimage 

86 At the post office 

87 With the porter 
22 88 Arranging a trip to Azhaharkoil 

89 Going for a picnic 
90 Intimation about a friend s arrival 


685 
695 
703 


... 


:: 


711 
722 
731 


... 


ir / Contents 


23 91 Ramayana 

92 Visiting Thiruparankundram 
93 Asking for a job 


737 
748 
757 


: 


24 94 Holiday reading 

95 About learning another language 


764 
773 


: 


25 96 Tamil newspapers and magazines 

97 With the vegetable seller 
98 An accident 
99 The snake 
100 With the dhoby 


783 
792 
801 
808 
815 


WORD INDEX 


824 


... 


Foreword 


The Central Institute of Indian Languages was set up on the 
17th July , 1969 with a view to assisting and co - ordinating the 
development of Indian languages . The Institute was charged with 
the responsibility of serving as a nucleus to bring together all the 
research and literary out - put from the various linguistic streams to 
a common head and narrowing the gap between basic research and 
developmental research in the fields of languages and linguistics in 
India . 


The Institute and its five Regional Language Centres are thus 
engaged in research and teaching , which lead to the publication of 
a wide - ranging variety of materials . Preparation of materials 
designed for teaching / learning,at different levels and suited to specific 
needs is one of the major areas of interest of the Institute . Basic 
research relating to the acquisition of language and study of language 
in its manifold psycho - social relations constitute another broad range 
of its interest . The publications will include materials produced by 
the members of the staff of the Central Institute of Indian Languages 
and its Regional Language Centres and associated scholars from 
Universities and Institutions , both Indian and foreign . 

The Central Institute of Indian languages has initiated a 
Basic Course Series in major Indian languages to provide suitable 
and comprehensive material for learning and teaching the language 
concerned for Indians . In a language teaching situation , the teacher 
is expected to combine the roles of a psycho - linguist , socio - linguist , 
linguist , language pedagogue , a creator of materials , a literary critic 
and a testing and evaluation expert . Most of his competences are 
naturally reflected in the materials , which simultaneously are graded 
from simple to complex , known to the unknown and contrived to the 
natural . This is a very difficult task . After research and experi 
mentation we have come out with more questions than answers at 
each stage of ihe material . For example , how basic is basic ? What is 
grading ? In what way can linguistic and cultural matter be graded ? 
Is question , with which most learning , begins , simpler than state 
ment ? How does one move from a purely language based 
competenca to.crcating literary sensibilities ? How does one build 
into the material conceptual prose ? How are lessons to be presented ? 
Should the translatcd discourse structure be made to look similar 
to the original discourse structure ? Questions such as these 
have been answered differently by different teachers and researchers . 


vi i An Intensive Course in Tamil 


This search is a continuing phenomenon . Therefore , these materials 
represent our unfinished education in this area . 

The format for the basic course is the result of a consensus 
arrived at by the lecturers and Principals of the five Regional 
Centres of the Institute engaged in the teaching of major Indian 
languages . This is the product of almost eight years of teaching and 
research . This format is flexible and has left much scope for 
individual authors to innovate . If these courses help the desirous to 
learn and stimulate those interested in applied linguistics , with 
special reference to the teaching of Indian languages as second / 
foreign languages , then the Institute would feel rewarded . 

I congratulate the teachers , the trainees , the supervisors and 
the press and publication people who have brought out the publica 
tion in a creditable manner . 


Duti Prasanna Pattanagase 


(DEBI PRASANNA PATTANAYAK ) 

Director 


Editor s Note 


The Intensive Course Series aims at imparting mainly a 
proficiency in the listening and speaking skills of the language 
learnt . The learning materials are presented in the script of the 
language throughout ; in the beginning several lessons are presented 
in Devanagari as a prop . The books under this series do not provide 
the learners with an introduction to the script of the language . 
However , the traditional alphabetic chart of the concerned 
language is given at the beginning of the book . In addition , the 
learners are expected to master the script of the language before 
they actually use the lessons of the Intensive Course . For this they 
are advised to use Script Books and Copy Books published by the 
Central Institute of Indian Languages in its CIIL -KVS Series. For 
Tamil , they can also use another publication of the Central Institute 
of Indian Languages , viz . , An Introduction to Tamil Script : 
Reading and Writing . 

Language teaching , in some sense , is an artificial activity . 
It requires breaking the global language into , at times even 
arbitrary , units . The books in this series are no exception to this 
inevitable consequence of the model followed . This was , however , 
borne in mind all through to keep the artificial element under 
control . 

Each Language learning manual in the Intensive Course 
Series covers the “ basic ” structures of that language used for certain 
identified topics of common interest . Lessons are generally presented 
in the form of conversations . These lessons are grouped under 
various units . 


The variables for the choice of dialect through which the 
materials are presented , the methods for the administration of 
exercises and drills in the class , and other tips for both the teacher 
and the tearner would be found in the introduction to every book in 
the series . It should be emphasized here that the Intensive Course 
Series is an integral part of the scheme of language teaching of the 
Regional Language Centres of the Central Institute of Indian 
Languages. Books in the Intermediate Course Series and the 
Advanced Course Series are an extension of the books published 
under the Intensive Course Series . 


M. S. THIRUMALAI 


Acknowledgement 


An Intensive Course in Tamil is intended for teaching Tamil 
as a second / foreign language . 


I would especially like to express my indebtedness to Dr. D. P. 
Pattanayak for his constant encouragement and valuable suggestions . 
I am indebted to Dr. M. S. Thirumalai who has taken the pain of 
reading the manuscript in an early and overinflated form and made 
many helpful suggestions and finally edited . 


I am thankful to Dr. E. Annamalai and Dr. K. V. V.L. Nara 
simha Rao , Principal , Southern Regional Language Centre with 
whom I discussed many aspects of this book . I am also thankful 
to my colleagues Dr. V. Gnanasundaram , Mrs. B. Syamalakumari, 
Mrs. M. N. Leelavathi , Dr. G. Subbiah , Dr. R. Panneerselvam , 
Dr. K. Rangan , Mr. N. Nadaraja Pillai and Dr. G. Sankaranara 
yanan for many stimulating discussions and their criticisms of my 
earlier part of this work and to Mr. N. H. Itagi who designed the 


cover . 


Of the many people who have helped me determine the 
content and organisation of this book , I would particularly like to 
thank several batches of students of Tamil at Southern Regional 
Language Centre who have had this material tested on them and 
who have been responsible for many modifications. 

Finally , I should like to express my thanks and appreciation 
to Mrs. Grace for expert typing , the Manager and the staff of the 
Central Institute of Indian Languages Press and Sri H. L. N. Bharathi 
for the neat execution of printing . 


S. R. 


Introduction 


Language learning is a complex activity . Its success is largely 
determined by the method , medium , material and the motivation 
of the learner . The highly organised curriculum and planning show 
the way to achieve the educational goal with ease and rapidity . 

The present Intensive Course emphasizes listening and speak 
ing skills . The Phonetic Reader , the Script Book , the Recall 
Vocabulary ( semantically classified ), the Hindi - Tainil Common 
Vocabulary and several other reading and writing materials envi 
saged by the Central Institute of Indian Languages for use in the 
basic course stage of its Regional Languages Training Programme , 
may be used with profit along with this book . 

The present book is intended mainly to be used in the basic 
course stage of the Tamil language training programme of the 
Central Institute of Indian Languages . The entire training pro 
gramme has the duration of 10 months , i.e. about 1100 clock hours . 
This period is divided into three stages , namely , basic course , inter 
mediate course and advanced course . The basic course has about 
450 clock hours of instruction with primary emphasis on the spoken 
language . The present Intensive Course is the prescribed instruc 
tional material for the above mentioned course aiming at listening 
and speaking skills in the basic level . This book can be very profi 
tably used as a text book also for any generalised second language 
Tamil course . 


There are atleast three principles which characterize an 
Intensive Course . They are ( i ) complete concentration on one 
purpose ( ii ) high degree of curriculum organisation and planning 
and ( iii ) the separation of the functions of teaching and drilling . 

The first principle entails that ( a ) the learner concentrates on 
the learning task ; ( b ) the teacher and the material producer present 
the learning material in a systematic and consistent manner , taking 
one step at a iime and concentrating wherever possible on one 
structure at a time . 

The second principle advocates high organisation and meti 
culous planning . As the allocated time is precious and valuable the 
careful planning of what is required by the student is indispensable . 
The selection and gradation of the linguistic patterns and the 
presentation will certainly facilitate the learner to acquire the 


x / An Intensive Course in Tamil 


language rapidly . , Therefore , a high degree of organisation and 
planning is one of the basic pre - requisites of an intensive language 
training course . The present book will cover 300 hours of intensive 
instruction following a sequence of four basic steps , namely , presenta 
tion , explanation , repetition and transfer in the basic course stage . 
The rest of the instructional hours will be devoted for such items as 
script teaching , practice in the language laboratory , reading etc. 
232 teachable linguistic patterns are carefully graded considering the 
various factors like simple to complex , known to unknown , relevance 
of content to the user etc. 


With regard to the third principle , there is a strong belief that 
the teacher who introduces patterns alone can do the better function 
of drilling . But some scholars like Orrin Frink ( 1968 ) feel that it 
is inadvisable to have the same teacher for both the functions. He 
holds the opinion that to insure the optimum fulfilment of teaching 
and drilling there should be a separation of responsibilities taken by 
the teacher who introduces the patterns on the one hand and the drill 
instructor on the other . Although this principle has no direct rele 
vance to the preparation of instructional material as such , the teach 
able patterns are covered in the body of the lesson and the drills 
and exercises are presented separately after the body of the lesson . 

Several linguists , both Indian and foreign have published 
materials for teaching and learning Tamil as a second or a foreign 
language . Special reference may be made to the works of 
Shanmugam Pillai ( 1965 ; 1968 ) , Jothimuthu ( 1965 ) , Kumaraswami 
Raja and Doraswami ( 1966 ) Schiffman ( 1971 ) Asher and Radha 
krishnan ( 1971 ) Samraj ( 1972 ) , Subramoniam and Veeraswamy 
( 1973 ) Pattanayak etal ( 1974 ) and P. Kothandaraman ( 1975 ) . 


The present work takes into account the merits of the above 
but differs from them in several ways in terms of selection , gradation 
and presentation . Firstly , in the preparation of instructional 
materials the methodics in which the linguistic items and the peda 
gogical implications should be combined and properly blended . In 
other words , there should be a proper co - ordination between the 
list of linguistic items and the most appropriate sequences for 
practical teaching should be pursued . 

Secondly , as language is a social activity , utterances learned 
and produced should be acceptable and appropriate to the be 
haviour patterns of the community in which it is spoken . The 
criterion of appropriateness in many of the existing materials has 


Introduction / ri 


not been adequately considered . As a result of this , the foreign 
language learnt is not functional for communicative 
purposes . It also leads the learners to utter sentences lacking 
authenticity . Pattern practice and dialogues alone will not 
be sufficient to meet the needs of the learner in communication . 
“ Activities such as pattern practice , dialogues , question - answers are 
pretend language learning activities ” ( Jakobovits : 1972 ) . This 
does not mean that these pretend activities would not have any 
impact on the process of language learning . The question is how 
far these conversational transactions are real and authentic . It 
is obvious that classroom cannot be a real conversational setting for 
all purposes . Hence , it is quite imperative on the part of the 
material producers to provide the learners with conversational rules 
or the communicative rules of the speech community whose langu 
age is being learnt . The present book tries to overcome this problem 
by providing the learners with many different types of conversations 
in natural setting and also by giving varied drills . The notes at the 
end of the lessons provide certain conversational rules . 

The following are the main and the sub - objectives of the basic 
course offered at the Regional Language Centres of the Central 
Institute of Indian Languages : 

1 To perceive and reproduce the sounds and their meaningful 

sequences . 
Sub -objecijves : 
a To identify the sounds in their meaningful sequence . 
b To discriminate the sounds in their meaningful 

sequence . 
c To orally reproduce the sounds in meaningful sequence . 
2 To be able to form sentences orally from given patterns 

and lexical items . 
3 To be able to converse with the teacher and with fellow 

trainees on specified topics under controlled situations . 
4 To be able 10 narrate specified events and topics orally . 
5 To be able to read simple and graded passages with 

comprehension , 
Suh -objectives : 
a To be able to recognize the letters of the alphabet in 

isolation and in sequence . 
b To be able to comprehend passages containing simple 


sentences , 


rii / An Intensive Course in Tamil 


o to be able to write simple seniences and guided composi 

tions on specific topics. 


Sub -objectives : 
it to be able to write letters , words and simple sentences . 
h To he able to write guided compositions on specified 

topics . 


Of the above objectives, the present Intensive Course is based 
on the objectives 2 to 4 . 

With regard to the teaching method to be adopted , the 
Central Insti ! ute of Indian Languages is highly convinced by theory 
and experience that no single method can explain and guide second 
language learning as a developmental process . The complexity of 
language teaching can be met only with flexible and many sided 
procedures and techniques. Therefore , an integration of many 
procedures into a method is highly appreciated . in this way , our 
approach is " eclectic " which is open to all valuable suggestions from 
different methods . 


The language variety used in this Intensive Course may be 
described as the Standard Colloquial Tamil which is generally 
considered as the spoken language of the educated non - Brahmins . 

Unlike other instructional materials the present book adopts 
the Tamil script for the presentation of the lessons from the beginning 
to end . in Tamil , it is not uncommon to write the spoken forms in 
Tamil script when the creative writers want to bring in reality . 
But , the second language teaching materials follow a convention of 
using Roman script from the beginning to end . Although the 
Tamil script , like any other script , is inadequate to bring out 
the natural pronunciation , using this script in a composite course 
like the one visualised here will enable the learners to read the 
written materials Auently at the later stage . Our experience 
shows that the masiery of script can be achieved within ten clock 
hours . Hence , the teacher is expected to ask the students to start 
reading the text in the script of the language concerned . The 
transcription here does not account for all the nuances of the spoken 
rythm . For example , the phenomenon of nasalisation which is 
common to all the dialects of Tamil is not represented . Various 
writers use different devices to represent this phenomenon . But in 
this Intensive Course no such device is used . However , the pronun 
ciation rules should be clearly stated before going into the details of 


Introduction / xiii 


the text . For example , the vowels followed by the nasals 6oT and lo 
are nasalized . That is , வந்தான் came - he should be read as 
vandaa and வறோம் come - we should be read as varoo . The 
English borrowed words are exceptions to this rule . Similarly , the 
pronunciation rules have to be given by the teacher wherever 
necessary . 

The Tamil alphabet does not provide symbols for the voiced 
stops in the word initial position in borrowed words and in the word 
medial position after the homoorganic nasals . Similarly , no 
symbols are provided for the fricative sounds that occur in the 
intervocal position . Accordingly certain reading and speaking 
conventions must be explicitly stated and explained to the class . 
Allophonic variations of the stop phonemes are given below : 
| k / : க் [ k ] : கலம் பாக்கம் 

[ g ] : தங்கம் 
[ x ] : தாகம் 


Ic / : ச் [ c ] : சட்டம் அச்சம் 

[ j ] : பஞ்சு 
| t / : ட் [ t ] : டப்பா / பட்டம் 

[ d ] : படம் 


| t / : த் [ t ] : தகவல் / அத்தான் 

[ d ] : தந்தம் 

[ 9 ] : சாதம் 
| p / : ப் [ p ] : பங்கு அப்பம் 

[ b ] : கம்பம் 
[ b ] : கபம் 


| s / : ச் 
ச் ( s ) : சரஸ்வதி / ஸரஸ்வதி 

அசல் 


Similarly , there is no letter in Tamil which can be used to 
represent the high back unrounded short vowel [ t ]. The letter 2 
is used for both high hack rounded short vowel [ u ! and high back 
unrounded short one! Therefore , a pronunciation rule has to 


1 . 


xiv / An Intensive Course in Tamil 


a 


be given that the letter 2 should be proncunced as ( u ) in the initial 
syllable of a word and as [ t ] elsewhere . 

[ u ] : 

முடி 
/ u / :: 2 [t ] : எறும்பு , எட்டு 
The texts of the first ten lessons are given in transcription in 
Devanagari also . This will enable the learner to read the basic 
patterns in the first class itself. As the learner acquires mastery over 
the Tamil script he is expected to switch over from Devanagari to 
the Tamil script . The Devanagari is used here as a cruich to learn 
the pronunciation . 

This Intensive Course consists of 25 Units which are 
further divided into 300 lessons . Each unit consists of two or more 
lessons . A unit is designed in such a way that it will cover a group 
of related grammatical patterns of a major grammatical structure . 
This is further divided into several tcachable patterns . Each lesson 
will cover atleast one of the structural patterns of the major 
grammatical structure focussed in the unit . In other words , while 
each lesson focusses on a strutcural pattern , the unić focusses on 
group of related structural patterns that form a single major gramma 
tical structure . Each lesson is to be used in the classroom for 
three clock hours . 

Each lesson , in turn , has six components , namely , dialogue, 
drills, exercises, vocabulary, grammar and notes in order . Eacii 
dialogue presenís a meaningful situation with the introduction of 
two or three teachable patterns . As the number of lessons increases 
the patterns are reinforced in the subsequent lessons . However , the 
other following components such as drills , exercises , grammar etc. , 
focus more on those specific new patterns that are introduced in each 
lesson . They are confined only to the new teachable patterns of a 
particular lesson . However , the teacher may also use the previous 
patterns for drilling as and when they are found necessary . 

Each sentence in a dialogue is given immediate English 
translation . But the translation does not maintain one - to - one 
correspondence with the structural elements of the Tamil sentence . 
The free English translation is provided to give general comprehen 
sion of the given sentence in particular and the dialogue in general . 

The drills are designed to train the learner to speak through a 
mastery of the basic structural patterns of the language . The drills 
include variation drill , build up drill , expansion drill , question 


Introduction / xv 


answer drill , substitution drill , transformation drill and integration 
drill . Each drill is administered to bring out automatic accuracy 
and speed of performance. In the present Intensive Course the 
drills are carefully graded . Every drill starts from a single sentence 
as an example of a particular pattern . 

The drills are immediately followed by different kinds of 
exercises . As it is mentioned earlier , in a drill the learner s attention 
is concentrated on giving a grammatically correct response whereas 
in an exercise the learner has to find an appropriate answer . This 
is a selected learning activity that is guided by clear and adequate 
instructions . The exercises , in this Intensive Course , are carefully 
organised to develop the learner s repertoire of performance strategies . 
Since each exercise presupposes a certain amount of knowledge of 
linguistic rules , the exercises immediately follow the structural drills 
where the linguistic rules are practised and consolidated . Each 
lesson has a number of exercises that are intimately connected with . 
the structure introduced . 


The vocabulary items of each lesson are listed separately 
according to the order of occurrence in the dialogue . This includes 
only the items that occur for the first time . The English equivalent 
is given against each item . This meaning is confined to the context 
of reference in the dialogue . That is , the shades of meaning and 
other relevant information of the use of an item are not given 
in the present Intensive Course . However , the teacher has the 
liberty of bringing the various uses of a vocabulary item wherever 
felt necessary . 

With regard to the selection of the vocabulary items and their 
meanings a reference may be made to the Recall Vocabulary 
( Semantically classified ) and the Hindi - Tamil Common Vocabulary 
published by the Central Institute of Indian Languages . The above 
materials were the major source for selection . Similarity and 
difference between the learner s language and the target language 
may likely to result in ease or difficulty in acquiring the vocabulary. 
The vocabulary items that are similar in form and in meaning , 
similar in form but different in meaning , similar in meaning 
but different in form and different in form and in meaning 

carefully included taking into account different Indian 
languages . Therefore , the teacher may make use of the above said 
materials as extension to this Intensive Course in teaching vocabu 
lary . 


are 


xvi / An Intensive Course in Tamil 


The grammatical explanations given in the present book are 
functional in their nature . They are intended to cater to the needs 
of a teacher to teach a lesson successfully and help the students in 
understanding the structures . For the sake of convenience , each 
pattern listed under variation drill is explained in detail and each 
explanation is referred to by the number of the unit and the lesson . 
In case , the grammatical explanation of a particular structure is 
spread over more than one lesson the student is guided to refer back 
for continuity . 


Each grammatical note is followed by sandhi . The sandhi 
rules are given in descriptive terms and the examples are listed 
immediately . Every sandhi rule is reinforced in the subsequent 
lessons by giving examples without the rule proper . However , the 
numbers of the sandhi rule the unit and the lesson in which the 
sandhi rule occurred for the first time are indicated within brackets . 


Each lesson ends with a cultural note , if any . 


This Intensive Course has a word index as an appendix . The 
words are listed alphabetically and each word is given with its 
corresponding equivalent from the written language because the 
difference between the spoken and the written varieties of 
Tamil language is wide . This would be helpful for the learner to 
understand the difference in pronunciation and ease the switch over 
from spoken to written without much difficulty. The unit and the 
esson numbers are also given against each word to enable the learner 
to refer to its use in a context . 


The following instructions will be found useful by the teacher . 


1 The teacher should always bear in mind that a good 

method is comprehensive and eclectic . The valuable 
suggestions from different methods may be used whenever 
the situation demands . 


2 Acquisition of good pronunciation forms an important part 

of language learning . The teacher should make the leagner 
to acquire the capacity to recognize the various speech 
sounds and produce them in isolation as well as in sequences . 
The phonetic drills in the Tamil Phonetic Reader may be 
used for effective pronunciation drill . The meaning of the 
words may be ignored at this stage . 


Introduction / xvii 


3 The articulatory description of a problem sound is a power 

ful prop . Facial diagrams can also be used . The contras 
ting pairs consisting of the problem sounds should be 

administered for drills . 
4 The script should be taught simultaneously with patterns . 

To get a mastery over the orthography the teacher should 
develop automatic association between written forms and 
speech sounds . Devanagari script may be used for reading 
until the learners master the Tamil script . 


5 It is assumed that there will be a concurrent script teaching 

class on everyday of instruction . Hence the teachers may 
illustrate the letters introduced in the script class with 
words and phrases taken from the structures introduced . 


6 The dialogues in this course are highly situation centered . 

Before presenting the dialogue the teacher should prepare 
the students for understanding the patterns to be introduced . 
This can be done with the revision of the earlier lessons . 
As the dialogues are mostly related to each other this 
ground work can be done easily and successfully . 


7 In introducing the pattern the teacher should pronounce 

each sertence first, followed by a choral and individual 
repetition of the same. 


8 The teacher may bring many more contexts to teach the 

structures involved . Thus , a communicative operation of 
the language in use may be brought to the classroom . 


9 Discourage the students from the habit of over - relying 

on translation for comprehension . Make the students to 
think in the foreign language as early as possible . In the 
classroom make a minimum use of a language other than 
the language being taught . 


10 When new words are introduced special attention should be 

paid by the teacher to their correct pronunciation before 
they are used in the patterns. 


11 A brief explanation on the similarities and differences of 

the patterns introduced in the lesson with reference to the 
learner s mother tongue may be given by the teacher 
provided he has a complete mastery over the learner s 
mother tongue . 


xviii | An Intensive Course in Tamil 


12 In administering drills the teacher should not slow down 

from his natural speed . 
13 The intonation pattern of each sentence as found in con 

versation should be maintained when it is given in isolation 

for drilling . 
14 The teacher should not mimic the learner s mispronuncia 

tion . 


15 Many of the exercises may be administered orally also . 

The teacher should always remember that the exercises 
should be used for written task only after the oral adminis 
tration is over . 


16 The grammar teaching is necessary to impart a knowledge 

of the basic siructural principles . The learner must be 
described the structure nontechnically as far as possible . 


17 In teaching grammar , the learner must be taught the 

terminology which will act as a convenient system of 
reference for the explanation . Being an adult and already 
educated , the learner may not have much difficulty in 
learning certain technical terms and understanding the 
metalanguage . 


18 The learner need not be compelled to memorize the 

grammatical rules . He learns himself many things by 
analogy and analysis . Moreover , the drills and exercises , 
are organised in such a way as to impose a particular 

grammatical rule indirectly . 
19 The internal and external sandhi should be explained ade 

quately . This may be represented in the form of rules as 
the learner is likely to be familiar with sandhi rules of his 

mother tongue . 
20 The teacher should supply the learners with additional 

cultural notes wherever found necessary . 
21 Testing is an essential ingredient in any teaching situation . 

The teacher should undertake the preparation of skillwise 
tests . The testing techniques such as translation , dictation 
composition , multiple choice items , short answer items etc. , 
should be used in the classroom . Careful analysis on the 
part of the teacher is highly expected in preparing and 
scoring test items . 


Introduction / xix 


22 The teacher should use audio - visual aids wherever feasible . 

These have to be prepared by the teacher following the 
materials to be presented in the class . These may include 
picture cards , wall pictures , flannel board and cut outs , 
puppets , film strips , tapes , records , films, television and 


SO ON . 


23 Each lesson is potential enough for the teacher to prepare 

supplementary materials . Therefore , he may prepare the 
same as and when necessary taking into consideration of the 
time factor . 


Many more instructions are commonly found in the books on 
language teaching methods . The teacher is expected to get acquain 
ted with them for effective and systematic teaching . 


References 


ASHER , R.E. and RADHAKRISHNAN , R. ( 1971 ) A Tamil Prose Reader . 

London : Cambridge University Press . 
FRINK , ORRIN . ( 1968 ) Intensive Language Training in The Study of 

Foreign Languages . New York : Philosophical Library Inc. 
JAKOBOVITS , LEON A. ( 1972 ) Introduction ( Authenticity in FL Tea 

ching ) in Savignon , Sandra J. Communicative Competence : An 
Experiment in Foreign Language Teaching . Philadelphia , Pa : 

The Center for Curriculum Development Inc. 
JOTHIMUTHU, P. ( 1965 ) A Guide to Tamil. Madras : Christian 

Literature Society . 
i KOTHANDARAMAN , P. ( 1975 ) A Course in Modern Standard Tamil. 

Madras : International Institute of Tamil Studies . 
KUMARASWAMY RAJA , N. and DORASWAMY , K. ( 1966 ) Conversa 

tional Tamil . Annamalainagar : Annamalai University . 
PAITANAYAK , D. P. , THIRUMALAI, M. S. and RANGAN , K. ( 1974 ) 

Advanced Tamil Reader , Part I. Mysore : Central Institute of 

Indian Languages . 
RAJARAM , S. ( 1972 ) Tamil Phonetic Reader . Mysore : Central 
Institute of Indian Languages . 

( 1973 ) Hindi - Tamil Common Vocabulary. Mysore : 
Central Institute of Indian Languages . 

( 1973 ) Recall 

Recall Vocabulary - Tamil ( Semantically 
classified ) ( mimeo ). Mysore : Central Institute of Indian 
Languages . 

and PANNEERSELVAM , R. ( 1975 ) Tamil Script Book 
( mimeo ) . Mysore : Central Institute of Indian Languages . 
SAMRAJ, S. ( 1972 ) Tamil Vol. I ( Tamil as a Second Language ). 

Mussoorie : National Academy of Administration . 
SCHIFFMAN , H. ( 1967 ) Reader for Advanced Spoken Tamil. Part I 

and II . Washington : University of Washington . 
SHANMUGAM PILLAI , M. ( 1965 ) Spoken Tamil Part 1. Annamalai 
i nagar : Annamalai University . 

( 1968 ) Spoken Tamil Part II . Annamalai 
dagar : Annamalai University , 
SUBRAMONIAM , V. I. and V & ERASWAMY , T.V. ( 1973 ) Intensive Course 

in Tamil. Trivandrum : University of Kerala . 


Abbreviations 


A 
Abl . 
AIT. 
Concess . 
Cond . 
Dat . 
excl . 
fem . 
Fut . 
incl . 
Inf. 
Inst . 
Loc . 
masc . 
N 
Neg . 
nun - hum . 
Obj. 
Pa . 
pl . 
Pr . 
Q 
Rel . Part 
S 


Answer 
Ablative case 
Affirmative 
Concessive clause 
Conditional clause 
Dative case 
exclusive ( pronoun ) 
feminine gender 
Future tense 
inclusive ( pronoun ) 
Infinitive 
Instrumental case 
Locative case 
masculine gender 
Noun 
Negative 
non - human 
Objective case 
Past tense 
plural 
Present tense 
Question 
Relative Participle 
Sandhi 
singular 
singular honorific 
Sociative case 
Subject 
Verb 
Verbal Particinle 


sg . 


sg . hon . 


Soc . 
Subj. 
V 
Verb . Part 


Tamil Alphabet 


Vowels 


. 


இ 


ஆ 


ஈ 


உ 


உள 


எ 


ஏ 


ே 


ஓ 


ஒள 


. 


: 


Consonants 


க் 


ங் 


9. 


ஞ் 


ட் 


ண் 


. 


த் 


ந் 


ப் ம் 


ய் 


. 


ல் 


வ் 


5. 


ள் 


ற் 


2 
. 


* 


15 


இ 


196 


உ 


ور 


ஒ 


ஓ 


ஈ கீ 


ஔ 


• 8 


க 


கா 


கி 


In 


கெகே 


கை 


கொ 


கோ 
கௌ 


ங் 


நு 


நுா 


ஙெ 


ஙே 


09 


ஙொ 


ப93 


ஙௌ 


ச் 


சீ 


சு 


செ 


13 


09 


பாக 


சோ 
சௌ 


9 
) 


49) 


(கா 


D 


ஸ்ரீ 


ப 


ஞெ 


இ 


ஞொ 
ஞோஞௌ 


ட் 


டி 


வ 


9 


13) 


-09 


ண் 


1009 


(009 


ணி a 


1009 


ப 


மல 


99 


த் 


பதி 


து 


தூ 


தே 


த ந 


ந் 


நா 


டெ 

டொ 
டோ 
டௌ ணெ 

ணௌ 
ணே 

ணொ 
தெ தை 
தொ 

தௌ 

தோ 
நெ 
நே 

நோ 

நௌ பெ 

பௌ பை 
பொ 


நி 


5. 5 


நு 


நூ 


w 


ai 


நொ 


ப் 


பீ 


5. 4 9 5 


니 


பூ 


13 


போ 


רות 


பள 


ம 


மா 


மு 


மூ 


மெ 


19 


709 


மொ 


1979 


E.5. 


E5 


பாது பாது) 


ய 


யூ 


mo 


யே 


mo 


பாக 


யௌ 


ர் 


ர 


ரி 


ரீ 


to 


ரை 


பப் 


ரௌ 


ல் 


லா 


லி 


லீ 


லு 


லூ 


லெ 
லே 
லை 


லொலோ 

லௌ 


6 3 


வ் 


பாe 


வி 


fe 


வூ 


வெ 
வே 


09 


வொ 
வோ 
வௌ 


ழ் 


ழ 


பசி 


ழி 


j 


சி 


ழெ 


சில 


cices 


யசின்சி 


ழௌ 


ள் 


ள் ள 


ப19 


ளி 


k 


AO 


ளளூ 


ளெளேளை 


19 


ளோளௌ 


ற 


றி 


றீ 


று 


பய் 


றெ 


ಹಸಿ 


றை 


We 


றோ 


றௌ 


ன் 


னி 

னீ 


ை 


னு 


னூ 

னெ 


னே 


னை 


99 


109 


Aaytam 


Grantha 
letters 


ஸ 


ஷ 


ஹ 


டிடி 


ஸ்ரீ 


11 


UNIT 1 


LESSON 1 


I AM A TAMIL TEACHER 


DIALOGUE 


Vanakkam , Sir . 


சுரேஷ் : 

வணக்கங்க . 
T : பக்கா 


Vanakkam . Who are you ? 


சுந்தரம் : வணக்கம் . நீங்க யாரு ? 
सुन्दरम् : वणक्कम् | नीङ्ग यारु ? 


I am a Tamil Student . 


சுரேஷ் : நான் தமிழ் மாணவன் . 
सुरेश् : नान् तमिळ माणवन् । 


What is your name ? 


சுந்தரம் : உங்க பேரு என்ன ? 
सुन्दरम् : उङ्ग पेरु ऍन्न ? 
சுரேஷ் : என் 

பேரு சுரேஷ் 

பந்த் . 
सुरेश् : ऍन् पेरु सुरेश पन्त् । 


My name is Suresh Pant . 


2 / An Intensive Course in Tamil 


Who is he ? 


1 


He is a Kannada student , Sir . 


சுந்தரம் : அவரு யாரு ? 
सुन्दरम् : अवरु यारु ? 
சுரேஷ் : அவரு கன்னட 

மாணவருங்க . 
सुरेश् : अवरु कन्नड माणवरुङ्ग । 
சுந்தரம் : அவரு பேரு என்ன ? 
सुन्दरम् : अवरु पेरु ऍन्न ? 


What is his name ? 


His name is Mr. Kumar . 


-- 


சுரேஷ் : அவரு பேரு மிஸ்டர் 

குமார் . 
सुरेश् : अवरु पेरु मिस्टर कुमार | 


Mr. Suresh , what is your native 
place ? 


சுந்தரம் : மிஸ்டர் சுரேஷ் , உங்க 

ஊரு பேரு என்ன ? 
सुन्दरम् : मिस्टर् सुरेश, उङ्ग ऊरु पेरु 

ऍन्न 

? 


My native place is Rohtak . 


My name is Sundaram . 


சுரேஷ் : என் ஊரு பேரு 

ரோஹ்தக் . 
सुरेश् : ऍन् ऊरु पेरु रोह्तक् । 
சுந்தரம் : என் பேரு சுந்தரம் . 

என் ஊரு பேரு 
திருத்தணி , 

நான் தமிழ் ஆசிரியன் . 
सुन्दरम् : ऍन् पेरु सुन्दरम् । 

ऍन् ऊरु पेरु तिरुत्तणि । 
नान् तमिळ आसिरियन् । 


My native place is Thiruttani . 


I am a Tamil teacher . 


DRILLS 


a . 


Variation drill 


1.1.1 . நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 
நீங்க மாணவரு . 
नीङ्ग माणवरु । 
அவரு மாணவரு . 
अवरु माणवरु । 
அவரு யாரு ? 
अवरु यारु ? 
நீங்க யாரு ? 
नीङ्ग यारु ? 


1.1.2 . என் பேரு சுரேஷ்பந்த் . 

ऍन् पेरु सुरेश पन्त् । 
அவரு பேரு குமார் . 
अवरु पेरु कुमार । 
அவரு பேரு என்ன ? 
अवर पेरु ऍन्न ? 
உங்க பேரு என்ன ? 
उङ्ग पेरु ऍन्न ? 


i 


: 


Lesson 1 / 3 


1.1.3 . என் ஊரு பேரு 

ரோஹ்தக் . 
ऍन् ऊरु पेरु रोहतक । 
அவரு ஊரு பேரு 
திருத்தணி . 
अवरु ऊरु पेरु तिरुत्तणि । 
அவரு ஊரு பேரு என்ன ? 
अवरु ऊरु पेरु ऍन्न ? 
உங்க ஊரு பேரு என்ன ? 
उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 


1.1.4 . நான் தமிழ் ஆசிரியன் . 

नान् तमिळ आसिरियन् । 
அவரு கன்னட மாணவரு . 
अवरु कन्नड माणवरु । 
அவரு யாரு 

? 
अवरु यारु ? 
நீங்க யாரு 

? 
नीङ्ग यारु ? 


b . Build up drill 
( i ) நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 
ஆசிரியன் 
आसिरियन् 
நான் 
नान् 


நான் ஆசிரியன் . 
नान् आसिरियन् । 
ஆசிரியன் 
आसिरियन 
நான் ஆசிரியன் . 
नान् आसिरियन् । 


( ii ) அவரு கன்னட மாணவரு . 

अवरु कन्नड माणवरु । 
மாணவரு 
माणवरु 
கன்னட 
कन्नड 
அவரு 
अवरु 


அவரு கன்னட மாணவரு . 
अवरु कन्नड माणवरु । 
மாணவரு 
माणवरु 
கன்னட மாணவரு 
कन्नड माणवरु 
அவரு கன்னட மாணவரு . 
अवरु कन्नड माणवरु । 


( iii ) நீங்க யாரு 

? 
नीङ्ग यारु ? 


யாரு ? 


நீங்க யாரு 

? 
नीन यार ? 
யாரு ? 
IS ? 
நீங்க யாரு 

? 
नीङ्ग यारु ? 


TR ? 
நீங்க 
नीज 


( iv ) என் பேரு சுந்தரம் . 

ऍन् पेरु सुन्दरम् । 
சுந்தரம் 
सुन्दरम् 
பேரு 
पेरु 
என் 
ऍन् 


என் பேரு சுந்தரம் . 
ऍन् पेरु सुन्दरम् । 
சுந்தரம் 
सुन्दरम् 
பேரு சுந்தரம் 
पेरु सुन्दरम् 
என் பேரு சுந்தரம் . 
ऍन् पेरु सुन्दरम् । 


4 / An Intensive Course in Tamil 


( v ) உங்க பேரு என்ன ? 

उङ्ग पेरु ऍन्न ? 
பேரு என்ன ? 


உங்க பேரு என்ன ? 
उङ्ग पेरु ऍन्न ? 
பேரு என்ன ? 


க ? 


पेरु ऐन्न ? 


உங்க 


உங்க பேரு என்ன ? 
उङ्ग पेरु ऍन्न ? 


उन 


( vi ) என் ஊரு பேரு திருத்தணி . 

as firsraf7 | 
திருத்தணி 
तिरुत्तणि 
பேரு 
पेरु 


| 


என் ஊரு பேரு திருத்தணி . 
ऍन् ऊरु पेरु तिरुत्तणि । 
திருத்தணி 
तिरुत्तणि 
பேரு திருத்தணி 
पेरु तिरुत्तणि 
ஊரு பேரு திருத்தணி 
ககக கன 
என் ஊரு பேரு திருத்தணி . 

55 45 fear 


ஊரு 


என் 


ऍन् 


( vii ) உங்க ஊரு பேரு என்ன ? 

उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 
பேரு என்ன ? 


உங்க ஊரு பேரு என்ன ? 
उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 
பேரு என்ன ? 


पेरु ऍन्न ? 


க ? 


ஊரு 


ऊरु 
உங்க 


| 


ஊரு பேரு என்ன ? 
ऊरु पेरु ऍन्न ? 
உங்க ஊரு பேரு என்ன ? 
उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 


उन 


c . Expansion drill 
( i ) நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 
தமிழ் ஆசிரியன் 
तमिळ आसिरियन् 


நான் ஆசிரியன் . 
नान् आसिरियन् । 
நான் தமிழ் ஆசிரியன் . 
नान् तमिळ आसिरियन् । 


( ii ) நீங்க மாணவரு . 

नीङ्ग माणवरु । 
தமிழ் மாணவரு 
तमिळ माणवर 


நீங்க மாணவரு . 
नीङ्ग माणवरु । 
நீங்க தமிழ் மாணவரு . 
नीङ्ग तमिळ माणवरु । 


( iii ) அவரு மாணவரு . 

अवरु माणवरु ] 
கன்னட மாணவரு 
कन्नड माणवरु 


அவரு மாணவரு . 
अवरु माणवरु 
அவரு கன்னட மாணவரு . 
अवरु कन्नड माणवरु । 


Lesson 1 / 5 


d . Question - Answer drill 
( i ) Q : நீங்க யாரு 

? 


नीङ्ग यारु ? 


A : நான் மாணவன் . 

नान् माणवन् । 


( iv ) Q : அவரு பேரு என்ன ? 

अवरु पेरु ऍन्न ? 
A : அவரு பேரு குமார் . 

अवरु पेरु कुमार । 


( ii ) Q : உங்க பேரு என்ன ? 

उङ्ग पेरु ऍन्न ? 
A : என் பேரு சுரேஷ் பந்த் . 

ऍन पेरु सुरेश पन्त् । 
( iii) Q : அவரு யாரு ? 

अवरु यारु ? 
A : அவரு கன்னட 
- மாணவரு . 
अवरु कन्नड माणवरु । 


( v ) Q : உங்க ஊரு பேரு 

என்ன ? 

उङ्ग ऊरु पेरु ऍन्न 
A : என் ஊரு பேரு 

ரோஹ்தக் . 
ऍन् ऊरु पेरु रोहतक । 


2 . 


Substitution dril ! 


அவரு மாணவரு . 
अवरु माणवरु । 


( i ) அவரு மாணவரு . 

अवरु माणवरु । 
Substitute 
ஆசிரியரு 
आसिरियरु 


அவரு ஆசிரியரு. 
अवरु आसिरियरु । 


அவரு ஆசிரியரு . 
अवरु आसिरियरु । 


( ii ) அவரு ஆசிரியரு . 

अवरु आसिरियरु । 
Substitute 
நீங்க 
नीड़ 


நீங்க ஆசிரியரு . 
नीङ्ग आसिरियरु । 


என் பேரு சுந்தரம் . 
ऍन् पेरु सुन्दरम् । 


( iii ) என் பேரு சுந்தரம் . 

ऍन् पेरु सुन्दरम् । 
Substitute 
உங்க 
उङ्ग 
அவரு 
अवरु 


உங்க பேரு சுந்தரம் . 
उङ्ग पेरु सुन्दरम् । 
அவரு பேரு சுந்தரம் . 
अवरु पेरु सुन्दरम् । 


f . Transformation drill 

( i ) நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 
நான் மாணவன் . 
नान् माणवन् । 
அவரு மாணவரு . 
अवरु माणवरु । 


நீங்க யாரு 

? 
नीङ्ग यारु ? 
நீங்க யாரு ? 
नीङ्ग यार ? 
அவரு யாரு ? 
अवरु यार ? 


6 / An Intensive Course in Tamil 


(ii) என் பேரு சுரேஷ் பந்த் . 

ऍन् पेरु सुरेश् पन्त् । 
என் பேரு சுந்தரம் . 
ऍन् पेरु सुन्दरम् । 
அவரு பேரு குமார் . 
अवरु पेरु कुमार । 


உங்க பேரு என்ன ? 
उङ्ग पेरु ऍन्न ? 
உங்க பேரு என்ன ? 
उङ्ग पेरु ऍन्न ? 
அவரு பேரு என்ன ? 
अवरु पेरु ऍन्न ? 


( iii ) என் ஊரு பேரு ரோஹ்தக் . 

ऍन् ऊरु पेरु रोहतक । 
என் ஊரு பேரு திருத்தணி . 

35 5 from 


உங்க ஊரு பேரு என்ன ? 
उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 
உங்க ஊரு பேரு என்ன ? 
उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 
Model : .........தமிழ் மாணவன் . (1 ) 

சாசு . TVGI ( 1 ) 
நான் தமிழ் மாணவன் . 

नान् तमिळ, माणवन् । 
( i ) .........பேரு சுரேஷ் பந்த் . ( my ) 

95 UTTI 477 | ( my ) 
( ii ) ...... யாரு ? ( you ) 

TS ? ( you ) 
( iii ) ........ பேரு என்ன ? ( your ) 

பு ? ( your ) 
( iv ) ... யாரு ? ( that - he ) 

415 ? ( that - he ) 
( v ) ........பேரு குமார் . ( that - his ) 

95 5FT { I (that - his ) 
( vi ) அவரு ...... ? ( who ) 

8 .........? ( who ) 
( vii ) நான் தமிழ் ...... ( student ) 

नान् तमिळ | ( student ) 
( viii ) நான் ...... (teacher ) 

T - | ( teacher ) 
( ix ) நான் ...மாணவன் (Tamil ) 
TIF 

HIVq7 | ( Tamil ) 


Lesson 1 / 7 


ऍन् 


( x ) என் ........ சுரேஷ் பந்த் . ( name ) 

STUTTI ( name ) 
(xi ) என் ........பேரு திருத்தணி . ( native place ) 

........ 5 f கன் ( native place ) 
h . Fill in the blanks using the corresponding oblique / possessive forms of the 
given pronouns . 

( i ) நான் ஆசிரியன் . 
नान् आसिरियन् । 

பேரு சுந்தரம் . 

पेरु सुन्दरम् । 
( ii ) நீங்க மாணவரு . 

नीङ्ग माणवरु । 
.... பேரு சுரேஷ்பந்த் . 

पेरु सुरेश् पन्त् । 
( iii ) அவரு கன்னட மாணவரு . 
अवरु कन्नड माणवरु । 

பேரு குமார் . 
पेरु कुमार । 


i . Fill in the blanks using the appropriate pronouns of the given possessive 
forms .. 

( i ) உங்க பேரு சுரேஷ்பந்த் . 
उङ्ग पेरु सुरेश् पन्त् । 

- தமிழ் மாணவரு . 

तमिळ माणवरु । 
( ii ) என் பேரு சுந்தரம் . 
ऍन् पेरु सुन्दरम् । 

ஆசிரியன் . 

आसिरियन् । 
( iii ) அவரு பேரு குமார் . 
अवरु पेरु कुमार । 

கன்னட மாணவரு . 
कन्नड माणवरु । 


L 


ji Give the corresponding possessive forms of the following pronouns. 
( i ) நான் : 

( iii ) நீங்க : 

AS : 
( ii ) அவரு : 

375 : 


TIT : 


8 / An Intensive Course in Tamil 


k . Match the following . 


( i ) நான் 

नान् 
நீங்க 
नीङ्ग 
அவரு 
अवरु 


ஆசிரியரு 
आसिरियरु 
மாணவன் 
माणवन् 
ஆசிரியரு 
आसिरियरु 


1 


1. Frame questions for the answers given below following the model . 


Model : A : நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 
Q : நீங்க யாரு ? 

नीन यारु ? 


( i ) நான் மாணவன் . 

नान् माणवन् । 
( ii ) என் பேரு சுந்தரம் . 

ऍन् पेरु सुन्दरम् । 


( iii ) என் ஊரு பேரு 

திருத்தணி . 
ऍन् ऊरु पेरु तिरुत्तणि । 


Here is some information . Put it all together in one sentence using the 
same order as in the example given below . 


Example : அவரு 

अवरु 
நீங்க 
नीङ्ग 
ஆசிரியரு 
आसिरियरु 
அவரு உங்க ஆசிரியரு . 
अवर उङ्ग आसिरियरु । 


( i) நான் 

नान् 
நீங்க 
नीड़ 
ஆசிரியன் 
आसिरियन् 


( ii ) நான் 

नान् 
ஆசிரியரு 
आसिरियर 


பேரு 


. 


पेरु 
சுந்தரம் 
सुन्दरम् 


Lesson 1/9 


(iv ) அவரு 

अवरु 


ஊரு 


* 


( iii) நான் 

नान् 
நீங்க 
नीङ्ग 
மாணவன் 
माणवन् 


பேரு 
पेरु 
ரோஹ்தக் 
रोहतक 


( vi ) அவரு 


( v ) நான் 

नान् 
பேரு 
पेरु 
குமார் 
कुमार 


- 


अवरु 
நான் 
नान् 
தமிழ் 
तमिळ 
ஆசிரியரு 
आसिरियरु 


( vii ) நீங்க 

नीङ्ग 


( viii ) நீங்க 

नीङ्ग 
ஆசிரியரு 
आसिरियरु 


ஊரு 


ऊरु 
பேரு 
पेरु 
என்ன 
ऍन्न 


யாரு 
यारु 


n . Join the following according to the sandhi rule . 


( i ) கன்னடம் + மாணவரு 

कन्नडम् + माणवरु 
கன்னடம் + ஆசிரியரு 
कन्नडम् + आसिरियरु 


0 . 


Answer the question . 


| 


( i ) நீங்க யாரு ? 

नीङ्ग यारु ? 
( ii ) உங்க பேரு என்ன ? 

ST ? 


( iii ) உங்க ஊரு பேரு என்ன ? 

उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 
( iv ) உங்க ஆசிரியரு பேரு 

என்ன ? 
उङ्ग आसिरियरु पेरु ऍन्न ? 


10 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


யாரு 


வணக்கம் Vanakkam 

நீங்க you ( sg . hon . ) 
वणक्कम् 

" ( Good morning / नीड़ 

Good afternoon etc. ) $ 60T T 
who 

नान् 
915 

LDNT GOTUGOT student 
glo the Tamil language" 

माणवन् 
afho , 

பேரு name 
215 your ( sg . hon . ) 

पेरु 
उन 

6760T my 
6T6OT GOT what 

ऍन् 
ऍन्न 

360T 60TL ( D ) the Kannada 
அவரு that - he ( sg . hon . ) कन्नड ( म् ) 

language 
3795 

ONLI mister 

मिस्टर 
अवरु 

ஆசிரியன் teacher 
native place 

आसिरियन् 
ऊरु 


அவரு - that - his 


ஊரு 


GRAMMAR 


1.1.0 . This Unit introduces a special type of sentence called the equational 
sentence . It consists of two nouns or noun phrases , one being the subject and 
the other predicate . Among various types of sentences , this is the most basic 
sentence type in Tamil . See the following sentence . 


1.1.0 . நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 
Note that there is no verb meaning to be in this sentence . That is to say , 
there is no copula verb ( as is and hai in English and Hindi respectively ). 
This Unit , in twelve lessons , discusses all the major constituents of a noun 
phrase . However , the variants of different constituents of a noun phrase are 
being elaborately discussed in subsequent units , 


1.1.1 . Pronouns in general are defined syntactically as a special class of noun 
phrases which avoid repeating information the sentence has already given . 
This lesson , in particular introduces the personal pronouns of Tamil . In Tamil , 
the pronouns distinguish grammatical categories of person , number and 
gender . They distinguish person , namely , first person , second person and 
third person . The first and the second person pronouns refer to the speaker and 
the person spoken to respectively whereas the third person refers to the person 
proximate to the speaker and the person remote from the speaker . They also 
distinguish number, namely , singular and plural . BTOT ETT I is the first 
person singular pronoun . See the following example : 


Lesson 1 / 11 


1. 1. 1. நான் ஆசிரியன் .. 

नान् आसिरियन् । 
Brás 15 you is originally a second person plural pronoun . It is used here 
to denote second person honorific singular . Example : 


1. 1. 1. நீங்க மாணவரு .. 

नीङ्ग माणवरु । 


910111 3706 that - he is a third person singular honorific pronoun . Example : 


1. 1. 1. அவரு மாணவரு .. 

अवरु माणवरु । 


UNTUU ETB who is a pronoun which can question any human noun or noun 
phrase in a sentence . 


1.1.1 . நீங்க யாரு 

? 
नीङ्ग यारु ?? 


As pronouns , nouns are also inflected for number and gender in Tamil . -94607 
-377 

is a masculine singular suffix . Example : 
1. 1. 1. நான் ஆசிரியன் . 

नान् आसिरियन् । 


- 9115 -375 is an epicene . plural suffix which is used to denote singular 
honorific . 


1.1.1 . நீங்க மாணவரு . 

नीङ्ग माणवरु । 


1.1.2 . The personal pronouns will have corresponding oblique bases when 
they are inflected för case . These oblique bases in isolation have the meaning 
of possessive in Tamil . 67507 ŠI is the corresponding oblique base of the first 
person singular pronoun BTT OTEL I . It has the possessive meaning of my . 
Example : 


1. 1. 2. என் பேரு சுரேஷ் பந்த் .. 

ऍन् पेरु सुरेश् पन्त् । 


Qua 35 your is originally the oblique base of the second person plural 
1616 115 you . It is used here to denote the oblique base of the second 
person singular honorific pronounce 115. It has the possessive meaning 
of your . Example : 


1.1.2 . உங்க பேரு என்ன ? 

उङ्ग पेरु ऍन्न ? 


12 / An Intensive Course in Tamil 


The oblique base of the third person singular honorific pronoun ( remote ) is 
identical with the nominative . 


1.1.2 . அவரு பேரு குமார் . 

अवरु पेरु कुमार । 


1.1.3 . As we have seen earlier , the equational sentence type may have a noun 
or noun phrase as its subject . 6TH 2016 Con 15 Š 376 95 the name of my 
native place is a noun phrase which occurs as the subject of the sentence 1.1.3 . 
DOT (IR CUI 356 96 is a kind of compound noun in which the noun can be 
expanded with possessive meaning the name of the native place . Example : 


1. 1. 3. 67607 2017 15 CW Corradg .. 

ऍन् ऊरु पेरु रोहतक । 
67607 607 777 what questions non -human noun phrase in a sentence . Example : 


1.1.3 . உங்க ஊரு பேரு என்ன ? 

उङ्ग ऊरु पेरु ऍन्न ? 


1.1.4 . Similar to 1.1.3 the first two sentences in 1.1.4 have noun phrases as their 
predicates . $ 0 $ fuvoor afH 37TATER the Tamil teacher is a noun 
phrase which occurs as the predicate of the first sentence in 1.1.4 . It is a kind 
of compound noun in which the noun can be exapanded with meaning the 
teacher who teaches Tamil language . Example : 


1. 1. 4. நான் தமிழ் ஆசிரியன் . 

. 
नान् तमिळ आसिरियन् । 
Sandhi 1. - D -His dropped when – ( - is added . Example : 


வணக்கம் + ங்க வணக்கங்க 
वणक्कम् + - > वणक्कङ्ग 


Sandhi 2. The word final - - is dropped when the word functions as a 
modifier of another noun . Example : 


360T6TLL + 2011 GOOTOUT → $ 60T UT L LDN GUOTOJO 
कन्नडम् + माणवर - > कन्नड माणवरु 


Notes : UGTsau qua Vanakkam is the most common greeting among 
Tamilians accompanied by folded hands . It is used when a person meets 
another person . This greeting can be used at the time of parting also . 


Se - is the honorific marker . This can be added to any sentence to show 
the speaker s politeness and respect to the hearer . Example : 


அவரு கன்னட மாணவருங்க . 
अक्रु कन्नड माणवरुङ्ग । 


Lesson 1 / 13 

1 
The honorific and non -honorific distinction in the sentences such as ATGOT 
fuisir नान आसिरियन् and pron effLI नान् आसिरियरु has a social 
implication that the speaker is more polite when he uses non -honorific form 
SFW CT 3Tfafiga whereas impolite when he uses honorific form ffws 
आसिरियरु । That is . pprror EPFun नान् आसिरियन् is more polite than 
FIT FLAG नान् आसिरियरु । 


UNIT 1 


LESSON 2 


HE IS A MALAYALAM STUDENT 


DIALOGUE 


Mr. Suresh , he is a Malayalam 
student . His name is Mr. Gandhilal.. 


சுந்தரம் : மிஸ்டர் சுரேஷ் , இவரு 

மலெயாள மாணவரு . 

இவரு பேரு காந்திலால் . 
सुन्दरम् : मिस्टर सुरेश , इवरु 

मलयाळ माणवरु । 

इवर पेरु कान्दिलाल् । 
சுரேஷ் : வணக்கங்க . 
सुरेश् : वणक्कंग । 
காந்திலால் : வணக்கம் . 
कान्दिलाल् : वणक्कम् । 
சுந்தரம் : அவரு பேரு பட்ட நாயக் . 
सुन्दरम् : अवरु पेरु पट्टनायक् । 


Vanakkam , sir . 


Vanakkam . 


His name is Mr. Pattanayak . 


Lesson 2/15 


He is a Telugu student . 


அவரு தெலுங்கு 
மாணவரு . 
अवरु तैलुङ्गु माणवरु । 


Vanakkam , Mr. Pattanayak . 


Vanakkam . 


Mr. Pattanayak , what is that ? 


சுரேஷ் : வணக்கம் , மிஸ்டர் 

பட்ட நாயக் . 
सुरेश् : वणक्कम्, मिस्टर पट्टनायक् । 
பட்ட நாயக் : வணக்கம் . 
पट्टनायक : वणक्कम् । 
சுரேஷ் : மிஸ்டர் பட்ட நாயக் , அது 

என்ன ? 
सुरेश् : मिस्टर पट्टनायक , अदु ऍन्न ? 
பட்ட நாயக் : இது புஸ்தகம் . 
पट्टनायक : इदु पुस्तहम् । 
சுரேஷ் : அது நாவலா ? 
सुरेश् : अदु नावला ? 


This is a book . 


Is that a novel ? 


No. This is a text book, 


பட்ட நாயக் : இல்லெ . இது பாடப் 

புஸ்தகம் . 
पट्टनायक : इल्ल । इदु पाडप्पुस्तहम् । 
சுரேஷ் : உங்க தெலுங்கு ஆசிரி 
யரு யாரு 

? 
सुरेश् : उङ्ग तेलुगु आसिरियरु यारु ? 


Who is your Telugu teacher ? 


பட்டநாயக் : மிஸ்டர் விஸ்வநாதம் . 


Mr. Viswanadham ( is my Telugu 
teacher . ) 


पट्टनायक : मिस्टर विस्वनादम् । 


DRILLS 


a . 


Variation drill 


1. 2. 5. PalG LDGlaouanor LDIN GOTOJG. 

इवरु मलयाळ माणवरु । 
அவரு தெலுங்கு மாணவரு . 
अवरु तैलुङ्गु माणवर । 
இவரு யாரு ? 
इवरु यारु ? 
அவரு யாரு ? 
अवरु यारु ? 


16 / An Intens ve Course in Tamil 


1.2 . 6. இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 
அது நாவல் . 
अदु नावल् । 
அது என்ன ? 
अदु ऍन्न ? 
இது என்ன ? 
इदु ऍन्न : 


1. 2.7 . அது நாவலா ? 

अदु नावला ? 
இல்லெ , அது பாடப் புஸ்தகம் . 
इल्ल, अदु पाडतुस्तहम् । 
இது பாடப் புஸ்தகமா ? 
इदु पाडप्पुस्तहमा ? 
இல்லெ , இது நாவல் . 


S , TGEI 


b . Build up drill 


( i ) இவரு மலெயாள மாணவரு . 

इवर मलयाळ माणवरु । 
மாணவரு 
माणवरु 
மலெயாள 
मलयाळ 
இவரு 
इवरु 


இவரு மலெயாள மாணவரு . 
इवर मलयाळ माणवरु । 
மாணவரு 
माणवरु 
மலெயாள மாணவரு 
मलयाळ माणवरु 
இவரு மலெயாள மாணவரு . 
इवरु मलयाळ माणवरु । 


( ii ) இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 
புஸ்தகம் 
पुस्तहम् 
இது 
इदु 


இது புஸ்தகம் . 
इदु पुस्तहम् । 
புஸ்தகம் 
पुस्तहम् 
இது புஸ்தகம் . 
इदु पुस्तहम् । 


( iii ) அது நாவலா ? 

अदु नावला ? 
நாவலா ? 
नावला ? 
அது 

अदु 
( iv ) அது பாடப் புஸ்தகமா ? 

अदु पाडप्पुस्तहमा ? 


அது நாவலா ? 
अदु नावला ? 
நாவலா ? 
T €€ T ? 
அது நாவலா ? 
अदु नावला ? 


அது பாடப் புஸ்தகமா ? 
अदुपाडप्पुस्तहमा ? 


Lesson 2 / 17 


புஸ்தகமா ? 
61 ? 


பாட 


புஸ்தகமா ? 
FRST ? 
பாடப் புஸ்தகமா ? 
पाडप्पुस्तहमा ? 
அது பாடப்புஸ்தகமா ? 
अदु पाडप्पुस्तहमा ? 


पाड 


அது 
अदु 


c . Expansion drill 


( i ) இவரு மாணவரு . 

इवरु माणवरु ! 
மலெயாள மாணவரு 
मलयाळ माणवरु 


இவரு மாணவரு . 
इवरु माणवरु । 
இவரு மலெயாள மாணவரு . 
इवरु मलयाळ माणवरु । 


( ii ) அவரு மாணவரு . 

अवरु माणवरु । 
தெலுங்கு மாணவரு 
तलुङ्गु माणवरु । 


அவரு மாணவரு . 
अवरु माणवरु । 
அவரு தெலுங்கு மாணவரு . 
अवरु तैलुङ्गु माणवरु । 


( iii ) அது புஸ்தகமா ? 

अदु पुस्तहमा ? 
பாடப் புஸ்தகமா ? 
पाडप्पुस्तहमा ? 


அது புஸ்தகமா ? 
अदु पुस्तहमा ? 
அது பாடப் புஸ்தகமா ? 
अदुपाडप्पुस्तहमा ? 


d . Quiestion - Answer drill 


( i ) Q : இவரு யாரு ? 

इवरु यारु ? 
A : இவரு மலெயாள மாணவரு . 

इवरु मलयाळ माणवरु । 
( ii ) Q : அது என்ன ? 

3gra ? 
A : அது புஸ்தகம் . 

अदु पुस्तहम् । 
( iii ) Q : அது நாவலா ? 

3TqrT ? 
A : இல்லெ . அது பாடப் புஸ்தகம் . 

इल्ल । अदु पाडप्पुस्तहम् । 


E. Substitution drill 


இவரு மலெயாள மாணவரு . 
इवर मलयाळ माणवरु । 


( i ) இவரு மலெயாள மாணவரு . 

इवर मलयाळ माणवरु । 
Substitute 
தமிழ் 
F 


இவரு தமிழ் மாணவரு . 
इवरु तमिळ माणवरु । 


18 / An Intensive Course in Tamil 


தெலுங்கு 
எது 
கன்னட ( ம் ) 
தா S (E ) 


இவரு தெலுங்கு மாணவரு . 
इवरु तलुङ्गु माणवरु । 
இவரு கன்னட மாணவரு . 
इवर कन्नड माणवरु । 


இவரு பேரு காந்திலால் , 
इवरु पेरु कांदिलाल । 


( ii ) இவரு பேரு காந்திலால் . 

इवरु पेरु कांदिलाल । 
Substitute 
அவரு - 
अवरु 
என் 
ऍन् 
உங்க 
उङ्ग 


. 


அவரு பேரு காந்திலால் . 
अवरु पेरु कांदिलाल । 
என் பேரு காந்திலால் . 
ऍन् पेरु कांदिलाल । 
உங்க பேரு காந்திலால் . 
उङ्ग पेरु कांदिलात् । 


( iii ) இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 
Substitute 


இது புஸ்தகம் . 
इदु पुस्तहम् । 


நாவல் 


नावल् 
பாடப் புஸ்தகம் 
पाडप्पुस्तहम् 


இது நாவல். 
इदु नावल । 
இது பாடப் புஸ்தகம் . 
इदु पाडप्पुस्तहम् । 


f . Transformatoin drill 


( i ) இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 
அது பாடப் புஸ்தகம் . 
अदुपाडप्पुस्तहम् । 
அது நாவல் . 
अदु नावल् । 


இது என்ன ? 
इदु ऍन्न ? 
அது என்ன ? 
35 ? 
அது என்ன ? 
अदु ऍन्न ? 


( ii ) அது நாவல் . 

अदु नावल । 
இது புஸ்தகம் . 
इदु पुस्तहम् । 
அது பாடப் புஸ்தகம் . 
अदु पाडप्पुस्तहम् । 


அது நாவலா ? 
अदु नावला ? 
இது புஸ்தகமா ? 
इदु पुस्तहमा ? 
அது பாடப் புஸ்தகமா ? 
अदु पाडप्पुस्तहमा ? 


Lesson 2/19 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : இவரு ... 


(i ) அவரு . 


மாணவரு . ( Malayalam ) 
S ............. .ச CE | 
இவரு மலெயாள மாணவரு . 
इवर मलयाळ माणवरु । 

மாணவரு . ( Telugu ) 
35.......... ..TTVIES | ( Telugu ) 
( ii ) . 

புஸ்தகம் . ( this ) 

gtaisu | ( this ) 
( iii ) 

-நாவல் . ( that ) 
ida 

(( that ) 

? ( what ) 
33................. ? 

( what ) 
( v ) இது ...... 

( novel ) 
53... 

| ( novel ) 

( book ) 
33 ... 

| 

(book ) 
( vii ) இது ................ ( text book ) 
13 ... 

( text book ) 


( iv ) அது ... 


( vi ) அது . 


h . Fill in the blanks using the corresponding oblique forms of the given 
pronouns .. 
( i ) இவரு மலெயாள மாணவரு . 
इवर मलयाळ माणवरु । 

பேரு காந்திலால் . 

.......... க III 
( ii ) அவரு தெலுங்கு மாணவரு . 
अवरु तलुङ्गु माणवरु । 

பேரு பட்டநாயக் . 


புகா 


| 


i . Fill in the blanks using the appropriate pronouns of the given oblique forms. 

(i ) இவரு பேரு காந்திலால் . 
इवर पेरु कान्दिलाल । 

மலெயாள மாணவரு . 

.मलयाळ माणवरु । 
( ii ) அவரு பேரு பட்டநாயக் . 
अवर पेरु पट्टनायक । 

.... தெலுங்கு மாணவரு . 

तेलुगु माणवरु । 


......... 


1 


20 / An Intensive Course in Tamil 


j. Give the corresponding oblique förins of the following pronouns. 


( i ) நான் : 


TIT : 


( ii ) நீங்க : 

PS : 
( iv ) இவரு : 


( iii ) அவரு : 


3GS : 


Sq5 : 


k . Transform the following into questions using who in the predicate 

position . 


( i ) அவரு கன்னட மாணவரு . 

अवरु कन्नड माणवरु । 


( ii ) இவரு மலெயாள மாணவரு . 

इवर मलयाळ माणवरु । 
( iii ) உங்க ஆசிரியரு விஸ்வநாதம் . 

उङ्ग आसिरियरु विस्वनादम् । 


1. Frame questions for the answers given below following the models . 
Model : A : இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 
Q ; இது என்ன ? 

इदु ऍन्न ? 
( i ) அது புஸ்தகம் . 

अदु पुस्तहम् । 
( ii ) இது நாவல் . 

इदु नावल । 
( iii ) அது பாடப் புஸ்தகம் . 

अदु पाडप्पुस्तहम् । 





Model : A : இல்லெ , அது பாடப் புஸ்தகம் . 

इल्ल, अदु पाडप्पुस्तहम् 
Q ; அது நாவலா ? 

अदु नावला ? 
( i ) இல்லெ , காந்திலால் மலெயாள மாணவரு . 

इल्ल, कांदिलाल् मलयाळ माणवरु । 
( ii ) இல்லெ , பட்டநாயக் தெலுங்கு மாணவரு . 

इल्ल , पट्टनायक् तलुङ्गु माणवरु । 
( iii ) இல்லெ , இது பாடப் புஸ்தகம் . 

इल्ल, इदु पाडप्पुस्तहम् । 


Lesson 2 / 21 


m . 


Each question at the left side has two answers at the right side. Write 
the correct answer . 


( i ) அது நாவலா ? 

3S GI 


( ii ) காந்திலால் தெலுங்கு 

மாணவரா ? 


कांदिलाल् तलुङ्गु माणवरा ? 


( a ) இல்லெ , அது நாவல் . 

इल्ल, अदु नावल । 
( b ) இல்லெ , அது பாடப் புஸ்தகம் . 

इल्ल, अदु पाडप्पुस्तहम् । 
( a ) இல்லெ , காந்திலால் 

மலெயாள மாணவரு . 
इल्ल, कांदिलाल् मलयाळ माणवरु । 
( b ) இல்லெ , காந்திலால் தெலுங்கு 

மாணவரு . 
इल्ल, कांदिलाल तलुङ्गु माणवरु । 
( a ) இல்லெ , பட்ட நாயக் தெலுங்கு 

மாணவரு . 
इल्ल, पट्टनायक् तेलुगु माणवरु । 
( b ) இல்லெ , பட்டநாயக் கன்னட 

மாணவரு . 
इल्ल , पट्टनायक कन्नड माणवरु । 


( iii ) பட்டநாயக் கன்னட 

மாணவரா ? 
पट्टनायक कन्नड माणवरा ? 


n . Join the following according to the sandhi rules . 


.... 


1 


( i ) நாவல் + ஆ : 

TTai + 3T : 
புஸ்தகம் + ஆ : 
பூ + 3T : ...... 
பாடப்புஸ்தகம் + ஆ : 
Vista + 3T : 
காந்திலால் + ஆ : 
कांदिलाल् + आ 


( ii ) மாணவரு + ஆ : 

HIVTCS + 3 : 
ஆசிரியரு + ஆ : 
afaf + 3T : 
இவரு + ஆ : 
SqK + 3T : 
தெலுங்கு + ஆ : 
As + ST : 


..... 


...... 


0. Answer the questions . 

( i ) காந்திலால் தெலுங்கு மாணவரா ? 

कांदिलाल तलुङ्गु माणवरा ? 
( ii ) பட்டநாயக் கன்னட மாணவரா ? 

पट्टनायक कन्नड माणवरा ? 
( iii ) நீங்க மலெயாள மாணவரா ? 

नीङ्ग मलयाळ माणवरा ? 
( iv ) உங்க ஆசிரியரு யாரு ? 

उग आसिरियरु यार ? 


. 


22 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


मलयाळ ( म् ) 


இவரு 
इवरु 
இவரு 
इवरु 
அது 
अदु 
புஸ்தகம் 
पुस्तहम् 
இல்லெ 
इल्ल 


this - he ( sg.hon . ) DolaOLITaT ( ) the Malayalam 

language 
this - his தெலுங்கு 

the Telugu 
तलुगु 

language 
that 

this 
इदु 
book நாவல் 

novel 
नावल 
no 

LITLC Lago text book 
पाडप्पुस्तहम् 


GRAMMAR 


1.2.5 . While the first and the second person pronouns refer to the speaker and 
the person spoken to respectively , the third person refers to the person proxi 
mate to the speaker or the person remote from the speaker . Hence , third person 
pronouns are also called demonstrative pronouns. - 5- and g1- 37- are 
the demonstrative bases to denote proximity and remoteness respectively . 
9- $ - in Bouch 595 this - he and 94- 37- in 916016 3705 that he denote 
respectively proximity and remoteness . See the following sentences . 
1. 2. 5. PUS DoloOLUITSIT LDIT STOIES . 

इवरु मलयाळ माणवरु । 
அவரு தெலுங்கு மாணவரு . 

अवरु तलुङ्गु माणवरु । 
1.2.6 . 25 G this and 919 39C that are neuter demonstrative pronouns . 
Example : 
1. 2. 6. இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 
அது நாவல் . 

अदु नावल् । 
1.2.7 . I ETGURUIT ? अदु नावला ? Is it a novel ? is a yes - no question in 
Tamil . It is expressed by an overt questiun marker - ghe It can be added to 
any word of a sentence other than the modifier of a noun phrase . Example : 
1.2.7 . 

அது நாவலா ? 
अदु नावला ? 
அதுவா நாவல் ? 

अदुवा नावल् ? 
Sentences 1.2.7 are yes - no questions which anticipate an answer yes or no 
from the hearer. This lesson introduces only the negative answer which is 
expressed by the negative verb Pool इल्ल no . Example : 


Lesson 2 / 23 


1.2.7 . இது பாடப் புஸ்தகமா ? 

इदु पाडप्पुस्तहमा ? 
இல்லெ , இது நாவல் . 

इल्ल, इदु नावल् । 
The negative can be expressed in three ways : 
( i ) negating what is asked by the speaker using இல்லெ ன no . 

Example : 


1.2.7 . 


அது நாவலா ? 
3TS Iqa ? 
இல்லெ . 
தான் 


( ii ) negating what is asked by the speaker using இல்லெ 57 no and 

giving the answer . Example : 
1.2.7 . இது பாடப் புஸ்தகமா ? 

इदु पाडप्पुस्तहमा ? 
இல்லெ , இது நாவல் . 

इल्ल, इदु नावल् । 
( ii) negating by using good no with the negative of what is 

asked by the speaker and giving the answer . ( Refer 1.3.11 . ) 
This lesson introduces only the first and the second type of negation . 
Sandhi 3. The word final -2 -3 is dropped when it is added to a word or 
particle beginning with vowel . See the following examples . 

மாணவரு + ஆ - > மாணவரா 
माणवरु + आ → माणवरा 
அவரு + ஆ - அவரா 
385 + 3 CTT 
தெலுங்கு + ஆ - தெலுங்கா 
ss + ST - HIST 
மலெயாளம் + மாணவரு மலெயாள மாணவரு 
मलयाळम् + माणवरु -- > मलयाळ माणवरु 
பாடம் + புஸ்தகம் - பாட புஸ்தகம் ( Refer s . 2 in 1.1 ) 

पाडम् + पुस्तहम् → पाड पुस्तहम् 
Sandhi 4. The word beginning consonants such as க்க , ச் , த் , and i 
are doubled when they are preceded by another word as a modifier. Example : 

பாட + புஸ்தகம் - பாடப் புஸ்தகம் 
पाड + पुस्तहम् → पाडप्पुस्तहम् 


+ 


UNIT 1 


LESSON 3 


IS TAMIL YOUR MOTHER TONGUE ? 


DIALOGUE 


Who are you ? 


மல்லய்யா : நீங்க யாரு ? 
मल्लय्या : नीङ्ग यारु ? 


I am a teacher . 


சுந்தரம் : நான் ஒரு ஆசிரியன் . 
सुन्दरम् : नान् ऑरु आसिरियन् । 


Your native place ? 


மல்லய்யா : உங்க ஊரு ? 
मल्लय्या : उङ्ग ऊरु ? 


My native place is Thiruthani. 


சுந்தரம் : என் ஊரு திருத்தணி . 

H : * 5 fisrafe | 


மல்லய்யா : நீங்க தமிழரா ? 
मल्लय्याः नीङ्ग तमिळरा ? 


Are you a Tamilian ? 


Lesson 3/25 


Yes , I am a Tamilian . Is Tamil your 
mother tongue ? 


No. My mother tongue is not Tamil . 
My mother tongue is Telugu . My 
name is Mallaiah . 


Who is he ? 


He is a Professor. His mother tongue 
is Punjabi . He is Mr. Krishnarao . 


சுந்தரம் : ஆமா , நான் தமிழன் . 

உங்க தாய்மொழி 

தமிழா ? 
सुन्दरम् : आमा , नान् तमिळन् । उङ्ग 

तामाळि तमिळा ? 
மல்லய்யா : இல்லெ . என் தாய் 

மொழி தமிழ் இல்லெ . 
என் தாய்மொழி 
தெலுங்கு . என் பேரு 

மல்லய்யா . 
मल्लय्या : इल्ला ऍन् तायमाळि तमिळ 

इल्ल । ऍन् तायमाळि तलुङ्गु । 

ऍन् पेरु मल्लय्या । 
சுந்தரம் : அவரு யாரு ? 
सुन्दरम् : अवरु यारु ? 
மல்லய்யா : அவரு ஒரு பேராசிரி - 

யரு . 

அவரு தாய் 
மொழி பஞ்சாபி . 
இவரு மிஸ்டர் கிருஷ் 

ணாராவ் . 
मल्लय्या : अवरु ऑरु पेरासिरियरु। अवरु 

तायमाळि पञ्जाबि । इवर 

मिस्टर कृष्णाराव् । 
சுந்தரம் : மிஸ்டர் கிருஷ்ணாராவ் , 

உங்க தாய்மொழி கன்ன 

டமா ? 
सुन्दरम् : मिस्टर कृष्णाराव , उङ्ग ताय् 

माळि कन्नडमा ? 
கிருஷ்ணாராவ் : ஆமாங்க . 
कृष्णाराव : आमाङ्ग । 
சுந்தரம் : நான் தமிழன் ; நீங்க 

கன்னடக்காரரு ; மல்ல 
ய்யா ஒரு தெலுங்குக் 
காரரு ; அவரு ஒரு 
பஞ்சாபி , நாம இந்தி 

யங்க , இல்லே ? 
सुन्दरम् : नान् तमिळन् ; नीङ्ग कन्नड 

क्काररु ; मल्लय्या ऑरु तेलुगु 
क्काररु ; अवर ऑरु पजाबी। 
नाम इन्दियङ्ग, इल्ले ? 


Mr. Krishnarao , is Kannada 
your mother tongue ? 


Yes , sir . 


I am a Tamilian ; you are 
a Kannadiga ; Mallaiah is a 
Telugu man ; and he is a 
Punjabi. 
Indians , are we not ? 


We are 


26 / An Intensive Course in Tamil 


Yes sir . We are Indians . 


கிருஷ்ணாராவ் : ஆமாங்க , நாம 

இந்தியங்க. 
कृष्णाराव् : आमाङ्ग , नाम इन्दियङ्ग । 


DRILLS 


a . Variation drill 


1. 3. 8 . 


நாம இந்தியங்க . 
नाम इन्दियङ्ग । 
நாம மாணவங்க . 
नाम माणवङ्ग । 


1. 3. 9 . 


நான் ஒரு ஆசிரியன் . 
नान् ऑरु आसिरियन् । 
அவரு ஒரு பேராசிரியரு . 
अवर ऑरु पेरासिरियरु | 
அவரு ஒரு பஞ்சாபி . 
STS 315 புனா 
அவரு யாரு ? 
अवरु यारु ? 


+ 


| 


1. 3. 10. நீங்க தமிழரா ? 

नीङ्ग तमिळरा ? 
ஆமா , நான் தமிழன் . 
STFT , நானா 


1.3.11 . உங்க தாய்மொழி தமிழா ? 

उङ्ग तायाळि तमिळा ? 
இல்லெ , என் தாய்மொழி தமிழ் இல்லெ . 
इल्ल, ऍन् तायमाळि तमिळ इल्ल । 
என் தாய்மொழி தெலுங்கு . 
ऍन् तायमाळि तैलुङ्गु । 


1.3 . 12. நாம இந்தியங்க , இல்லே ? 

नाम इन्दियङ्ग, इल्ले ? 
ஆமா , நாம இந்தியங்க. 
आमा , नाम इन्दियङ्ग । 
அவரு ஒரு பஞ்சாபி , இல்லே ? 
85 aris Lfs , s ? 
ஆமா , அவரு ஒரு பஞ்சாபி . 
STET , STS STS | 


Lesson 3 / 27 


b . Build 

up 

drill 


( i ) TET PGeoffusin . 

नान् ऑरु आसिरियन् । 
ஆசிரியன் 
आसिरियन् 
ஒரு 
ऑरु 
நான் 
नान् 


நான் ஒரு ஆசிரியன் . 
नान् ऑरु आसिरियन् । 
ஆசிரியன் 
आसिरियन् 
ஒரு ஆசிரியன் 
ऑरु आसिरियन् 
நான் ஒரு ஆசிரியன் . 
नान् ऑरु आसिरियन् । 


( ii ) GT FITSOLDTA EBp . 

ऍन् तायाळि तमिळ । 
தமிழ் 
तमिळ 
தாய்மொழி 
तायमाळि 
என் 
ऍन् 


என் தாய்மொழி தமிழ் . 
ऍन् तायाळि तमिळ । 
தமிழ் 
तमिळ 
தாய்மொழி தமிழ் . 
तायाळि तमिळ । 
என் தாய்மொழி தமிழ் . 
ऍन् तायमाळि तमिळ । 


என் தாய்மொழி தமிழ் இல்லெ . 
ऍन् तायाळि तमिळ इल्ल । 


( iii ) என் தாய்மொழி தமிழ் 

இல்லெ . 
ऍन् तायमाळि तमिळ इल्ल । 
இல்லெ 
इल्ल 
தமிழ் 
तमिळ 
தாய்மொழி 
तायमाळि 


இல்லெ 
इल्ल 
தமிழ் இல்லெ 
तमिळ इल्ल 
தாய்மொழி தமிழ் இல்லெ 
तायाळि तमिळ इल्ल 
என் தாய்மொழி தமிழ் இல்லெ : 
ऍन् तायाळि तमिळ इल्ल । 


என் 


ऍन् 


( iv ) உங்க தாய்மொழி தமிழா ? 

उङ्ग तायाळि तमिळा ? 
தமிழா ? 


+ 


तमिळा ? 


உங்க தாய்மொழி தமிழா ? 
उङ्ग तायमाळि तमिळा ? 
தமிழா ? 
तमिळा ? 
தாய்மொழி தமிழா ? 
तायमाळि तमिळा ? 
உங்க தாய்மொழி தமிழா ? 
उङ्ग तायमाळि तमिळा ? 


தாய்மொழி 
तायाळि 


உங்க 


28 / An Intensive Course in Tamil 


c . Expansion drill 


( i ) அவரு பேராசிரியரு . 

अवर पेरासिरियरु । 
ஒரு பேராசிரியரு 

ऑरु पेरासिरियर 
( ii ) அவரு பஞ்சாபி . 

3TGS q | 
ஒரு பஞ்சாபி 

புனர் 


அவரு பேராசிரியரு . 
अवर पेरासिरियरु । 
அவரு ஒரு பேராசிரியரு . 
अवर ऑरु पेरासिरियरु । 
அவரு பஞ்சாபி . 
अवरु पञ्जाबि । 
அவரு ஒரு பஞ்சாபி . 
अवर ऑरु पजाबि । 


( iii ) நீங்க கன்னடக்காரரு . 

नीङ्ग कन्नडक्काररु । 
ஒரு கன்னடக்காரரு 
ऑरु कन्नडक्काररु 


நீங்க கன்னடக்காரரு. 
नीङ्ग कन्नडक्काररु । 
நீங்க ஒரு கன்னடக்காரரு . 
नीङ्ग ऑरु कन्नडक्काररु । 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க யாரு 

? 
नीङ्ग यार ? 
A : நான் ஒரு ஆசிரியன் . 

नान् ऑरु आसिरियन् । 
( ii ) Q : உங்க ஊரு 

? 
उन ऊरु ? 
A : என் ஊரு மதுரெ . 

ऍन् ऊरु मदुरै । 
( iii ) Q : நீங்க தமிழரா ? 

नीङ्ग तमिळरा ? 
A : ஆமா , நான் தமிழன் . 

आमा , नान् तमिळन् । 
( iv ) Q : உங்க தாய்மொழி தமிழா ? 

उङ्ग तायाळि तमिळा ? 
A : இல்லெ , என் தாய்மொழி தமிழ் இல்லை . என் தாய் 

மொழி தெலுங்கு. 

इल्ल , ऍन् तामाळि तमिळ इल्ल । ऍन् तायमाळि तलुङ्गु । 
( v ) Q : உங்க தாய்மொழி கன்னடமா ? 
उङ्ग तायमाळि कन्नडमा 

? 
A : ஆமாங்க . 

3THIFI 
( vi ) Q : - நாம இந்தியங்க, இல்லே ? 

नाम इन्दियङ्ग, इल्ले ? 
A : ஆமாங்க , நாம இந்தியங்க. 

आमाङ्ग, नाम इन्दियङ्ग । 


: 


t 


Lesson 3/29 


e . Substitution drill 
( i ) இவரு ஒரு ஆசிரியரு . 

इवर ऑरु आसिरियरु । 
Substitute 


இவரு ஒரு ஆசிரியரு . 
इवर ऑरु आसिरियरु । 


மாணவரு 
माणवरु 
பேராசிரியரு 
पेरासिरियरु 


இவரு ஒரு மாணவரு. 
इवर ऑरु माणवरु । 
இவரு ஒரு பேராசிரியரு. 
इवर ऑरु पेरासिरियरु । 


அவரு ஒரு தமிழரு . 
अवरु आरु तमिळरु । 


( ii ) அவரு ஒரு தமிழரு . 

अवरु ऑरु तमिळरु । 
Substitute 
கன்னடக்காரரு 
कन्नडक्काररु 
தெலுங்குக்காரரு 
तलुमुक्काररु 
பஞ்சாபி 
quifa 


அவரு ஒரு கன்னடக்காரரு . 
अवरु ऑरु कन्नडक्काररु | 
அவரு ஒரு தெலுங்குக்காரரு . 
अवरु ऑरु तैलुङ्गुवकाररु । 
அவரு ஒரு பஞ்சாபி . 
3145 3fs q5 | 


அவரு தமிழரு . 
अवरु तमिळर । 


( iii ) அவரு தமிழரு . 

अवरु तमिळरु । 
Substitute and change the noun 
accordingly 
நான் 
नान् 


நான் தமிழன் . 
नान् तमिळन् । 


நான் இந்தியன் . 
नान् इन्दियन् । 


( iv ) நான் இந்தியன் . 

नान् इन्दियन् । 
Substitute and change the noun 
accordingly . 


நாம 


நாம இந்தியங்க . 
नाम इन्दियङ्ग । 


नाम 


f . Transformation drill 


( i ) அவரு ஒரு பேராசிரியரு . 

अवरु ऑरु पेरासिरियरु । 
அவரு ஒரு பஞ்சாபி . 
अवरु ऑरु पजाबि । 


அவரு ஒரு பேராசிரியரா ? 
अवरु ऑरु पेरासिरियरा ? 
அவரு ஒரு பஞ்சாபியா ? 
अवर ऑरु पञ्जाबिया ? 


30 / An Intensive Course in Tamil 


( ii ) என் தாய்மொழி தமிழ் . 

ऍन् तायाळि तमिळ । 
என் தாய்மொழி தெலுங்கு . 
ऍन् वायमाळि तलुङ्गु । 
என் தாய்மொழி கன்னடம் 

ऍन् तायमाळि कन्नडम् । 
( iii ) என் தாய்மொழி தமிழ் . 

ऍन् तायमाळि तमिळ । 
என் தாய்மொழி தெலுங்கு . 


உங்க தாய்மொழி தமிழா ? 
उङ्ग तायमाळि तमिळा ? 
உங்க தாய்மொழி தெலுங்கா ? 
उन तायमाळि तलुङ्गा ? 
உங்க தாய்மொழி கன்னடமா ? 
उङ्ग तायाळि कन्नडमा ? 
என் தாய்மொழி தமிழ் இல்லெ. 

TI 
என் தாய்மொழி தெலுங்கு 
இல்லெ . 
ऍन् तायमाळि तलुङ्ग इल्ल । 
என் தாய்மொழி கன்னடம் 
இல்லெ . 
ऍन् तायाळि कन्नडम् इल्ल । 


ऍन् तायमाळि तलुङ्गु । 
என் தாய்மொழி கன்னடம் . 


ऍन् तायमाळि कन्नडम् । 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


.I... 


Model : மல்லய்யா ஒரு ..... 

... ( Telugu man ) 
HTTTAI 35 ..... ( Telugu man ) 
மல்லய்யா ஒரு தெலுங்குக்காரரு . 

मल्लय्या ऑरु तैलुङ्गुक्काररु । 
( i ) அவரு ஒரு 

.... ( Punjabi ) 
31 Sis ..... 

( Punjabi ) 
( ii ) நீங்க ....... ( Kannadiga ) 

As...... ( Kannadiga ) 
( iii ) என் ... தமிழ் . ( mother tongue ) 

..... ....... ( mother tongue) 
( iv ) நான் ...... -ஆசிரியன் . ( a ) 

TT ....... afafi4 | ( a ) 
( v ) என் தாய்மொழி கன்னடம் . ( yes ) 

Trafia 5 - STI ( yes ) 
( vi ) .... என் தாய்மொழி தமிழ் இல்லெ . ( no ) 

Trfis nfra S| ( no ) 
h . Fill in the blanks using the appropriate pronoun . 

( i ) நான் தமிழன் . 

THI 
நீங்க கன்னடக்காரரு . 
नीङ्ग कन्नडक्काररु । 


Lesson 3 / 31 


அவரு ஒரு பஞ்சாபி . 
अवर ऑरु पजाबि । 

இந்தியங்க . 
इन्दियङ्ग । 


1. Fill in the blanks using the appropriate plural form . 


( i ) BITT FLupoor . 

नान् तमिळन् । 
மல்லய்யா ஒரு தெலுங்குக்காரரு . 
मल्लय्या ऑरु तलुमुक्काररु । 
நீங்க கன்னடக்காரரு . 
नीङ्ग कन्नडक्काररु । 
SEITLD ...... 
नाम ... 

। 


j . Fill in the blanks using either RLDIT yes or Poolas no according to the 


context , 


( i ) FDDIT ? 
नीङ्ग तमिळरा ? 

நான் தமிழன் . 

नान् तमिळन् । 
( ii ) அவரு தெலுங்குக்காரரா ? 
अवरु तलुङ्गुक्काररा ? 

அவரு தெலுங்குக்காரரு . 

अवरु तलुगुक्काररु । 
( iii ) அவரு தாய்மொழி கன்னடமா ? 
अवरु तायमाळि कन्नडमा ? 

அவரு தாய்மொழி மலெயாளம் . 

..अवरु तायमाळि मलयाळम् । 
( iv ) இவரு பேராசிரியரா ? 
इवर पेरासिरियरा ? 
...... BOUS CLIPIG .... 

இவரு ஆசிரியரு . 
इवर पेरासिरियरु ....... 

इवरु आसिरियरु । 
( v ) | GLIBifuuyn ? 
नीत पेरासिरियरा ? 

... To Curefuc ... 

....... नान् पेरासिरियरु........ 
நான் ஆசிரியன் . 
नान् आसिरियन् । 


32 / An Intensive Course in Tamil 


k . Each question at the left side has three answers at the right side . Write 

the correct answer , 


( i ) நீங்க தமிழரா ? 

नीङ्ग तमिळरा ? 


( a ) ஆமா . நான் தமிழன் . 

आमा, नान् तमिळन् । 
( b ) இல்லெ , நான் தமிழன் . 

ST, Fafa3I | 
( c ) இல்லெ , நான் தமிழன் 

இல்லெ . நான் ஆசிரியன் . 
इल्ल , नान् तमिळन् इल्ल । नान् 
आसिरियन् । 


( ii ) உங்க தாய்மொழி தமிழா ? 

उज्न तायमाळि तमिळा ? 


( a ) ஆமா . என் தாய்மொழி 

மலெயாளம் இல்லை . என் 
தாய்மொழி தமிழ் . 
आमा , ऍन् तायमाळि मलयाळम् 

इल्ल । ऍन् तायाळि तमिळ । 
( b ) ஆமா , என் தாய்மொழி தமிழ் . 

आमा , ऍन् तायमाळि तमिळ । 
( c ) இல்லெ , என் தாய்மொழி 

மலெயாளம் இல்லெ . என் 
தாய்மொழி தமிழ் . 
इल्ल, ऍन् तायमाळि मलयाळम् 

इल्ल । ऍन् तायमाळि तमिळ । 
( a ) ஆமா , மல்லய்யா தாய்மொழி 

தெலுங்கு இல்லெ . 
आमा, मल्लय्या तायाळि तलुगु 


( iii ) மல்லய்யா தாய்மொழி 

தெலுங்கா ? 
मल्लय्या तायमाळि तलुङ्गा ? 


SEET - 


( b ) ஆமா , மல்லய்யா தாய்மொழி 

தெலுங்கு . 

आमा, मल्लय्या तायाळि तलुङ्गु । 
( c ) ஆமா , மல்லய்யா தாய்மொழி 

மலெயாளம் . 
आमा, मल्लय्या तायमाळि 
मलयाळम् । 


1. Frame questions for the answers given below following the models . 


Model : A. என் தாய்மொழி தமிழ் . 

ऍन् तायमाळि तमिळ । 
Q. உங்க தாய்மொழி என்ன ? 
उङ्ग तायाळि ऍन्न ? 


Lesson 3 / 33 


( i ) என் தாய்மொழி கன்னடம் . 

ऍन् तायाळि कन्नडम् । 
( ii ) மல்லய்யா தாய்மொழி தெலுங்கு . 

मल्लय्या तायाळि तलुङ्गु । 
( iii ) அவரு தாய்மொழி பஞ்சாபி . 
SIGS Tre = fia q னாரின் 
Model : A : ஆமா , நான் தமிழன் . 

SITHT , காண 
Q : நீங்க தமிழரா ? 

नीङ्ग तमिळरा ? 
( i ) ஆமா , மல்லய்யா ஒரு தெலுங்குக்காரரு. 

आमा , मल्लय्या ऑरु तैलुङ्गुक्काररु । 
( ii ) ஆமா , கிருஷ்ணாராவ் ஒரு கன்னடக்காரரு . 

आमा , कृष्णाराव् ऑरु कन्नडक्काररु । 
( iii) ஆமா , அவரு ஒரு பேராசிரியரு . 

आमा , अवरु ऑरु पेरासिरियरु । 


Model : A : இல்லெ , என் தாய்மொழி தமிழ் இல்லெ . 

என் தாய்மொழி தெலுங்கு . 
5 , 

ऍन् तायाळि तलुङ्गु । 
Q : உங்க தாய்மொழி தமிழா ? 

उङ्ग तायमाळि तमिळा ? 
( i ) இல்லெ , மல்லய்யா ஒரு கன்னடக்காரரு இல்லெ . 
மல்லய்யா ஒரு தெலுங்குக்காரரு . 
इल्ल , मल्लय्या ऑरु कन्नडक्काररु इल्ल । 

मल्लय्या ऑरु तैलुङ्गुक्काररु । 
( ii ) இல்லெ , என் தாய்மொழி கன்னடம் இல்லெ . 

என் தாய்மொழி தமிழ் . 
इल्ल, ऍन् तायाळि कन्नडम् इल्ल । 

ऍन् तायमाळि तमिळ । 
( iii ) இல்லெ , அவரு ஒரு ஆசிரியரு இல்லெ . 

அவரு ஒரு பேராசிரியரு . 
इल्ल, अवरु ऑरु आसिरियरु इल्ल । 
अवरु ऑरु पेरासिरियरु । 


Model : A : ஆமா , நாம இந்தியங்க. 

आमा , नाम इन्दियङ्ग । 
Q : நாம இந்தியங்க, இல்லே ? 

नाम इन्दियङ्ग , इल्ले ? 


34 / An Intensive Course in Tamil 


( i ) ஆமா , என் தாய்மொழி தமிழ் . 

आमा , ऍन् तामाळि तमिळ । 
( ii ) ஆமா , அவரு ஒரு பேராசிரியரு . 

आमा , अवर ऑरु पेरासिरियरु । 
( iii ) ஆமா , மல்லய்யா ஒரு தெலுங்குக்காரரு . 

आमा , मल्लय्या ऑरु तलुमुक्काररु । 
( iv ) ஆமா , என் ஊரு திருத்தணி . 

3 ] ET , T 35 fra | 
( v ) ஆமா , நான் ஒரு ஆசிரியன் .. 

आमा , नान् ऑरु आसिरियन् । 


m . Change these affirmative sentences to negative . 


( i ) என் ஊரு திருத்தணி . 

ऍन् ऊरु तिरुत्तणि । 
( ii ) என் தாய்மொழி தமிழ் . 

ऍन् तायमाळि तमिळ । 
( iii ) உங்க தாய்மொழி கன்னடம் . 

उङ्ग तायाळि कन्नडम् । 
( iv ) அவரு ஒரு பேராசிரியரு . 

अवरु ऑरु पेरासिरियरु । 
( v ) நான் தமிழன் . 

नान् तमिळन् । 


n .. 


Give the corresponding plural forms. 


( ii ) தமிழன் : 

तमिळन् : 


( i ) இந்தியன் : .. 

इन्दियन् : 
( iii ) ஆசிரியன் ............... 

आसिरियन् : 


0. Join the following according to the sandhi rule . 


( i ) தமிழ் + ஆ : 

# + SIT : 
தமிழன் + ஆ : 

# + ST ....... 
ஆசிரியன் + ஆ 
arfarfraz + ST !..... 


( ii ) இந்தியன் + ங்க ......... 

इन्दियन् + ङ्ग 
தமிழன் + ங்க : ... 
afar + T ... 

சிரியன் + ங்க : 
affafe + T ...... 


p . Answer the questions . 


( i ) உங்க தாய்மொழி தமிழா ? 

उङ्ग तायमाळि तमिळा ? 
( ii ) நீங்க தமிழரா ? 

नीङ्ग तमिळरा ? 


Lesson 3 / 35 


। 


( iii ) Bris aaifuuyn ? 

नीङ्ग आसिरियरा ? 
( iv ) நீங்க பேராசிரியரா ? 

नीङ्ग पेरासिरियरा ? 
( v ) நீங்க தெலுங்குக்காரரா ? 

नीङ्ग तैलुङ्गुक्काररा ? 
( vi ) உங்க தாய்மொழி என்ன ? 

उङ्ग तायमाळि ऍन्न 


VOCABULARY 


PC a/ an 


DIT yes 


GLYG the Tamilian 
ऑरु 

तमिळरु 

GTWOLOTY mother tongue 
आमा 

तायमाळि 
Play not 

GLIMITIG professor 
इल्ल 

पेरासिरियरु 
UCEITLE the Punjabi language கன்னடக்காரரு 
पजाबि 

the Kannadiga 
FaysE ऊ BITA the Telugu कन्नडक्काररु 

man 

165F TF the Punjabi man 
तलुमुक्काररु 

पजाबि 
BITLD we (incl.) 

Purils the Indians 
नाम 

इन्दियङ्ग 
Cou are we not 
इल्ले 
GRAMMAR 
1.3.8 . As we have seen already in the first lesson the personal pronouns 
distinguish person , number and gender . The first person singular pronoun 
ET 6 नान् I ( Refer 1.1.1 ) has corresponding plural pronouns ITLD नाम and 
PIT // नाङ्ग . This lesson introduces BITLD नाम we which includes the hearer 
in a speech situation . Her.ce it is called first person inclusive plural . Example : 
1. 3. 8 . நாம இந்தியங்க. 

नाम इन्दियङ्ग । 
Nouns in Tamil are inflected for number . There are two numbers namely 
singular and plural . Only the plural is marked by the suffix -516 -ग . No 
suffix is added to nouns to show singularity . Example : 
Singular 

Plural 
ஆசிரியன் 

ஆசிரியங்க 
आसिरियन् 

आसिरियङ्ग 
மாணவன் 

மாணவங்க 
माणवन् 

माणवन 
இந்தியன் 

இந்தியங்க 
इन्दियन् 

इन्दियङ्ग 


36 / An Intensive Course in Tamil 
In Tamil , the subject of a sentence agrees with predicate in person , number 
and gender . When நாம TTE we ( incl . ) occurs as the subject it agrees with 
its nominal predicate in number as follows : 
1. 3. 8 . 

நாம மாணவங்க . 

नाम माणवन । 
1.39 . Let us now see the various constituents of a noun phrase . ஒரு Sis 
a quantifier. It is one of the optional constituents of a noun phrase . It is used 
in Tamil where in English the indefinite article a or an is used . Example : 
1. 3. 9. நான் ஒரு ஆசிரியன் . 

नान् ऑरु आसिरियन् । 
அவரு ஒரு பேராசிரியரு . 

अवर ऑरु पेरासिरियरु । 
1.3.10 . The yes - no question introduces the answer ALDI 37THT yes in this 
lesson . Example : 
1. 3. 10. நீங்க தமிழரா ? 

नीङ्ग तमिळरा ? 
ஆமா . நான் தமிழன் . 

आमा । नान् तमिळन् । 
1.3.11 . This lesson introduces the third way of negating ( Refer 1.2.7 ) by 
using Quawest no with the negative of what is asked by the speaker and 
giving the answer . Example : 
1. 3. 11. உங்க தாய்மொழி தமிழா ? 

उङ्ग तायाळि तमिळा ? 
இல்லெ , என் தாய்மொழி தமிழ் இல்லெ . 
इल्ल, ऍन् तायाळि तमिळ इल्ल । 
என் தாய்மொழி தெலுங்கு . 

ऍन् तायमाळि तलुङ्गु । 
Jouw ret has two meanings no ( Refer 1.2.7 ) and not . இல்லெ not 
is a negative finite verb which distinguishes neither person nor number nor 
gender . In equational sentences it is always used at the end after a noun or 
noun phrase . Example : 
1. 3. 11 . என் தாய்மொழி தமிழ் இல்லெ . 

ऍन् तायाळि तमिळ इल्ल । 
1.3.12 . இல்லே?? are we not is a tag - question . In this question , the 
speaker presupposes that what he says is true and expects the hearer to 
confirm it . Example : 
1.3 . 12. நாம இந்தியங்க, இல்லே ? 

नाम इन्दियङ्ग, इल्ले ? 
ஆமா , நாம இந்தியங்க . 
आमा , नाम इन्दियङ्ग । 


Lesson 3 / 37 


In gereral , the tag - question shares the characteristics of the yes - no question . 
Like yes - no qlestion marker -ஆ - ST ( Refer 1.2.7 ) this can also be attached 
to any word cf the sentence . 
1. 3. 12. நாம இந்தியங்க , இல்லே ? 

नाम इन्दियङ्ग , इल्ले ? 
நாம இல்லே இந்தியங்க ? 

नाम इल्ले इन्दियङ्ग ? 
Sandhi 5. The word final -60T -77 is dropped before the plural marker -18 . 
- * . Example : 

இந்தியன் + ங்க - இந்தியங்க 
ST + * - > fAF 
தமிழன் + ங்க - தமிழங்க 

+ F > fUF 
ஆசிரியன் + ங்க –ஆசிரியங்க 
சரி4+ - > Sriefes 
தமிழரு + ஆ -- தமிழரா 
तमिळरु + आ तमिळरा 
பேராசிரியரு + ஆ – பேராசிரியரா ( Refer S.3 in 1.2 ) 
पेरासिरियरु + आ → पेरासिरियरा 
கன்னடம் + காரரு – கன்னடகாரரு ( Refer S.2 in 1.1 ) 
कन्नडम् + काररु → कन्नडकाररु 

→ 
கன்னட + காரரு 

- கன்னடக்காரரு 
कन्नड + काररु कन्नडक्काररु 
தெலுங்கு + காரரு - தெலுங்குக்காரரு ( Refer S.4 in 1.2 ) 
तलुङ्गु + काररु -- तलुमुक्काररु 


UNIT 1 


LESSON 4 


IS HMT A GOOD WATCH ? 


DIALOGUE 


Suresh , What is time now ? 


சுந்தரம் : சுரேஷ், இப்ப மணி 

என்ன ? 
सुन्दरम् : सुरेश, इप्प मणि ऍन्न ? 


It is ten o clock now . 


சுரேஷ் : இப்ப மணி பத்து . 
सुरेश् : इप्प मणि पत्तु । 


Is it a new watch ? 


சுந்தரம் : இது புதுக் கடிகாரமா ? 
सुन्दरम् : इदु पुदुक् कडिहारमा ? 


Yes , it is a new watch . 


சுரேஷ் : ஆமா , இது புதுக் 

கடிகாரம் . 
सुरेश् : आमा , इदु पुदुक् कडिहारम् । 


६ 


What watch is this ? 


சுந்தரம் : இது என்ன கடிகாரம் ? 
सुन्दरम् : इदु ऍन्न कडिहारम् ? 


Lesson 4 / 39 


This is an HMT watch . 


Is HMT a good watch ? 


Yes , HMT is a good watch . What is 
that novel ? 


This is a social novel . 


Whose novel ( is this ) ? 


This is Akilan s novel . 


சுரேஷ் : இது ஒரு HMT கடிகாரம் . 
सुरेश्ः इदु ऑरु HMT कडिहारम् । 
சுந்தரம் : HMT நல்ல கடிகாரமா ? 
TE : HMT TASHT ? 
சுரேஷ் : ஆமா , HMT நல்ல கடி 

காரம் . அது என்ன 

நாவல் ? 
सुरेश् : आमा , HMT नल्ल कडिहारम् । 

अदु ऍन्न नावल् ? 
சுந்தரம் : இது ஒரு சமுக நாவல் . 
सुन्दरम् : इदु ऑरु समूह नावल् । 
சுரேஷ் : யாரோடெ நாவல் ? 
सुरेश् : यारोड़ नावल् ? 
சுந்தரம் : இது அகிலனோடெ 

நாவல் . 
सुन्दरम् : इदु अहिलनोड़ नावल् । 
சுரேஷ் : பேரு 

பேரு என்ன ? 
सुरेश् : पेरु ऍन्न ? 
சுந்தரம் : சினேகிதி . 

இது 
அகிலனோடெ பழெய 

நாவல் . 
सुन्दरम् : सिनेहिदि । इदु अहिलनोई 

पळ्य नावल् । 
சுரேஷ் : நல்ல நாவலா ? 
सुरेश् : नल्ल नावला ? 
சுந்தரம் : ஆமா , இது ரொம்ப 

நல்ல நாவல் . 
सुन्दरम् : आमा, इदुम्बि नल्ल नावल् । 


What is the name ( of that novel ) ? 


Sinekithi . This is Akilan s old novel . 


Is ( it ) a good novel ? 


Yes , it is a very good novel . 


DRILLS 


aa . Variation drill 
1. 4. 13. இது புதுக் கடிகாரம் . 

इदु पुदुक् कडिहारम् । 
HMT நல்ல கடிகாரம் . 
HMT TTT EfSSET 
HMT நல்ல கடிகாரமா ? 
HMT नल्ल कडिहारमा ? 


40 | An Intensive Course in Tamil 
1. 4. 14. இது ஒரு HMT கடிகாரம் . 

इदु ऑरु HMT कडिहारम् । 
இது ஒரு சமூக நாவல் . 
इदु ऑरु समूह नावल । 
இது என்ன நாவல் ? 

इदु ऍन्न नावल् ? 
1. 4. 15.0GEDGIL ETAI . 

इदु अहिलनोड़ नावल । 
இது யாரோடெ நாவல் ? 

इदु यारोड नावल् ? 
1. 4. 16.800COOL LGupur paic . 

इदु अहिलनोड पळय नावल् । 
இது யாரோடெ பழெய நாவல் ? 

इदु यारोड पळय नावल् ? 
1. 4. 17 : AFI ODITibu boba pTI6 . 

इदु रम्बि नल्ल नावल् । 
இது ரொம்ப நல்ல நாவலா ? 
इदु 

राम्ब नल्ल नावला ? 
1. 4. 18. ALL LDoof U ळूजा . 

इप्प मणि पत्तु । 
இப்ப மணி என்ன ? 
इप्प मणि ऍन्न ? 


b . Build 

up 

drill 


: 


( i ) | BIBib . 

इदु पुदुक् कडिहारम् । 
கடிகாரம் 
कडिहारम् 
புது 
पुदु 


इदु 
( ii ) P FOPE FITaus . 

इदु ऑरु समूह नावल् । 
நாவல் 
नावल 
சமூக 
समूह 
ஒரு 
ऑरु 


இது புதுக் கடிகாரம் . 
इदु पुछक् कडिहारम् । 
கடிகாரம் 
कडिहारम् 
புதுக் கடிகாரம் 
पुदुक् कडिहारम् 
இது புதுக் கடிகாரம் 
इदु पुदुक् कडिहारम् । 
இது ஒரு சமூக நாவல் . 
इदु ऑरु समूह तावल । 
நாவல் 
नावल 
சமூக நாவல் 
समूह नावल 
ஒரு சமூக நாவல் 


ऑरु समूह नावल् 


இது ஒரு சமூக நாவல் . 


इद्ध 


इदु ऑरु समूह नावल् । 


। 


Lesson 4 / 41 


( iii ) BTETGT ETAN ? 

इदु ऍन्न नावल् । 
என்ன நாவல் ? 
ऍन्न नावल् ? 
இது 
इदु 


இது என்ன நாவல் ? 
इदु ऍन्न नावल् ? 
என்ன நாவல் ? 
ऍन्न नावल् ? 
இது என்ன நாவல் ? 
इदु ऍन्न नावल् ? 


( iv ) இது அகிலனோடெ நாவல் . 

इदु अहिलनोड नावल् 
நாவல் 
नावल 
அகிலனோடெ 
अहिलनोर्ड 


இது அகிலனோடெ நாவல் . 
इदु अहिलनोर्ड नावल् । 
நாவல் 
नावल 
அகிலனோடெ நாவல் 
अहिलनोडनावल् 
இது அகிலனோடெ நாவல் . 
इदु अहिलनोर्ड नावल् । 


इदु 


( v ) இது யாரோடெ நாவல் ? 

इद यारोड नावल् ? 
யாரோடெ நாவல் ? 


இது யாரோடெ நாவல் ? 
इदु यारोड नावल् ? 
யாரோடெ நாவல் ? 


यारोड नावल् ? 


यारोड नावल् ? 


இது 
इदु 


இது யாரோடெ நாவல் ? 
इदु यारोर्ड नावल् ? 


( vi ) இது ரொம்ப நல்ல நாவல் . 

इदु राम्ब नल्ल नावल । 
நாவல் 
नावल 
நல்ல 
नल्ल 
ரொம்ப 
राम्ब 

து 
इदु 


இது ரொம்ப நல்ல நாவல் . 
इदु रम्ब नल्ल नावल् । 
நாவல் 
नावल् 
நல்ல நாவல் 
नल्ल नावल 
ரொம்ப நல்ல நாவல் 


राम्ब नल्ल नावल् 


இது ரொம்ப நல்ல நாவல் . 
इदु 


रम्बि नल्ल नावल् । 


( vii ) PLULL LDof L छा . 

इप्प मणि पत्तु । 
பத்து 
पत्तु 
மணி 
मणि 
இப்ப 
इप्प 


இப்ப மணி பத்து . 
इप्प मणि पत्तु । 
பத்து 
पत्तु 
மணி பத்து 


मणि पत्तु 


இப்ப மணி பத்து . 
इप्प मणि पत्तु । 


42 / An Intensive Course in Tamil 


( viii ) ALL LDGOOf TGT ? 

இப்ப மணி என்ன ? 
इप्प मणि ऍन्न ? 

इप्प मणि ऍन्न ? 
மணி என்ன ? 

மணி என்ன ? 
मणि ऍन्न ? 

मणि ऍन्न ? 
இப்ப 

இப்ப மணி என்ன ? 
इप्प 

इप्प मणि ऍन्न ? 
c . Expansion drill 
( i ) GEETouci . 

இது நாவல் . 
इदु नावल । 

इदु नावल । 
பழெய நாவல் 

இது பழைய நாவல் . 
पळय नावल् । 

इदु पळय नावल् । 
அகிலனோடெ நாவல் 

இது அகிலனோடெ பழெய நாவல் . 
अहिलनोर्ड नावल 

इदु अहिलनोर्ड पळय नावल् । 
( ii ) AE BlqSIT . 

இது கடிகாரம் . 
इदु कडिहारम् । 

इदु कडिहारम् । 
HMT கடிகாரம் 

இது HMT கடிகாரம் . 
HMT कडिहारम् 

इदु HMT कडिहारम् । 
ஒரு கடிகாரம் 

இது ஒரு HMT கடிகாரம் . 
ऑरु कडिहारम् 

इदु ऑरु HMT कडिहारम् । 
( iii ) EL ETAJUIT ? 

இது நாவலா ? 
इदु नावला ? 

इदु नावला ? 
ரொம்ப நல்ல நாவலா ? 

இது ரொம்ப நல்ல நாவலா ? 
राम्ब नल्ल नावला ? 

इदु राम्ब नल्ल नावला ? 
d : Question- Answer drill 
( i ) Q : PILI LDHOT ST6TGT ? 

इप्प मणि ऍन्न ? 
A : LI LDoof U $ छा . 

इप्प मणि पत्तु । 
( ii ) Q : EITT6OT BIBITyi ? 

इदु ऍन्न कडिहारम् ? 
இது HMT கடிகாரம் . 

इदु HMT कडिहारम् । 
( iii ) Q : अझ TET STETols ? 

अदु ऍन्न नावल् ? 
A : 

அது ஒரு சமூக நாவல் . 

अदु ऑरु समूह नावल् । 
(iv ) Q : A LINGUITOILETauv ? 

इदु यारोड नावल् ? 
A : இது அகிலனோடெ நாவல் . 

इदु अहिलनोड नावल् । 


A. 


Lesson 4/43 


e . Substitution drill 


இது புதுக் கடிகாரம் . 
इदु पुदुक् कडिहारम् 


( i ) இது புதுக் கடிகாரம் . 

इदु पुदुक् कडिहारम् । 
Substitute 
நல்ல 
नल्ल 
பழைய 
पळय 


இது நல்ல கடிகாரம் . 
इदु नल्ल कडिहारम् | 
இது பழெய கடிகாரம் . 
इदु पळय कडिहारम् । 


( ii ) Dolpuu previb . 

इदु पळय नावल् । 
Substitute 


இது பழெய நாவல் . 
इदु पळय नावल् | 

। 


கடிகாரம் 


कडिहारम् 
புஸ்தகம் 
पुस्तहम् 
பாடப் புஸ்தகம் 
पाडप्पुस्तहम् । 


இது பழெய கடிகாரம் . 
इदु पळय कडिहारम् । 
இது பழெய புஸ்தகம் . 
इदु पळय पुस्तहम् । 
இது பெழெய பாடப் புஸ்தகம் . 
इदु पळय पाडप्पुस्तहम् । 


EXERCISES 


f . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


G HMT 


Model : AE HMT ....... .......... ( watch ) 

( watch ) 
இது HMT கடிகாரம் . 

इदु HMT कडिहारम् । 
( i ) का 

BIT . ( social ) 
इदु 

नावल् । (social ) 
( ii ) का 

Blongib . ( new ) 
इद्र 

कडिहारम् । ( new ) 
( iii ) HMT ......... 

42. ( good ) 
HMT 

कड़िहारम् । (good ) 
( iv ) का 

JITOJ . ( old ) 
इद्ध 

नावल् । ( old ) 
( v ) 

Dove previi . ( very ) 
इदु 

नल्ल नावल । ( very ) 
( vi ) QuLDEO .... ( ten ) 
इप्प मणि ...... 

( ten ) 


44 / An Intensive Course in Tamil 


g . Frame questions for the answers given below following the models. 


Model : A. HE HMT BABITyi . 

इदु HMT कडिहारम् । 
Q. இது என்ன கடிகாரம் ? 

इदु ऍन्न कडिहारम् ? 
( i ) அது ஒரு சமூக நாவல் . 
अदु ऑरु समूह नावल् । 
Model : A. । अWGOOGLETab . 

इदु अहिलनोर्ड नावल् । 
Q. இது யாரோடெ நாவல் ? 

इदु यरोड नावल् ? 
( i ) இது சுரேஷோடெ புதுக் கடிகாரம் . 

इदु सुरेशोर्ड पुदुक् कडिहारम् । 
( ii ) இது அகிலனோடெ பழெய நாவல் . 

इदु अहिलनोर्ड पळय नावल् । 
( iii ) अ #CTCOIT OIL HMT playib . 
अदु सुरेशोर्ड HMT कडिहारम् । 
Model : Q. BIGImbu pbov FITOIEUT ? 

इद्ध 

रम्बिनल्ल नावला ? 
A. ஆமா , இது ரொம்ப நல்ல நாவல் . 

आमा , इदु रम्बि नल्ल नावल् । 
( i ) ஆமா , இது ரொம்பப் புதுக் கடிகாரம் . 

आमा , इदु राम्बप पुदुक् कडिहारम् । 
( ii ) அமா , இது ரொம்பப் பழெய நாவல் . 

आमा, इदु रम्बिप् पळय नावल् । 


h . Arrange the words in the proper order to make a sentence . 


( i ) கடிகாரம் ரொம்ப இது புது . 

कडिहारम् रम्ब इदु पुदु । 
( ii ) அது நாவல் பழெய ரொம்ப . 

अदु नावल् पळय राम्ब । 
( iii ) ITICOOL . 

इदु नावल अहिलनोर्ड । 
( iv ) இது நாவல் யாரோடெ ? 

इदु नावल् यारोड ? 
( v ) கடிகாரம் என்ன இது ? 

कडिहारम् ऍन्न इदु ? 


Lesson 4 / 45 


1. Frame six sentences from the table given below as in the example. 


Example : இது ரொம்பப் புதுக் கடிகாரம் . 

इदु राम्बप् पुदुक् कडिहारम् । 


ரொம்ப 


புது 
पुदु 
பழெய 
पळय 
நல்ல 
नल्ल 


इदु 


கடிகாரம் 
कडिहारम् 
நாவல் 
नावल 


j . Join the following words according to the sandhi rule . 
( i ) யாரு + ஓடெ : 

( ii ) அகிலன் + ஓடெ : 
4S + S. 

அ + SE : 
அவரு + ஓடெ : 

மாணவன் + ஓடெ : 
35 + 38 ........ 

HTT7 + 8 : 
ஆசிரியரு + ஓடெ 
சாரி + 33 : 


k . Answer the questions . 


( i ) சினேகிதி அகிலனோடெ நாவலா ? 

सिनेहिदि अहिलनोर्ड नावला ? 
( ii ) இப்ப மணி என்ன ? 

इप्प मणि ऍन्न ? 
( iii ) உங்க கடிகாரம் நல்ல கடிகாரமா ? 

उङ्ग कडिहारम् नल्ल कडिहारमा ? 
( iv ) சினேகிதி ஒரு சமூக நாவலா ? 

सिनेहिदि ऑरु समूह नावला ? 
( v ) உங்க கடிகாரம் என்ன கடிகாரம் ? 

उङ्ग कडिहारम् ऍन्न कडिहारम् ? 


VOCABULARY 


இப்ப now 

மணி time 
इप्प 

मणि 
பத்து ten 

புது 

new 
पत्तु 

पुदु 
கடிகாரம் watch 

என்ன what ( kind of ) 
कडिहारम् 

ऍन्न 
HMT HMT , the name of a நல்ல good 

watch FOST 

யரோடெ whose 
यारोड 


46 / An Intensive Course in Tamil 


social 


ACTS name of the novel 
सिनेहिदि written by Akilan 


name of a novelist 


சமூக 
समूह 
அகிலன் 
अहिलन् 
பழைய 
पळ्य 


old 


very 


ரொம்ப 
राम्ब 


GRAMMAR 


anoun . 


1.4.13 . There are four kinds of adjectives in Tamil . They are base adjective , 
derived adjective, numeral adjective and demonstrative adjective. This lesson 
introduces some of the base adjectives . Example : 
1. 4. 13. 4 BIBITED. 

इदु पुदुक् कडिहारम् । 
HMT நல்ல கடிகாரம் . 

HMT नल्ल कडिहारम् । 
4। पुदु new , poval नल्ल good etc. , are base adjectives . They always precede 

We have seen in the section 1.2.7 that the yes - no question marker 
-28 / -आ can be added to any word of a sentence other than the modifier of a 
noun phrase.Hence , the sentence HMT BDODIT Elp ? HMT नल्लवा 
कडिहारम् ? is ungrammatical. 
1.4.14 . 

ஒரு ऑरु a / an can precede any modifier of a noun phrase . Example : 

HMT 

கடிகாரம் . 

इदु ऑरु HMT कडिहारम् । 
The phrases like HMT oup in yi HMT कडिहारम् HMT watch , rep pToub 
समूह नावल् social novel are noun compounds in which the first constituents 
are attributes to the following nouns. 67606OT ŠF what is the corresponding 
question form of these attributes . Example : 


1. 4. 14. फा 

இது ஒரு 


! 


1. 4. 14. BIST6TGT FITOUi ? 

इदु ऍन्न नावल् ? 
1.4.15 . -BOL -ओर्ड is a genitive sufix. It is always optional when it 
occurs with the noun or pronoun oblique bases . That is to say , the noun 
followed by another noun and the pronoun oblique bases can have the meaning 
of genitive in Tamil . Example : 
1. 4. 15. 984800GOOL previb. 

इदु अहिलनोड नावल । 
இது அகிலன் நாவல் . 

इदु अहिलन् नावल् । 
1.4.16 . The genitive can be followed by an adjective . Example : 
1. 4. 16. झा अ B00CDOILL LIGlpur EITRI . 

इदु अहिलनोडं पळय नावल् । 


। 


Lesson 4/47 " 
1.4.17 . Agribu म्बि very is an intensifier . It always precedes adjectives 
and adverbs . Example : 


1. 4. 17. ABI Gy Tibu poval ETab . 

इदु रम्बि नल्ल नावल् ।। 


1.4.18.9 इप्प now is a time adverb . छ। पत्तु ten is a cardinal 
number which is dealt with in detail in the subsequent lessons . 
1. 4. 18. PUL IDOOf Ul. 

इप्प मणि पत्तु । 
Sandhi : 48 + suTI -4 alqETYLi ( Refer S.4 in 1.2 ) 

पुदु + कडिहारम् → पुदुक्कडिहारम् 
FODEL + paus --NEEPE BITON ( Refer S.2 in 1.1 ) 
समूहम् + नावल् → समूह नावल 
LITCG + ROL DUNCTOL ( Refer S.3 in 1.2 ) 

यारु + ओर्ड - > यारोड 
Notes : 91660T STRESET is the pen name of Mr. Akilandam . He is one of 
the famous novelists in Tamil. 


UNIT 1 


* 


LESSON 5 


! 
< 


AT THE HOSTEL 


DIALOGUE 


Is this the Kaveri Hostel ? 


? 


Yes . Who are you ? 


I aam a new student . 


மாணவி 1 : இதுதான் காவேரி 

ஹாஸ்டலா ? 
माणवि १ : इदुतान् कावेरि हास्टला ? 
மாணவி 2 : ஆமா . நீங்க யாரு 
माणवि २ : आमा । नीङ्ग यारु ? 
மாணவி 1 : நான் ஒரு புது 

மாணவி . 
माणवि १ : नान् ऑरु पुदु माणवि । 
மாணவி 2 : நாங்க தமிழ் மாண 

இது எங்க 
ஹாஸ்டல் . 
माणवि २ : नाङ्ग तमिळ माणविङ्ग । 

इदु ऍङ्ग हास्टल् । 


We are the students of Tamil. 
This is our hostel .. 


விங்க . 


! 


Lesson 5/49 


I am also a student of Tamil ... Are 
we the students of Miss . Parvathi ? 


மாணவி 1 : நானும் தமிழ் 

மாணவிதான் .... 
நாம மிஸ் . பார்வதி - 
யேடெ மாணவிங் 

களா ? 
FTft ? : TTT afts fi .... 

नाम मिस् . पार्वदियोर्ड 


. 


Haasa ? 


! 


Yes , Miss . Parvathi is our teacher. 
She is the warden of the hostel . 


மாணவி 2 : ஆமா , மிஸ் . பார்வதி 

நம்ம 

ஆசிரியரு . 
அவங்கதான் ஹாஸ் 

டல் வார்டன் . 
माणवि २ : आमा , मिस्. पार्वदि नम्म 

आसिरियरु । अवङ्गतान् 
हास्टल वारडन् । 


Which is Miss . Parvathi s room ? 


மாணவி 1 : எது மிஸ் . பார்வதி - 

யேடெ அறெ ? 
माणवि १ : ऍदु मिस् . पार्वदियोर्ड अर ? 


That is her room . 

. 


மாணவி 2 : அதுதான் அவங்க 

அறெ . 
माणवि २ : अदुतान् अवङ्ग अरे । 


Is this your room ? 


மாணவி 1 : இது உங்க அறெயா ? 
माणवि १ : इदु उङ्ग अर्रया ? 


No. This is their room . They are 
Kannada students . 


மாணவி 2 : இல்லெ . இது இவங்க 

அறெ. இவங்க 

கன்னட மாணவிங்க. 
माणवि २ : इल्ल । इदु इवङ्ग अरे । 

इवङ्ग कन्नड माणविङ्ग । 


மாணவி 1 : அவங்க யாரு ? 
माणवि १ : अवङ्ग यारु ? 


Who are they ? 


They are Malayalam students . 
That is their room . 


மாணவி 2 : அவங்க மலெயாள 

மாணவிங்க . அது 

அவங்க அறெ . 
FORG R : SIST TRAI ITHI 

| 


अदु अवङ्ग अर 


50 / An Intensive Course in Tamil 


DRILLS 


a . 


Variation drill 


1.5.19 . நாங்க தமிழ் மாணவிங்க . 

नाङ्ग तमिळ माण विङ्ग । 
நாங்க கன்னட மாணவிங்க . 

नाङ्ग कन्नड माणविङ्ग । 
1. 5. 20. இது எங்க ஹாஸ்டல் . 

इदु ऍङ्ग हास्टल् । 
இது எங்க அறெ . 
इदु ऍङ्ग अर । 
இது உங்க அறெயா ? 

इदु उङ्ग अर्रया ? 
1.5 . 21. பார்வதி நம்ம ஆசிரியரு . 

पार्वदि नम्म आसिरियरु । 
இது நம்ம ஹாஸ்டல் . 

इदु नम्म हास्टल् । 
1.5 . 22. இவங்க மாணவிங்க . 

इवङ्ग माणविङ्ग । 
அவங்க மாணவிங்க . 
अवङ्ग माणविङ्ग । 
இவங்க யாரு ? 

इवन यारु ? 
1.5 . 23. அது அவங்க அறெ . 

अदु अवङ्ग अर । 
இது இவங்க அறெ . 

इदु इवङ्ग अर । 
1. 5. 24. இது பார்வதியோடெ அறெ . 

इद पार्वदियोर्ड अर । 
எது பார்வதியோடெ அறெ ? 
ऍदु पार्वदियोर्ड अर । 


---- 


1. 5. 25. பார்வதிதான் வார்டன் . 

पारवदितान् वारडन् । 
இதுதான் ஹாஸ்டல் . 

इदुतान् हास्टल् । 
1.5 . 26. நானும் தமிழ் மாணவிதான் . 

नानुम् तमिळ माणवितान् । 
நானும் புது மாணவிதான் . 
नानुम् पदु माणवितान् । 


Lesson 5 / 51 


1 


b . Build up drill 


( i ) நாங்க தமிழ் மாணவிங்க . 
नाङ्ग तमिळ माणविङ्ग । 
மாணவிங்க 
माणविङ्ग 
தமிழ் 
சான் 
நாங்க 


நாங்க தமிழ் மாணவிங்க . 
नाङ्ग तमिळ माणविङ्ग । 
மாணவிங்க 
माणविङ्ग 
தமிழ் மாணவிங்க 
तमिळ माणविङ्ग 
நாங்க தமிழ் மாணவிங்க . 
नाङ्ग तमिळ माणविङ्ग 


( ii ) இது எங்க ஹாஸ்டல் . 

इदु ऍङ्ग हास्टल् । 
ஹாஸ்டல் 
हास्टल 
எங்க 
ऍङ्ग 
இது 
इद्ध 


இது எங்க ஹாஸ்டல் . 
इदु ऍङ्ग हास्टल् । 
ஹாஸ்டல் 
हास्टल 
எங்க ஹாஸ்டல் 
ऍङ्ग हास्टल् 
இது எங்க ஹாஸ்டல் . 
इदु ऍङ्ग हास्टल् । 


( iii ) இது உங்க அறெயா ? 

इदु उङ्ग अर्रया ? 
அறெயா ? 


இது உங்க அறெயா ? 
इदु उङ्ग अरया ? 
அறெயா ? 


अर्रया ? 


अरया ? 


உங்க 


உங்க அறெயா ? 
उङ्ग अर्रया ? 
இது உங்க அறெயா ? 
इदु उङ्ग अर्रया । 


இது 
इदु 


: 


( iv ) பார்வதிதான் வார்டன் . 

पार्वदितान् वार्डन् । 
வார்டன் 
वार्डन् 
பார்வதிதான் 
पादितान् 


பார்வதிதான் வார்டன் . 
पारवदितान् वार्डन् । 
வார்டன் 
वार्डन् 
பார்வதிதான் வார்டன் . 
परर्वदितान् वारडन् । 


c . Expansion drill 


( i ) அவங்க மாணவிங்க . 

अवङ्ग माणविङ्ग । 
மலெயாள மாணவிங்க 
मलयाळ माणविङ्ग 


அவங்க மாணவிங்க. 
अवङ्ग माणविङ्ग । 
அவங்க மலெயாள மாணவிங்க . 
अवङ्ग मलयाळ माणविङ्गः । 


. 


52 / An Intensive Course in Tamil 


( ii ) பார்வதி ஆசிரியரு. 

पार्वदि आसिरियरु । 
நம்ம ஆசிரியரு 
नम्म आसिरियर 


பார்வதி ஆசிரியரு . 
पारवदि आसिरियरु । 
பார்வதி நம்ம ஆசிரியரு . 
पार्वदि नम्म आसिरियरु । 


fili ) அது அறெ . 

SS ST | 
பார்வதியோடெ அறெ . 
पार्वदियोड अर । 


அது அறெ . 
अदु अर । 
அது பார்வதியோடெ அறெ . 
अदु पार्वदियोर्ड अर । 


( iv ) நானும் மாணவிதான் 

नानुम् माणवितान् । 
தமிழ் மாணவிதான் 
तमिळ माणवितान् । 


நானும் மாணவிதான் . 
नानुम् माणवितान् । 
நானும் தமிழ் மாணவிதான் . 
नानुम् तमिळ माणवितान् । 


( v ) இதுதான் ஹாஸ்டலா ? 

इदुतान् हास्टला ? 
காவேரி ஹாஸ்டலா ? 
कावेरि हास्टला ? 


இதுதான் ஹாஸ்டலா ? 
इदुतान् हास्टला ? 
இதுதான் காவேரி ஹாஸ்டலா ? 
इदुतान् कावेरि हास्टला ? 


d . Question - Answer drill 


-- 


( i ) Q : நாம பார்வதியோடெ மாணவிங்களா ? 

नाम पारवदियोर्ड माण विङ्गळा ? 
A : ஆமா , பார்வதி நம்ம ஆசிரியரு. 

आमा , पार्वदि नम्म आसिरियरु । 


( ii ) Q : எது பார்வதியோடெ அறெ ? 

ऍदु पार्वदियोर्ड अर ? 
A : இது இவங்க அறெ . 

इदु इवङ्ग अर । 


( iii ) Q : இது உங்க அறெயா ? 

इतु उङ्ग अर्रया ? 
A : இல்லெ , இது இவங்க அறெ . 

इल्ल; इदु इवङ्ग अरे । 


--- 


( iv ) Q. அவங்க யாரு ? 

अवङ्ग यारु ? 
A : அவங்க மலெயாள மாணவிங்க . 

अवङ्ग मलयाळ माणविङ्ग । 


Lesson 5/53 


e . Substitution drill 


( i ) நாங்க மாணவிங்க . 

नाङ्ग माणविन । 
Substitute 


நாங்க மாணவிங்க . 
नाङ्ग माणविङ्ग । 


நாம் 
नाम 
இவங்க 
इवन 
அவங்க 
अवन 


நாம மாணவிங்க . 
नाम माणविङ्ग । 
இவங்க மாணவிங்க . 
इवान माणविङ्ग । 
அவங்க மாணவிங்க . 
अवङ्ग माणविङ्ग । 


இது எங்க ஹாஸ்டல் . 
इदु ऍङ्ग हास्टल् । 


( ii ) இது எங்க ஹாஸ்டல் . 

इदु ऍङ्ग हास्टल् । 
Substitute 
நம்ம 
नम्म 
உங்க 
उन 
இவங்க 
इवङ्ग 
அவங்க 
अवङ्ग 


இது நம்ம ஹாஸ்டல் . 
इदु नम्म हास्टल् । 
இது உங்க ஹாஸ்டல் . 
इदु उङ्ग हास्टल् । 
இது இவங்க ஹாஸ்டல் . 
इदु इवङ्ग हास्टल् । 
இது அவங்க ஹாஸ்டல் . 
इदु अवङ्ग हास्टल् । 


இது ஹாஸ்டல் . 
इदु हास्टल । 


( iii ) இது ஹாஸ்டல் . 

इदु हास्टल् । 
Substitute 
அறெ 
अर 


இது அறெ . 
Sort | 


நான் மாணவி . 
नान् माणवि । 


( iv ) நான் மாணவி . 

नान् माणवि । 
Substitute and change the noun 
accordingly . 
நாங்க 
FITS 


நாம் 
नाम 
அவங்க 
अवङ्ग 
இவங்க 
इवङ्ग 


நாங்க மாணவிங்க . 
नाङ्ग माणविता 
நாம மாணவிங்க. 
नाम माणविङ्ग । 
அவங்க மாணவிங்க. 
अवङ्ग माणविक । 
இவங்க மாணவிங்க . 
इवल माणविङ्ग । 


54 / An Intensive Course in Tamil 


f. Transformation drill 


( i ) இது பார்வதியோடெ அறெ . 

इदु पार्वदियोड अर । 
இது உங்க அறெ . 
इद्ध उङ्ग अर । 
இது காவேரி ஹாஸ்டல் . 
इदु कावेरि हास्टल् । 
அது அவங்க அறெ . 
अदु अवङ्ग अर । 


எது பார்வதியோடெ அறெ ? 
ऍदु पार्वदियोड अर ? 
எது உங்க அறெ ? 
ऍदु उङ्ग अर 

? 
எது காவேரி ஹாஸ்டல் ? 
ऍदु कावेरि हास्टल् ? 
எது அவங்க அறெ ? 
ऍद्ध अवङ्ग अर ? 


EXERCISES 


g . 


Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 


इदु ऍङ्ग 


( 
ii 
) 


Model : இது எங்க 

... ( hostel ) 

( hostel ) 
இது எங்க ஹாஸ்டல் . 

इदु ऍग हास्टल । 
( i ) அது பார்வதியோடெ 

( room ) 
3 Urafas........ 

(( room ) 
பார்வதியோடெ அறெ ? ( which ) 

qT { qfzq|d art ? ( which ) 
( iii ) நான் ஒரு புது 

( girl student ) 
नान् ऑरु पुदु 

...... ( girl student ) 
( iv ) 

கன்னட மாணவிங்க . ( this - they) 

IS HTTGST ( this - they ) 
( v ) இது 

..... அறெ . (this -their ) 
इछ 

3 | (this -their ) 
( vi ) 

மலெயாள மாணவிங்க . (that - they ) 
FS4 Tafas | ( that - they ) 

அறெ . ( that - their) 
अदु 

37 € 1 ( that - their ) 
( viii ) பார்வதி 

ஆசிரியரு . ( our - incl . ) 
4 { qfs ........ ... வாகாக ( our - incl .) 
h . Fill in the blanks using the corresponding oblique forms of the giver 
pronouns , 
( i ) நாங்க தமிழ் மாணவிங்க . 

नाङ्ग तमिळ माणविङ्ग । 
இது 

ஹாஸ்டல் . 
इदु 

हास्टल । 


.. 


( vii ) அது 


... 


Lesson 5 / 55 


( ii ) நாம பார்வதியோடெ மாணவிங்க . 

नाम पारवदियोर्ड माणविङ्ग । 
பார்வதி ..... ........ ஆசிரியரு. 
पार्वदि 

आसिरियरु । 


( iii ) அவங்க மலெயாள மாணவிங்க . 
अवङ्ग मलयाळ माणविङ्ग । 

அறெ . 
इदु 


கா 


( iv ) இவங்க கன்னட மாணவிங்க . 
इवङ्ग कन्नड माणविन । 

அறெ . 
अर 


..... 


ii . Match the following. 


( i ) நான் 

नान् 
நாம 
नाम 
அவரு 
अवरु 


பேராசிரியரு 
पेरासिरियरु 
ஆசிரியன் 
आसिरियन् 
மாணவிங்க 
माणविङ्ग 


. 


( ii ) நான் 

नान् 
அவரு 
अवरु 
அவங்க 
अवङ्ग 


ஆசிரியரு 
आसिरियर 
மாணவிங்க 
माणविङ्ग 
மாணவன் 
माणवन् 


(iii) நாங்க 

नाङ्ग 
நான் 
नान् 
அவரு 
अवरु 


பேராசிரியரு 
पेरासिरियरु 
மாணவிங்க 
माणविङ्ग 
தமிழன் 
तमिळन् 


j . Frame questions for the answers given below following the models. 


Model : A. இல்லெ , இது இவங்க அறெ . 

SC , S Sas et | 
Q. இது அவங்க அறெயா ? 

इदु अवङ्ग अरया ? 


1 


56 / An Intensive Course in Tamil 


( i ) இல்லெ , இது அவங்க அறெ . 

S , SS STS ST 
( ii ) இல்லெ , இது பார்வதியோடெ அறெ . 
इल्ल, इदु पार्वदियोर्ड अर । 
Model : A. இவங்க மலெயாள மாணவிங்க . 

इवङ्ग मलयाळ माणविङ्ग । 
Q. அவங்க யாரு ? 

अवङ्ग यार ? 
இவங்க கன்னட மாணவிங்க . 
इवङ्ग कन्नड माण विङ्ग । 


k . Make a which question from every senterice . 


( i ) அது பார்வதியோடெ அறெ . 

अदुपार्वदियोर्ड अर ! 
( ii ) இது காவேரி ஹாஸ்டல் . 

इदु कावेरि हास्टल् । 
( iii ) இது இவங்க அறெ . 


इदु इवङ्ग अरै । 


( iv ) இது புஸ்தகம் . 

इदु पुस्तहम् । 


1. Give the corresponding plural forms of the following singular forms. 
( i ) மாணவி : 

: ....... 
( ii ) வார்டன் : 

वारडन् : 


m m .. 


Frame sentences from the tables given below . 


நாங்க 
नाङ्ग 


| 


நாம 


மாணவி 
माणवि 


T 
இவங்க 
इवङ्ग 
அவங்க 
अवन 


n . Here is some information , Put it all together in one sentence using the 

same order as in the example given below . 


Example : இவங்க 

इवङ्ग 
கன்னட ( ம் ) 

S ( E ) 


Lesson 5 / 57 


மாணவிங்க 


माणविङ्ग 


-आ 
இவங்க கன்னட மாணவிங்களா ? 
इवङ्ग कन्नड माणविङ्गळा । 


. 


( ii ) இது 


( i ) பார்வதி 
पारवदि 
நாம் 
नाम 
ஆசிரியரு 
आसिरियरु 


इदु 
இவங்க 
इवङ्ग 
அறெ 
अर 


(iv ) இது 


( iii ) அவங்க 

अवङ्ग 
மலெயாள ( ம் ) 

4 ன் ( 1 ) 


மாணவிங்க 


इदु 
தான் 
तान् 
காவேரி 
कावेरि 
ஹாஸ்டல் 
हास्टल 


माणविङ्ग । 


-3T 


. 


-आ 


( v ) அவங்க 

अवन 


( vi ) இவங்க 

इवङ्ग 
-ஆ 
-आ 
ஆசிரியரு 
आसिरियर 


-आ 
பார்வதி 
पारवदि 


( vii ) பார்வதி 

पारवदि 
நாங்க 


(viii ) பார்வதி 

पार्वदि 
நீங்க 
नीड 
ஆசிரியரு 
आसिरियरु 


ஆசிரியரு 
आसिरियर 


-आ 


58 / An Intensive Course in Tamil 


0. Join the fo !lowing according to the Sandhi rules . 
( i ) மாணவிங்க + ஆ 

( ii ) பார்வதி + ஓடெ 
S + ST ..... 

Uraft + SS ...... 
அவங்க + ஆ : . 

பஞ்சாபி + ஓடெ : .. 
STCF + 3T 

என + SS : . 
இவங்க + ஆ ..... 

அறெ + ஓடெ : 
इवङ्ग + आ 

3 + SS ....... 
இந்தியங்க + ஆ 
इन्दियङ्ग + आ 


p . Answer the questions . 


( i ) உங்க ஹாஸ்டல் பேரு என்ன ? 

उङ्ग हास्टल पेरु ऍन्न ? 
( ii ) நீங்க ஒரு புது மாணவரா ? 

नीङ्ग ऑरु पुदु माणवरा ? 
( iii ) நீங்க யாரோடெ மாணவரு / மாணவி ? 

नीङ्ग यारोड माणवरु / माणवि ? 
( iv ) உங்க ஹாஸ்டல் வார்டன் யாரு ? 

उङ्ग हास्टल वारडन् यारु ? 
( v ) உங்க ஹாஸ்டல் பேரு காவேரியா ? 

उङ्ग हास्टल पेरु कावेरिया ? 


VOCABULARY 


தான் 


the name of the hostel 


girl student 


‘ our ( excl . ) 


our ( incl . ) 


an emphatic particle காவேரி 
तान् 

कावेरि 
ஹாஸ்டல் hostel 

மாணவி 
हास्टल 

माणवि 
நாங்க we ( excl . ) 

எங்க 
नाङ्ग 

ऍन 
மிஸ் Miss 

நம்ம 
मिस् 

नम्म 
வார்டன் warden 

எது 
वारडन् 

ऍद्र 
அறெ room 

இவங்க 
अर 

इवङ्ग 
இவங்க this-they 

அவங்க 
इवन 

अवन 
அவங்க 

that -their 
अवन 


which 


this - their 


that - they 


> 


Lesson 5 / 50 


GRAMMAR 


1.5.19 . In Tamil , there are two kinds of plural pronouns in the first person , 
namely , inclusive plural and exclusive plural . The inclusive plural as we have 
seen in the section 1.3.8 includes the person or persons addressed to in the 
speech situation whereas the exclusive plural excludes the person or persons 
addressed to . நாங்க Tsis the exclusive plural pronoun . Example : 


1.5.19 . நாங்க தமிழ் மாணவிங்க . 

नाङ्ग तमिळ माणविङ्ग । 
1.5.20 . 6TIJA is the corresponding oblique base of 151716165 175 we ( excl . ) . 
It has the possessive meaning of our ( excl . ) . Example : 


1.5.20 . இது எங்க ஹாஸ்டல் . 

इदु ऍङ्ग हास्टल 


| 


1.5.21 . TTH we ( incl . ) has the oblique base BLLO FFH which has 
the possessive meaning of our ( incl.) . Example : 
1. 5. 21. பார்வதி நம்ம ஆசிரியரு.. 

पारर्वदि नम्म आसिरियरु । 


The chart below illustrates the nominatives and their oblique bases of the first 
person pronouns . 


First Person 


Number 


Nominative 


Oblique 


sg .. 


நான் 
नान् 


என் 
ऍन् 


(incl . ) 


நாம 
नाम 


நம்ம 
नम्म 


pl 
. 


( excl . ) 


நாங்க 
नाङ्ग 


எங்க 
एङ्ग 


1.5.22 . இவங்க SF and அவங்க STCS are third person human plural 
pronouns . Jou 96 indicates the persons proximate to the speaker and 
34611 3779 indicates the persons remote from the speaker . Example : 


1.5 . 22. இவங்க மாணவிங்க. 

इवङ्ग माणविङ्ग । 
அவங்க மாணவிங்க . 
अवङ्ग माणविङ्ग । 


60 / An Intensive Course in Tamil 


Note that the subjects இவங்க 545 this - they and அவங்க STF that - they 
of the sentences 1.5.22 agree with predicates in number ( Refer 1.3.8) . -ங்க - 
is the plural marker added to the nouns WT600769 Hufa girl student and 
மாணவன் HIVITI boy student . 


1.5.23 . The oblique bases of இவங்க Sqs and அவங்க 3TqF are identical 
with their nominatives . They have the possessive meaning of their . 
Example : 


1.5 . 23. இது இவங்க அறெ . 

इदु इवङ्ग अर 
இது அவங்க அறெ . 

इदु अवङ्ग अरे । 
1.5.24 . எது s which is the corresponding question form of the neuter 
demonstrative pronouns ( Refer 1.2.6 ) . Example ; 


1. 5. 24 . எது பார்வதியோடெ அறெ ? 

ऍदु पार्वदियोड अर ? 
1.5.25 . cor art is a particle which is used to denote emphasis. Example : 


1. 5. 25. பார்வதிதான் வார்டன் . 

पादितान् वार्डन् । 


1.5.26 . - உம் - 54 is a particle which means also . Example : 


1.5 . 26. நானும் தமிழ் மாணவிதான் . 

नानुम् तमिळ माणवितान् । 


Sandhi 6. The personal pronouns such as நாங்க TS we ( excl . ) , நீங்க 

( ) 115 
you , இவங்க 55this - they and அவங்க SIGF that - they are correspon 
dingly realized as நாங்கள் FIFO , நீங்கள் KFJ , இவங்கள் SqFd and 
அவங்கள் SIFm when a word or particle beginning with vowel is added to 
them . Example : 


நாங்க + ஆ + நாங்களா 
TIF + 3T - ன 
நீங்க + ஆ - நீங்களா 
As + 3 ன் 
இவங்க + ஆ - இவங்களா 
5dF + 3T SGFa 
அவங்க + ஆ - அவங்களா 
3CS + ST - 3TCFa 


} 


Sandhi 7. The plural marker -ங்க - 5 is realized as - ங்கள் - when 
a word or particle beginning with vowel is added to it . Example : 


* 


Lesson 5/61 


மாணவிங்க + ஆ - மாணவிங்களா 
माणविङ्ग + आ → माणविगळा 
இந்தியங்க + ஓடெ – இந்தியங்களோடெ 

इन्दियङ्ग + ओड → इन्दियङ्गळोड 
Sandhi 8. ( is added to the words or particles ending in - இ -3 , 

- . 
-எ - , - ஏ - T and -ஐ - when they are followed by a word or particle 
beginning in a vowel . Example : 


பார்வதி + ஓடெ - பார்வதியோடெ 
पारर्वदि + ओड → पारवदियोड 
மாணவி + ஆ அ மாணவியா 
माणवि + आ → माणविया 
அறெ + ஆ - அறெயா 
S + + 


UNIT 1 


LESSON 6 


IN THE CLASS ROOM 


DIALOGUE 


Suresh , how many books are these ? 


சுந்தரம் : சுரேஷ் , இது எத்தனெ 

புஸ்தகம் ? 
सुन्दरम् : सुरेश्, इदु ऍत्तन पुस्तहम् ? 


These are two books . 


சுரேஷ் ! இது ரெண்டு புஸ்தகம் . 
सुरेश् : इदु रण्डु पुस्तहम् । 


How many text books are these ? 


சுந்தரம் : இது எத்தனெ பாடப் 

புஸ்தகம் ? 
सुन्दरम् : इदु ऍत्तन पाडप्पुस्तहम् ? 


These are three text books , 


சுரேஷ் : இது மூணு பாடப்புஸ்த 

கம் . 
सुरेश् : इद मूणु पाडप्पुस्तहम् । 


Lesson 6/63 


How many pairs of pencils are those . ? 


Those are four pairs of pencils , 


How many dozens of note books are 
those ? 


சுந்தரம் : அது எத்தனெ ஜோடி 

பென்சில் . 
सुन्दरम् : अदु ऍत्तन जोडि पंसिल ? 
சுரேஷ் : அது நாலு ஜோடி 

பென்சில் . 
सुरेश् : अदु नालु जोडि पनसिल् । 
சுந்தரம் : அது எத்தனெ டஜன் 

நோட்டுப் புஸ்தகம் ? 
सुन्दरम् : अदु ऍत्तन डजन् 

नोटुप्पुस्तहम् ? 
சுரேஷ் : இது அஞ்சு டஜன் 

நோட்டுப் புஸ்தகம் . 
सुरेश् : इदु अञ्जु डजन् नोटुप्पुस्तहम् । 
சுந்தரம் : இது எத்தனெ ஜோடி 

நாற்காலி ? 
सुन्दरम् : इदु ऍत्तन जोडि नाकालि ? 
சுரேஷ் : இது ஆறு ஜோடி நாற் 

காலி . 
सुरेश् : इदु आरु जोडि नाकालि । 


These are five dozens of note books . 


How many pairs of chairs are these ? 


. 


These are six pairs of chairs . 


How many Tamil students are you ? 


We are seven Tamil students . 


சுந்தரம் : நீங்க எத்தனெ தமிழ் 

மாணவங்க ? 
सुन्दरम् : नीङ्ग ऍत्तन तमिळ माणवङ्ग ? 
சுரேஷ் : நாங்க ஏழு தமிழ் மாண 

வங்க . 
सुरेश् : नाङ्ग ऐळ तमिळ माणवङ्ग । 
சுந்தரம் : இவங்க எத்தனெ 

கன்னட மாணவங்க ? 
सुन्दरम् : इवङ्ग ऍत्तन कन्नड माणवङ्ग ? 
சுரேஷ் : இவங்க எட்டு கன்னட 

மாணவங்க . 
सुरेश् : इवङ्ग ऍट्ट कन्नड माणवङ्ग । 
சுந்தரம் : அவங்க ஒம்பது 

தலுங்கு மாணவங் 


How many Kannada students are 
they ? 


They are eight Kannada students . 


Are they nine Telugu students ? 


களா ? 


) 


सुन्दरम् : अवङ्ग ऑम्बदु तेलुगु माण 

Fa ? 


64 / An Intensive Course in Tamil 


Yes , they are nine Telugu students . 


சுரேஷ் : ஆமா , அவங்க ஒம்பது 

தெலுங்கு மாணவங்க . 
सुरेश् : आमा , अवङ्ग ऑम्बदु तेलुगु 

माणवङ्ग । 


How many tables are these ? 


சுந்தரம் : இது எத்தனெ மேசெ ? 
सुन्दरम् : इदु ऍत्तन मेस ? 
சுரேஷ் : இது பத்து மேசெ . 
सुरेश् : इदु पत्तु मेस । 


These are ten tables . 


How many blackboards are these ? 


சுந்தரம் : இது எத்தனெ ப்ளாக் 

போர்டு ? 
सुन्दरम् : इदु ऍत्तनं बळाकबोर्ड ? 
சுரேஷ் : இது ஒரு ப்ளாக்போர்டு . 
सुरेश् : इदु ऑरु बळाकबोर्ड । 


This is one blackboard . 


DRILLS 


a . 


Variation drill 


1. 6. 27. PRG HD B. 

इद ऑरु पुस्तहम् । 
இது ரெண்டு புஸ்தகம் . 
इदु रण्डु पुस्तहम् । 
இது மூணு பாடப் புஸ்தகம் . 
इदु मूणु पाडप्पुस्तहम् । 
இது எத்தனெ பாடப் புஸ்தகம் ? 
इदु ऍत्तन पाडप्पुस्तहम् ? 


1.6.28 . 


அது நாலு ஜோடி பென்சில் . 
अदु नालु जोडि पसिल । 
அது அஞ்சு டஜன் நோட்டுப் புஸ்தகம் . 
अदु अजु डजन् नोटुप्पुस्तहम् । 
அது எத்தனெ டஜன் நோட்டுப் புஸ்தகம் ? 
अदु ऍत्तर्न डजन् नोटुप्पुस्तहम् ? 


1. 6. 29. IT IS GOLDIT STO / E. 

नाङ्ग ऐळू माणविङ्ग । 
நீங்க எத்தனெ மாணவிங்க ? 
नीङ्ग ऍत्तन माणविङ्ग ? 


. 


Lesson 6/65 


b. Build up drill 


( i ) இது ரெண்டு புஸ்தகம் . 
इदु रण्डु पुस्तहम् । 
புஸ்தகம் 
पुस्तहम् 
ரெண்டு 
रण्डु 
இது 
इदु 


இது ரெண்டு புஸ்தகம் . 
इदु रण्डु पुस्तहम् । 
புஸ்தகம் 
पुस्तहम् 
ரெண்டு புஸ்தகம் 


रण्डु पुस्तहम् 


இது ரெண்டு புஸ்தகம் . 
इदु रण्डु पुस्तहम् । 


( ii ) து எத்தனெ புஸ்தகம் ? 

इदु ऍत्तन पुस्तहम् ? 
எத்தனெ புஸ்தகம் ? 


இது எத்தனெ புஸ்தகம் ? 
इदु ऍत्तन पुस्तहम् ? 
எத்தனெ புஸ்தகம் ? 


ऍत्तन पुस्तहम् ? 


ऍत्तन पुस्तहम् ? 


இது எத்தனெ புஸ்தகம் ? 
इदु ऍत्तन पुस्तहम् ? 


इदु 


( iii ) BIpI CW OLITB . 

इदु नालु जोडि पनसिल् । 
பென்சில் 
पनसिल 
நாலு ஜோடி 


இது நாலு ஜோடி பென்சில் . 
इदु नालु जोडि पैनसिल ! 
பென்சில் 
पैनसिल 
நாலு ஜோடி பென்சில் 
नालु जोडि पंसिल 
இது நாலு ஜோடி பென்சில் . 
इदु नालु जोडि पैनसिल् । 


नालु जोडि 


இது 
इदु 


இது எத்தனெ ஜோடி நாற்காலி ? 
इदु ऍत्तन जोडि नाकालि ? 


( vi ) இது எத்தனெ ஜோடி 

நாற்காலி ? 
इदु ऍत्तन जोडि नाकालि ? 
எத்தனெ ஜோடி நாற்காலி ? 
ऍत्तन जोडि नारकालि ? 


எத்தனெ ஜோடி நாற்காலி ? 
ऍत्तन जोडि नारकालि ? 
இது எத்தனெ ஜோடி நாற்காலி ? 
इदु ऍत्तन जोडि नारकालि ? 


इदु 


c . Expansion drill 


( i ) அது புஸ்தகம் . 

अदु पुस्तहम् । 
பாடப் புஸ்தகம் 
पाडप्पुस्तहम् 
மூணு புஸ்தகம் 
मूणु पुस्तहम् 


அது புஸ்தகம் . 
अदु पुस्तहम् । 
அது பாடப் புஸ்தகம் 
अदु पाडप्पुस्तहम् । 
அது மூணு பாடப் புஸ்தகம் . 
अदु मूणु पाडप्पुस्तहम् । 


66 / An Intensive Course in Tamil 


( ii ) अ 46voib . 

अदु पुस्तहम् । 
நோட்டுப் புஸ்தகம் 
नोटुप् पुस्तहम् 
அஞ்சு டஜன் புஸ்தகம் 


அது புஸ்தகம் . 
अदु पुस्तहम् । 
அது நோட்டுப் புஸ்தகம் 
अदु नोटुप् पुस्तहम् । 
அது அஞ்சு டஜன் நோட்டுப் 
புஸ்தகம் . 
अदु अजु डजन् नोटुप् पुस्तहम् । 


अन्जु डजन् पुस्तहम् 


( iii ) அவங்க மாணவிங்க . 

अवङ्ग माणविङ्ग । 
தெலுங்கு மாணவிங்க 
तेलुगु माणविङ्ग 
ஒம்பது மாணவிங்க 


அவங்க மாணவிங்க. 
अवङ्ग माणविङ्ग । 
அவங்க தெலுங்கு மாணவிங்க .. 
अवङ्ग तलुङ्गु माणविङ्ग । 
அவங்க ஒம்பது தெலுங்கு 
மாணவிங்க . 
अवङ्ग ऑम्बदु तलुङ्गु माणविङ्ग । 


ऑम्बद्ध माणविङ्ग 


d . Question - Answer drill 


( i ) Q : Gleon 45Wpali ? 

इदु ऍत्तन पुस्तहम् ? 
A ; இது ரெண்டு புஸ்தகம் . 

इदु रण्डु पुस्तहम् । 
( ii ) Q : अ ा_कृ OT Cgirp OLord ? 

अदु ऍत्तन जोडि पंसिल । 
A : அது நாலு ஜோடி பென்சில் . 

अदु नालु जोडि पन् सल् । 
( iii ) Q : a rolor Fip LDIT RTGI ? 

नीङ्ग ऍत्तन तमिळ माणविङ्ग ? 
A : நாங்க ஏழு தமிழ் மாணவிங்க . 

नाङ्ग एळ तमिळ माणविङ्ग । 


e . Substitution drill 


இது ரெண்டு நாற்காலி . 
इदु रण्डु नारकालि । 


( i ) இது ரெண்டு நாற்காலி . 

. 
इदु रण्डु नारालि । 
Substitute 
மூணு 
मूणु 
நாலு 
नालु 
அஞ்சு 
সকল 


இது மூணு நாற்காலி . 
इदु मूणु नारालि । 
இது நாலு நாற்காலி . 
इदु नालु नारकालि । 
இது அஞ்சு நாற்காலி . 
इदु अञ्जु नारकालि । 


. 


Lesson 6/67 


ஆறு 
আহ্ 
SIC 


எட்டு 
ऍटु 
ஒம்பது 
आम्बदु 
பத்து 
पत्तु 


இது ஆறு நாற்காலி . 
इदु आरु नारकालि । 
இது ஏழு நாற்காலி . 
इदु एळ नाकालि । 
இது எட்டு நாற்காலி . 
इदु एटु नारकालि । 
இது ஒம்பது நாற்காலி . 
इदु आम्बदु नारकालि । 
இது ஏrg நாற்காலி | 
इदु पत्तु नारकालि । 
இது ஒரு புஸ்தகம் . 
इदु ऑरु पुस्तहम् । 


ऑरु पुस्तहम् । 


( ii ) का PG IvFEL . 
इदु 
Substitute 
நோட்டுப் புஸ்தகம் 
नोटुप् पुस्तहम् 
பாடப் புஸ்தகம் 
पाडप पुस्तहम् 
நாற்காலி 
नारकालि 
மேசெ 
मेस 
பென்சில் 
पेन्सिल 
நாவல் 
नावल् 
கடிகாரம் 
कडिहारम् 


இது ஒரு நோட்டுப் புஸ்தகம் . 
इदु ऑरु नोटुप् पुस्तहम् । 
இது ஒரு பாடப் புஸ்தகம் . 
इदु ऑरु पाडप पुस्तहम् । 
இது ஒரு நாற்காலி . 
इदु ऑरु नारकालि । 
இது ஒரு மேசெ. 
इदु ऑरु मेस । 
இது ஒரு பென்சில் . 
इदु ऑरु पंसिल । 
இது ஒரு நாவல் . 
इदु ऑरु नावल् । 
இது ஒரு கடிகாரம் . 
इदु ऑरु कडिहारम् । 


நீங்க எத்தனெ மாணவிங்க ? 
नीङ्ग ऍत्तन माणविङ्ग ? 


( iii ) நீங்க எத்தனை மாணவிங்க ? 

नीङ्ग ऍत्तन माणविङ्ग ? 
Substitute 
நாங்க 
नाङ्ग 
நாம 
नाम 
இவங்க 
इवङ्ग 
அவங்க 
अवङ्ग 


நாங்க எத்தனெ மாணவிங்க ? 
नाङ्ग ऍत्तन माणविङ्ग ? 
நாம எத்தனெ மாணவிங்க ? 
नाम ऍत्तन माणविङ्ग ? 
இவங்க எத்தனெ மாணவிங்க ? 
इवङ्ग ऍत्तन माणविङ्ग ? 
அவங்க எத்தனெ மாணவிங்க ? 
अवङ्ग ऍत्तन माणविङ्ग ? 


68 / An Intensive Course in Tamil 


f. Transformation drill 


( i ) இது ரெண்டு புஸ்தகம் . 
इदु रण्डु पुस्तहम् । 
இது மூணு பாடப் புஸ்தகம் . 
इदु मृणु पाडप पुस्तहम् । 
அது நாலு ஜோடி பென்சில் . 
अदु नालु जोडि पन्सिल् । 
அது அஞ்சு டஜன் 
நோட்டுப் புஸ்தகம் . 
अदु अञ्जु डजन् नोटुप् पुस्तहम् । 
இது பத்து மேசெ . 
इदु पत्तु मेस । 


இது எத்தனெ புஸ்தகம் ? 
इदु ऍत्तन पुस्तहम् ? 
இது எத்தனெ பாடப் புஸ்தகம் ? 
इदु ऍत्तन पाडप् पुस्तहम् ।? 
அது எத்தனெ ஜோடி பென்சில் ? 
अदु ऍत्तन जोडि पन्सिल् ? 
அது எத்தனெ டஜன் நோட்டுப் 
புஸ்தகம் ? 
अदु ऍत्तर्न डजन् नोटुप् पुस्तहम् ? 
இது எத்தனெ மேசெ ? 
इदु ऍत्तन मेर्स ? 


दु 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 

. 


( iii ) अछा ...... 


.. 


Model : अ .. 

.GILITM . ( two ) 
अदु पंन्सिल । ( two ) 
அது ரெண்டு பென்சில் . 

अदु रण्डु पन्सिल । 
( i ) मा ..... ...../bjp ITes . ( three ) 
इदु 

नारकालि । ( three ) 
(ii ) झा .... 

.. BITTEG . ( four ) 
इदु नाकालि । ( four ) 

.......... 46FELD . (five ) 
अदु 

पुस्तहम् I ( five ) 

..... GLDOIE . ( six ) 
अदु 

मेस | ( six) 

CEITLGuivoib . ( seven ) 
अद्ध ... नोटुप् पुस्तहम् । ( seven ) 

LIFE . ( eight ) 
अदु 

.... पुस्तहम् । ( eight ) 
( vii ) 15 ....... ......... LDIT SOOTOUG. ( nine ) 
अवङ्ग 

माणवङ्ग । ( nine ) 
(viii ) का ..... ( note book ) 
इदु ..... ( note book ) 

......... ( chair ) 

( chair ) 


(iv ) अका ... 


( v ) भा . 


( vi ) अछा .. 


(ix ) छा .... 


Lesson 6 / 69 


( x ) कृा . 


.. 


( table) . 
इद्ध 

( table ) 
( xi ) AEI BITY] ............ G/LTD. ( pair ) 

इदु नालु पन्सिल् । ( pair ) 
( xii ) असा म . ... 46 : LD . ( dozen ) 

अदु अञ्जु ..... पुस्तहम् । ( dozen ) 
| h . Write the following figures in Tamil . 
2 : ..... 

3 : 
4 : 

5 .: 
6 : 

7 : 
8 : 


9 : 


10 : 


i . Combine and rewrite the resultant form in the blanks provided at the right 

side , 


..... 


( i ) 7 + LDIT SOTTON : ...... 

एळ + माणवि : ...... 
( ii ) ஒம்பது + மாணவன் : 

ऑम्बदु + माणवन् : 
( iii ) 05 + us : 

पत्तु + इन्दियन् : 
( iv ) BITY] + fuusil : 

नालु + आसिरियन् : 
j . Make a howmany question from every sentence . 

( i ) | CDOE. 

इदु पत्तु मेस । 
( ii ) அவங்க ஒம்பது தமிழ் மாணவங்க . 

अवङ्ग ऑम्बदु तमिळ माणवङ्ग ! 
( iii ) CompBITjpEITES . 

इदु आरु जोडि नारकालि । 
( iv ) அது அஞ்சு டஜன் நோட்டுப் புஸ்தகம் . 

अदु अञ्जु डजन् नोटुप् पुस्तहम् । 
k . Match the following . 


நான் 
नान् 
அவரு 
अवरु 
நீங்க 
नीङ्ग 


மாணவிங்க 
माणविङ्ग 
மாணவன் 
माणवन् 
பேராசிரியரு 
पेरासिरिमरु 


: 


70 / An Intensive Course n Tamil 


1. Join the following according to the Sindhi rule . 


( i ) மாணவங்க + ஆ : 

HITTEE + : 


( ii ) மாணவிங்க + ஆ : ....... 

Hufs + ST : 


m . Answer the questions . 

( i ) நீங்க எத்தனெ தமிழ் மாணவிங்க ? 

नीङ्ग ऍत्तनं तमिळ माणविङ्ग ? 
( ii ) அவங்க எத்தனெ மலெயாள மாணவங்க ? 

अवङ्ग ऍत्तन मलयाळ माणवङ्ग ? 
( iii ) இவங்க எத்தனெ கன்னட மாணவங்க ? 

इवङ्ग ऍत्तन कन्नड माणवङ्ग ? 
VOCABULARY 


howmany 


these 


two 


three 


those 


pair 


எத்தனெ 
ऍत्तन 
ரெண்டு 
रण्डु 
அது 
अदु 
பென்சில் 
पंन्सिल 
டஜன் 
डजन् 
நாற்காலி 


pencil 


four 


dozen 




இது 
इद्ध 
மூணு 
मूण 
ஜோடி 
जोडि 
நாலு 
नालु 
அஞ்சு 
अञ्जु 
நோட்டுப் 

புஸ்தகம் 
नोटुप् पुस्तहम् 
ஆறு 
आरु 
ஏழு 


five 


chair 


नारका लि 


note book 


you ( pl ) 


six 


eight 


seven 


நீங்க 
नीङ्ग 
எட்டு 
ऍट्टु 
மேசெ 
मेस 
ஒரு 


table 


nine 


one 


ஒம்பது 
ऑम्बद्ध 
ப்ளாக்போர்டு 
बळाकबोर्ड 


blackboard 


Lesson 6 / 71 


GRAMMAR 


. 


| 


1.6.27 . The cardinals ( Refer 1.4.8 ) like ஒண்ணு one , ரெண்டு two மூணு 
three etc. , are also adjectives in Tamil in addition to base and derived adjec 
tives ( Refer 1.4 : 13 ) . The nouns which follow these cardinals are inflected for 
number namely singular and plural . Excepting human nouns the non - human 
nouns are not inflected for number in Tamil . Example : 
1. 6. 27. இது 

இது ஒரு புஸ்தகம் .. 
इदु आरु पुस्तहम् । 
இது ரெண்டு புஸ்தகம் . 

इदु रण्डु पुस्तहम् । 
The cardinal ஒண்ணு one is manifested as ஒரு before a noun . எத்தனெ 
howmany is the interrogative pronoun which questions cardinals in sentences . 
Example : 
1.6.27 . இது எத்தனெ பாடப் புஸ்தகம் ? 

इदु ऍत्तन पाडप पुस्तहम् ? 
The third person neuter pronouns , in spoken Tamil , do not distinguish number . 
In otherwards the plural forins of the third person neuter pronouns are identi 
cal with the singular forms. 
இது this 

இது 

these 
इदु 
அது that 

அது 

those 
अदु 

अदु 
1.6.28 . நாலு ஜோடி four pairs , அஞ்சு டஜன் five dozens etc. , are enume 
ratives . They are always followed by plural nouns . But in spoken Tamil the 
plural marker is not added to non - human nouns . Example : 


1. 6. 28 . 

அது நாலு ஜோடி பென்சில் . 
अदु नालु जोडि पन्सिल । 
அது அஞ்சு டஜன் நோட்டுப் புஸ்தகம் . 

अदु अञ्जु डजन् नोटुप् पुस्तहम् । 
1.6.29 . நீங்க is the second person plural pronoun ( Refer 1.1.1 ) . Example : 
1.6.29 . நீங்க எத்தனெ மாணவிங்க ? 

नीङ्ग ऍत्तन माणविङ्ग । 
Sandhi : பாடம் + புஸ்தகம் - பாட புஸ்தகம் 

पाडम् + पुस्तहम् → पाड पुस्तहम् 
கன்னடம் + மாணவங்க கன்னட மாணவங்க 
कन्नडम् + माणवङ्ग → कन्नड माणवङ्ग 

(( Refer S.2 in 1.1 ) 
பாட + புஸ்தகம் – பாடப்புஸ்தகம் 
4/5 + gFISHI -- > qTS4 JFH 
நோட்டு + புஸ்தகம் - நோட்டுப்புஸ்தகம் ( Refer S.4 in 1.2 ) 
नो ? + पुस्तहम् → नोट्टप् पुस्तहम् 


UNIT 1 


LESSON 7 


JAWAHARLAL NEHRU 


DIALOGUE 


செல்வி : அப்பா , இவரு யாரு ? 
सल्वि : अप्पा , इवरु यारु । 


Daddy , who is he ? 
( Whose picture is this ?) 


He is Jawaharlal Nehru . ( It is a 
picture of Jawaharlal Nehru ) . ( He is ) 
the first prime minister of India . 


சுந்தரம் : இவருதான் ஜவஹர் 

லால் நேரு . இந்தியா 
வோடெ மொதலாவது 

பிரதம மந்திரி . 
सुन्दरम् : इवरुतान् जवहरलाल नेरु । 

इन्दियावोड मादलावद्ध 
पिरदम मन्दिरि । 


Is he uncle Nehru ? 


செல்வி : இவருதான் நேரு 

மாமாவா ? 
सल्वि : इवरुतान् नेरु मामावा ? 


Lesson 7 / 73 


Yes dear, he is uncle Nehru . 


சுந்தரம் : ஆமாம்மா , இவருதான் 

நேரு மாமா . 
सुन्दरम् : आमाम्मा , इवरुतान् नेरु 

TETI 


Who is the father of uncle Nehru ? 


செல்வி : நேருமாமாவோடெ 

அப்பா யாரு ? 
सवि : नेरुमामावोर्ड अप्पा यारु ? 


His father is Motilal Nehru . He was 
a famous advocate . His first son is 
Nehru . 


சுந்தரம் : அவரோடெ அப்பா 

மோதிலால் நேரு . அவரு 
ஒரு பெரிய வக்கீல் . அவ 
ரோடெ மொதல் மகன் 

தான் நேரு . 
सुन्दरम् : अवरोड अप्पा मोदिलाल नेरु । 

अवर ऑरु पंरिय वक्कील । 
अवरोर्ड मादल महन्तान् नेरु । 


நேரு 


செல்வி : இந்திராகாந்தி 

வோடெ மக , இல்லே ? 
सल्विः इन्दिरागान्दि नेरुवोर्ड मह , इल्ले ? 


Mrs. Indira Gandhi is Nehru s dau 
ghter , isn t she ? 


சுந்தரம் : ஆமாம்மா. இந்திரா 

காந்தி நேருவோடெ 


Yes , dear . Indira Gandhi is Nehru s 
daughter 


மக . 


सुन्दरम् : आमाम्मा । इन्दिरागन्दि 


नेरुवोर्ड मह। 


Who is Mrs. Indira Gandhi s mother ? 


செல்வி : இந்திராகாந்தியோடெ 

அம்மா யாரு . 
सल्वि : इन्दिरागान्दियोर्ड अम्मा यार ? 


? 


Her mother is Kamala Nehru . 


சுந்தரம் : அவங்களோடெ அம்மா 

கமலா நேரு . 
सुन्दरम् : अवङ्गळोर्ड अम्मा कमला नेरु । 


Is she Nehru s wife ? 


செல்வி : அவங்க நேருவோடெ 

மனெவியா ? 
सवि : अवङ्ग नेरुवोर्ड मनविया ? 


Yes dear , uncle Nehru is the husband 
of Kamala , 


சுந்தரம் : ஆமாம்மா , நேருமாமா 

கமலாவோடெ கணவரு . 
सुन्दरम् : आमाम्मा , नेरुमामा कमला 

वोर्ड कणवरु । 


74 / An Intensive Course in Tamil 


Howmanieth prime minister of India 
is Mrs. Indira Gandhi ? 


செல்வி : இந்திராகாந்தி இந்தியா 

வோடெ எத்தனாவது 

பிரதம மந்திரி ? 
सल्वि : इन्दिरागान्दि इन्दियावोर्ड 

ऍत्तनावदु पिरदम मन्दिरि ? 
சுந்தரம் : அவங்க இந்தியாவோ 

டெ மூணாவது பிரதம 

மந்திரி . 
सुन्दरम् : अवङ्ग इन्दियावोर्ड मूणावद् 

पिरदम मन्दिरि । 


She is the third prime minister of 
India . 


DRILLS 


a . Variation drill 


1. 7. 30. நேரு மொதலாவது பிரதம மந்திரி . 

नेरु मदिलावदु पिरदम मन्दिरि । 
இந்திரகாந்தி மூணாவது பிரதம மந்திரி , 
इन्दिरागान्दि मूणावदु पिरदम मन्दिरि । 
இந்திராகாந்தி எத்தனாவது பிரதம மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावदु पिरदम मन्दिरि ? 
இந்திராகாந்தி மூணாவது பிரதம மந்திரியா ? 

इन्दिरागान्दि मूणावदु पिरदम मन्दिरिया ? 
1.7 . 31. அவங்க நேருவோடெ மனெவி . 

अवङ्ग नेरुवोर्ड मनवि । 
அவங்க மக இந்திராகாந்தி . 
अवङ्ग मह इन्दिरागान्दि । 


b . Build 

up 

drill 


நேரு மொதலாவது பிரதம மந்திரி . 


( i ) நேரு மொதலாவது பிரதம 

மந்திரி . 
नेरु मादलावंदु पिरदम मन्दिरि । 
மந்திரி 
मन्दिरि 
பிரதம 
पिरदम 
மொதலாவது 


नेरु मदिलावदु पिरदम मन्दिरि 
மந்திரி 
मन्दिर 
பிரதம மந்திரி 
पिरदम मन्दिर 
மொதலாவது பிரதம மந்திரி 
मादलावदु पिरदम मन्दिरि 
நேரு மொதலாவது பிரதம மந்திரி . 
नेरु मदिलावदु पिरदम मन्दिरि । 


मांदलाव 
நேரு 
नेरु 


Lesson 7 / 75 


( ii ) இந்திராகாந்தி எத்தனாவது 

பிரதம மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावदु पिरदम 
मन्दिरि ? 
எத்தனாவது பிரதம மந்திரி ? 
ऍत्तनावदु पिरदम मन्दिरि ? 
இந்திராகாந்தி 
इन्दिरागान्दि 


இந்திராகாந்தி எத்தனாவது பிரதம 
மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावदु पिरदम 
मन्दिरि ? 
எத்தனாவது பிரதம மந்திரி ? 
ऍत्तनावदु पिरदम मन्दिरि ? 
இந்திராகாந்தி எத்தனாவது பிரதம 
மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावदु पिरदम 


मन्दिरि ? 


C. Expansion drill 


( i ) நேரு மந்திரி . 

नेरु मन्दिरि । 
பிரதம மந்திரி 
पिरदम मन्दिर 
மொதலாவது மந்திரி 
मदिलावदु मन्दिरि 
இந்தியாவோடெ மந்திரி 
इन्दियावोर्ड मन्दिर 


நேரு மந்திரி . 
नेरु मन्दिरि । 
நேரு பிரதம மந்திரி . 
नेरु पिरदम मन्दिरि । 
நேரு மொதலாவது பிரதம மந்திரி . 
नेरु मांदलावदु पिरदम मन्दिरि । 
நேரு இந்தியாவோடெ மொதலா - 
வது பிரதம மந்திரி . 
नेरु इन्दियावोर्ड मदिलावदु पिरदम 


fraf ? 


( ii ) இந்திராகாந்தி எத்தனாவது 

பிரதம மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावद् पिरदम 
मन्दिरि ? 
இந்தியாவோடெ எத்தனாவது 
பிரதம மந்திரி ? 
इन्दियावोर्ड ऍत्तनावदु पिरदम 
fraft 


இந்திராகாந்தி எத்தனாவது பிரதம 
மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावदु पिरदम 
मन्दिरि ? 
இந்திராகாந்தி இந்தியாவோடெ 
எத்தனாவது பிரதம மந்திரி ? 
इन्दिरागान्दि इन्दियावोर्ड ऍत्तनावदु 
पिरदम मन्दिरि ? 


( iii ) அவங்க மனவி . 

अवङ्ग मनवि । 
நேருவோடெ மனெவி 
नेरुवोर्ड मनवि 


அவங்க மனவி . 
अवङ्ग मनवि । 
அவங்க நேருவோடெ மனெவி . 
अवङ्ग नेरुवोर्ड मर्नवि । 

। 


d . Question - Answer drill 
( i ) Q : இவரு யா ! 

? 
इवरु यारु ? 
A : இவருதான் ஜவஹர்லால் நேரு . 

इवरुतान् जवहरलाल नेरु । 


76 / An Intensive Course in Tamil 


( ii ) Q : இவருதான் நேரு மாமாவா ? 

इवरुतान् नेरु मामावा ? 


A : ஆமா . இவருதான் நேரு மாமா . 

आमा । इवरुतान् नेरु मामा । 


( iii ) Q : நேரு மாமாவோடெ அப்பா யாரு ? 

नेरु मामावोर्ड अप्पा यारु ? 


T 


A : அவரோடெ அப்பா மோதிலால் நேரு . 

अवरोर्ड अप्पा मोदिलाल नेरु । 
( iv ) Q : இந்திராகாந்தி இந்தியாவோடெ எத்தனாவது பிரதம 

மந்திரி ? 

इन्दिरागान्दि इन्दियावोर्ड ऍत्तनावद् पिरदम मन्दिरि ? 
A : இந்திராகாந்தி இந்தியாவோடெ மூணாவது பிரதம 

மந்திரி. 
इन्दिरागान्दि इन्दियावोर्ड मूणावद् पिरदम मन्दिरि । 


2 . 


Substitution drill 


( i ) அவரு மொதலாவது பிரதம 

மந்திரி . 
अवरु मदिलावद् पिरदम मन्दिरि । 
ரெண்டாவது 


रण्डावदु 
மூணாவது 
मूणावद्ध 
நாலாவது 
नालावदु 
அஞ்சாவது 
अञ्जावद्ध 
ஆறாவது 
आरावदु 
ஏழாவது 
एळावदु 
எட்டாவது 
ऍट्टावदु 
ஒம்பதாவது 
ऑम्बदावदु 
பத்தாவது 
पत्ताव 


அவரு மொதலாவது பிரதம 
மந்திரி . 
अवरु मादलावदु पिरदम मन्दिरि । 
அவரு ரெண்டாவது பிரதம 
மந்திரி . 
अवरु रण्डावदु पिरदम मन्दिरि । 
அவரு மூணாவது பிரதம மந்திரி . 
अवरु मूणावदु पिरदम मन्दिरि । 
அவரு நாலாவது பிரதம மந்திரி . 
अवरु नालावदु पिरदम मन्दिरि ! 
அவரு அஞ்சாவது பிரதம மந்திரி . 
अवरु अञ्जावदु पिरदम मन्दिरि । 
அவரு ஆறாவது பிரதம மந்திரி . 
अवरु आरावदु पिरदम मन्दिरि । 
அவரு ஏழாவது பிரதம மந்திரி . 
अवरु एळावदु पिरदम मन्दिरि । 
அவரு எட்டாவது பிரதம மந்திரி 
अवरु ऍट्टावदु पिरदम मन्दिरि । 
அவரு ஒம்பதாவது பிரதம மந்திரி . 
अवर ऑम्बदावदु पिरदम मन्दिरि । 
அவரு பத்தாவது பிரதம மந்திரி . 
अवरु पत्तावदु पिरदम मन्दिरि । 


Lesson 7/77 


( ii ) இவருதான் மாமா . 

इवरुतान् मामा । 
அப்பா 
अप्पा 


இவருதான் மாமா . 
इवरुतान् मामा । 
இவருதான் அப்பா . 
इवरुतान् अप्पा । 
இவருதான் கணவரு . 
इवरुतान् कणवरु । 
இவருதான் மகன் . 
इवरुतान् महन् । 


கணவரு 
कणवरु 
மகன் 


महन् 


( iii ) அவங்கதான் அம்மா . 

अवङ्गतान् अम्मा । 
மனெவி 
मनवि 


அவங்கதான் அம்மா . 
अवगतान् अम्मा । 
அவங்கதான் மனெவி . 
अवङ्गतान् मनवि । 
அவங்கதான் மக . 
अवङ्गतान् मह । 


மக 


मह 


f . Transformation drill 


( i) நேரு மொதலாவது பிரதம 

மந்திரி . 
नेरु मदिलावदु पिरदम मन्दिरि । 
அவரோடெ மொதலாவது 
மகன் நேரு . 
अवरोर्ड मौदलावदु महन् नेरु । 
இந்திராகாந்தி மூணாவது 
பிரதம மந்திரி . 
इन्दिरागान्दि मूणावदु पिरदम 
= faf | 


நேரு எத்தனாவது பிரதம 
மந்திரி ? 
नेरु ऍत्तनावदु पिरदम मन्दिरि ? 
அவரோடெ எத்தனாவது மகன் 
நேரு ? 
अवरोड ऍत्तनावदु महन् नेरु ? 
இந்திராகாந்தி எத்தனாவது பிரதம 
மந்திரி ? 
इन्दिरागान्दि ऍत्तनावर पिरदम 


मन्दिरि ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : இவருதான் நேரு ................ ( uncle ) 
5 ..... 

( uncle ) 
இவருதான் நேரு மாமா . 
इवरुतान् नेरु मामा । 


( i ) நேருவோடெ ................ மோதிலால் நேரு . (tather ) 

sas ...... = f ளன 5 | (father ) 
( ii ) அவரோடெ ...... தான் நேரு . ( son ) 
SITIS ....... 

THS | ( son ) 
( iii ) இந்திராகாந்தி நேருவோடெ ................ ( daughter ) 

Sfals ................ ( daughter ) 


78 / An Intensive Course in Tamil 


( iv ) இந்திராகாந்தியோடெ ........... ... கமலாநேரு . ( menther ) 
इन्दिरागान्दियोर्ड 

கா 5 | ( mother ) 
( v ) கமலா நேரு நேருவோடெ ................ ( wife ) 

காதசன் ... ( wife ) 
( vi ) நேரு கமலாவோடெ .... ( husband ) 

नेरु कमलावोर्ड ............ (husband )) 
( vii ) அவரு ஒரு பெரிய .... (advocate ) 
अवर ऑरु परिय 

...... ( advocate ) 
( viii ) நேரு இந்தியாவோடெ ............... ( prime minister ) 

5 Frals............ ( prime minister )) 
( ix ) நேரு................ பிரதம மந்திரி . (first ) 

க ..... fqTS Eff | ( first ) 


h . Frame questions for the answers given below following the models . 


Model : A : மோதிலால் நேரு நேருவோடெ அப்பா . 

मोदिलाल नेरु नेरुवोर्ड अप्पा । 
Q : மோதிலால் நேரு யாரோடெ அப்பா ? 

मोदिलाल नेरु यारोर्ड अप्पा ? 
( i ) நேரு இந்திராகாந்தியோடெ அப்பா . 

नेरु इन्दिरागान्दियोर्ड अप्पा । 
( ii ) நேரு கமலாவோடெ கணவரு . 

नेरु कमलावोर्ड कणवरु । 
( iii ) கமலாநேரு இந்திராகாந்தியோடெ அம்மா . 
कमलानेरु इन्दिरागान्दियोड अम्मा । 
Model : A : நேரு மொதலாவது பிரதம மந்திரி . 

नेरु मदिलावद् पिरदम मन्दिरि ? 
Q : நேரு எத்தனாவது பிரதம மந்திரி ? 

नेरु ऍत्तनावद् पिरदम मन्दिरि ? 
( i ) இந்திராகாந்தி மூணாவது பிரதம மந்திரி , 

इन्दिरागान्दि मूणावदु पिरदम मन्दिरि । 
( ii ) நேரு மொதலாவது மகன் . 
नेरु मादलावदु महन् । 
Alodel : A : ஆமா , இவருதான் நேருமாமா . 

आमा , इवरुतान् नेरु मामा । 
Q : இவருதான் நேருமாமாவா ? 

इवरुतान् नेरु मामावा ? 


1 


Lesson 7 / 79 


(i ) ஆமா , இந்திராகாந்திதான் மூணாவது பிரதம மந்திரி . 

आमा , इन्दिरागान्दितान् मूणावदु पिरदम मन्दिरि । 
( ii ) ஆமா , கமலாநேருதான் நேருவோடெ மனெவி . 

आमा , कमलानेरुतान् नेरुवोर्ड मनवि । 


( iii ) ஆமா , நேருதான் மோதிலால் நேருவோடெ மொதலாவது 

மகன் . 
आमा , नेरुतान् मोदिलाल नेरुवोर्ड मांदलावदु महन् । 


i . Transform the following cardinals into ordinals . 


( i ) மூணு : 

Eg 
( ii ) நாலு : 

Tig 
( iii ) அஞ்சு : 

अन्जु 
( iv ) ஆறு : 

आरु 


( v ) ஏழு : 

13 , 
(vi ) எட்டு : 

ऍट्टु 
( vii ) ஒம்பது : 

ऑम्बदु 
( viii ) பத்து : 

पत्तु 


j . Here is some information . Put it all together in one sentence using the 

same order as in the example given below . 


Example : இந்திராகாந்தி 

इन्दिरागान्दि 
மூணு 
मूणु 
பிரதம மந்திரி 

पिरदम मन्दिर 
இந்திராகாந்தி மூணாவது பிரதம மந்திரி . 
इन्दिरागान्दि मूणावदु पिरदम मन्दिरि । 


( ii ) அவரு 


( i ) இவரு 

इवरु 
அஞ்சு 
35 
மாணவரு 
माणवरु 


अवरु 
பத்து 
पत्तु 
மாணவரு 
माणवरु 


-आ 


80 / An Intensive Course in Tamil 


(iii ) நீங்க 

नीम 
ஆறு 
आरु 
மாணவரு 
माणवरु 


( iv ) இவரு 

इवर 
நீங்க 
नील 
ரெண்டு 
TS 
மகன் 
महन् 
-ஆ 
-3 


( v ) இது 


நான் 
नान् 
மூணாவது 
मूणावदु 
நாவல் 
नावल् 


( vi ) இது 

इद्र 
நீங்க 
नीज 
ஏழு 
o , 
நாவல் 
नावल 


-आ 


k . Join the following according to the sandhi rules . 
( i ) இந்தியா + ஓடெ : 

( ii ) அவங்க + ஓடெ : 
SfqT + 3S : ...... 

STF + SS : ..... 
மாமா + ஓடெ : 

இவங்க + ஓடெ : 
HTHỊ + 3ế : 

SS + 3 : 
கமலா + ஓடெ : 

மாணவங்க + ஓடெ : 
த HT + ST :... 

HTTICS + SS : 
அப்பா + ஓடெ : 
erty + as : 


.. 


( iii ) நேரு + ஓடெ : 

5 + SS .......... 


( iv ) இந்திராகாந்தி + ஓடெ ....... 

SHIPS + SS : ....... 
மனெவி + ஓடெ : 

ஓடெ : ....... 
f + 3 : 


1. Answer the questions . 


( i ) இப்ப இந்தியாவோடெ பிரதம மந்திரி யாரு ? 

इप्प इन्दियावोर्ड पिरदम मन्दिरि यारु ? 
( ii ) ஜவஹர்லால் நேரு இந்தியாவோடெ பிரதம மந்திரியா ? 

जवहरलाल नेरु इन्दियावोर्ड पिरदम मन्दिरिया ? 


Lesson 7/81 


( iii ) உங்க அப்பா ஒரு வக்கீலா ? 

उन अप्पा ऑरु वक्कीला ? 
( iv ) உங்க மனெவி / கணவரு பேரு என்ன ? 

उङ्ग मनवि / कणवर पेरु ऍन्न ? 
( v ) நீங்க மொதலாவது மகனா ? 

नीङ्ग मादलावदु महना ? 
( vi ) உங்க அப்பா யாரு ? 

डङ्ग अप्पा यार ? 
( vii ) உங்க அம்மாவோடெ பேரு என்ன ? 

उङ्ग अम्मावोर्ड पेरु ऍन्न ? 


VOCABULARY 


அப்பா 


अप्पा 
மொதலாவது 
मदिलावदु 


மாமா 


मामा 
வக்கீல் 


மக 


वक्कील 


father இந்தியா India , name of the 

country 
इन्दिया 
first 

பிரதம மந்திரி prime minister 

पिरदम मन्दिर 
uncle பெரிய 

famous 
परिय 
an advocate 

daughter 
मह 
first மகன் 

son 
महन् 
mother அவங்க that she ( sg . hon . ) 

अवङ्ग 
wife கணவரு 

husband 
कणवरु 
howmanieth மூணாவது 

third 
मूणावदु 


மொதல் 
मादल 
அம்மா 
अम्मा 
மனவி 
मनवि 
எத்தனாவது 
ऍत्तनावदु 


GRAMMAR 


1.7.30 . மூணாவது ETICS third is an ordinal . Ordinals are formed by 
adding the suffix -ஆவது - 8|TGS to the cardinals ( Refer 1.6.27 ) . Example : 
1.7 . 30. இந்திராகாந்தி மூணாவது பிரதம மந்திரி . 

इन्दिरागान्दि मूणावदु पिरदम मन्दिरि । 
ஒண்ணாவது ( ஒண்ணு + ஆவது ) STUTES ( srig + SIS) first has 
another variant மொதலாவது ( மொதல் + ஆவது ) ITICS (Fis + 
STICS ) first which can also be used as மொதல் - first without ordinal . 
suffix . Example : 


821 An Intensive Course in Tamil 


1.7.30 . நேரு மொதலாவது பிரதம மந்திரி . 

नेरु मदिलावदु पिरदम मन्दिरि । 
நேரு மொதல் பிரதம மந்திரி , 

नेरु मादल पिरदम मन्दिरि । 
The corresponding question form is எத்தனாவது IGS howmanieth . 
It is composed of எத்தனெ Eas and ஆவது 81 ] gg . Example ! 
1.7.30 . இந்திராகாந்தி எத்தனாவது பிரதம மந்திரி ? 

इन्दिरागान्दि ऍत्तनावदु पिरदम मन्दिरि ? 
Note that the nouns which follow ordinals are not inflected for plural . ( Refer 
1.6.27 ) Example : 
1.7.30 . இந்திராகாந்தி மூணாவது பிரதம மந்திரி 

इन्दिरागान्दि मूणावदु पिरदम मन्दिरि । 
1.7.31 . Consider the following example . 
1.7 . 31. அவங்க நேருவோடெ மனெவி . 

अवङ्ग नेरुवोर्ड मनवि । 
As you know , அவங்க 3ISS is third person human plural pronoun . It is here 
used to refer to feminine singular to denote respect . Although the epicene 
plural pronouns Qout 98 and Hout 3795 are used to refer to singular 
honorific it is quite common in spoken Tamil to use இவங்க SHs and அவங்க 
3795 to refer to feminine singular honorific . The epicene plural forms. Down 
595 and 916116 3795 are confined to denote only masculine singular honorific. 
Sandhi 9. வ் is added to the words or particles ending in -அ -3 , - ஆ - 3T, 
-உ - 3 , - - - , -ஓ-.- ஓ -37 , and - ஔ -3 , when they are followed 
by a word or particle beginning in vowel . Example : 

இந்தியா + ஒடெ - இந்தியாவோடெ 
इन्दिया + ओर्ड → इन्दियावोर्ड 
நேரு + ஓடெ – நேருவோடெ 
F5 + 3 + said 
இந்திராகாந்தி + ஓடெ - இந்திராகாந்தியோடெ ( Refer S.8 in 1.5 ) 
इन्दिरागान्दि + ओर्ड → इन्दिरागान्दियोर्ड 
மூணு + ஆவது -- > மூணாவது ( Reter S.3 in 1.2 ) 
मूणु + आवदु - मूणावद्ध 
அவங்க + ஓடெ அவங்களோடெ ( Refer S.6 in 1.5 ) 

अवङ्ग + ओर्ड -7 अवगळोर्ड 
Notes : -ம்மா -HT is a truncated form of -அம்மா - STFET . It is , in spoken 
Tamil , added to any sentence to indicate that the speaker shows reverence , 
respect and affection to the hearer . Example : ஆமா ம்மா இவருதான் நேரு 

STIHI ISSIHT | Similarly , - ப்பா --q | which is the 
truncated form of அப்பா 3 |cq | is used to indicate the same meaning . -ம்மா // 
ப்பா -TT/ q is also used when the hearer is younger to the speaker . 


மாமா . 


. 


UNIT 1 


LESSON 8 


WHOSE UMBRELLA IS THIS ? 


DIALOGUE 


Mr. Suresh , whose umbrella is this ? ... 
Is it yours ? 


.... 


Yes , this is my umbrella . 


சுந்தரம் : சுரேஷ் , இது யாரு 

கொடெ ? .... உங்க 

ளோடெதா ? 
सुन्दरम् : सुरेश्, इदु यार कार्ड ? 

Fa ? 
சுரேஷ் : ஆமா , இது என்னோடெ 

கொடெ . 
ச N : SITHI , SS SA 
சுந்தரம் : அது யாரோடெ பேனா? 
सुन्दरम् : अदु यारोड पेना 

? 
சுரேஷ் : அது 

நர சய்யாவோ 
டெது . 
सुरेश् : अदु नरसय्यावोडदु । 


Whose pen is that ? 


That is Mr. Narasaiah s ( pen ) . 


84 / An Intensive Course in Tamil 


Whose book is this ? 


This is also Air . Narasaiah s ( book ) . 


Is this short pencil also his ( pencil ) ? 


No. That is my pencil . 


சுந்தரம் : இந்தப் புஸ்தகம் 

யாரோடெது ? 
सुन्दरम् : इन्दप पुस्तहम् यारोडदु ? 
சுரேஷ் : இந்தப் புஸ்தகமும் 

நரசய்யாவோடெது . 
सुरेश् : इन्दप् पुस्तहमुम् नरसय्यावोर्डदु । 
சுந்தரம் : இந்தச் சின்னப் பென் 

சிலும் அவரோடெதா ? 
सुन्दरम् : इन्दच् चिन्नप् पन्सिलुम् 

अवरोडदा ? 
சுரேஷ் : இல்லெ , அது என்னோட 

பென்சில் . 
सुरेश् : इल्ल, अदु ऍन्नोर्ड पन्सिल् । 
சுந்தரம் : எந்தப் பென்சில் அவ 

ரோடெது ? 
सुन्दरम् : ऍन्दप् पंन्सिल अवरोर्डदु ? 
சுரேஷ் : அந்தப் பெரிய பென்சில் 

அவரோடெது . 
सुरेश् : अन्दप् परिय पंन्सिल अवरोडदु । 
சுந்தரம் : இது உங்களோடே 

கைக்குட்டெயா ? 
सुन्दरम् : इदु उङ्गळोर्ड कैक्कुट्टया ? 
சுரேஷ் : இல்லெ . இது என்னோ 

டெது இல்லெ. 
सुरेश् : इल्लं । इदु ऍनोर्डदु इल्लं । 


W hich is his pencil ? 


That big pencil is his ( pencil ). 


Is this your handkerchief ? 


No. It is not mine . 


DRILLS 


a . Variation drill 
1. 8. 32. இது என்னோட கொடெ . 

इदु ऍन्नोर्ड कार्ड । 
இது என்னோடெது . 
इदु ऍन्नोडदु । 
இது என்னோடெது இல்லெ . 
इदु ऍन्नोर्डदु इल्ल । 
இது யாரோடெது ? 
इदु यारोडदु ? 


L 


Lesson 8/85 


1. 8. 33. இந்தப் புஸ்தகம் அவரோடெது . 

इन्दप् पुस्तहम् अवरोडंदु । 
அந்தப் புஸ்தகம் அவரோடெது . 
अन्दप् पुस्तहम् अवरोडदु । 
எந்தப் புஸ்தகம் அவரோடெது ? 
ऍन्दप् पुस्तहम् अवरोडदु । 


b . Build up drill 


( i) இது என்னோடெது . 
Sig | 
என்னோடெது 
ऍन्नोर्डङ 


இது என்னோடெது . 
इदु ऍन्नोडदु । 
என்னோடெது 
ऍन्नोडदु 
இது என்னோடெது . 
इदु ऍन्नोर्डदु । 


இந்தச் சின்னப் பென்சிலும் அவ 
ரோடெதா ? 
इन्दच् चिन्नप् पन्सिलुम् अवरोडदा ? 


? 


( ii ) இந்தச் சின்னப் பென்சிலும் 

அவரோடெதா ? 
इन्दच चिन्नप् पन्सिलुम 
अवरोडदा ? 
அவரோடெதா ? 
अवरोडदा ? 
பென்சிலும் 
पन्सिलुम् 
சின்ன 


चिन्न 
இந்த 


इन्द 


அவரோடெதா ? 
अवरोडदा ? 
பென்சிலும் அவரோடெதா ? 
पन्सिलुम् अवरोडदा ? 
சின்னப் பென்சிலும் அவரோ 
டெதா ? 
चिन्नप् पन्सिलुम् अवरोडदा ? 
இந்தச் சின்னப் பென்சிலும் 
அவரோடெதா ? 
इन्दच चिन्नप् पंन्सिलुम् अवरोडदा ? 
இது என்னோடெது இல்லெ . 
इदु ऍन्नोडदु इल्ल । 
இல்லெ 
इल्ल 
என்னோடெது இல்லெ 
ऍन्नोडंदु इल्ल 
இது என்னோடெது இல்லெ . 
इदु ऍन्नोडदु इल्ल । 


( iii ) இது என்னோடெது இல்லெ . 

इदु ऍन्नोर्डदु इल्ल । 
இல்லெ 
इल्ल 
என்னோடெது 
ऍन्नोडदु 


इदु 


fier 


-- 


86 / An Intensive Course in Tamil 


( iv ) இது யாரோடெது ? 

इदु यारोडदु ? 
யாரோடெது ? 
यारोर्डदु ? 


இது யாரோடெது ? 
इदु यारोडदु ? 
யாரோடெது ? 
यारोडदु ? 
இது யாரோடெது ? 
इदु यारोडदु ? 


इतु 


c . Expansion drill 


( i ) அது பென்சில் . 
अनु पन्सिल । 
சின்னப் பென்சில் 
चिन्नप् पन्सिल 
நரசய்யாவோடெ பென்சில் 


नरसय्यावोर्ड पन्सिल 


அது பென்சில் . 
अदु पन्सिल । 
அது சின்னப் பென்சில் . 
अदु चिन्नप् पन्सिल । 
அது நரசய்யாவோடெ சின்னப் 
பென்சில் . 
अदु नरसय्यावोर्ड चिन्नए पैन्सिल । 
இது இல்லெ. 
SS SET 
இது என்னோடெது இல்லெ . 
इदु ऍन्नोर्डदु इल्ल । 


( ii ) இது இல்லெ . 

इद इल्ल । 
என்னோடெது இல்லெ 
ऍन्नोर्डदु इल्ल 


d . Question -Answer drill 


( i ) Q : இது யாரு கொடெ ? 

T US HIS ? 
A : இது என் கொடெ . 


5 


( ii ) Q : இது யாரோடெ கொடெ ? 

S3 LITIS HIS ? 
A : இது என்னோடெ கொடெ . 

इदु ऍन्नोर्ड कार्ड । 
( iii ) Q : இந்தப் புஸ்தகம் யாரோடெது ? 

इन्दप् पुस्तहम् यारोडंदु ? 
A : இந்தப் புஸ்தகம் நரசய்யாவோடெது . 

इन्दप् पुस्तहम् नरसय्यावोर्डदु । 
( iv ) Q ; எந்தப் பென்சில் அவரோடெது ? 

ऍन्दप् पंन्सिल अवरोडंदु ? 
A : அந்தப் பெரிய பென்சில் அவரோடெது . 

अन्दप् परिय पन्सिल अवरोडदु । 
( v ) Q : இது உங்களோடெ கைக்குட்டெயா ? 

इदु उङ्गळोर्ड कैक्कुट्टया ? 
A : இல்லெ . இது என்னோடெது இல்லெ . 

इल्ल । इदु ऍन्नोडदु इल्ल । 


Lesson 8/87 


இது என்னோடெ கொடெ . 
इदु ऍन्नोर्ड कार्ड 

| 


இது என்னோடெ பேனா. 
इदु ऍन्नोर्ड पेना । 
இது என்னோடெ கைக்குட்டெ . 
इदु ऍन्नोर्ड कैक्कुट्ट । 
இது என்னோடெ கடிகாரம் . 
इदु ऍन्नोर्ड कडिहारम् । 
இது என்னோடெ பென்சில் . 
इदु ऍन्नोडे पंन्सिल् । 
இது என்னோடெ கொடெ . 
5 

| 


e . Substitution drill 
( i ) இது என்னோடெ கொடெ . 

கா 
Substitute 
பேனா 
पेना 
கைக்குட்டெ 
कैक्कुट्ट 
கடிகாரம் 
कडिहारम् 
பென்சில் 

पन्सिल 
( ii ) இது என்னாடெ கொடெ . 
55 

| 
Substitute 
உங்களோடெ 
Fa 
எங்களோடெ 
ऍझळोर्ड 
நம்மோடெ 
नम्मोड 
அவரோடெ 
अवरोड 
இவரோடெ 
इवरोड 
அவங்களோடெ 
अवकळोर्ड 
இவங்களோடெ 

इवङ्गळोर्ड 
( iii ) இந்தச் சின்னப் பென்சில் 

அவரோடெது . 
इन्दच् चिन्नप् पन्सिल अवरोडदु । 
Substitute 
பெரிய 


இது உங்களோடெ கொடெ . 
इदु उङ्गळोर्ड कार्ड । 
இது எங்களோடெ கொடெ . 
SS கை 
இது நம்மோடெ கொடெ . 

THE 
இது அவரோடெ கொடெ . 
Saqids 

| 
இது இவரோடெ கொடெ . 
इद् इवरोर्ड कार्ड । 
இது அவங்களோடெ கொடெ . 
SS S ன்கா 
இது இவங்களோடெ கொடெ . 
इदु इवङ्गळोड कार्ड । 
இந்தச் சின்னப் பென்சில் அவ 
ரோடெது . 
इन्दच् चिन्नप् पंन्सिल अवरोडदु । 


| 


--- 


परिय 


புது 


இந்தப் பெரிய பென்சில் அவ 
ரோடெது . 
इन्दप परिय पेन्सिल अवरोडदु 
இந்தப் புதுப் பென்சில் அவரோ 
டெது . 
इन्दप पुदुप् पन्सिल अवरोउँछ । 
இந்த நல்ல பென்சில் அவரோ 
டெது . 
इन्द नल्ल पंन्सिल अवरोडदु । 





पुदु 
நல்ல 


नल्ल 


88 / Ari liltnsive Course in Tamil 


பழெய 


இந்தப் பழெய பென்சில் அவரோ - 


டெது . 


पळय 


इन्दप् पळय पन्सिल अवरोडहूँ । 


ff . Transformation drill 


| 


( i) இது என்னோடெ கொடெ . 
इद्ध 

ऍन्नोड कार्ड 
இது நரசய்யாவோடெ பேனா. 
इदु नरसय्यावोर्ड पेना । 
இது அவரோடெ பென்சில் . 
इदु अवरोड पंन्सिल । 
இது உங்களோடெ 
கைக்குட்டெ . 
इदु उङ्गळोर्ड कैक्कुट्ट | 


இது என்னோடெது . 
इदु ऍन्नोडदु । 
இது நரசய்யாவோடெது . 
इदु नरसय्यावोर्डदु । 
இது அவரோடெது . 
इदु अवरोडदु । 
இது உங்களோடெது . 


इदु उङ्गळोर्डदु । 


(ii ) இது என்னோடெது . 

SS T 
இது நரசய்யாவோடெது . 
इदु नरसय्यावो.दु । 
இது அவரோடெது . 
इदु अवरोडदु । 
இது இவரோடெது . 
इढु इवरोडदु 


இது யாரோடெது ? 
इदु यारोडदु ? 
இது, யாரோடெது ? 
इदु यारोडदु ? 
இது யாரோடெது ? 
इदु यारोडद ? 
இது யாரோடெது ? 
इदु यारोडदु ? 


( iii ) இது என்னோடெது . 

इदं ऍन्नोडदु । 
இது நரசய்யாவோடெது . 
इदु नरसय्यावोर्डदु । 
இது அவரோடெது . 
इदु अवरोर्डदु । 
இது உங்களோடெது . 
इदु उनळोडंदु । 


இது என்னோடெது இல்லெ . 
इदु ऍन्नोडदु इल्ल । 
இது நரசய்யாவோடெது இல்லெ . 
इदु नरसय्यावोर्डदु इल्ल । 
இது அவரோடெது இல்லெ . 
इदु अवरोर्डदु इल्ल । 
இது உங்களோடெது இல்லெ . 
इदु उङ्गळोर्डदु इल्ल । 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


fodel : இது என்னோடெ ................. ( umbrella ) 
SS 
..... 

...... ( umbrella )) 
இது என்னோடெ கொடெ . 
इदु ऍन्नोर्ड कार्ड 


| 


Lesson S / 89 


....... ( pencil ) 


........... ( pen ) 


..... 


( i ) இது என்னோட . 

( pencil) 
( ii ) அது நரசய்யாவோடெ ... ( pen ) 

3IS TETLIGIS ........ 
( ii ) இது உங்களோடெ 

( handkerchief ) 
KS IFm 

( handkerchief ) 
( iv ) 

பென்சில் அவரோடெது . ( that ) 

FHSIT | ( that ) 
( v ) 

பென்சில் இவரோடெது . ( this ) 

frn Sarisg | ( this ) 
( vi ) 

பென்சில் அவரொடெது ? ( which ) 
fu Sarisg ? ( this ) 

பென்சில் . ( big ) 
अछ df | ( big ) 


.... 


( vii ) அது 


h . Frame questions for the answers given below following the models . 


Model : A : இது என் கொடெ . 
STS 

|| 
Q : இது யாரு கொடெ ? 


T 


इदु यारु कार्ड 


? 


( i ) இது என் பென்சில் . 

इदु ऍन् पन्सिल 
( ii ) இது உங்க கைக்குட்டெ . 

इदु उङ्ग कैक्कुट । 
( iii ) இது நரசய்யா புஸ்தகம் . 
इदु नरसय्या पुस्तहम् । 
Model : A : இது என்னோடெது . 

इदु ऍन्नोडदु । 
Q : இது யாரோடெது ? 

इदु यारोडंदु ? 
( i ) இது உங்களோடெது . 

इदु उगळोर्डदु। 
( ii ) இது நரசய்யாவோடெது . 

इदु नरसय्यावोर्डदु । 
(ii ) இந்தப் பென்சில் அவரோடெது . 

इन्दप पन्सिल अवरोडदु । 
( iv ) அந்தப் பேனா அவரோடெது . 

अन्दप पेना अवरोडदु । 


90 / An Intensive Course in Tamil 
Madel : A : இந்தப் பேனா நரசய்யாவோடெது . 

इन्दप पेना नरसय्यावोर्डदु । 
Q : எந்தப் பேனா நரசய்யாவோடெது ? 

ऍन्दप पेना नरसय्यावोर्डदु ? 
( i ) இந்தப் புஸ்தகம் நரசய்யாவோடெது . 

इन्दप् पुस्तहम् नरसय्यावोर्डदु । 
( ii ) அந்தப் பெரிய பென்சில் அவரோடெது . 

अन्दप् परिय पन्सिल अवरोर्डदु । 
( iii ) அந்தக் கைக்குட்டெ உங்களோடெது . 

3 கத்த Fasg | 


Combine and rewrite the resultant form in the blank provided at the right 
side . 


Model : என்னோடெ + கொடெ : என்னோடெது 

ऍन्नोर्ड + कार्ड : ऍन्नोर्डदु 
( i ) என்னோடெ + பென்சில் : 

t = r + ff47 : 
( ii ) யாரோடெ + பேனா : 

4 + HT : 
( iii ) நரசய்யாவோடெ + புஸ்தகம் : 

नरसय्यावोर्ड + पुस्तहम् : 
( iv ) உங்களோடெ + புஸ்தகம் : 

as + YEST : 


j. Change these affirmative sentences to negative . 


( i) இது என்னோடெது . 

इदु ऍन्नोर्डदु । 
( ii ) அது உங்களோடெது . 

அ g IFE 
( iii ) அந்தப் பென்சில் நரசய்யாவோடெது . 

अन्दप पंन्सिल नरसय्यावोर्डदु । 


k . Join the following according to the sandhi rules . 


( i ) நரசய்யா + ஓடெ : 
TTRTJI + 37 : 
இந்தியா + ஓடெ : 
SF4 + 3 : 
கமலா + ஓடெ : 
காள + 3 : 


( ii ) அவரு + ஓடெ : 

375 + 3 :..... 
இவரு + ஓடெ : 
545 - SS : 
யாரு + ஓடெ : 
45 + SS ....... 


Lesson 8/91 


( iv ) என் + ஓடெ : .. 


+ : 


( iii ) உங்க + ஓடெ : 

SE + SS : 
அவங்க + ஓடெ : ............... 
STEF + SS : 
இவங்க + ஓடெ : 
745 + S 


1. Answer these questions . 

( i ) இது உங்களோடெ கைக்குட்டெயா ? 

इदु उनळोड कैक्कुट्टया ? 
( ii ) அது உங்களோடெ பேனாவா ? 

अदु उङ्गळोर्ड पेनावा ? 
( iii ) எந்தப் புஸ்தகம் உங்களோடெது ? 

ऍन्दप् पुस्तहम् उङ्गळोडदु ? 
( iv ) இந்தக் கொடெ உங்களோடெதா ? 

इन्दक् कार्ड उनळोडदा ? 
VOCABULARY 
யாரு whose 

கொடெ 
यारु 

கா 
பேனா pen 

இந்த 
पेना 

इन्द 
சின்ன small 

எந்த 
चिन्न 

ऍन्द 
அந்த that 

கைக்குட்டெ 
अन्द 

कैक्कुट्ट 


umbrella 


this 


which 


handkerchief 


GRAMMAR 
1.8.32 . Apart from various nouns which occur as predicates in equational 
sentences ( Refer 1.1.1 ) the pronominalized forms can also have the function of 
predicate in Tamil . They can be formed from i ) genitives and ii ) adjectives 
by suffixing to them the remote demonstrative pronoun 9 : 5 , 37 € that . Our 
immediate concern in this lesson is the first kind of pronominalized form . Let 
us consider the following example , 

1. 8. 32. இது என்னோடெது . 


इदु ऍन्नोडदु । 


The genitive form GTGT COOL PIE my is pronominalized by transforming 
the noun TOL It s umbrella into its corresponding remote demonstrative 
pronoun i.e. அது 33 that and adding it to என்னோட = rt my . Now 
the pronominalized sentence would be as follows. 
1. 8. 32. இது என்னோடெது . 

इदु ऍन्नोर्डदु । 


92 / An Intensive Course in Tamil 
The corresponding negative of this sentence type is expressed by adding the 
negative verb grow SCT not at the end as in other equational sentences . 
( Refer 1.3.11 ) . 
1.8.32 . ABI TETCOGL gooales . 

इदु ऍन्नोडदु इल्ल । 
1.8.33.क इन्द this and अ अन्द that are demonstrative adjectives . 

so grg this denotes the thing or person indicated by the following noun 
which is proximate to the speaker and HDG 3776 that denotes the thing or 
person indicated by the following noun which is remote from the speaker . 
Example : 
1. 8. 33. Aai Ho SUCTITOLI. 

इन्दप् पुस्तहम् अवरोडदु । 
அந்தப் புஸ்தகம் அவரோடெது . 

अन्दप् पुस्नहम् अवरोर्डदु । 
Tóg which is the question form . Example : 
1. 8. 33. ! 

எந்தப் புஸ்தகம் அவரோடெது ? 

ऍन्दप् पुस्तहम् अवरोर्डदु । 
It is to be noted that these adjectives do not distinguish either number or 
gender . 
Sandhi 10 . 91- 37- in the demonstrative pronoun 918 376 that is dropped 
when it is added to the genitives. Example : 

அவரோடெ + அது அவரோடது 

+ अदु – अवरोर्डदु 
என்னோடெ + அது என்னோடெது 

ऍन्नोर्ड + अदु – ऍन्नोर्डदु 
Sandhi 11. The final consonants that are preceded by a short vowel in the 
monosyllabic words are doubled when they are followed by a word or particle 
beginning in a vowel . Example : 

என் + ஓடெ - என்னோடெ 
ऍन् + ओर्ड → ऍन्नोर्ड 
RJ FilT + POL HELHITCOUTOLL ( Refer S.9 in 1.7 ) 
नरसय्या + ओड → नरसय्यावोर्ड 
இந்த + பென்சில் - இந்தப் பென்சில் 
इन्द + पंन्सिल - → इन्दप् पैन्सिल 
அந்த புஸ்தகம் --> அந்தப் புஸ்தகம் 
अन्द + पुस्तहम् + अन्दप् पुस्तहम् 
எந்த + பென்சில் - எந்தப் பென்சில் 
ऍन्द + पंन्सिल् + ऍन्दप् पन्सिल 
BT6 + OLIT . → HTTLIOLET ( Refer S.4 in 1.2 ) 
चिन्न + पन्सिल → चिन्नप् पन्सिल 


अवरोड + अदु 


+ 


UNIT 1 


LESSON 9 


IN THE HOSTEL ROOM 


DIALOGUE 


Suresh , What is your room number ? 


My room number is eleven ... Soman s 
room number is twelve . 


சுந்தரம் : சுரேஷ் , உங்க அறெ 

நம்பர் என்ன ? 
सुन्दरम् : सुरेष् , उङ्ग अर नम्बर ऍन्न ? 
சுரேஷ் : என் அறெ நம்பர் 

பதினொண்ணு ... சோம 
னோடெ அறெ நம்பர் 

பன்னிரெண்டு . 
सुरेष् : ऍन् अई नम्बर पदिनाण्णु ... 

सोमनोर्ड अर नम्बर पन्नि 
Tos | 


Is it your almirah ? 


சுந்தரம் : இது உங்க அலமாரியா ? 
सुन्दरम् : इदु उङ्ग अलमारिया ? 


94 / An Intensive Course in Tamil 


Yes ... these are all Hindi books . 


Which are all Narasaiah s books ? 


Those are all Narasaiah s books . 


Are all those note books yours ? 


சுரேஷ் : ஆமா ... இதெல்லாம் 

இந்திப் புஸ்தகம் . 
सुरेष् : आमा ...इदल्लाम् इन्दिप 

YES 
சுந்தரம் : எதெல்லாம் நரசய்யா 

வோடெ புஸ்தகம் ? 
सुन्दरम् : ऍदल्लाम् नरसय्यावोर्ड 

पुस्तहम् ? 
சுரேஷ் : அதெல்லாம் நரசய்யா 

வோடெ புஸ்தகம் . 
सुरेष : अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् ? 
சுந்தரம் : அந்த நோட்டுப் 

புஸ்தகம் எல்லாம் 

உங்களோடெதா ? 
सुन्दरम् : अन्द नोटुप् पुस्तहम् ऍल्लाम् 

उङ्गळोर्डदा ? 
சுரேஷ் : இல்லெ . அதெல்லாம் 

நரசய்யாவோடெது . 
सुरेष् : इल्ल , अर्दल्लाम् नरसय्यावो.दु । 
சுந்தரம் : இதெல்லாம் 

கட்டில் ? 
सुन्दरम् : इदल्लाम् यारु कटिल् । 
சுரேஷ் : இது என் கட்டில் ; இது 

நரசய்யாவோடேது ; 

அது ரவியோடெது . 
सुरेष् : इदु ऍन् कटिल्; इदु नरसय्या 

எ ; 3gTfg 


No , those are all Narasaiah s. 


யாரு 


Whose cots are all these ? 


This is my cot ; this is Narasaiah s ; 
that is Ravi s. 


Are all of you room mates ? 


சுந்தரம் : நீங்க எல்லாம் ரூம் 

மேட்ஸா ? 
सुन्दरम् : नीङ्ग ऍल्लाम् रूम् मेट्सा ? 
சுரேஷ் : ஆமா , நாங்க எல்லாரும் 

ரூம் மேட்ஸ் . 
सुरेष् : आमा, नाङ्ग ऍल्लारुम् रूम् 

HTTI 


Yes , we are all room mates . 


Lesson 9 / 95 


DRILLS 


aa . Variation drill 


1. 9. 34. இதெல்லாம் இந்திப் புஸ்தகம் . 

इदल्लाम् इन्दिप् पुस्तहम् । 
அதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் . 
अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तइम् । 
எதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் ? 

ऍदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् ? 
1. 9. 35. அந்த நோட்டுப் புஸ்தகம் எல்லாம் 

நரசய்யாவோடெது , 
अन्द नोटुप् पुस्तहम् ऍल्लाम् नरसय्यावोडदु । 
அதெல்லாம் நரசய்யாவோடெது . 
अदल्लाम् नरसय्यावोडदु । 
எதெல்லாம் நரசய்யாவோடெது 

ऍदल्लाम् नरसय्यावोर्डदु ? 
1. 9. 36. நாங்க எல்லாம் ரூம் மேட்ஸ் . 

नाङ्ग ऍल्लाम रूम् मेट्स् । 
நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 
நீங்க எல்லாம் ரூம் மேட்ஸா ? 
नीङ्ग ऍल्लाम् रूम् मेट्सा ? 


? 


b . Build up 


drill 


|| 


| 


( i ) அதெல்லாம் நரசய்யா 
வோடெ புஸ்தகம் . 
अदल्लाम नरसय्यावोर्ड पुस्तहम । 
புஸ்தகம் 
पुस्तहम 
நரசய்யாவோடெ 
नरसय्यावोर्ड 
அதெல்லாம் 


அதெல்லாம் நரசய்யாவோடெ 
புஸ்தகம் . 
अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् 
புஸ்தகம் 
पुस्तहम् 
நரசய்யாவோடெ புஸ்தகம் 
नरसय्यावोडं पुस्तहम् 
அதெல்லாம் நரசய்யாவோடெ 
புஸ்தகம் . 
अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् । 
அதெல்லாம் நரசய்யாவோடெது . 


अदल्लाम 


( ii ) அதெல்லாம் நரசய்யா 


வோடெது . 


अदल्लाम् नरसय्यावोर्डदु । 
நரசய்யாவோடெது 
नरसय्यावोड 
அதெல்லாம் 
अदल्लाम् 


अदल्लाम् नरसय्यावोडहूँ । 
நரசய்யாவோடெது . 
नरसय्यादोर्ड , 
அதெல்லாம் நரசய்யாவோடெது . 
अदल्लाम् नरसय्यावोर्डदु । 


96 / An Intensive Course in Tamil 


நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 


( iii ) நாங்க எல்லாரும் ரூம் 

மேட்ஸ் . 
नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 
ரூம் மேட்ஸ் 
रूम मेट्स 
எல்லாரும் 


ऍल्लारुम् 


नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 
ரூம் மேட்ஸ் 
रूम मेट्स् 
எல்லாரும் ரூம் மேட்ஸ் 
ऍल्लारुम् रूम मेट्स् 
நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
नाङ्ग ऍल्लारुम् रूम मेट्स् । 
நீங்க எல்லாரும் ரூம் மேட்ஸா ? 


நாங்க 
TIR 


( iv ) நீங்க எல்லாரும் ரூம் 

மேட்ஸா ? 
नीङ्ग ऍल्लारुम् रूम् मेट्सा ? 
ரூம் மேட்ஸா ? 
रूम मेट्सा ? 
எல்லாரும் 


नीङ्ग ऍल्लारुम् रूम मेट्सा ? 
ரூம் மேட்ஸா ? 
रूम मेट्सा ? 
எல்லாரும் ரூம் மேட்ஸா ? 
ऍल्लारुम् रूम् मेट्सा ? 
நீங்க எல்லாரும் ரூம் மேட்ஸா ? 
नीङ्ग ऍल्लारुम् रूम मेट्सा ? 


ऍल्लारुम् 


நீங்க 
नीङ्ग 


C. Expansion drill 


( i ) இதெல்லாம் புஸ்தகம் . 
इदलाम् पुस्तहम् । 
இந்திப் புஸ்தகம் 

इन्दिप पुस्तहम् 
( ii ) அந்த நோட்டுப் புஸ்தகம் 

நரசய்யாவோடெது .. 
अन्द नोटुप् पुस्तहम् नरसय्या 
16 
எல்லாம் நரசய்யாவோடெது 


இதெல்லாம் புஸ்தகம் . 
इदल्लाम् पुस्तहम् । 
இதெல்லாம் இந்திப் புஸ்தகம் . 
इदल्लाम् इन्दिप् पुस्तहम् । 
அந்த நோட்டுப் புஸ்தகம் 
நரசய்யாவோடெது . 
अन्द नोटुप् पुस्तहम् नरसय्यावोर्डदु । 


அந்த நோட்டுப் புஸ்தகம் 
எல்லாம் நரசய்யாவோடெது . 
अन्द नोटुप् पुस्तहम् ऍल्लाम् नरसय्या 


ऍल्लाम् नरसय्यावोर्डदु 


1 / 53T 


( iii ) நாங்க ரூம் மேட்ஸ் . 

नाङ्ग रूम मेट्स् । 
எல்லாரும் ரூம் மேட்ஸ் 
ऍल्लारुम् रूम् मेट्स् । 


நாங்க ரூம் மேட்ஸ் . 
नाङ्ग रूम मेट्स् । 
நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 


Lesson / 97 


d . Question - Answer drill 


( i ) Q : எதெல்லாம் நரசய்யவோடெ புஸ்தகம் ? 

ऍदल्लाम् नरसय्यावोड पुस्तहम् ? 
A : அதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் . 

अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् । 
( ii ) Q : நீங்க எல்லாரும் ரூம் மேட்ஸா ? 

नीङ्ग ऍल्लारुम् रूम् मेट्सा ? 
A : ஆமா . நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 

आमा । नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 


( iii ) Q : உங்க அறெ நம்பர் என்ன ? 

उङ्ग अर नम्बर ऍन्न ? 
என் அறெ நம்பர் பதினொண்ணு 
ऍन् अर नम्बर पदिनाण्णु । 


A : 


e . 


Substitution drill 


இது என்னோடெ கட்டில் , 
इदु ऍन्नोड कटिल् । 


. 


இது என்னோடெ அலமாரி . 
इदु ऍन्नोर्ड अलमारि । 
இது என்னோடெ மேசெ . 
इदु ऍन्नोर्ड मेस । 
இது என்னோடெ நாற்காலி . 
इदु ऍन्नोर्ड नाकालि । 


( i ) இது என்னோட கட்டில் . 
इदु ऍन्नोर्ड कटिल् 
Substitute 
அலமாரி 
अलमारि 
மேசெ 
मेस 
நாற்காலி 

नाका लि 
( ii ) என் அறெ நம்பர் 

பதினொண்ணு . 
ऍन् अर नम्बर पदिनाणु । 
Substitute 
பன்னிரெண்டு 
पन्निरण्डु 
பத்து 
पत्तु 
ஒம்பது 
ऑम्बदु 


என் அறெ நம்பர் பதினொண்ணு . 


ऍन् अर नम्बर् पदिनाण्णु । 


என் அறெ நம்பர் பன்னிரெண்டு. 
ऍन् अर नम्बर पन्निरैण्डु । 
என் அறெ நம்பர் பத்து . 
ऍन् अर नम्बर् पत्तु । 
என் அறெ நம்பர் ஒம்பது . 
ऍन् अर नम्बर ऑम्बदु । 
என் அறெ நம்பர் எட்டு . 
ऍन् अर नम्बर् ऍटु । 
என் அறெ நம்பர் ஏழு . 
ऍन् अर नम्बर एर्छ । 


எட்டு 


ऍट्ठ 


ஏழு 
एळ 


98 / An Intensive Course in Tamil 


ஆறு 
आरु 
அஞ்சு 
অল্প 


என் 26 ) நம்பர் ஆறு . 
ऍन् अ : बर् आरु । 
என் அறெ நம்பர் அஞ்சு . 
ऍन् अर नम्बर अञ्जु । 


நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 


नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 


( iii ) நாங்க எல்லாரும் ரூம் 

மேட்ஸ் . 
नाङ्ग ऍल्लारुम् रूम मेट्स् । 
Substitute 
நாம் 
नाम 
நீங்க 
नीङ्ग 
அவங்க 
अवङ्ग 
இவங்க 
इवङ्ग 


நாம எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
नाम ऍल्लारुम् रूम् मेट्स् । 
நீங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
नीङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 
அவங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
अवङ्ग ऍल्लारुम् रूम मेट्स् । 
இவங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 
इवङ्ग ऍल्लारुम् रूम मेट्स् । 


f, Transformation drill 


எதெல்லாம் இந்திப் புஸ்தகம் ? 


( i ) இதெல்லாம் இந்திப் 

புஸ்தகம் . 
इदल्लाम् इन्दिप् पुस्तहम् । 
இதெல்லாம் நோட்டுப் 
புஸ்தகம் . 
इदल्लाम् नोटुप् पुस्तहम् । 
இதெல்லாம் கட்டில் . 
इदल्लाम् कट्टिल् । 
இதெல்லாம் அலமாரி . 
इदल्लाम् अलमारि । 


ऍदल्लाम् इन्दिप् पुस्तहम् ? 
எதெல்லாம் நோட்டுப் புஸ்தகம் ? 
ऍदल्लाम् नोटुप् पुस्तहम् ? 
எதெல்லாம் கட்டில் ? 
ऍदल्लाम् कट्टिल् ? 
எதெல்லாம் அலமாரி ? 
ऍदल्लाम् अलमारि ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : என் அறெ நம்பர் ................ ( eleven ) 

ऍन् नम्बर 

Sr { FIT ............... ( eleven ) 
என் அறெ நம்பர் பதினொண்ணு . 

ऍन् अर नम्बर पदिनाण्णु । 
( i ) சோமனோடெ அறெ நம்பர் ................ ( twelve ) 
सोमनोड अर नम्बर 

... ( twelve ) 
( ii ) ...... 

இந்திப் புஸ்தகம் . (all these ) 
Sfaq USE | ( all these ) 


Lesson 9/99 


( iii ) . 

ETFITCOITOIL Livs . ( all those ) 

नरसय्यावोर्ड पुस्तहम् । ( all those ) 
( iv ) CITLGULovs wLb ......... நரசய்யாவோடெது . 

( all ) 
अन्द नोटुप् पुस्तहम् 

तरसय्यावोर्डदु । ( all ) 
( v ) ETS...... 

..FLD CLDL. 60. ( all ) 
नाङ्ग 

रूम मेट्स् । ( all ) 
( vi ) BIT ........ ( almirah ) 

( almirah ) 
( vii ) PGovUT ITCUTOL ....... ( cots ) 
इदल्लाम् यारोड 

( cots ) 
( viii ) Govertb ................. jaivati . ( Hindi ) 
इदल्लाम् 

..... पुस्तहम् । ( Hindi ) 


इदु ऍन् 


h . Frame questions for the answers given below following the model . 


Model : A : அதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் . 

अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् । 
Q : எதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் ? 

ऍदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् ? 
( i ) இதெல்லாம் இந்திப் புஸ்தகம் . 

इदल्लाम् इन्दिप् पुस्तहम् । 
( ii ) அதெல்லாம் நோட்டுப் புஸ்தகம் . 

अदल्लाम् नोटुप् पुस्तहम् 
( iii ) அதெல்லாம் நரசய்யாவோடெது . 

अदल्लाम् नरसय्यावोर्डदु । 


i . Write the following figures in Tamil . 


8 : .... 


11 : 
12 : 


9 : 


10 : 


j . Frame nine sentences from the table given below . 


இதெல்லாம் 
इदल्लाम 
அதெல்லாம் 
अदल्लाम् 
எதெல்லாம் 
ऍदल्लाम् 


அலமாரி 
अलमारि 
கட்டில் 
कटिल 
அறெ 
अर 


100 / An Intensive Course in Tamil 


k . Join the following according to the sandhi rules. 
( i ) அது + எல்லாம் : 

( ii ) அலமாரி + ஆ : 
SS + TO : 

SIGHT + 3 : 
இது + எல்லாம் : 

இந்தி + ஆ : 
इदु + ऍल्लाम् 

S + 3 : 
எது + எல்லாம் : 

பார்வதி + ஆ : 
tg + FITE : ........... 

qrtafa + ST : 
மனெவி + ஆ : 

+ 3 : 


. 


.... 1 


1. Answer the questions . 


( i ) இது உங்க அறெயா ? 

इदु उङ्ग अर्रया ? 
( ii ) உங்க அறெ நம்பர் பன்னிரெண்டா ? 

उङ्ग अर नम्बर पन्निरण्डा ? 
( iii ) உங்க ரூம் மேட் யாரு ? 

उङ्ग रूम् मेट् यारु ? 
( iv ) இதெல்லாம் உங்களோடெ புஸ்தகமா ? 

इदल्लाम् उङ्गळोर्ड पुस्तहमा ? 
VOCABULARY 


eleven 


almirah 


நம்பர் 
नम्बर 
பன்னிரெண்டு 
पन्निर॑ण्डु 
இதெல்லாம் 
इदल्लाम् 
எதெல்லாம் 
ऍदल्लाम 


number பதினொண்ணு 

पदिनाण्णु 
twelve 

அலமாரி 

अलमारि 
all these 

இந்தி 

इन्दि 
which / what அதெல்லாம் 
are all these 3466TH 
those 
all 

கட்டில் 

कट्टिल 
room mates எல்லாரும் 


the Hindi 

language 
all those 


cot 


எல்லாம் 
ऍल्लाम् 
ரூம் மேட்ஸ் 
रूम मेट्स् 


all ( human ) 


ऍल्लारुम् 


GRAMMAR 


1.9.34 . 6760WTID TISTIH‘all is a determinative pronoun . It consists of 
எல்லா II and the conjunctive particle - உம் - சு . This functions here as 
the subject of the sentence along with the neuter pronouns such as இது 55 
this , அது 3 that and எது s which . Example : 


Lesson 9/101 


1. 9. 34. Govavri Livatb. 

इदल्लाम् इन्दिप् पुस्तहम् । 
அதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் . 
अदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् । 
எதெல்லாம் நரசய்யாவோடெ புஸ்தகம் ? 

ऍदल्लाम् नरसय्यावोर्ड पुस्तहम् ? 
1.9.35 . Note that in the above sentences the determinative pronouns are 
preceded by the plural nouns that are not marked for number explicitely . 
These determinative pronouns can be expanded as demonstrative adjective 
+ N + Grivari ऍल्लाम्. Example : 
1.9.35 . அந்த நோட்டுப் புஸ்தகம் எல்லாம் நரசய்யாவோடெது . 

अन्द नोट्टप् पुस्तहम् ऍल्लाम् नरसय्यावोडदु । 
1.9.36 . Like other pronouns the determinative pronoun also distinguishes 
gender . STDOT CGL ऍल्लारम् all ( the persons ) denotes non - neuter gender . It 
is also used with the conjunctive parficle -2 ( STDauni +2 = 6T6OTO ). 
-उम् ( ऍल्लार् + उम् = ऍल्लारुम् ). In spoken Tamil the gender distinction between 
the use of 6THÜRITUD Pary and 676UGUT (GLO ŠTHIGH is not strictly maintained . 
In other words , both orisaoni ऍल्लाम् and GroveOT CGL ऍल्लारुम् may be used 
with the human pronouns . Example : 
1. 9. 36. EMIS STRUTH CLALov . 

नाङ्ग ऍल्लाम् रूम मेट्स् । 
நாங்க எல்லாரும் ரூம் மேட்ஸ் . 

नाङ्ग ऍल्लारुम् रूम् मेट्स् । 
Sandhi 12. When the conjunctive particle -2_i -उम् is added to britaur 
ऍल्ला- the vowel -2 -उ is lost i.e., GTsvaon + 2.2 Frobaoni ऍल्ला + 
उम् = ऍल्लाम्. 

அலமாரி + ஆ - அலமாரியா 
अलमारि + आ -- > अलमारिया 
Jai + POL HyaluIT OIL ( Refer S.8 in 1.5 ) 
रवि + ओर्ड- → रवियोड 
இந்தி + புஸ்தகம் - இந்திப்புஸ்தகம் 
इन्दि + पुस्तहम् - → इन्दिप् पुस्तहम् 
EDITLG + 4 → GETLG LICE ( Refer S.5 in 1.2 ) 
नोटु + पुस्तहम् → नोट्टुप् पुस्तहम् 


UNIT 1 


LESSON 10 


OF WHAT NATURE IS RADHA 


DIALOGUE 


சுரேஷ் : ரவி , இந்த அழகான வீடு 

யாரோடெது ? 
सुरेष् : रवि , इन्द अळहान वीड यारोडदु? 


Mr. Ravi , whose is this beautiful 
house ? 


This is my friend s house ... That tall 
house is Mala s house . 


ரவி : இது என் சினேகிதனோடெ 

வீடு .... அந்த ஒயரமான 

வீடு மாலாவோடெ வீடு . 
रवि : इदु ऍन् सिनेहिदनोड वीड .... 

अन्द ऑयरमान वीड मालावोर्ड 


s | 


Who is Mala ? 


சுரேஷ் : மாலா யாரு ? 
सुरेष : माला यार ? 


-- 


. 


Lesson 10 / 10.3 


ரவி : மாலா என் சினேகிதனோடெ 

மாமாவோடெ ரெண் 
டாவது 

மக .... ரொம்பச் 
சுறுசுறுப்பான பொ 


Mala is the secend daughter of the 
uncle of my friend .... She is a very 
active girl . 


ண்ணு . 


रवि : माला ऍन् सिनेहिदनोर्ड मामावोर्ड 

रण्डावदु मह.... म्बिच सुरुसुरु 

प्पान पण्णुि । 
சுரேஷ் : அவளோடெ அக்கா 


Who is her elder sister ? 


யாரு ? 


Radha is her elder sister . 


सुरेष् : अवळोड अक्का यार । 
ரவி : அவளோடெ அக்கா ராதா . 
रवि : अवळोड अक्का रादा । 
சுரேஷ் : ராதா எப்படிப்பட்ட 

பொண்ணு ? 
सुरेष : रादा ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 


Of what nature is Radha ? 


She is a very quiet girl . 


ரவி : அவ ரொம்ப அடக்கமான 


பொண்ணு . 


रवि : अव राम्ब अडक्कमान पाणु । 


சுரேஷ் : நீ 


ராதாவோ டெ 


L 


Are you Radha s friend ? 


சினேகிதனா ? 


Yes I am Radha s friend ; Radha is 
my friend , 


सुरेष् : नी रादावोर्ड सिनेहिदना ? 
ரவி : ஆமா , நான் ராதாவோடெ 
சினேகிதன் ; 

ராதா 
என்னோடெ சினேகிதி . 
रवि : आमा , नान् ।दावोर्ड सिनेहिदन् ; 

रादा ऍन्नोर्ड सिनेहिदि । 
சுரேஷ் : உன் சினேகிதனும் 

கல்லூரி மாணவரா ? 
सुरेष् : उन् सिनेहिदनुम् कल्लूरि 

HTIST ? 


Is your friend also a college student ? 


Yes , he is also a college student . 


ரவி : ஆமா , அவனும் ஒரு கல்லூரி 

மாணவன் . 
रवि : आमा . अवनुम् ऑरु कल्लूरि 

TTOICTI 


Who is this boy ? 


சுரேஷ் : இந்தப் பையன் யாரு ? 
सुरेष : इन्दप पैयन् यारु ? 


104 / An Intensive Course in Tamil 


He is my friend s younger brother. 


ரவி : இவன் என் சினேகிதனோடெ 

தம்பி . 
Tfg : 557 real3af7 | 
சுரேஷ் : பேரு என்ன ? 
सुरेष् : पेरु ऍन्न ? 


What ( is his ) name ? 


His name is Murugan. 


( Who is ) this girl ? 


ரவி : இவன் பேரு முருகன் . 
रवि : इवन् पेरु मुरुगन् । 
சுரேஷ் : இந்தப் பொண்ணு ? 
सुरेष् : इन्दप पाण्णु ? 
ரவி : இவ மாலாவோடெ தங்கே ... 

இவ பேரு சாந்தி 
Tft : HTTE ... 5 

ச ISI 


She is Alala s younger sister ... Her 
name is Shanthi . 


DRILLS 


a . 


Variation drill 


1. 10. 37 . 


மாலா சுறுசுறுப்பான பொண்ணு . 
माला सुरुमुरुप्पान पण्णुि । 
ரதா அடக்கமான பொண்று . 
रादा अडक्कामान पाणु 
ராதா எப்படிப்பட்ட பொண்ணு ? 
रादा ऍप्पडिप्पट्ट पण्णुि ? 


1. 10. 38 . 


அவ மாமாவோடெ மக . 
अव मामावोर्ड मह । 
இவ மாலாவோடெ தங்கெ . 
इव मालावोर्ड तक । 
அவ யாரு ? 
अव यारु ? 


1. 10. 39 . 


அவ பேரு ராதா . 
अव पेरु रादा । 
இவ பேரு சாந்தி . 
इव पेरु सान्दि । 
இவ பேரு என்ன ? 
इव पेरु ऍन्न ? 


Lesson 10/105 


1. 10. 40. அவன் என்னோடெ சிநேகிதன் . 

अवन् ऍन्नोर्ड सिनेहिदन् । 
இவன் சிநேகிதனோடெ தம்பி . 
5ff 
அவன் யாரோடெ சிநேகிதன் ? 
अवन् यारोड सिनेहिदन् ? 


1. 10. 41. அவன் பேரு ராஜா . 

SINSTITI 
இவன் பேரு முருகன் . 
इवन् पेरु मुरुगन् । 
இவன் பேரு என்ன ? 
5 Us ? 


1. 10. 42. நீ ராதாவோடெ சிநேகிதன் . 

नी रादावोर्ड सिनेहिदन् । 
நீ ராதாவோடெ சிநேகிதனா ? 
नी रादावोड सिनेहिदना ? 


1. 10. 43. உன் சிநேகிதரு மாணவரு . 

उन् सिने हिदरु माणवरु । 
உன் சிநேகிதரு மாணவரா ? 
उन् सिने हिदरु माणवरा ? 


b . Build up drill 


மாலா சுறுசுறுப்பான பொண்ணு 
माला सुरुसुरुप्पान पाण्णु । 


( i ) மாலா சுறுசுறுப்பான 
பொண்ணு 
माला सुरुसुरुप्पान पाण्णु । 
பொண்ணு 
पाणु 
சுறுசுறுப்பான 
सुरुसुरुप्पान 


பொண்ணு 


पण्णुि 
சுறுசுறுப்பான பொண்ணு 
सुरुसुरुप्पान पाण्णु । 
மாலா சுறுசுறுப்பான பொண்ணு . 
माला सुरुसुरुप्पान पाण्णु 


மாலா 


माला 


ராதா எப்படிப்பட்ட பொண்ணு ? 
रादा ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 


( ii ) ராதா எப்படிப்பட்ட 

பொண்ணு ? 
रादा ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 
எப்படிப்பட்ட பொண்ணு ? 
ऍप्पडिप्ट्ट पाण्णु ? 
ராதா 
रादा 


எப்படிப்பட்ட பொண்ணு ? 
ऍप्पडिप्पट्ट पण्णुि ? 
ராதா எப்படிப்பட்ட பொண்ணு ? . 
रादा ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 


|| 


105 / An Intensive Course in Tamil 


இவ மாலாவோடெ தங்கெ . 
इव मालावोड तङ्ग 


தங்கெ 


( iii ) இவ மாலாவோடெ தங்கெ. 

इव मालावोर्ड तक । 
தங்கெ 
என் 
மாலாவோடெ 
मालावोर्ड 
இவ 
इव 


மாலாவோடெ தங்கெ 
मालावोड तङ्ग 
இவ மாலாவோடெ தங்கெ . 
इव मालावोड तङ्ग । 


( iv ) இவ பேரு சாந்தி . 

इव पेरु सान्दि । 
சாந்தி 
सान्दि 
பேரு 
पेरु 
இவ 
इव 


இவ பேரு சாந்தி . 
इव पेरु सान्दि । 
சாந்தி 
सान्दि 
பேரு சாந்தி 
पेरु सान्दि 
இவ பேரு சாந்தி . 
इव पेरु सान्दि । 


c . Expansion drill 


( i ) அவ பொண்ணு . 
अव पण्णुि । 
ரொம்பச் சுறுசுறுப்பான 
பொண்ணு . 
राम्बच सुरुसुरुप्पान पाण्णु । 


அவ பொண்ணு . 
31q qfog | 
அவ ரொம்பச் சுறுசுறுப்பான 
பொண்ணு . 
अव रॉम्बच सुरुसुरुप्पान पाण्णु । 


( ii ) அது வீடு 

3gis 
ரொம்ப அழகான வீடு 
राम्ब अळहान वीड 


அது வீடு . 
33d3 | 
அது ரொம்ப அழகான வீடு . 
अदु म्बि अळहान वीड़ । 

। 


( iii ) இவன் தம்பி . 

इवन् तम्बि । 
சிநேகிதனோட தம்பி 
सिनेहिदनोर्ड तम्बि 


இவன் தம்பி . 
ST 
இவன் சிநேகிதனோடெ தம்பி . 
SJI ftafaaS afra | 


( iv ) இவ தங்கெ . 

SC TET 
மாலாவோடெ தங்கெ . 
मालावोर्ड तक 


இவ தங்கெ 
SUE 
இவ மாலாவோடெ தங்கெ . 
इव मालावोर्ड तङ्ग । 


Lesson 10/107 


( i ) Q : இந்த அழகான வீடு யாரோடெது ? 

इन्द अळहान वीड यारोडदु ? 
A : இது என் சிநேகிதனோடெ வீடு . 

इदु ऍन् सिनेहिदनोड वीड्ड । 
( ii ) Q : மாலாவோடெ அக்கா யாரு ? 

मालावोर्ड अक्का यार ? 
A : மாலாவோடெ அக்கா ராதா . 

मालावोर्ड अक्का रादा । 
( iii ) Q : ராதா எப்படிப்பட்ட பொண்ணு ? 

रादा ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 
A : ராதா அடக்கமான பொண்ணு . 

रादा अडक्कमान पाण्णु । 
( iv ) Q : இந்தப் பொண்ணு யாரு ? 

इन्दप पाण्णु यारु ? 
A : இவ மாலாவோடெ தங்கெ . 

इव मालावोर्ड तङ्ग । 


e . Substitution drill 


( i ) அவ அடக்கமான 


பொண்ணு . 


அவ அடக்கமான பொண்ணு . 
अव अडक्कमान पाण्णु । 


अव अडक्कमान पाण्णु । 
Substitute 
அழகான 
अळहान 
சுறுசுறுப்பான 
सुरुसुरुप्पान 
ஒயரமான 
ऑयरमान 


சின்ன 


அவ அழகான பொண்ணு . 
अव अळहान पाण्णु । 
அவ சுறுசுறுப்பான பொண்ணு . 
अव सुरुसुरुप्पान पाण्णु । 
அவ ஒயரமான பொண்ணு . 
अव ऑयरमान पाण्णु । 
அவ சின்னப் பொண்ணு . 
अव चिन्नप्पाण्णु । 
அவ நல்ல பொண்ணு . 
अव नल्ल पाण्णु । 
அவ பெரிய பொண்ணு . 
अव परिय पाण्णु । 


चिन्न 
நல்ல 
नल्ल 
பெரிய 
परिय 


அவ என் சிநேகிதி . 
अव ऍन् सिनेहिदि । 


( ii ) அவ என் சிநேகிதி . 

अव ऍन् सिनेहिदि । 
Substitute 
இவ 
इव 


இவ என் சிநேகிதி , 
इव ऍन् सिनेहिदि । 


108 / An Intensive Course in Tamil 


அவன் முருகன் . 
अवन् मुरुगन् । 


( iii ) அவன் முருகன் . 

अवन् मुरुगन् । 
Substitute 
இவன் 
इवन् 


இவன் முருகன் . 
इवन् मुरुगन् । 


மாலாவோடெ அக்கா யாரு ? 
मालावोर्ड अक्का यारु ? 


( iv ) மாலாவோடெ அக்கா யாரு ? 

मालावोर्ड अक्का यारु ? 
Substitute 
தங்கெ 
तङ्ग 
அம்மா 
अम्मा 
அப்பா 
अपपा 


மக 


மாலாவோடெ தங்கெ யாரு ? 
मालावोर्ड तङ्ग यारु ? 
மாலாவோடெ அம்மா யாரு ? 
मालावोर्ड अम्मा यारु ? 
மாலாவோடெ அப்பா யாரு ? 
मालावोर्ड अप्पा यार ? 
மாலாவோடெ மக யாரு ? 
मालावोर्ड मह यारु ? 
மாலாவோடெ மகன் யாரு ? 
मालावोड महन् यारु ? 
மாலாவோடெ தம்பி யாரு ? 
मालावोर्ड तपियारु ? 
மாலாவோடெ மாமா யாரு ? 
मालावोर्ड मामा यारु ? 


मह 
மகன் 
महन् 
தம்பி 
तम्बि 
மாமா 


मामा 


f . Transformation drill 


( i ) அவ சுறுசுறுப்பான 


பொண்ணு . 


அவ எப்படிப்பட்ட பொண்ணு ? 
अव ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 


अव सुरुसुरुप्पान पाण्णु । 


ராதா அடக்கமான 


பொண்ணு . 


ராதா எப்படிப்பட்ட பொண்ணு ? 
रादा ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 


रादा अडक्कमान पाण्णु । 
அது ஒயரமான வீடு . 
अदु ऑयरमान वीड । 


அது எப்படிப்பட்ட வீடு ? 
अदु ऍप्पडिप्पट्ट वीडु ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இது என் சினேகிதனோடெ ................. ( house ) 
इदु ऍन् सिनेहिदनोड 

( house ) 
இது என் சினேகிதனோடெ வீடு . 
इदु ऍन् सिनेहिदनोड वीड । 


Lesson 10 / 109 


( ii ) ....... 


( i ) அவன் ஒரு .. 

மாணவன் . ( college ) 
STCss .... 

.... HIGI ( college ) 
ராதாவோடெ சினேகிதனா ? ( You - sg ) 

TISTS feaf TT ? (you -sg ) 
( iii ) 

ஒரு கல்லூரி மாணவன் . ( that - he ) 

3 காரி TITGT | ( that - he ) 
( iv ) இவ மாலாவோடெ ...... ...... ( younger sister ) 

SS HTTTEIS............... ( younger sister ) 
( v ) மாலாவோடெ . 

..பேரு ராதா . ( elder sister ) 
FITTE ) ........ .... TIST | ( elder sister ) 
( vi ) இந்த ..... சினேகிதனோடெ தம்பி . ( boy ) 
इन्द 

feafsSaif | ( boy ) 
( vii ) அவ என் தங்கெயோடெ ..... ( girl friend ) 
3Tq TES........ 

( girl friend ) 
( viii ) என் .. ... கல்லூரி மாணவன் . ( friend ) 

.. காரர் = TOST | ( friend ) 
( ix ) அந்த . 

.........வீடு மாலாவோடெது . ( tall ) 
अन्द 

as Ilass | ( tall ) 
( x ) இது.................வீடு. ( beautiful ) 
इदु 

als | (beautiful ) 
( xi ) அவ ரொம்ப ................. பொண்ணு . ( quiet ) 

qfog | (quiet) 
( xii ) அவ ரொம்ப .... ........ பொண்ணு . ( active ) 

qfog | (active ) 


अव राम्ब 


3 ...... 


. 


h . Fill in the blanks using the corresponding oblique forms of the given 
pronouns .. 

( i ) இவ மாலாவோடெ தங்கெ . 
इव मालावोर्ड तङ्ग । 

... பேரு சாந்தி . 

பு சரி 
( ii ) அவ என் மாமாவோடெ மக . 
अव ऍन् मामावोर्ड मह । 

பேரு ராதா . 

.... க CT 
( iii ) அவன் என் சிநேகிதன் . 
अवन् ऍन् सिनेहिदन् । 

பேரு ராஜா . 
HIT 


110 / An Intensite Course in Tamil 


( iv ) இவன் என் சினேகிதனோடெ தம்பி . 
इवन् ऍन् सिने हिदनोर्ड तम्बि । 

.- பேரு முருகன் . 


पेरु मुरुगन् । 


( v ) நீ ராதாவோடெ சினேகிதன் . 
नी रादावोर्ड सिने हिदन् । 

சிநேகிதரு மாணவரு . 
सिने हिदरु माणवरु । 


i . Fill in the blanks using the appropriate pronouns of the given possessive 

forms . 


( i ) அவன் பேரு ராஜா . 
अवन् पेरु राजा । 
..என் சினேகிதன் . 

f5 
( ii ) அவ பேரு ராதா . 
अव पेरु रादा । 

. என் மாமாவோடெ மக . 

- HTHTHI 5 
( iii ) இவன் பேரு முருகன் . 
इवन् परु मुरुगन् । 

..என் சினேகிதனோடெ தம்பி . 

T fafsSafa | 
( iv ) இவ பேரு சாந்தி . 
इव पेरु सान्दि । 

மாலாவோடெ தங்கெ . 

..- TITS 
( v ) உன்சினேகிதரு மாணவரு . 
उन् सिने हिदर माणवरु । 

--ராதாவோடெ சினேகிதன் . 

रादावोर्ड सिने हिदन् । 
j . Give the corresponding possessive forms of the following pronouns . 


( i ) நான் : 


TIT : 


( ii ) நாம : ........ 

FIE : 
( iii ) நாங்க : 

TIS 
( iv ) நீ : 

: 


( v ) நீங்க : 

F : 
( vi ) அவன் : .............. 

37 : 
( vii ) இவன் : 


..... 


₹ 47 : 


( viii ) அவ : .............. 

37 : 


Lesson 10/111 


.. 


(ix ) Pos : 

इव : 
( x ) : 

अवरु : ........... 
( xi ) By : 


( xii ) 16 : 

अवङ्ग : 
(xiii ) PO /5 : 


इवङ्ग : 


।............. 


इवरु : 


k . Match the following. 


( i ) அவன் 

अवन् 
அவ 
अव 
அவரு 
अवरु 
அவங்க 
अवङ्ग 


சினேகிதி 
सिनेहिदि 
ஆசிரியன் 
आसिरियन् 
மாணவங்க 
माणवङ्ग 
பேராசிரியரு 
पेरासिरियर 
சினேகிதி 
सिनेहिदि 
மாணவிங்க 
माणविङ्ग 
ஆசிரியன் 
आसिरियन् 


(ii ) ETD 


नाम 


नी 


। 


अव 


1. Transform the following nouns into adjectives .. 


( i ) : 

अळहु : 
( ii ) Puyii : 


( iii ) BMISmil : 

सुरुसुरुप्पुः 
( iv ) अ L ऊंझा : .............. 

अडक्कम् : 


ऑयरम् : 


m . 


Frame questions for the answers given below following the model . 
Model : A : PF of UPSI ST G. 

इन्द वीड अळहान वीडु । 
Q : இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு ? 

इन्द वीड ऍप्पडिप्पट्ट वीड ? 
( i ) अ PUJIDIT SOT SG . 

अदु ऑयरमान वीडु । 
( ii ) அவ ரொம்ப அடக்கமான பொண்ணு . 

अव राम्ब अडक्कमान पाण्णु । 
( iii ) Pal PSI GOT GOULisor . 

इवन् अळहान पैयन् । 
( iv ) அவ ரொம்பச் சுறுசுறுப்பான பொண்ணு . 

अव रॉम्बच् सुरुसुरुप्पान पाणु । 


/ 12 | Al Intensile Course in Tamil 


n . 


Artinye the words in the proper order to make a sentence. 


( i ) யாரோடெது அழகான வீடு இந்த 

यारोडेंदु अळहान वीडु इन्द । 
( ii ) வீடு சினேகிதனோடெ என் இது . 

वीड सिनेहिदनोड ऍन् इदु । 
( iii ) சுறுசுறுப்பான இவ ரொம்ப பொண்ணு . 

सुरुसुरुप्पान इव म्बि पाण्णु । 
(iv ) அந்த எப்படிப்பட்ட பொண்ணு ராதா . 

अन्द ऍप्पडिप्पट्ट पाण्णु रादा । 


0 . 


Frame eight sentences from the table given below . 


Example : அவ ரொம்ப அழகான பொண்ணு . 

अव राम्ब अळहान पाण्णु । 


அழகு 
315 


அவ 
अव 


ஒயரம் 


ரொம்ப 


ऑयरम् 


இவ | TS 


பொண்ணு 
पण्णि 


அடக்கம் 


इव 


1 


अडक्कम् 
சுறுசுறுப்பு 
सुरुसुरुप्पु 


| 


P. Join the following according to the sandhi rules . 


( i ) ஒயரம் + ஆன : 

அ + SIF : 
அடக்கம் + ஆன : 
31545 + 3T : 


( ii ) அழகு + ஆன : 

375 + 3 : 
சுறுசுறுப்பு + ஆன : 
Egg + SH : 


...... 


4. Answer these questions .. 


( i ) உங்க வீடு எப்படிப்பட்ட வீடு ? 

उङ्ग वीडु ऍप्पडिप्पट्ट वीडु ? 
( ii ) உங்க சினேகிதரு யாரு ? 

उङ्ग सिनेहिदरु यारु ? 
( iii ) உங்க அக்கா பேரு என்ன ? 

उङ्ग अक्का पेरु ऍन्न ? 
( iv ) உங்க தங்கெ பேரு என்ன ? 

उङ्ग तङ्ग पेरु ऍन्न ? 
( v ) உங்க தங்கெ எப்படிப்பட்ட பொண்ணு ? 

उङ्ग तङ्ग ऍप्पडिप्पट्ट पाण्णु ? . 


| 


Lesson 10 / 113 


( vi ) உங்க சினேகிதரு கல்லூரி மாணவரா ? 

उन सिनेहिदरु कल्लूरि माणवरा ? 
( vii ) உங்க தம்பி பேரு என்ன ? 

उन तम्बि पेरु ऍन्न ? 
( viii ) உங்க தம்பி சுறுசுறுப்பான பையனா ? 

उन तम्बि सुरुसुरुपपान 
( ix ) உங்க சினேகிதி எப்படிப்பட்ட பொண்ணு ? 

उङ्ग सिनेहिदि ऍप्पडिप्पट्ट पाण्णु ? 


au ? 


VOCABULARY 


house 


அழகான 


அ STF 
சிநேகிதன் 
सिने हिदन् 


tall 


active 


அவ 
अव 


பொண்ணு 


elder sister 


पाण्णु 


beautiful 

வீடு 

वीड 
boy friend 

ஒயரமான 

ऑयरमान 
that -she 

சுறுசுறுப்பான 

सुरुसुरुपपान 
‘ girl 

அக்கா 

अक्का 
what kind of / அடக்கமான 
of what nature 3759DAT 
you , ( sg . ) 

சினேகிதி 

सिनेहिदि 
your (sg . ) 

கல்லூரி 

कल्लूरि 
that he பையன் 

पैयन् 
this he 

தம்பி 


quiet 


girl friend 


college 


எப்படிப்பட்ட 
ऍप्पडिप्पट्ट 
நீ 
नी 
உன் 
उन् 
அவன் 
अवन् 
இவன் 
श्वन् 
இவன் 
इवन् 
தங்கெ 
तक 


boy 


younger brother 


this -she 


this his 

இவ 

इव 
youunger sister இவ 

इव 


this - her 


GRAMMAR 


1.10.37 . This lesson introduces the derived adjectives . The adjectives such 
as சுறுசுறுப்பான 5GqT active and அடக்கமான 3TS ; SHTF quiet 
are derived from the noun சுறுசுறுப்பு க ysay activeness and அடக்கம் 
अडक्कम् 

humility respectively by suffixing the marker -ஆன - 3ITT . Like 
base adjectives ( Refer 1.4.13 ) these adjectives alway s precede nouns and the 
do not agree with them in gender and number. Example : 


114 / An Intensive Course in Tamil 


1.10 . 37 . மாலா சுறுசுறுப்பான பொண்ணு . 

माला सुरुसुरुप्पान पाण्णु । 
ராதா அடக்கமான பொண்ணு 

रादा अडक्कमान पाण्णु । 
In a sentence this adjective is questioned as எப்படிப்பட்ட rqfseq €€ what 
kind of / of what nature Example : 


1. 10. 37. ராதா எப்படிப்பட்ட பொண்ணு ? 

रादा ऍप्पडिप्पट्ट पाणु ? 
1.10.38 . இவ a this - she and அவ Sa that - she are the third person 
feminine singular pronouns . Example : 


1. 10. 38. இவ மாலாவோடெ தங்கெ . 

इव मालावोर्ड तड़ । 
அவ மாமாவோடெ மக . 
अव मामावोर्ड मह । 


1.10.39 . The corresponding oblique bases of the above pronouns are identical 
with the nominatives. Example : 
1. 10. 39. அவ பேரு ராதா . 

अव पेरु रादा । 
இவ பேரு சாந்தி . 
इव पेरु सान्दि । 


1.10.40 . Qu67 977 this - he and 961607 3777 that - he are the third person 
masculine singular pronouns . Example : 
1. 10. 40. அவன் என்னோடெ சிநேகிதன் . 

अवन् ऍन्नोर्ड सिनेहिदन् । 
இவன் சிநேகிதனோடெ தம்பி , 
5 


1.10.41 . The corresponding oblique bases of the above pronouns are identical 
with the nominatives . Example : 


1. 10. 41. அவன் பேரு ராஜா . 

अवन् पेरु राजा । 
இவன் பேரு முருகன் . 
इवन् पेरु मुरुगन् । 


Lesson 10/115 


Now the third person pronouns or the demonstrative pronouns and their 
oblique bases can be diagrammatically represented as follows. 


Third Person 


Nominative 


Oblique 


Masculine 


இவன் 

इवन् 
அவன் 
अवन् 


இவன் 
इवन् 
அவன் 
अवन् 


Feminine 


இவ 
इव 
அவ 
अव 


இவ 
इव 
அவ 
अव 


Honorific 


இவரு 
इवरु 
அவரு 
अवरु 


இவரு 
इवरु 
அவரு 
अवरु 


Neuter 


இது 
इद्ध 
அது 
अदु 


इदु 
அது 
अदु 


Plural 
( human ) 


இவங்க 
इवङ्ग 
அவங்க 
अवङ्ग 


இவங்க 
इवङ्ग 
அவங்க 
3ds 


1.10.42 . நீ you is the second person singular pronoun . It refers to the 
hearer in a speech situation ( Refer 1.1.1 ) . Example : 


1. 10. 42. நீ ராதாவோடெ சிநேகிதன் . 

नी रादावोर्ड सिनेहिदन् । 


1.10.43 . R.60T 35. your is the corresponding oblique base of this pronoun . 
Example : 
1.10.43 . உன் சிநேகிதரு மாணவரா ? 

उन् सिने हिदरु माणवरा ? 


116 / An Intensive Course in Tamil 


Now the second person pronouns and their oblique bases can be diagramma 
tically represented as followes . 


Second Person 


Nominative 


Oblique 


Singular 


நீ 
नी 


உன் 
उन् 


Plural 


நீங்க 
नीज 


உங்க 
SH 


Sanidhi 13. The pronouns such as இவ this -she and அவSthat - she 
are correspondingly realized as இவள் 56s and அவள் 3gs when a word 
or particle beginning with vowel is added to them . Example : 

இவ + ஓடெ – இவளோடெ 
SS + sis – என் 
அவ + ஓடெ - அவளோடெ 

377 + 8s – 3773 
மாலா + ஓடெ மாலாவோடெ 
माला + ओर्ड - > मालावोर्ड 
மாமா + ஓடெ -- > மாமாவோடெ 
मामा + ओर्ड → मामावोर्ड 
ராதா + ஓடெ ராதாவோடெ ( Refer S. 9 in 1.7 ) 
रादा + ओर्ड → रादावोर्ड 
அவரு + உம் - > அவரும் ( Refer S. 12 in 1.9 ) 
STEK + 7-8qFF 


UNIT 1 


LESSON 11 


WHAT IS THE NUMBER OF THIS HOUSE ? 


DIALOGUE 


What is the number of this house ? 


நரசய்யா : இது எத்தனாம் நம்பர் 

வீடு ? 


The number of this house is thirteen . 


சுரேஷ் : இது பதிமூணாம் நம்பர் 

வீடு . 


Is this the house of Ravi s friend ? 


நரசய்யா : இதுதான் ரவியோடெ 

சினேகிதனோடெ 
வீடா ? 


சுரேஷ் : ஆமா.... அது ராதா வீடு . 


Yes .... That is Radha s house . 


- 


That ( house is ) very big , isn t it ? 


நரசய்யா : அது ரொம்பப் பெரி 

யது , இல்லே ? 


118 / An Intensive Course in Tamil 


சுரேஷ் : ஆமா . 


Yes . 


நரசய்யா : ராதா எப்படிப்பட்டவ ? 


Of what nature is Radha ? 


Radha is very quiet ... Mala , Shanthi 
all are Radha s younger sisters . They 
are all the daughters of the uncle of 
of Ravi s friend . 


சுரேஷ் : ராதா ரொம்ப அடக்க - 

மானவ .... மாலா , சாந்தி , 
எல்லாரும் ராதாவோடெ 
தங்கெங்க . 
அவங்க எல்லாம் ரவி 
யோடெ சினேகிதனோடெ 
மாமா பொண்ணுங்க. 


What is the name of Radha s father ? 


நரசய்யா : ராதாவோடெ அப்பா 

பேரு என்ன ? 


சுரேஷ் : ரகுநாதன் ... அவரு ஒரு 

தெறெமெயுள்ள ஆங்கி 
லப் பேராசிரியரு. 


( His name is ) Ragunathan ...He is an 
efficient English professor. 


நரசய்யா : இந்தப் பையன் யாரு ? 


Who is this boy ? 


This boy is the younger brother of 
Ravi s friend ... He is very mischie 


சுரேஷ் : இந்தப் பையன் ரவி 

யோடெ சினேகிதனோடெ 
தம்பி ... ரொம்பத் துடுக் 
கானவன் . 


VOUS . 


DRILLS 


a . Variation drill 


1.11.44 . 


இது பதிமூணாம் நம்பர் வீடு , 
இது எத்தனாம் நம்பர் வீடு ? 


1.11.45 . 


ராதா அடக்கமான பொண்ணு . 
ராதா அடக்கமானவ . 
ராதா எப்படிப்பட்டவ ? 
அது ரொம்பப் பெரிய வீடு . 
அது ரொம்பப் பெரியது . 


1.11.46 . 


அவரு ஒரு தெறெமெயுள்ள ஆசிரியரு . 
அவரு எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 


b . Build up drill 


( i ) இது பதிமுணாம் நம்பர் வீடு . 

வீடு 
பதிமூணாம் நம்பர் 
இது 


இது பதிமூணாம் நம்பர் வீடு 
வீடு 
பதிமூணாம் நம்பர் வீடு . 
இது பதிமூணாம் நம்பர் வீடு , 


Lesson 11 / 119 


( ii ) இது எத்தனாம் நம்பர் வீடு ? 

எத்தனம் நம்பர் வீடு ? 


இது எத்தனாம் நம்பர் வீடு ? 
எத்தனாம் நம்பர் வீடு ? 
இது எத்தனாம் நம்பர் வீடு ? 


( iii ) ராதா ரொம்ப அடக்கமானவ . 

அடக்கமானவ 
ரொம்ப 


ராதா , ரொம்ப அடக்கமானவ . 
அடக்கமானவ 
ரொம்ப அடக்கமானவ 
ராதா ரொம்ப அடக்கமானவ . 


ராதா 


( iv ) ராதா எப்படிப்பட்டவ ? 

எப்படிப்பட்டவ ? 
ராதா 


ராதா எப்படிப்பட்டவ ? 
எப்படிப்பட்டவ ? 
ராதா எப்படிப்பட்டவ ? 


( v ) அவரு ஒரு தெறெமெயுள்ள 

ஆசிரியரு. 
ஆசிரியரு 
தெறெமெயுள்ள 
ஒரு 
அவரு 


அவரு ஒரு தெறெமெயுள்ள 
ஆசிரியரு . 
ஆசிரியரு 
தெறெமெயுள்ள ஆசிரியரு 
ஒரு தெறெமெயுள்ள ஆசிரியரு 
அவரு ஒரு தெறெமெயுள்ள 
ஆசிரியரு . 


அவரு எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 


( vi ) அவரு எப்படிப்பட்ட 

ஆசிரியரு ? 
எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 
அவரு 


எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 
அவரு எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 


c . Expansion drill 


( i ) ராதா அடக்கமானவ . 
ரொம்ப அடக்கமானவ 


ராதா அடக்கமானவ . 
ராதா ரொம்ப அடக்கமானவ . 


( ii ) அது பெரியது . 

ரொம்பப் பெரியது 


அது பெரியது . 
அது ரொம்பப் பெரியது . 


( iii ) அவரு பேராசிரியரு. 

ஆங்கிலப் பேராசிரியரு 
தெறெமெயுள்ள பேரா 
சிரியரு 
ஒரு பேராசிரியரு 


அவரு பேராசிரியரு . 
அவரு ஆங்கிலப் பேராசிரியரு . 
அவரு தெறெமெயுள்ள ஆங்கிலப் 
பேராசிரியரு . 
அவரு ஒரு தெறெமெயுள்ள ஆங் 
கிலப் பேராசிரியரு. 


( iv ) இது வீடு . 

பதிமூணாம் நம்பர் வீடு 


இது வீடு . 
இது பதிமூணாம் நம்பர் வீடு . 


120 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 

( i ) Q : இது எத்தனாம் நம்பர் வீடு ? 

A : இது பதிமூணாம் நம்பர் வீடு . 
( ii ) Q : அந்த வீடு ரொம்பப் பெரியது , இல்லே ? 

ஆமா . அந்த வீடு ரொம்பப் பெரியது . 
( iii ) Q : ராதா எப்படிப்பட்டவ ? 

A : ராதா அடக்கமானவ . 
( iv ) Q : அவரு எப்படிப்பட்ட பேராசிரியரு ? 

அவரு தெறெமெயுள்ள பேராசிரியரு . 


A : 


E. 


இது பதிமூணாம் நம்பர் வீடு . 


Substitution drill 
( i ) இது பதிமூணாம் நம்பர் வீடு . 

Substitute 
பன்னிரெண்டாம் 
பதினொண்ணாம் 
பத்தாம் 
ஒம்பதாம் 
எட்டாம் 


இது பன்னிரெண்டாம் நம்பர் வீடு . 
இது பதினொண்ணாம் நம்பர் வீடு . 
இது பத்தாம் நம்பர் வீடு . 
இது ஒம்பதாம் நம்பர் வீடு . 
இது எட்டாம் நம்பர் வீடு . 


அவ தெறெமெயுள்ள பேராசிரி - 


பேரு . 


( ii ) அவருதெறெமெயுள்ள 

பேராசிரியரு. 
Substitute 
அடக்கமான 
ஒயரமான 
பெரிய 
நல்ல 


அவரு அடக்கமான பேராசிரியரு. 
அவரு ஒயரமான பேராசிரியரு . 
அவரு பெரிய பேராசிரியரு . 
அவரு நல்ல பேராசிரியரு. 
அவரு புதுப் பேராசிரியரு. 


புது 


அவரு ஆங்கிலப் பேராசிரியரு . 


(iii ) அவரு ஆங்கிலப் 

பேராசிரியரு . 
Substitute 
தமிழ் 
தெலுங்கு 
கன்னட ( ம் ) 
மலெயாள ( ம் ) 
இந்தி 


அவரு தமிழ்ப் பேராசிரியரு . 
அவரு தெலுங்குப் பேராசிரியரு. 
அவரு கன்னடப் பேராசிரியரு . 
அவரு மலெயாளப் பேராசிரியரு . 
அவரு இந்திப் பேராசிரியரு. 
இவன் ரொம்பத் துடுக்கானவன் . 


( iv ) இவன் ரொம்பத் 

துடுக்கானவன் . 
Substitute 
அடக்கமானவன் 
அழகானவன் 
சுறுசுறுப்பானவன் 


இவன் ரொம்ப அடக்கமானவன் . 
இவன் ரொம்ப அழகானவன் . 
இவன் ரொம்பச் 

சுறுசுறுப்பானவன் . 


Lesson 11 / 121 


f . Transformation drill 


( i ) இது பதிமூணாம் நம்பர் வீடு . 

இது பன்னிரெண்டாம் 
நம்பர் வீடு . 


இது எத்தனாம் நம்பர் வீடு ? 
இது எத்தனாம் நம்பர் வீடு ? 


( ii ) ராதா அடக்கமான 


ராதா அடக்கமானவ . 


பொண்ணு . 


. 


இவன் துடுக்கான பையன் . 
அந்த வீடு பெரிய வீடு . 


இவன் துடுக்கானவன் . 
அந்த வீடு பெரியது . 


( iii ) ராதா அடக்கமானவ . 

இவன் துடுக்கானவன் . 
இவ அழகானவ . 


ராதா எப்படிப்பட்டவ ? 
இவன் எப்படிப்பட்டவன் ? 
இவ எப்படிப்பட்டவ ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : இது ...... நம்பர் வீடு ( thirteenth ) 

இது பதிமூணாம் நம்பர் வீடு . 
( i ) அந்த வீடு ரொம்பப் .......( is hig ) 
( ii ) ராதா ரொம்ப ........( is quiet ) 
( iii ) இந்தப் பையன் ரொம்பத் ...... (is mischievous ) 
( iv ) அவரு ......... ஆங்கிலப் பேராசிரியரு . ( efficient ) 
( v ) அவரு தெறெமெயுள்ள ...... பேராசிரியரு . ( English ) 


h . Combine and rewrite the resultant form in the blanks provided at the 

right side .. 


Model : பெரிய + வீடு : பெரியது 
( i ) பெரிய + அறெ : 
( ii ) அடக்கமான + பொண்ணு : 
( iii ) துடுக்கான + பையன் : 
( iv ) ஒயரமான + வீடு : 
( v ) அழகான + பொண்ணு : 


i . Transform the following nouns into adjectives using the suffix - உள்ள 


( i ) தெறெமெ : 
( ii ) அழகு : 
( iii ) சுறுசுறுப்பு : 


( iv ) ஒயரம் : - 
( v ) அடக்கம் : 


Fraine questions for the answers given below following the models. 

\ lodel : A. இது பதிமூணாம் நம்பர் வீடு . 

Q. இது எத்தனாம் நம்பர் வீடு ? 


122 / An Intensive Course in Tamil 


(i ) அது பன்னிரெண்டாம் நம்பர் வீடு . 
( ii ) இது நாலாம் நம்பர் வீடு . 


Model : A. ராதா ரொம்ப அடக்கமானவ . 

Q. ராதா எப்படிப்பட்டவ ? 


( i ) இந்தப் பையன் ரொம்பத் துடுக்கானவன் . 
( ii ) இந்த வீடு ரொம்பப் பெரியது . 


Model : A. அவரு தெறெமெயுள்ள ஆசிரியரு . 

Q. அவரு எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 
( i ) ராதா அடக்கமுள்ள பொண்ணு . 
( ii ) மாலா சுறுசுறுப்புள்ள பொண்ணு . 


k . Frame eight sentences from the table given below . 


Example : இது ஒம்பதாம் நம்பர் வீடு . 


ஒம்பது 
பத்து 
பதினொண்ணு 
பன்னிரெண்டு 


நம்பர் வீடு 


அது 


1. Frame six sentences from the table given below . 


Example : இவரு தெறெமெயுள்ள ஆசிரியரு . 


தெறெமெ 


இவரு 
அவரு 


அடக்கம் 


ஆசிரியரு 


சுறுசுறுப்பு 


m . 


Transform the following as in the model. 


Model : ராதா ரொம்ப அடக்கமான பொன்ணு . 

ராதா ரொம்ப அடக்கமானவ . 


( i ) இவன் ரொம்பத் துடுக்கான பையன் . 
( ii ) இந்த வீடு ரொம்பப் பெரிய வீடு . 
( iii ) அவ அழகான பொண்ணு . 


n . 


Answer the questions . 


( i ) நீங்க ஒரு ஆங்கிலப் பேராசிரியரா ? 
( ii ) நீங்க ஒரு தெறெமெயுள்ள பேராசிரியரா ? 
( iii ) உங்க வீடு எத்தனாம் நம்பர் ? 
( iv ) உங்க வீடு பதிமூணாம் நம்பரா ? 


Lesson 11/123 


( v ) உங்க மாமா யாரு ? 
( vi ) உங்க மாமா பேராசிரியரா ? 
( vii ) உங்க தம்பி ரொம்பத் துடுக்கானவனா ? 
( viii ) உங்க மாமா பொண்ணு எப்படிப்பட்டவ ? 
( ix ) உங்க வீடு ரொம்பப் பெரியதா ? 


VOCABULARY 


எத்தனாம் ‘ howmanieth 

பதிமூணாம் thirteenth 
தெறெமெயுள்ள efficient 

ஆங்கிலம் the English language 
துடுக்கானவன் ( he ) is mischievous 


GRAMMAR 


1. 11. 44. பதிமூணாம் thirteenth is an ordinal . It is formed by adding the 
suffix - to the cardinals . These ordinals are mostly followed by inanimate 


nouns . 


Example : 


1. 11. 44. இது பதிமூணாம் நம்பர் வீடு . 


The nouns which follow an ordinal cannot be inflected for plural . The corres 
ponding question form is எத்தனாம் howmanieth . 


Example : 

1. 11. 44. இது எத்தனாம் நம்பர் வீடு ? 


1. 11. 45 , We have noticed in the section 1. 8. 33 that the pronominalized 
forms can also have a function of predicate in equational sentences apart from 
various nouns. This lesson introduces the adjectival predicates. They are 
derived from the adjectives by suffixing to them the corresponding remote 
pronouns of the nouns . See the following sentences . 


1. 11. 45. ராதா அடக்கமான பொண்ணு . 

அது ரொம்பப் பெரிய வீடு . 


The adjectives such as அடக்கமான quiet and பெரிய big are adjectivalized 
by transforming the following nouns into their corresponding pronouns 
namely அவ that - she and அது that respectively and added to them . Now 
the sentences would be 


1. 11. 45. ராதா அடக்கமானவ . 

அது ரொம்பப் பெரியது . 


These predicates agree with the subjects in person , number and gender . 


1. 11. 46 , தெறெமெயுள்ள efficient is also a derived adjective. It is derived 
by adding the suffix -உள்ள to the noun தெறெமெ efficiency . 


121 | An Intensive Course in Tamil 


Example : 

1. 11. 46. அவரு ஒரு தெறெமெயுள்ள ஆசிரியரு. 
In a sentence this adjective is also questioned as எப்படிப்பட்ட what kind of 
of what nature . 


Example : 

1. 11. 46. அவரு எப்படிப்பட்ட ஆசிரியரு ? 


Sandhi 14. The consonants க் , ச் , த் and i are alwill s (loublecl ilfter the 
intensifier GJTLU very . 


Example : 

ரொம்ப + பெரியது - ரொம்பப் பெரியது 


Sandhi 15. When the demonstrative pronouns like அவன் th :1t - he , 
அவ 
thalt - she . அவரு that -he (sg.hon . ) etc. , are added to the adjectives the first 
Vvel 

" அ is dropped . 


Example : 

துடுக்கான + அவன் --துடுக்கானவன் 
அடக்கமான + அவ --அடக்கமானவ 

பெரிய + அது பெரியது 
தெறெமெ + உள்ள -- தெறெமெயுள்ள 
ரவி + ஒடெ - ரவியோடெ ( Refer S. 8 in 1.5 ) 
வீடு - ஆ - வீடா ( Relers. 3 ill 1.2 ) 


UNIT 1 


LESSON 12 


SHOPPING 


DIALOGUE 


சுரேஷ் : இந்தப் பிளாஸ்டிக் வாளி 

என்ன வெலெ ? 


What is the cost of this plastic 
bucket ? 


பதினாலு 


This costs fourteen rupees . 


கடெக்காரன் : 

ரூபாய் . 


சுரேஷ் : அதெல்லாம் கண்ணா 


Are they all mirrors ? 


டியா ? 


கடெக்காரன் : ஆமாங்க . 


Yes , sir . 


How much is that small mirror ? 


சுரேஷ் : அந்தச் சின்னக் கண்ணாடி 

எவ்வளவு ? 
கடெக்காரன் : அது ரெண்டு ரூபாய் 

பதினஞ்சு பைசா . 


That costs two rupees and fifteen 
paise . 


126 / An Intensive Course in Tamil 


சுரேஷ் : நல்ல கண்ணாடியா ? 


Is it a good mirror ? 


கடெக்காரன் : 

இல்லெ . 

அது 
அவ்வளவு நல்லது 
இல்லெ........ இது நல்ல 
கனமுள்ள கன்னடி ... 
இதோடெ வெலெ மூணு 
ரூபாய் பதினாறு பைசா . 


No. That is not so good . . . 
This is a very thick mirror . 
The cost of this ( mirror ) is three 
rupees and sixteen paise. 


How much is this comb ? 


சுரேஷ் : இந்தச் சிப்பு எத்தனெ 

பைசா ? 


This comb costs seventeen paise. . . 
But, ( it is ) not so strong . 

That 
comb costs one rupee and eighteen 
paise . It is very strong . 


கடெக்காரன் : இந்தச் 

சீப்பு 
பதினேழு பைசா ஆனா, 
அவ்வளவு உறுதியா 
னது இல்லெ . அந்தச் 
சீப்பு ஒரு ரூபாய் பதி 
னெட்டு பைசா ரொம்ப 
உறுதியுள்ளது . 


சுரேஷ் : இந்தச் சோப்பு எவ்வ 


How much is this soap ? 


ளவு ? 


கடெக்காரன் : இந்தச் சோப்பு 

இருபது பைசா .... பார் 
சோப்பு ரெண்டு ரூபாய் 
பத்தொம்பது பைசா . 


This soap 
A bar soap 
nineteen paise. 


costs twenty paise . . 
costs two rupees and 


ORLLS 


1 . 


Variation drill 


1.12.17 . 


இந்த வாளி பதினாலு ரூபாய் . 
இந்தச் சோப்பு இருபது பைசா . 
இந்த வாளி என்ன வெலெ ? 
இந்தச் சோப்பு எவ்வளவு ? 


1.12.48 . 


இது கனமுள்ள கண்ணாடி . 
இது கனமுள்ளது . 
இது எப்படிப்பட்டது ? 


1.12.49 . 


அது நல்ல கண்ணாடியா ? 
இல்லெ , அது அவ்வளவு நல்ல கண்ணாடி இல்லெ . 
இல்லெ , அது அவ்வளவு நல்லது இல்லெ . 


1.12.50 . 


இது நல்ல கனமுள்ளது . 
இது நல்ல உறுதியானது . 


Lesson 12/127 


b . Build up drill. 


( 1 ) இந்த வாளி பதினாலு ரூபாய் . 

ரூபாய் 
பதினாலு 
வாளி 
இந்த 


இந்த வாளி பதினாலு ரூபாய் . 
ரூபாய் 
பதினாலு ரூபாய் 
வாளி பதினாலு ரூபாய் 
இந்த வாளி பதினாலு ரூபாய் . 


( ii ) இந்த வாளி என்ன வெலெ ? 

என்ன வெல ? 
வாளி 
இந்த 


இந்த வாளி என்ன வெயில ? 
என்ன வெலெ ? 
வாளி என்ன வெலெ ? 
இந்த வாளி என்ன வெலெ ? 


( iii ) இது அவ்வளவு நல்ல 

கண்ணாடி இல்லெ . 
இல்லெ 


கண்ணாடி 


நல்ல 
அவ்வளவு 


அது அவ்வளவு நல்ல கண்ணாடி 
இல்லெ . 
இல்லே 
கண்ணாடி இல்லெ 
நல்ல கண்ணாடி இல்லெ 
அவ்வளவு நல்ல கண்ணாடி 
இல்லெ . 
அது அவ்வளவு நல்ல கண்ணாடி 
இல்லெ 


அது 


( iv ) இது நல்ல கனமுள்ளது . 

கனமுள்ளது 
நல்ல 
இது 


இது நல்ல கனமுள்ளது . 
கனமுள்ளது 
நல்ல கனமுள்ளது 
இது நல்ல கனமுள்ளது . 


c . Expansion drill 


( i ) அது பதினஞ்சு பைசா . 
ரெண்டு ரூபாய் பதினஞ்சு 


அது பதினஞ்சு பைசா . 
அது ரெண்டு ரூபாய் பதினஞ்சு 


பைசா 


பைசா . 


( ii ) இது கண்ணாடி . 

நல்ல கனமுள்ள கண்ணாடி 


இது கண்ணாடி . 
இது நல்ல கனமுள்ள கண்ணாடி . 


(iii ) அது நல்லது இல்லெ . 

அவ்வளவு நல்லது இல்லெ 


அது நல்லது இல்லெ . 
அது அவ்வளவு நல்லது இல்லெ . 


d . Question -Answer drill 

( i ) Q : இந்த வாளி என்ன வெலெ ? 

A : இந்த வாளி பதிலுை ரூபாய் . 
( ii ) Q : அந்தக் கண்ணாடி எவ்வளவு ? 

A : அது ரெண்டு ரூபாய் பதினஞ்கடை 


128 | An Intensive Course in Tamil 


( iii ) Q : அது நல்ல கண்ணாடியா ? 

A : இல்லெ . அது அவ்வளவு நல்லது இல்லெ . 


e . 


Substitution drill 


இந்த வாளி என்ன வெலெ ? 


( i ) இந்த வாளி என்ன வெலெ ? 

Substitute 
கண்ணாடி 
சீப்பு 
சோப்பு 
அலமாரி 
கட்டில் 


இந்தக் கண்ணாடி என்ன வெலெ ? 
இந்தச் சீப்பு என்ன வெலெ ? 
இந்தச் சோப்பு என்ன வெலெ ? 
இந்த அலமாரி என்ன வெலெ ? 
இந்தக் கட்டில் என்ன வெலெ ? 


இந்த வாளி பதினாலு ரூபாய் . 


( ii ) இந்த வாளி பதினாலு ரூபாய் . 
Substitute 
பதினஞ்சு 
பதினாலு 
பதினேழு 
பதினெட்டு 
இருபது 


இந்த வாளி பதினஞ்சு ரூபாய் . 
இந்த வாளி பதினாலு ரூபாய் . 
இந்த வாளி பதினேழு ரூபாய் . 
இந்த வாளி பதினெட்டு ரூபாய் . 
இந்த வாளி இருபது ரூபாய் . 


இது கனமுள்ள கண்ணாடி . 


( iii ) இது கனமுள்ள கண்ணாடி . 

Substitute 
உறுதியுள்ள 
அழகுள்ள 
ஒயரமுள்ள 


இது உறுதியுள்ள கண்ணாடி . 
இது அழகுள்ள கண்ணாடி . 
இது ஒயரமுள்ள கண்ணாடி . 


f. Transformation drill 


( i ) இந்த வாளி பதினாலு ரூபாய் . 

இந்தச் சோப்பு இருபது 


இந்த வாளி எத்தனெ ரூபாய் ? 
இந்தச் சோப்பு எத்தனெ பைசா ? 


பைசா , 


இது பதினாலு ரூபாய் . 
இது ரெண்டு ரூபாய் . 


இது எத்தனெ ரூபாய் ? 
இது எத்தனெ ரூபாய் ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : இந்த பதினாலு ரூபாய் . ( bucket ) 

இந்த வாளி பதினாலு ரூபாய் . 
( i ) அதெல்லாம் ....... ( mirrors ) 
( ii ) இந்தச்.......பதினேழு பைசா . ( comb ) 
( iii ) இந்தச் ......... இருபது பைசா . ( soap ) 
( iv ) இந்த வாளி............ ரூபாய் . (fourteen ) 


Lesson 12 / 129 


( v ) அது ரெண்டு ரூபாய் ........ பைசா. ( fifteen ) 
( vi ) இது மூணு ரூபாய் ............ பைசா. ( sixteen ) 
( vii ) இந்தச் சீப்பு...... பைசா . ( seventeen ) 
( viii ) அது ஒரு ரூபாய் ........ பைசா . ( eighteen ) 
( ix ) இந்தச் சோப்பு ........ பைசா . ( twenty ) 
( x ) இந்த வாளி பதினாறு ....... (rupees ) 
( xi ) இந்தச் சோப்பு இருபது ........ ( paise ) 
( xii ) இது நல்ல ........ ( is heavy ) 
( xili ) இது நல்ல ........ சீப்பு . ( strong ) 


h . Frame questions for the answers given below following the model . 


Model : A. இந்த வாளி பதினாலு ரூபாய் . 

Q. இந்த வாளி என்ன வெலெ ? 
( i ) இந்தச் சோப்பு இருபது பைசா . 
( ii ) அது ரெண்டு ரூபாய் பதினஞ்சு பைசா . 
( ili ) இது கணு ரூபாய் பதினாறு பைசா . 


i . Answer the questions following the moclel . 


Model : Q அது நல்ல கண்ணாடியா ? 

A : இல்லெ , அது அவ்வளவு நல்லது இல்லெ . 
( i ) அது கனமுள்ள கண்ணாடியா ? 
( ii ) அது உறுதியான சீப்பா ? 
( iii ) மாலா சுறுசுறுப்பான பொண்ணா ? 
( iv ) ராதா அடக்கமான பொண்ணா ? 
( v ) அது ஒயரமான வீடா ? 
( vi ) அவரு தெறெமெயுள்ள ஆசிரியரா ? 


j . Transform the following as in the model . 


Model : இது கனமுள்ள கண்ணாடி . 

இது கனமுள்ளது . 


( i ) இது உறுதியான சீப்பு . 
( ii ) இது உறுதியுள்ள சீப்பு . 
( iii ) அவரு தெறெமெயுள்ள ஆசிரியரு . 
( iv ) ராதா அடக்கமுள்ள பொண்ணு . 
( v ) அவன் சுறுசுறுப்புள்ள பையன் . 
( vi ) அது எப்படிப்பட்ட கண்ணாடி ? 


k . Write the following figures in Tamil . 


11 : 
12 : 


13 : 
14 : 


130 / An Intensive Course in Tamil 


15 : 


18 : 


16 : 
17 : 


19 : 
20 : 


1. Answer the questions . 


( i ) உங்க பிளாஸ்டிக் வாளி என்ன வெலெ ? 
( ii ) உங்க கண்ணாடி என்ன வெலெ ? 
( iii ) உங்க கண்ணாடி நல்ல கண்ணாடியா ? 
( iv ) உங்க சீப்பு எத்தனெ பைசா ? 
( v ) உங்க சீப்பு நல்ல உறுதியானதா ? 


VOCABULARY 


வாளி 


பிளாஸ்டிக் 
வெலெ 
ரூபாய் 
எவ்வளவு 


பைசா 


plastic 
cost , price 
rupee 
hommuch 
paise 
very 
sixteen 
seventeen 
eighteen 
twenty 
nineteen 


நல்ல 
பதினாறு 
பதினேழு 
பதினெட்டு 
இருபது 
பத்தொம்பது 


பதினாலு 
கண்ணாடி 
பதினஞ்சு 
அவ்வளவு 
கனமுள்ள 
சீப்பு 
உறுதியானது 
சோப்பு 
பார் சோப்பு 
கடெக்காரன் 


bucket 
fourteen 
‘ mirror 
fifteen 
that much s ) 
thick 
c ) mb 
( it ) is strong 
soap 


bar soap 


shopkeeper 


GRAMMAR 


1. 12. 47. Let us consider the following sentences . 


1. 12. 47. இந்தவாளி பதினாலு ரூபாய் . 

இந்தச் சோப்பு இருபது பைசா . 
இந்த வாளி என்ன வெலெ ? 
இந்தச் சோப்பு எவ்வளவு ? 


In Tamil , என்ன வெலெ ? What does it cost ? and எவ்வளவு ? How 
much ? are invariably used to ask the cost of a thing . The expressions like 
இந்த வாளி பதினாலு ரூபாய் This bucket is fourteen rupees இந்த சோப்பு 
இருபது பைசா This soap is twenty paise etc. , are more common than இந்த 
வாளியோடெ வெலெ பதினாலு ரூபாய் The cost of this bucket is fourteen 
rupees , இந்த சோப்போடெ வெலெ இருபது பைசா The cost of this soap 
is twenty paise etc. 


1. 12. 48. We have discussed the formation of the adjectival predicates in the 
section 1.11.45. Consider the following examples . 

. 


Lesson 12/131 


1. 12. 48. இது கனமுள்ள கண்ணாடி . 

இது எப்படிப்பட்ட கண்ணாடி ? 
The adjectives such as கனமுள்ள heavy and எப்படிப்பட்ட what kind of / 
of what nature are adjectivalized by transforming the following noun 4600T6004 
mirror into its corresponding pronoun அது that and added to them . Now 
the sentences would be 


1.12 . 48 . 


இது கனமுள்ளது . 
இது எப்படிப்பட்டது ? 


1.12.49 . அவ்வளவு means that much so . It is always followed by an 
adjective or adverb . 


Example : 

1. 12. 49 .. 


அது நல்ல கண்ணாடியா ? 
இல்லெ . அது அவ்வளவு நல்ல கண்ணாடி 
இல்லெ . 
இல்லெ . அது அவ்வளவு நல்லது இல்லெ . 


1.12.50 . நல்ல very is an intensifier . It is also always followed by an adjective 
or adverb . In the following examples it is followed by the adjectives 
கனமுள்ள thick and உறுதியான strong . 


1. 12. 50 . 


இது நல்ல கனமுள்ளது . 
இது நல்ல உறுதியானது . 


Note the use of நல்ல good as an adjective ( Refer 1.4.13 ) . 


Sandhi : சின்ன + கண்ணாடி - சின்னக்கண்ணாடி 

இந்த + சீப்பு - இந்தச் சீப்பு ( Refer S. 4 in 1.2 ) 
கண்ணாடி + ஆ - கண்ணாடியா 
உறுதி + உள்ள - உறுதியுள்ள ( Refer S. 8 in 1.5 ) 


UNIT 2 


LESSON 13 


WHAT ARE YOU ? 


DIALOGUE 


மூர்த்தி : வணக்கம் . பேராசிரியரு 

சுந்தரம் வீட்டுலே இருக் 


Vanakkam . Is Professor Sundaram 
at home ? 


குறாரா ? 


கமலா : இல்லெ . நீங்க யாரு ? 


No. Who are you ? 


மூர்த்தி : நான் இந்துக்கல்லூரி 

யிலெ பேராசிரியரா 
இருக்குறேன் . இவரு 
மிஸ்டர் ராகவன் . 


I am a Professor in Hindu college . 
He is Mr. Raghavan . 


கமலா : அவரு என்னவா இருக் 


What is he ? 


குறாரு ? 


Lesson 13/133 


மூர்த்தி : அவரு கிறித்தவக் கல்லூ - 

ரியிலே கணிதப் பேரா 
சிரியரா இருக்குறாரு . 


He is a Professor of mathematics in 
Christian college . 


I am 


கமலா : நான் பேராசிரியரோடெ 

மனெவி .... பேராசிரியரு 
இப்ப வீட்டுலே இல்லெ . 


the wife of Professor 
(Sundaram ) ... Professor ( Sundaram ) 
is not at home now . 


Doesn t matter ... What are you ? 


மூர்த்தி : பரவாயில்லெங்க..... நீங்க 

என்னவா இருக்குறீங்க ? 


/ 


I am a teacher in a school . 


கமலா : நான் ஒரு பள்ளிக்கூடத் 

துலே ஆசிரியெயா இருக் 
குறேன் . 


மூர்த்தி : உங்க மகன் ராமு இப்ப 

எங்கே இருக்குறான் ? 


Where is your son Ramu ( working ) 
now ? 


கமலா : அவன் இப்ப மைசூருலே 

ஒரு கம்பெனியிலே 
மேனேஜரா இருக்குறான் . 


Now he is a manager in a company 
in Mysore. 


மூர்த்தி : அப்படியா ? 


Is that so ? 


DRILLS 


a , Variation drill 
2. 13. 51. நான் பேராசிரியரா இருக்குறேன் . 

நீங்க ஆசிரியெயா இருக்குறீங்க . 
அவன் மேனேஜரா இருக்குறான் . 

அவரு பேராசிரியரா இருக்குறாரு . 
2. 13. 52. அவன் மேனேஜரா இருக்குறான் . 

அவரு பேராசிரியரா இருக்குறாரு . 
அவரு பேராசிரியரா இல்லெ . 

அவரு என்னவா இருக்குறாரு ? 
2. 13.53 . நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 

அவன் மைசூருலே இருக்குறான் . 
அவன் மைசூருலே இல்லெ . 

அவன் எங்கே இருக்குறான் ? 
2. 13. 54. நான் கல்லூரியிலே பேராசிரியரா இருக்குறேன் . 

அவன் மைசூருலே மேனேஜரா இருக்குறான் . 
நான் கல்லூரியிலே பேராசிரியரா இல்லெ . 
நீங்க எங்கே என்னவா இருக்குறீங்க ? 


- 


நான் பேராசிரியரா இருக்குறேன் . 


இருக்குறேன் 
பேராசிரியரா இருக்குறேன் 
நான் பேராசிரியரா இருக்குறேன் . 
அவரு பேராசிரியரா இல்லெ . 
இல்லெ 
பேராசிரியரா இல்லெ 
அவரு பேராசிரியரா இல்லெ . 
நீங்க என்னவா இருக்குறீங்க ? 
என்னவா இருக்குறீங்க ? 
நீங்க என்னவா இருக்குறீங்க ? 
நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 


134 / An Intensive Course in Tamil 
b . Build up drill 
( i ) நான் பேராசிரியரா இருக் 
குறேன் . 
இருக்குறேன் 
பேராசிரியரா 

நான் 
( ii ) அவரு பேராசிரியரா இல்லெ . 

இல்லெ 
பேராசிரியரா 

அவரு 
( iii ) நீங்க என்னவா இருக்குறீங்க ? 

என்னவா இருக்குறீங்க ? 

நீங்க 
( iv ) நான் கல்லூரியிலே இருக் 

குறேன் . 
இருக்குறேன் 
கல்லூரியிலே 

நான் 
( v ) அவன் எங்கே இருக்குறான் ? 

எங்கே இருக்குறான் ? 

அவன் 
c . Expansion drill 
( i ) அவரு பேராசிரியரா இருக் 
குறாரு . 
கணிதப் பேராசிரியரா இருக் 
குறாரு . 
கல்லூரியிலே பேராசிரியரா 

இருக்குறாரு . 
( ii ) பேராசிரியரு இருக்குறாரா ? 

வீட்டுலே இருக்குறாரா ? 


இருக்குறேன் 
கல்லூரியிலே இருக்குறேன் 
நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 
அவன் எங்கே இருக்குறான் ? 
எங்கே இருக்குறான் ? 
அவன் எங்கே இருக்குறான் ? 


அவரு பேராசிரியரா இருக்குறாரு . 


அவரு கணிதப் பேராசிரியரா 
இருக்குறாரு . 
அவரு கல்லூரியிலே கணிதப் 
பேராசிரியரா இருக்குறாரு . 
பேராசிரியரு இருக்குறாரா ? 
பேராசிரியரு வீட்டுலே 
இருக்குறாரா ? 
அவன் மேனேஜரா இருக்குறான் . 


( iii ) அவன் மேனேஜரா இருக் 

குறான் . 
ஒரு கம்பெனியிலே இருக் 
குறான் . 
மைசூருலே இருக்குறான் 


அவன் ஒரு கம்பெனியிலே 
மேனேஜரா இருக்குறான் : 
அவன் மைசூருலே ஒரு கம்பெனி 
யிலே மேனேஜரா இருக்குறான் . 
அவன் இப்ப மைசூருலே ஒரு 
கம்பெனியிலே மேனேஜரா 
இருக்குறான் . 


இப்ப இருக்குறான் 


Lesson 13/135 


( iv ) பேராசிரியரு இல்லெ . 

வீட்டுலே இல்லெ 
இப்ப இல்லெ 


பேராசிரியரு இல்லெ . 
பேராசிரியரு வீட்டுலே இல்லெ . 
பேராசிரியரு இப்ப வீட்டுலே 
இல்லெ . 


( v ) நீங்க என்னவா இருக்குறீங்க ? 

எங்கே இருக்குறீங்க ? 


நீங்க என்னவா இருக்குறீங்க ? 
நீங்க எங்கே என்னவா இருக்கு 
றீங்க ? 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க என்னவா இருக்குறீங்க ? 

A : நான் ஆசிரியெயா இருக்குறேன் . 
( ii ) Q : அவன் எங்கே இருக்குறான் ? 

A : அவன் மைசூருலே இருக்குறான் . 
( iii ) Q : பேராசிரியரு வீட்டுலே இருக்குறாரா ? 

A : இல்லெ . பேராசிரியரு வீட்டுலே இல்லெ . 
( iv ) Q : அவரு என்னவா இருக்குறாரு ? 

அவரு பேராசிரியரா இருக்குறாரு . 


A : 


e . 


Substitution drill 


நான் பேராசிரியரா இருக்குறேன் . 


( i ) நான் பேராசிரியரா 

இருக்குறேன் . 
Substitute and change the verb 
accordingly . 
நீங்க 
அவன் 


நீங்க பேராசிரியரா இருக்குறீங்க . 
அவன் பேராசிரியரா இருக்குறான் . 
அவரு பேராசிரியரா இருக்குறாரு . 


அவரு 


பேராசிரியரு வீட்டுலே இல்லெ . 


( ii ) பேராசிரியரு வீட்டுலே 

இல்லெ . 
Subtitute 
நான் 
நீங்க 
அவன் 


நான் வீட்டுலே இல்லெ . 
நீங்க வீட்டுலே இல்லெ . 
அவன் வீட்டுலே இல்லெ . 
அவரு வீட்டுலே இல்லெ . 


அவரு 


ராமு எங்கே இருக்குறான் ? 


( iii ) ராமு எங்கே இருக்குறான் ? 

Substitute and change the verb 
accordingly . 
நீங்க 
அவன் 
இவன் 
அவரு 
இவரு 


நீங்க எங்கே இருக்குறீங்க ? 
அவன் எங்கே இருக்குறான் ? 
இவன் எங்கே இருக்குறான் ? 
அவரு எங்கே இருக்குறாரு ? 
இவரு எங்கே இருக்குறாரு ? 


136 / An Intensive Course in Tamil 


நான் ஆசிரியெயா இருக்குறேன் . 


( iv ) நான் ஆசிரியெயா இருக் 

குறேன் . 
Substitute 
ஆசிரியனா 
மாணவனா 
மாணவியா 
பேராசிரியரா 


நான் ஆசிரியனா இருக்குறேன் . 
நான் மாணவனா இருக்குறேன் . 
நான் மாணவியா இருக்குறேன் . 
நான் பேராசிரியரா இருக்குறேன் . 
நான் மேனேஜரா இருக்குறேன் . 


மேனேஜரா 


( v ) பேராசிரியரு வீட்டுலே 

இருக்குறாரு . 
Substitute 
கம்பெனியிலே 


பேராசிரியரு வீட்டுலே 
இருக்குறாரு . 


கல்லூரியிலே 


பேராசிரியரு கம்பெனியிலே 
இருக்குறாரு . 
பேராசிரியரு கல்லூரியிலே 
இருக்குறாரு . 
பேராசிரியரு பள்ளிக்கூடத்துலே 
இருக்குறாரு . 


பள்ளிக்கூடத்துலே 


f . Transformation drill 


நீங்க என்னவா இருக்குறீங்க ? 


அவன் என்னவா இருக்குறான் ? 


( i ) நான் பேராசிரியரா இருக் 

குறேன் . 
அவன் மேனேஜரா இருக் 
குறான் . 
அவரு பேராசிரியரா இருக் 
குறாரு . 


அவரு என்னவா இருக்குறாரு ? 


நீங்க எங்கே இருக்குறீங்க ? 


அவன் எங்கே இருக்குறான் ? 


( ii ) நான் கல்லூரியிலே இருக் 

குறேன் . 
அவன் மைசூருலே இருக் 
குறான் . 
அவரு கல்லூரியிலே இருக் 
குறாரு . 


அவரு எங்கே இருக்குறாரு ? 


நான் பேராசிரியரா இல்லெ . 


அவன் மேனேஜரா இல்லெ . 


அவரு பேராசிரியரா இல்லெ . 


( iii ) நான் பேராசிரியரா இருக் 

குறேன் . 
அவன் மேனேஜரா இருக் 
குறான் . 
அவரு பேராசிரியரா இருக் 

குறாரு . 
( iv ) அவன் மைசூருலே இருக் 

குறான் . 
அவரு கல்லூரியிலே இருக் 
குறாரு . 


அவன் மைசூருலே இல்லெ . 


அவரு கல்லூரியிலே இல்லெ . 


Lesson 13/137 


g . Integration drill 


நான் கல்லூரியிலே பேராசிரியரா 
இருக்குறேன் . 


(i ) நான் கல்லூரியிலே இருக் 
குறேன் . 
நான் பேராசிரியரா இருக் 

குறேன் . 
( ii ) அவன் கம்பெனியிலே இருக் 

குறான் . 
அவன் மேனேஜரா இருக் 
குறான் . 


அவன் கம்பெனியிலே மேனே 
ஜரா இருக்குறான் . 


நான் பள்ளிக்கூடத்துலே ஆசிரி 
யெயா இருக்குறேன் . 


( iii ) நான் பள்ளிக்கூடத்துலே 

இருக்குறேன் . 
நான் ஆசிரியெயா இருக் 
குறேன் . 


EXERCISES 


h . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : பேராசிரியரு ..... 

+ லே இருக்குறாரு . ( home ) 
பேராசிரியரு வீட்டுலே இருக்குறாரு . 
( i ) நான் ........ + லே இருக்குறேன் . ( school ) 
( ii ) அவன் ஒரு . 

.... + லே இருக்குறான் . ( company ) 

இருக்குறான் ? ( where) 
( iv ) நான் .. 

..யா இருக்குறேன் . (female teacher ) 
( v ) நான் ................ பேராசிரியரா இருக்குறேன் . ( mathematics ) 


( iii ) ராமு ..... 


i . Fill in the blanks with the appropriate conjugated forms of the verb 


இரு ‘ be . 


( i ) நான் பேராசிரியரா . 
( ii ) நீங்க ஆசிரியெயா ..... 
( iii ) அவன் மைசூருலே........ 
( iv ) அவரு என்னவா 


j . Match the following . 


அவன் 
அவரு 
நீங்க . 


பேராசிரியரா 
பேராசிரியனா 
பேராசிரியரா 
பேராசிரியனா 


இருக்குறேன் 
இருக்குறீங்க 
இருக்குறான் 
இருக்குறாரு 


நான் 


: 


138 / An Intensiue Course in Tamil 
k . Change the given nouns into the adverbs of manner and add ai the 
left to the conjugated verb 26 be in the sentences given below . 

( i ) பேராசிரியன் நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 
( ii ) ஆசிரியெ நான் பள்ளிக்கூடத்துலே இருக்குறேன் . 
( iii ) மேனேஜரு 

அவன் மைசூருலே இருக்குறான் . 
(iv ) கணிதப் பேராசிரியரு : அவரு கல்லூரியிலே இருக்குறாரு . 
( v ) என்ன 

அவரு இருக்குறாரு . 


. 


. 


1. Write the word represented by the formula. 


வீடு + Locative 


Example : வீட்டுலே 
( i ) கல்லூரி + Locative : 
( ii ) பள்ளிக்கூடம் + Locative : 
( iii ) மைசூரு + Locative : 
( iv ) அறெ + Locative : 
( v ) கம்பெனி + Locative : 


m . 


Frame questions for the answers given below following the models . 


Model : A : அவரு பேரசிரியரா இருக்குறாரு . 

Q : அவரு என்னவா இருக்குறாரு ?? 
( i ) நீங்க ஆசிரியெயா இருக்குறீங்க . 
( ii ) ராமு மேனேஜரா இருக்குறான் . 
( iii ) அவரு கணிதப் பேராசிரியரா இருக்குறாரு . 


Model : A : பேராசிரியரு வீட்டுலே இருக்குறாரு . 

Q : பேராசிரியரு எங்கே இருக்குறாரு ? 
( i ) அவரு கல்லூரியிலே இருக்குறாரு . 
( ii ) அவன் ஒரு கம்பெனியிலே இருக்குறான் . 
( iii ) நான் பள்ளிக்கூடத்துலே இருக்குறேன் . 


Model : A : நான் கல்லூரியிலே பேராசிரியனா 

இருக்குறேன் . 

Q : நீங்க எங்கே என்னவா இருக்குறீங்க ? 
( i ) அவன் மைசூருலே மேனேஜரா இருக்குறான் . 
( ii ) அவரு கல்லூரியிலே பேராசிரியரா இருக்குறாரு . 


. 


n . Change these sentences to the negative . 


( i ) பேராசிரியரு வீட்டுலே இருக்குறாரு . 
( ii ) அவரு கல்லூரியிலே பேராசிரியரா இருக்குறாரு . 
( iii ) நான் பள்ளிக்கூடத்துலே இருக்குறேன் . 


( v ) அவரு 


ஆசிரியெ + ஆ 

Lesson 13/139 
0. Make one sentence out of the two sentences given below . 

( i ) நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 

நான் பேராசிரியரா இருக்குறேன் . 
( ii ) அவன் கம்பெனியிலே இருக்குறான் . 

அவன் மேனேஜரா இருக்குறான் . 
( iii ) நான் பள்ளிக்கூடத்துலே இருக்குறேன் . 

நான் ஆசிரியெயா இருக்குறேன் . 
p . Here is some information . Put it all together in one sentence using 
the same order as in the example given below . 
Example : பேராசிரியரு 

வீடு 

பேராசிரியரு வீட்டுலே இருக்குறாரு . 
( i ) நீங்க 
நீங்க 

கல்லூரி 

என்ன 
இரு 

இரு 
( ii ) நான் 

( vi ) நீங்க 
பள்ளிக்கூடம் 

மைசூரு 
( iii ) அவன் 
பள்ளிக்கூடம் 

( vii ) நீங்க 

நீங்க 
இரு 

பள்ளிக்கூடம் 
என்ன 

-ஆ 
எங்கே 

( ili ) நான் 

கல்லூரி 

ஆசிரியரு 
q . Join the following according to the sandhi rules .. 
( i ) பேராசிரியரு + ஆ : 

( ii ) வீடு + லே : 
மேனேஜரு + ஆ : 

( iii ) பள்ளிக்கூடம் + உலே : ....... 
( iv ) கல்லூரி + இலே : 


வீடு 


( iv ) ராமு 


1 


. 


140 / An Intensive Course in Tamil 

Answer the questions . 


f . 


( i ) நீங்க எங்கே இருக்குறீங்க ? 
( ii ) நீங்க என்னவா இருக்குறீங்க ? 
( iii ) உங்க கணிதப் பேராசிரியரு யாரு ? 
( iv ) நீங்க எந்தப் பள்ளிக்கூடத்துலே ஆசிரியரா இருக்குறீங்க ? 
( v ) உங்க மனெவியும் ஆசிரியெயா ? 
( vi ) நீங்க இப்ப மைசூருலேயா இருக்குறீங்க ? 
( vii ) நீங்க இப்ப மைசூருலே என்னவா இருக்குறீங்க ? 


VOCABULARY 


இரு 
கணித ( ம் ) 
ஆசிரியெ 
கம்பெனி 


be 

என்னவா 
mathematics , பள்ளிக்கூடம் 
female teacher எங்கே 
company 


“ as what 
school 
where 
manager 


மேனேஜரு 


GRAMMAR 


2.13.51 . This unit introduces the second major type of sentence in Tamil . 
This sentence consists of a noun or noun phrase and a verb or verb phrase . 
Example : 


2.13.51 . நான் பேராசிரியரா இருக்குறேன் . 


In this sentence நான் I is the noun phrase and பேராசிரியரா இருக்குறேன் 
( am ) a Professor is the verb phrase . They function as subject and predicate 
of the sentence respectively. The verb in Tamil distinguishes the grammatical 
categories such as affirmative and negative forms, tense , person , number and 
gender . Note that the sentence 2.13.51 . is in affirmative form and the finite 
verb to Combo is constituted by the elements such as verb root , tense and 
pronominal suffix . The verb root is the basic form from which all the other 
parts of a finite or non - finite verb are formed . Note that an be is the verb 
root ., When it is conjugated in the present tense it has an alternant இருக்கு - 
which is called verb stem .. 


Tamil has three tenses , namely , present , past and future . They are expressed 
by different markers, immediately added to the verb roots . This lesson 
introduces the present tense marker -ற்- . Example : 


2. 13. 51. நீங்க ஆசிரியெயா இருக்குறீங்க . 


We have already noted that the Tamil verb distinguishes person , number and 
gender . -67 is the pronominal suffix which indicates third person , singular 
number and masculine gender . Fxample : 


2. 13. 51. அவன் மேனேஜரா இருக்குறான் .. 


Lesson 13 / 141 
Note in the following sentences that there is an agreement between subject 
and predicate . 


2. 13. 51. நான் பேராசிரியரா இருக்குறேன் . 

நீங்க ஆசிரியெயா இருக்குறீங்க . 
அவன் மேனேஜரா இருக்குறான் . 

அவரு பேராசிரியரா இருக்குறாரு . 
When the first person singular pronoun நான் I occurs as the subject of the 
sentence it agrees with the verb in person and number . This is indicated by 
the pronominal suffix -63607. The pronouns which occur as subjects in the 
above mentioned sentences and their corresponding pronominal suffixes are as 
follows . 


நான் 
நீங்க 
அவன் 


- ஏன் 
--ஈங்க 
-ஆன் 
-ஆரு 


அவரு 


2. 13. 52. மேனேஜரா as a manager , பேராசிரியரா as a Professor etc. , 
are manner adverbs . They are obtained by adding the adverb marker -ஆ to 
the nouns மேனேஜரு manager , பேராசிரியரு Professor etc. Example : 


2. 13. 52. அவன் மேனேஜரா இருக்குறான் . 

அவரு பேரசிரியரா இருக்குறாரு . 


The corresponding question form of this manner adverb is 6T60T ODTUJIT 
what - as . Example : 


2. 13. 52. அவரு என்னவா இருக்குறாரு ? 
We have noted that the Tamil verb distinguishes affirmative and negative 
forms. The negative forms are expressed by the negative verb 3600 not . 
It denies the existence of a person or thing . Example : 


2. 13. 52 . 


அவரு பேராசிரியரா இல்லெ . 


2. 13. 53. Case is a grammatical category which is expressed by noun and case 
markers . There are many cases in Tamil . They are objective, dative , instru 
mental , locative , sociative etc. It is inherently understood that there is a 
relationship between verb and the preceding cases . This relationship and the 
selection of cases are always determined by the verb . For instance , the verb 

ரு be denotes the existence of a person or thing . This verb obligatorily 
selects a locative case in the following sentences . 


2. 13. 53. நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 

அவன் மைசூருலே இருக்குறான் . 


142 / An Intensive Course in Tamil 


The locative case is expressed by a noun and the locative case marker . There 
are three locative case markers in Tamil . They are : ( i ) - லே , ( ii ) - இலே 
and ( iii ) -உலே . Example : 


மைசூரு + லே – மைசூருலே 
கல்லூரி + இலே - கல்லூரியிலே 
இந்தியா + உலே - இந்தியாவுலே 


As a general rule , identical cases cannot cccur in a simple sentence in Tamil . 
For example , பேராசிரியரு வீட்டுலே கல்லூரியிலே இருக்குறாரு Pro 
fessor is in the house and in the college is ungrammatical. In a sentence this 
locative form is questioned as எங்கே where . Example : 


2. 13. 53. அவன் எங்கே இருக்குறான் ? 


2. 13. 54. With the verb இரு be we intutively feel the existence of a 
locative and manner adverb eventhough at times one of them is not overtly 
present in a sentence . The locative and the manner adverb may be sequenced 
as follows.. 


2. 13. 54. நான் கல்லூரியிலே பேராசிரியரா இருக்குறேன் . 


But in the case of நான் வீட்டுலே இருக்குறேன் I am at home we do not 
feel the presence of an adverb . This is due to the kind of location noun we 
have in this sentence . This is dealt with in detail in the later lessons . 


Sandhi 16. The word final - ட் ( உ ) which is preceded by a long vowel is 
doubled before any case suffix . Example : 


வீடு + லே + வீட்டுலே 


Sandhi 17. The word final - 9 is dropped when it is followed by any case . 
The nominal base and the case suffix, again , are linked by the increment 
-அத்த்- . Example : 


பள்ளிக்கூடம் + உலே பள்ளிக்கூடத்துலே 
கணிதம் + பேராசிரியரு கணித பேராசிரியரு ( Refer S. 2 in 1.1 ) 
கணித + பேராசிரியரு - கணிதப் பேராசிரியரு ( Refer S. 4 in 1.2 ) 
கல்லூரி + இலே கல்லூரியிலே 
கம்பெனி + இலே கம்பெனியிலே 
ஆசிரியெ + ஆ ஆசிரியெயா 
மைசூருலே + ஆ மைசூருலேயா ( Refer S. 9 in 1.7 ) 


UNIT 2 


LESSON 14 


WITH AN OFFICER 


DIALOGUE 


ஆபீஸர் : உங்க பேரு என்ன ? 


What is your name ? 


சுந்தரம் : என் பேரு சுந்தரம் . 


5 


My name is Sundaram . 


What are you ? 


ஆபீஸர் : நீங்க என்னவா 

இருக்குறீங்க ? 


I am a Professor of Tamil . 


சுந்தரம் : நான் தமிழ்ப் பேராசிரி 

யரா இருக்குறேன் . 


Do you have children ? 


ஆபீஸர் : உங்களுக்குக் குழந்தெ 

ங்க இருக்குறாங்களா ? 


Yes . I have children . 


சுந்தரம் : ஆமா . எனக்குக் 

குழந்தெங்க இருக்கு 
றாங்க . 





144 / An Intensive Course in Tamil 


Howmany children do you have ? 


ஆபீஸர் : எத்தனெ குழந்தெங்க 

உங்களுக்கு இருக்கு - 
றாங்க ? 


I have three children . 


சுந்தரம் : - மூணு குழந்தெங்க 

எனக்கு இருக்குறாங்க . 


ஆபீஸர் : எத்தனெ ஆண் குழந் 

தெங்க ? 


Howmany male children ( do you 
have ? ) 


சுந்தரம் : ஒரு ஆண் குழந்தெ . 


(I have ) one male child . 


ஆபீஸர் : எத்தனெ பெண் குழந்தெ 

ங்க இருக்குறாங்க ? 


Howmany female children ( do you 
have ? ) 


I have two female children . 


சுந்தரம் : எனக்கு ரெண்டு பெண் 

குழந்தெங்க இருக்கு 
றாங்க . 


Do you have lands ( on your name ? ) 


ஆபீஸர் : உங்களுக்கு நெலம் 

இருக்குதா ? 


. 


சுந்தரம் : ஆமாங்க . ரெண்டு 

ஏக்கர் நெலம் எனக்கு 
இருக்குது . 


Yes . I have two acres of land ( on my 
name . ) 


ஆபீஸர் : உங்க குழந்தெங்களுக்கு 

நெலம் இருக்குதா ? 


Do your children have lands ( on 
their names ? ) 


சுந்தரம் : இல்லெங்க , அவங்க 

ளுக்கு நெலம் இல்லெ . 


No , they do not have lands ( on their 
names . ) 


Where are they ? 


ஆபீஸர் : அவங்க எங்கே இருக் 

குறாங்க ? 


They are here only .. 


சுந்தரம் : அவங்க இங்கே தான் 

இருக்குறாங்க . 


DRILLS 


a . Variation drill 


2. 14. 55. குழந்தெங்க எனக்கு இருக்குறாங்க . 

நெலம் எனக்கு இருக்குது . 


2. 14. 56 . 


எனக்குக் குழந்தெங்க இருக்குறாங்க . 
எனக்கு நெலம் இருக்குது . 
அவங்களுக்கு நெலம் இருக்குதா ? 


Lesson 14/145 


2. 14. 57. அவங்க இங்கே இருக்குறாங்க . 

அவங்க எங்கே இருக்குறாங்க ? 
b . Build up drill 
( i ) எனக்குக் குழந்தெங்க இருக் எனக்குக் குழந்தெங்க இருக்கு 
குறாங்க . 

றாங்க . 
இருக்குறாங்க 

இருக்குறாங்க 
குழந்தெங்க 

குழந்தெங்க இருக்குறாங்க 
எனக்கு 

எனக்குக் குழந்தெங்க இருக்கு 
றாங்க . 


( ii ) எனக்கு நெலம் இருக்குது . 

இருக்குது 
நெலம் 
எனக்கு 


எனக்கு நெலம் இருக்குது . 
இருக்குது 
நெலம் இருக்குது 
எனக்கு நெலம் இருக்குது . 


அவங்களுக்கு நெலம் இல்லெ . 


( iii ) அவங்களுக்கு நெலம் 

இல்லெ . 
இல்லெ 
நெலம் 
அவங்களுக்கு 


இல்லெ 
நெலம் இல்லெ 
அவங்களுக்கு நெலம் இல்லெ . 


உங்களுக்கு நெலம் இருக்குதா ? 


( iv ) உங்களுக்கு நெலம் 

இருக்குதா ? 
இருக்குதா ? 
நெலம் 
உங்களுக்கு 


இருக்குதா ? 
நெலம் இருக்குதா ? 
உங்களுக்கு நெலம் இருக்குதா ? 


c . Expansion drill 
( i ) எனக்கு இருக்குறாங்க . 

பெண் குழந்தெங்க இருக்கு 
றாங்க 


எனக்கு இருக்குறாங்க . 
எனக்குப் பெண் குழந்தெங்க 
இருக்குறாங்க . 


( ii ) எனக்கு இருக்குது . 

நெலம் இருக்குது 
ரெண்டு ஏக்கர் இருக்குது 


எனக்கு இருக்குது . 
எனக்கு நெலம் இருக்குது . 
எனக்கு ரெண்டு ஏக்கர் நெலம் 
இருக்குது . 


( iii ) அவங்களுக்கு இல்லெ . 

நெலம் இல்லெ 


அவங்களுக்கு இல்லெ . 
அவங்களுக்கு நெலம் இல்லெ . 


( iv ) குழந்தெங்களுக்கு இருக்குதா ? 

நெலம் இருக்குதா ? 


குழந்தெங்களுக்கு இருக்குதா ? 
குழந்தெங்களுக்கு நெலம் 
இருக்குதா ? 
குழந்தெங்களுக்கு ரெண்டு ஏக்கர் 
நெலம் இருக்குதா ? 


ரெண்டு ஏக்கர் இருக்குதா ? 


146 / An Intensive Course in Tamil 


d : Question - Answer drill 


( i ) Q : உங்களுக்குக் குழந்தெங்க இருக்குறாங்களா ? 

A : ஆமா . எனக்குக் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( ii ) Q : எத்தனெ பெண் குழந்தெங்க இருக்குறாங்க ? 

A : ரெண்டு பெண் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( iii ) Q : உங்க குழந்தெங்களுக்கு நெலம் இருக்குதா ? 

A : இல்லெ . அவங்களுக்கு நெலம் இல்லெ . 
( iv ) Q : அவங்க எங்கே இருக்குறாங்க ? 

A : அவங்க இங்கே தான் இருக்குறாங்க . 


e . 


குழந்தெங்க இங்கே இருக்குறாங்க . 


Substitution drill 
(i ) குழந்தெங்க இங்கே இருக்கு 

றாங்க . 
Substitute and change the verb 
accordingly . 
நான் 
நீங்க 
அவன் 
இவன் 
இவரு 
அவரு 
இவங்க 
அவங்க 
நெலம் 
அது 

இது 
( ii ) எனக்குக் குழந்தெங்க இருக் 

குறாங்க . 
Substitute 
தங்கெங்க 
தம்பிங்க 


நான் இங்கே இருக்குறேன் . 
நீங்க இங்கே இருக்குறீங்க. 
அவன் இங்கே இருக்குறான் . 
இவன் இங்கே இருக்குறான் . 
இவரு இங்கே இருக்குறாரு . 
அவரு இங்கே இருக்குறாரு . 
இவங்க இங்கே இருக்குறாங்க . 
அவங்க இங்கே இருக்குறாங்க . 
நெலம் இங்கே இருக்குது . 
அது இங்கே இருக்குது . 
இது இங்கே இருக்குது . 
எனக்குக் குழந்தெங்க இருக்கு - 
றாங்க . 


எனக்குத் தங்கெங்க இருக்குறாங்க . 
எனக்குத் தம்பிங்க இருக்குறாங்க . 
எனக்கு நெலம் இருக்குது . 


( iii ) எனக்கு நெலம் இருக்குது . 

Substitute 
வீடு 

அறெ 
( iv ) அவங்களுக்கு நெலம் இல்லெ . 

Substitute 
இவங்களுக்கு 
குழந்தெங்களுக்கு 
உங்களுக்கு 
எனக்கு 


எனக்கு வீடு இருக்குது . 
எனக்கு அறெ இருக்குது . 
அவங்களுக்கு நெலம் இல்லெ . 


இவங்களுக்கு நெலம் இல்லெ . 
குழந்தெங்களுக்கு நெலம் இல்லெ . 
உங்களுக்கு நெலம் இல்லெ . 
எனக்கு நெலம் இல்லெ . 


Lesson 14 | 147 


f. Transformation drill 


( i ) எனக்குக் குழந்தெங்க இருக் 
குறாங்க . 
எனக்கு நெலம் இருக்குது . 
எனக்குப் பெண் குழந்தெங்க 
இருக்குறாங்க . 
எனக்கு ஆண் குழந்தெங்க 
இருக்குறாங்க . 


உங்களுக்குக் குழந்தெங்க இருக்கு 
றாங்களா ? 
உங்களுக்கு நெலம் இருக்குதா ? 
உங்களுக்குப் பெண் குழந்தெங்க 
இருக்குறாங்களா ? 
உங்களுக்கு ஆண் குழந்தெங்க 
இருக்குறாங்களா ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : எனக்குக்........... 

இருக்குறாங்க . ( children ) 
எனக்குக் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( i ) எனக்கு....... -குழந்தெங்க இருக்குறாங்க . ( male ) 
( ii ) எனக்குப்..... குழந்தெங்க இருக்குறாங்க . (female ) 
( iii ) ரெண்டு.. 

நெலம் இருக்குது . ( acre ) 
( iv ) அவங்களுக்கு . ....இல்லெ . ( land ) 
( v ) அவங்க ....... இருக்குறாங்க . ( here ) 


h . Fill in the blanks with the appropriate conjugated forms of the verb 


இரு ‘ be 


..... 


( i ) குழந்தெங்க ............ 
( ii ) நெலம் .... 
( iii ) எங்களுக்கு நெலம் ........... 
( iv ) எனக்குக் குழந்தெங்க...... 
( v ) நான் பேராசிரியரா .. 


i . Match the following . 

அவன் 
அவரு 
குழந்தெங்க 
நெலம் 


மேனேஜரா 
பேராசிரியரா 
எனக்கு 
எனக்கு 


இருக்குது 
இருக்குறாங்க 
இருக்குறான் 
இருக்குறாரு 


Write the word represented by the formula . 


Example : உங்களுக்கு நீங்க + Dative of possession 

( i ) நான் + Dative of possession : 
( ii ) நாங்க + Dative of possession : 
( iii ) நீ 

+ Dative of possession : 
( iv ) நீங்க + Dative of possession : 
( v ) அவங்க + Dative of possession : 
( vi ) qouis + Dative of possession : 


148 | An Intensive Course in Tamil 


k . Change the given pronouns into the datives of possession and add at the 

left to the nouns in the sentences given below . 


( i ) நான் : குழந்தெங்க இருக்குறாங்க . 
( ii ) நீங்க : குழந்தெங்க இருக்குறாங்களா ? 
( i ! i ) அவங்க : நெலம் இல்லெ . 


1. Frame questions for the answers given below following the model . 
Model : A. எனக்கு மூணு குழந்தெங்க இருக்குறாங்க . 

Q. உங்களுக்கு எத்தனெ குழந்தெங்க இருக்குறாங்க ? 
( i ) எனக்கு மூணு ஆண் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( ii ) எனக்கு ரெண்டு பெண் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( iii ) எனக்கு ரெண்டு ஏக்கர் நெலம் இருக்குது . 


n . 


m . Change these sentences to the negative . 

( i ) எனக்குக் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( ii ) எனக்கு நெலம் இருக்குது . 

( iii ) எனக்கு ரெண்டு ஆண் குழந்தெங்க இருக்குறாங்க . 
Here is some information. Put it all together in one sentence using the 
same order as in the example given below . 
Example : நீங்க 

எத்தனெ 
ஆண் குழந்தெங்க 

இரு 
உங்களுக்கு எத்தனெ ஆண் குழந்தெங்க இருக்குறாங்க ? 
( i ) நீங்க 
பத்து 

எத்தனெ 
ஏக்கர் 

ஆண் குழந்தெங்க 
நெலம் 

இரு 
இரு 


( ii ) அவரு 


( iii ) சுந்தரம் 

மூணு 
பெண் குழந்தெங்க 
-ஆ 


( iv ) நான் 

மூணு 
பெண் குழந்தெங்க 


o . Join the following according to the sandhi rule . 

( i ) அவங்க + ஆ : 

இவங்க + ஆ : 
நீங்க + ஆ : 
இருக்குறாங்க + ஆ : 
குழந்தெங்க + ஆ : 


Lesson 14 / 149 


p . Answer these questions . 


( i ) உங்களுக்குக் குழந்தெங்க இருக்குறாங்களா ? 
( ii ) உங்களுக்கு எத்தனெ குழந்தெங்க இருக்குறாங்க ? 
( iii ) உங்களுக்கு எத்தனெ ஆண் குழந்தெங்க இருக்குறாங்க ? 
( iv ) உங்களுக்கு எத்தனெ பெண்குழந்தெங்க இருக்குறாங்க ? 
( v ) உங்களுக்கு நெலம் இருக்குதா ? 
( vi ) உங்களுக்கு எத்தனெ ஏக்கர் நெலம் இருக்குது ? 


. 


VOCABULARY 


குழந்தெங்க 
பெண் 
ஏக்கர் 


children 
female 
acre 


ஆண் 
நெலம் 
இங்கே 


male : 
land 
here 


GRAMMAR 


2. 14. 55. We have already noted in lesson 2.13 that the subject of a sentence 
agrees with the predicate in person , number and gender and the agreement is 
indicated by the personal termination in the finite verb . In this lesson 
குழந்தெங்க children , the human plural noun and நெலம் land , the neuter 
singular noun are introduced . Their agreement with the predicates may be 
represented as follows. 


குழந்தெங்க 
நெலம் 


ஆங்க 
து 


2. 14. 55. குழந்தெங்க எனக்கு இருக்குறாங்க . 

நெலம் எனக்கு இருக்குது . 


2. 14. 56. In Tamil , the sequence of dative and the verb be expresses the 
meaning of to possess . This expression is similar to • have - constructions 
in English . See the following sentences . 


2. 14. 56. எனக்குக் குழந்தெங்க இருக்குறாங்க . 

எனக்கு நெலம் இருக்குது . 


Dative case is expressed by a noun and the dative case marker . There are 
three dative case markers in Tamil . They are : ( i ) -அக்கு , ( ii ) -க்கு and 
( iii ) - உக்கு . - அக்கு occurs after the oblique bases of the personal pronouns 
என்-, நம்- , உன்- and the reflexive pronoun தன்- , i.e. , என் + அக்கு 
எனக்கு , நம் + அக்கு - நமக்கு , உன் + அக்கு - > உனக்கு and தன் + 
அக்கு - 

- தனக்கு . -க்கு occurs after the vowels - இ , -ஈ , - எ , -உ and the 
consonant -ய் i.e. , மாணவி + க்கு – மாணவிக்கு , ஈ + க்கு - > ஈக்கு 
( ஈ housefly ) , அறெ + க்கு - அறெக்கு , அவரு + க்கு -- > அவருக்கு and 
நாய் + க்கு - > நாய்க்கு ( நாய் dog ). -உக்கு cclars after other consonants 
i . e . , வக்கீல் + உக்கு - வக்கீலுக்கு , மகன் + உக்கு - > மகனுக்கு etc. 


| 


1 


150 / An Intensive Course in Tamil 


It has the corresponding 


2. 14. 57. இங்கே here is a place advarb . 
question form எங்கே where . Example. 


2. 14. 57. அவங்க இங்கே இருக்குறாங்க . 

அவங்க எங்கே இருக்குறாங்க ? 
Sandhi 18. The consonants க் , ச் , த் and i are always doubled after the 
dative case suffix . Example : 


எனக்கு + குழந்தெங்க எனக்குக் குழந்தெங்க ( இருக்குறாங்க ) 
தமிழ் + பேராசிரியரு- தமிழ்ப் பேராசிரியரு ( Refer S. 4 in 1.2 ) 


Sandhi 19. The human plural / singular honorific finite verb is realized with 
CiT before any particle beginning in a vowel . Example : 


இருக்குறாங்க + ஆ + இருக்குறாங்களா ? 


UNIT 2 


LESSON 15 


INDIA 


DIALOGUE 


சுந்தரம் : இந்தியா நம்ம தாய்நாடு 

... இது ரொம்பப் பெரிய 
நாடு . நாலு எல்லெ நம்ம 
தாய் நாட்டுக்கு இருக் 
குது . அது இமயமலெ , 
இந்துமகாசமுத்திரம் , 
அரபிக்கடல் , வங்காள 
விரிகுடா. 


India is our motherland ... It is a very 
big country . There are four boundaries 
to our motherland . They are the 
Himalayas , the Indian Ocean , the 
Arabian sea and the Bay of Bengal . 


Where is the Himalayas ? 


சுரேஷ் : இமயமலெ எங்கே 

இருக்குது ? 


The Himalayas is to the north of 
India . The Indian Ocean is to the 
south of India . 


சுந்தரம் : இமயமலெ இந்தியா 

வுக்கு வடக்கே இருக் 
குது . இந்து மகாசமு 
த்திரம் இந்தியாவுக்குத் 
தெற்கே இருக்குது . 


152 / An Intensive Course in Tamil 


Is the Arabian sea to the east of 
India ? 


சுரேஷ் : அரபிக்கடல் இந்தியா 

வுக்குக் கெழக்கேயா 
இருக்குது ? 


சுந்தரம் : இல்லெ . அரபிக்கடல் 

இந்தியாவுக்குக் 
கெழக்கே இல்லெ . 
மேற்கே இருக்குது . 
கெழக்கே வங்காள 
விரிகுடா இருக்குது . 


No. The Arabian sea is not to the 
east of India . ( It ) is to the west ( of 
India ) . The Bay of Bengal is to the 
east ( of India ) . 


How many states are in India in total ? 


சுரேஷ் : இந்தியாவுலே மொத்தம் 

எத்தனெ மாநிலம் 
இருக்குது ? 


சுந்தரம் : இந்தியாவுலே மொத்தம் 

இருபத்தியாறு மாநிலம் 
இருக்குது . இப்ப சுமார் 
அம்பத்தியஞ்சு கோடி 
மக்கள் நம்ம நாட்டுலே 
இருக்குறாங்க . 


In total there are twenty six states in 
India . Now , approximately fifty five 
crores of people are ( living ) in our 
country . 


DRILLS 


a , Variation drill 


2. 15.58 . இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே இருக்குது . 

இந்துமகாசமுத்திரம் இந்தியாவுக்குத் தெற்கே இருக் 
குது . 

இமயமலெ எங்கே இருக்குது ? 
2. 15. 59 . சுமார் அம்பத்தியஞ்சு கோடி மக்கள் இந்தியாவுலே 

இருக்குறாங்க . 
மொத்தம் இருபத்தியாறு மாநிலம் இந்தியாவுலே 
இருக்குது . 
சுமார் எத்தனெ கோடி மக்கள் இந்தியாவுலே 

இருக்குறாங்க ? 
b . Build up drill 


( i ) இமயமலெ இந்தியாவுக்கு 
வடக்கே இருக்குது . 
இருக்குது 
வடக்கே 
இந்தியாவுக்கு 
இமயமலெ 


இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே 
இருக்குது . 
இருக்குது 
வடக்கே இருக்குது 
இந்தியாவுக்கு வடக்கே இருக்குது 
இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே 
இருக்குது . 


Lesson 15 / 153 


( ii ) இமயமலெ எங்கே இருக்குது ? 

எங்கே இருக்குது ? 
இமயமலெ 


இமயமலெ எங்கே இருக்குது ? 
எங்கே இருக்குது ? 
இமயமலெ எங்கே இருக்குது ? 


( iii ) சுமார் அம்பத்தியஞ்சு கோடி 

மக்கள் இந்தியாவுலே 
இருக்குறாங்க . 
இருக்குறாங்க 
இந்தியாவுலே 
மக்கள் 


சுமார் அம்பத்தியஞ்சு கோடி 
மக்கள் இந்தியாவுலே இருக்கு - 
றாங்க . 
இருக்குறாங்க 
இந்தியாவுலே இருக்குறாங்க 
மக்கள் இந்தியாவுலே இருக்கு 
றாங்க 
அம்பத்தியஞ்சு கோடி மக்கள் 
இந்தியாவுலே இருக்குறாங்க 
சுமார் அம்பத்தியஞ்சு கோடி 
மக்கள் இந்தியாவுலே இருக்கு - 
றாங்க . 


அம்பத்தியஞ்சு கோடி 


சுமார் 


c . Expansion drill 


( i ) நாலு எல்லெ இருக்குது . 
நம்ம நாட்டுக்கு இருக்குது 


நாலு எல்லெ இருக்குது . 
நாலு எல்லெ நம்ம நாட்டுக்கு 
இருக்குது . 


( ii ) இமயமலெ இருக்குது . 

இந்தியாவுக்கு வடக்கே 
இருக்குது 


இமயமலெ இருக்குது . 
இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே 
இருக்குது . 


( iii ) அரபிக்கடல் இல்லெ . 

இந்தியாவுக்குக் கெழக்கே 
இல்லெ 


அரபிக்கடல் இல்லெ . 
அரபிக்கடல் இந்தியாவுக்குக் 
கெழக்கே இல்லெ . 


இருபத்தியாறு மாநிலம் இருக்குது . 


( iv ) இருபத்தியாறு மாநிலம் 

இருக்குது . 
இந்தியாவுலே இருக்குது . 


இருபத்தியாறு மாநிலம் இந்தியா 
வுலே இருக்குது . 


d . Question - Answer drill 


A : 


( i ) Q : இமயமலெ எங்கே இருக்குது ? 

இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே இருக்குது . 
( ii ) Q : இந்தியாவுலே எத்தனெ மாநிலம் இருக்குது ? 

A : இந்தியாவுலே இருபத்தியாறு மாநிலம் இருக்குது . 
( iii ) Q : அரபிக்கடல் இந்தியாவுக்குக் கெழக்கே இருக்குதா ? 

A : இல்லெ . அரபிக்கடல் இந்தியாவுக்கு மேற்கே இருக்குது . 


154 | An Intensive Course in Tamil 


e . 


Substitution drill 


இது தாய் நாடு . 


( i ) இது தாய் நாடு . 

Substitute 


நாடு 


மாநிலம் 
எல்லெ 
சமுத்திரம் 
மலெ 


இது நாடு . 
இது மாநிலம் . 
இது எல்லெ . 
இது சமுத்திரம் . 
இது மலெ . 
இது கடல் . 
இது ஊரு . 


கடல் 


ஊரு 


( ii ) அது இந்தியாவுக்கு வடக்கே 

இருக்குது . 


அது இந்தியாவுக்கு வடக்கே 
இருக்குது . 


Substitute 
தெற்கே 


மேற்கே 


அது இந்தியாவுக்குத் தெற்கே 
இருக்குது . 
அது இந்தியாவுக்கு மேற்கே 
இருக்குது . 
அது இந்தியாவுக்குக் கெழக்கே 
இருக்குது . 


கெழக்கே 


இமயமலெ இந்தியாவுக்கு 
வடக்கே இருக்குது . 


( iii ) இமயமலெ இந்தியாவுக்கு 

வடக்கே இருக்குது . 
Substitute and change the dire 
ction accordingly . 
இந்துமகாசமுத்திரம் 


அரபிக்கடல் 


இந்துமகாசமுத்திரம் இந்தியா 
வுக்குத் தெற்கே இருக்குது . 
அரபிக்கடல் இந்தியாவுக்கு 
மேற்கே இருக்குது . 
வங்காள விரிகுடா இந்தியாவுக்குக் 
கெழக்கே இருக்குது . 


வங்காள விரிகுடா 


இது நம்ம தாய்நாடு . 


( iv ) இது நம்ம தாய்நாடு 

Substitute 


எங்க 
என் 


உன் 


உங்க 


இது எங்க தாய்நாடு . 
இது என் தாய் நாடு . 
இது உன் தாய்நாடு . 
இது உங்க தாய்நாடு , 
இது அவன் தாய்நாடு . 
இது அவ தாய் நாடு . 
இது அவரு தாய் நாடு . 
இது அவங்க தாய்நாடு . 


அவன் 


அவ 


அவரு 
அவங்க 


Lesson 15/155 


f. Transformation drill 


இமயமலெ எங்கே இருக்குது ? 


இந்துமகாசமுத்திரம் எங்கே 
இருக்குது ? 


( i ) இமயமலெ இந்தியாவுக்கு 
வடக்கே இருக்குது . 
இந்துமகாசமுத்திரம் 
இந்தியாவுக்குத் தெற்கே 
இருக்குது . 
அரபிக்கடல் இந்தியாவுக்கு 
மேற்கே இருக்குது . 
வங்காள விரிகுடா இந்தியா 
வுக்குக் கெழக்கே இருக்குது . 


அரபிக்கடல் எங்கே இருக்குது ? 


வங்காள விரிகுடா எங்கே 
இருக்குது ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


. 


( v) அது .. 
( iv ) அது ... 
( vii ) அது ... 
( viii ) அது ... 


Model : 

...... நம்ம தாய்நாடு . ( India ) 

இந்தியா நம்ம தாய்நாடு . 
( i ) இது ரொம்பப் பெரிய .... 

( country ) 
( ii ) இந்தியா நம்ம ........... ( motherland ) 
( iii ) நாலு ...... 

நம்ம நாட்டுக்கு இருக்குது . (boundaries ) 
( iv ) இந்தியாவுலே மொத்தம் இருபத்தியாறு...............இருக்குது . 

( states ) 
( the Himalayas ) 
. (the Indian Ocean ) 
( the Arabian sea ) 

( the Bay of Pengal ) 
( ix ) இமயமலெ இந்தியாவுக்கு ... இருக்குது . (to the north ) 
( x ) இந்துமகாசமுத்திரம் --இருக்குது ( to the south ) 
( xi ) அரபிக்கடல் இந்தியாவுக்குக் 

இருக்குது . ( to the east ) 
( xii) வங்காள விரிகுடா இந்தியாவுக்குக் இருக்குது . 

( to the west ) 
( xiii ) இந்தியாவுலே...... இருபத்தியாறு மாநிலம் இருக்குது . 

( total ) 
( xiv ) இந்தியாவுலே................மாநிலம் இருக்குது . (twenty six ) 
( xv ) சுமார் ........ ..கோடி மக்கள் இருக்குறாங்க . ( fifty five ) 
( xvi ) சுமார் அம்பத்தியஞ்சு................மக்கள் இருக்குறாங்க . ( crore ) 
( xvii ) .......... அம்பத்தியஞ்சு கோடி மக்கள் இருக்குறாங்க . 

(approximately ) , 
( xviii ) சுமார் அம்பத்தியஞ்சு கோடி .... இருக்குறாங்க . ( people ) 


156 / An Intensive Course in Tamil 


h . Fill in the blanks with the appropriate conjugated forms of the verb 


இரு be . 


(i ) இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே ................ 
( ii ) இந்தியாவுலே இருபத்தியாறு மாநிலம் ... 
( iii ) இந்தியாவுலே அம்பத்தியஞ்சு கோடி மக்கள் . 


ii . Write the word represented by the formula . 


நாடு + Dative 


Example : நாட்டுக்கு 
( i ) தாய்நாடு + Dative : 
( ii ) இந்தியா + Dative : 

Example : நாட்டுலே 
( i ) இந்தியா + Locative : 
( 11 ) தாய்நாடு + Locatile : 


நாடு + Locative 


j . Frame questions for the answers given below following the modei . 


Model : A. இல்லெ . அரபிக்கடல் இந்தியாவுக்குக் 

கெழக்கே இல்லெ . மேற்கே இருக்குது . 
Q. அரபிக்கடல் இந்தியாவுக்குக் கெழக்கே 

இருக்குதா ? 
( i ) இல்லெ . அரபிக்கடல் இந்தியாவுக்கு வடக்கே இல்லெ . 

மேற்கே இருக்குது . 
( ii ) இல்லெ . இமயமலெ இந்தியாவுக்குத் தெற்கே இல்லெ . 

வடக்கே இருக்குது . 
( iii ) இல்லெ . இந்து மகாசமுத்திரம் இந்தியாவுக்குக் கெழக்கே 

இல்லெ . தெற்கே இருக்குது . 


k . Join the following according to the Sandhi rules . 


( i ) நாடு + க்கு : 

வீடு + க்கு : 
நாடு + லே 
வீடு + லே : 


( ii ) பள்ளிக்கூடம் + உலே :....... 

பள்ளிக்கூடம் + உக்கு ......... 
மாநிலம் + உக்கு : 
மாநிலம் + உலே :: 


1. Answer the questions. 


( i ) உங்க தாய்நாடு எது ? 
( ii ) உங்க மாநிலம் பேரு என்ன ? 
( iii ) உங்க மாநிலத்துலே மொத்தம் எத்தனெ மக்கள் 

இருக்குறாங்க ? 
( iv ) அரபிக்கடல் எங்கே இருக்குது ? 
( v ) இமயமலெ எங்கே இருக்குது ? 
( vi ) உங்க ஊருலே எத்தனெ மக்கள் இருக்குறாங்க ? 


Lesson 15/157 


VOCABULARY 


தாய்நாடு 

motherland நாடு 

country 
எல்லெ 

boundaries இமயமலெ 

the Himalayas 
இந்துமகாசமுத்திரம் the Indian Ocean அரபிக்கடல் the Arabian sea 
வங்காளவிரிகுடா the Bay of Bengal வடக்கே 

‘ to the north 
தெற்கே 

‘ to the south கெழக்கே to the east 
மேற்கே 

to the west மொத்தம் 

total 
மாநிலம் 

states இருபத்தியாறு 

twenty six 
சுமார் 

approximately அம்பத்தியஞ்சு ‘ fifty five 
கோடி 

crore மக்கள் 

people 


GRAMMAR 


2. 15. 58. When a noun denoting direction is used in sequence with the verb 
இரு be it obligatorily requires the presence of a dative case in the sense of 
possession . Consider the following sentences .. 


2.15.58 . இமயமலெ இந்தியாவுக்கு வடக்கே இருக்குது . 

அரபிக்கடல் இந்தியாவுக்கு மேற்கே இருக்குது . 


In the above sentences வடக்கு north , மேற்கு west etc. , are the nouns 
of direction . These nouns cannot be declined for dative case , instead the 
particle -ஏ is added to them . இந்தியாவுக்கு India s is the dative of 
possession . In a sentence the sequence of noun denoting direction + the particle 
-ஏ is questioned as எங்கே where . Example : 


2.15.58 . இமயமலெ எங்கே இருக்குது ? 
2. 15. 59. சுமார் appraximately and மொத்தம் total are the quantifiers 
which always precede the cardinals . Example : 


2.15.59 . சுமார் அம்பத்தியஞ்சு கோடி மக்கள் 

இந்தியாவுலே இருக்குறாங்க . 
மொத்தம் இருபத்தியாறு மாநிலம் 
இந்தியாவுலே இருக்குது . 


Sandhi : 


நாடு + க்கு - நாட்டுக்கு ( Refer S. 16 in 2.13 ) 
ரொம்ப + பெரிய நாடு - ரொம்பப் பெரிய நாடு ( Refer S. 4 in 1.2 ) 
இந்தியாவுக்கு + தெற்கே இந்தியாவுக்குத் தெற்கே ( இருக்குது ) 
இந்தியாவுக்கு + கெழக்கே - இந்தியாவுக்குக் கெழக்கே 

( இருக்குதா ? ) ( Refer S. 18 in 2.1+ ) 
இந்தியா + உக்கு இந்தியாவுக்கு ( Refer S. 9 in 1.7 ) 


UNIT 2 


LESSON 16 


DRESSES 


DIALOGUE 


Selvi , is it a new frock ? 


சாந்தி : செல்வி , இது புதுப் 

ப்ராக்கா ? 


செல்வி : இல்லை , இது பழெய 

ப்ராக்கு . 


No , it is an old frock . 


சாந்தி : எத்தனெ ப்ராக்கு 

உன்கிட்டெ இருக்குது ? 


How many frocks do you have ? 


செல்வி : என்கிட்டெ அஞ்சு 

ப்ராக்கு இருக்குது . 


I have five frocks.. 


சாந்தி : என்னென்ன நெறம் ? 


What are the colours ( of those 
frocks ? ) 


Lesson 16 / 159 


செல்வி : ரெண்டு ப்ராக்கு நீல 

நெறம் ; ஒரு ப்ராக்கு 
வெள்ளெ நெறம் ; ஒரு 
ப்ராக்கு மஞ்சள் ; ஒரு 
ப்ராக்கு செவப்பு ... 
உன்கிட்டெ எத்தனெ 
பாவாடெ இருக்குது ? 


Two frocks are blue in colour ; one 
frock is white in colour ; one frock 
is yellow ( in colour ) and one frock is 
red ( in colour ) ... Howmany skirts do 


you have ? 


I have five skirts and five blouses . 


சாந்தி : என்கிட்டெ அஞ்சு பாவா 

டெ , அஞ்சு ஜாக்கெட்டு 
இருக்குது . 


Whose half saree is this ? 


செல்வி : இந்தத் தாவணி 

யாரொடெது ? 


சாந்தி : இது எங்க அக்காவோ 


This is our eldersister s . 


டெது . 


செல்வி : உங்க ராதா அக்கா 

கிட்டெ நெறெயப் 
பொடவெ இருக்குதா ? 


Does your eldersister Radha have 
many sarees ? 


சாந்தி : நெறெய இல்லெ . 

கொஞ்சம் இருக்குது . 


Not many . ( She has ) a few ( sarees ) . 


DRILLS 


a . 


Variation drill 


2. 16. 60. என்கிட்டெப் ப்ராக்கு இருக்குது . 

என்கிட்டெப் பாவாடெ இருக்குது . 
அக்காகிட்டெத் தாவணி இருக்குது . 
யாருகிட்டெத் தாவணி இருக்குது ? 


2. 16. 61. ரெண்டு ப்ராக்கு நீல நெறம் . 

ஒரு ப்ராக்கு வெள்ளெ நெறம் . 
ரெண்டு ப்ராக்கு என்ன நெறம் ? 
ரெண்டு ப்ராக்கு என்னென்ன நெறம் ? 


b . Build up drill 


என்கிட்டெ ப்ராக்கு இருக்குது . 


( i ) என்கிட்டெ ப்ராக்கு 
இருக்குது . 
இருக்குது 
ப்ராக்கு 
என்கிட்டெ 


இருக்குது 
ப்ராக்கு இருக்குது 
என்கிட்டெ ப்ராக்கு இருக்குது . 


160 / An Intensive Course in Tamil 


அக்காகிட்டெப் பாவாடெ இல்லெ . 


( ii ) அக்காகிட்டெப் பாவாடெ 
இல்லெ . 
இல்லெ 
பாவாடெ 
அக்காகிட்டெ 


இல்லெ 
பாவாடெ இல்லெ 
அக்கா கிட்டெப் பாவாடெ 
இல்லெ . 
தாவணி யாருகிட்டெ இருக்குது ? 


( iii ) தாவணி யாருகிட்டெ 

இருக்குது ? 
யாருகிட்டெ இருக்குது ? 
தாவணி 


யாருகிட்டெ இருக்குது ? 
தாவணி யாருகிட்டெ இருக்குது ? 


( iv ) ரெண்டு ப்ராக்கு நீல நெறம் . 

நெறம் 
நீல ( ம் ) 
ப்ராக்கு 
ரெண்டு 


ரெண்டு ப்ராக்கு நீல நெறம் . 
நெறம் 
நீல நெறம் 
ப்ராக்கு நீல நெறம் 
ரெண்டு ப்ராக்கு நீல நெறம் . 


( v ) ரெண்டு ப்ராக்கு என்னென்ன 
நெறம் ? 
என்னென்ன நெறம் ? 
ப்ராக்கு 
ரெண்டு 


ரெண்டு ப்ராக்கு என்னென்ன 
நெறம் ? 
என்னென்ன நெறம் ? 
ப்ராக்கு என்னென்ன நெறம் ? 
ரெண்டு ப்ராக்கு என்னென்ன 
நெறம் ? 


c . Expansion drill 


( i ) என்கிட்டெ இருக்குது . 
ப்ராக்கு இருக்குது 
அஞ்சு இருக்குது 


என்கிட்டெ இருக்குது . 
என்கிட்டெப் ப்ராக்கு இருக்குது . 
என்கிட்டெ அஞ்சு ப்ராக்கு 
இருக்குது . 


( ii ) அக்காகிட்டெ இல்லெ . 
பாவாடெ இல்லே 
நெறெய இல்லெ 


அக்காகிட்டெ இல்லெ . 
அக்காகிட்டெப் பாவாடெ இல்லெ . 
அக்காகிட்டெ நெறெயப் பாவாடெ 
இல்லெ. 


d . Question - Answer drill 


( i) Q : எத்தனெ ப்ராக்கு உன்கிட்டெ இருக்குது ? 

A : என்கிட்டெ அஞ்சு ப்ராக்கு இருக்குது . 
( ii ) Q : அஞ்சு ப்ராக்கு என்னென்ன நெறம் ? 
A : ரெண்டு ப்ராக்கு நீல நெறம் ; ஒரு ப்ராக்கு வெள்ளெ 

நெறம் ; ஒரு ப்ராக்கு மஞ்சள் நெறம் ; ஒரு ப்ராக்கு 
செவப்பு . 


Lesson 16 / 161 


( iii ) Q : ஒரு ப்ராக்கு என்ன நெறம் ? 

A : ஒரு ப்ராக்கு செவப்பு நெறம் . 
( iv ) Q : யாருகிட்டெ நெறெயத் தாவணி இருக்குது ? 

A : அக்காகிட்டெ நெறெயத் தாவணி இருக்குது . 


e . 


Substitution drill 


என்கிட்டெ ப்ராக்கு இருக்குது . 


( i ) என்கிட்டெ ப்ராக்கு இருக் 
குது . 
Substitute 
பாவாடெ 
ஜாக்கெட்டு 


என்கிட்டெப் பாவாடெ இருக்குது . 
என்கிட்டெ ஜாக்கெட்டு 
இருக்குது . 
என்கிட்டெத் தாவணி இருக்குது . 


தாவணி 


( ii ) அஞ்சு பாவாடெ என்கிட்டெ 

இருக்குது . 
Substitute 
எங்ககிட்டெ 


அஞ்சு பாவாடெ என்கிட்டெ 
இருக்குது . 


நம்மகிட்டெ 


உங்ககிட்டெ 


அவகிட்டெ 


அஞ்சு பாவாடெ எங்ககிட்டெ 
இருக்குது . 
அஞ்சு பாவாடெ நம்மகிட்டெ 
இருக்குது . 
அஞ்சு பாவாடெ உங்ககிட்டெ 
இருக்குது . 
அஞ்சு பாவாடெ அவகிட்டெ 
இருக்குது . 
அஞ்சு பாவாடெ இவகிட்டெ 
இருக்குது . 
அஞ்சு பாவாடெ அவங்ககிட்டெ 
இருக்குது . 
அஞ்சு பாவாடெ இவங்ககிட்டெ 
இருக்குது . 


இவகிட்டெ 


அவங்ககிட்டெ 


இவங்ககிட்டெ 


ஒரு ப்ராக்கு வெள்ளெ நெறம் . 


( iii ) ஒரு ப்ராக்கு வெள்ளெ 

நெறம் . 
Substitute 
நீலம் ) 
மஞ்சள் 
செவப்பு 


ஒரு ப்ராக்கு நீல நெறம் . 
ஒரு ப்ராக்கு மஞ்சள் நெறம் . 
ஒரு ப்ராக்கு செவப்பு நெறம் . 


1 2 / All Intensive Course in Tamil 


Transformation drill 


யாருகிட்டெ ப்ராக்கு இருக்குது ? 


( i ) என்கிட்டெ ப்ராக்கு 
இருக்குது . 
என்கிட்டெ அஞ்சு பாவாடெ 
இருக்குது . 
என்கிட்டெ ஜாக்கெட்டு 
இருக்குது . 
அக்காகிட்டெ நெறெயத் 
தாவணி இருக்குது . 


யாருகிட்டெ அஞ்சு பாவாடெ 
இருக்குது ? 
யாருகிட்டெ ஜாக்கெட்டு 
இருக்குது ? 
யாருகிட்டெ நெறெயத் தாவணி 
இருக்குது ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 

Model : ரெண்டு ப்ராக்கு என்ன ... ? ( colour ) 

ரெண்டு ப்ராக்கு என்ன தெறம் ? 
( i ) ரெண்டு ப்ராக்கு ..... 

.... நெறம் . ( blue ) 
( ii ) ஒரு ப்ராக்கு . நெறம் . ( white ) 
( iii ) ஒரு ப்ராக்கு நெறம் . ( yellow ) 
( iv ) ஒரு ப்ராக்கு .. .... நெறம் . ( red ) 
( v ) என்கிட்டெ அஞ்சு.. 

இருக்குது . (frocks ) 
( vi ) என்கிட்டெ அஞ்சு 

இருக்குது . (skirts ) 
( vii ) என்கிட்டே அஞ்சு . 

இருக்குது . ( blouses ) 
( viii ) என்கிட்டெ ...... 

இருக்குது . ( half sarees ) 
( ix ) உங்க அக்காகிட்டெ எத்தனெ .......... 

இருக்குது ? ( saree) 
( x ) எங்க அக்காகிட்டெ ...... தாவணி இருக்குது . ( many ) 


h . Write the word represented by the formula . 

Example : என்கிட்டெ DIT GOT + Locative of possession 
( i ) நாங்க + Locative of possession : 
( ii ) நாம + Locative of possession : 
( iii ) நீ + Locative of possession : 
( iv ) 1515 + Locative of possession : 
( v ) அவன் + Locative of possession : 
( vi ) gou + Lccative of possession : 
( vii ) இவரு + Locative of possession : 
( viii ) அக்கா + Locative of possession : 

( ix ) அவங்க + Locative of possession : 


i . Change the given nouns / pronouns into the locative of possession and add 
at the left to the sentences given below . 
( i ) நான் 

: அஞ்சு ப்ராக்கு இருக்குது . 
( ii ) அக்கா : நாலு பொடவெ இருக்குது . 


1 


Lesson 16/163 


( iii ) நீ : அஞ்சு பாவாடெ இருக்குது . 
( iv ) அவ : அஞ்சு ஜாக்கெட்டு இருக்குது . 
( v ) அவ : நெறெயத் தாவணி இருக்குது . 


j . Change the underlined words to questions . 


( i ) என்கிட்டெ அஞ்சு பாவாடெ இருக்குது . 
( ii ) அக்காகிட்டெத் தாவணி இருக்குது . 
( iii ) அஞ்சு ஜாக்கெட்டு உன்கிட்டெ இருக்குது . 
( iv ) இந்தத் தாவணி அக்காவோடெது . 
( v) ஒரு ப்ராக்கு நீல நெறம் . 


k . Frame thirty sentences from the table given below . 


Example : என்கிட்டெ அஞ்சு ப்ராக்கு இருக்குது . 


நான் 
நீ 


அஞ்சு 
ஆறு 
ஏழு 


ப்ராக்கு 
பாவாடெ 

இருக்குது 
ஜாக்கெட்டு 


தாவணி 


பொடவெ 


1. Here is some information . Put it all together in one sentence using the 

same order as in the example given below . 


Example : நான் 

பொடவெ 


என்கிட்டெப் பொடவெ இருக்குது . 
( i ) நீங்க 

( iii ) நீங்க 
அஞ்சு 

அம்மா 
பொடவெ 

எத்தனை 

பொடவெ 
இரு 

இரு 


(ii) யாரு 


நல்ல 
பாவாடெ 


( iv ) அவ 

பத்து 
ப்ராக்கு 


ரு 


m . Answer the questions . 


( i ) உங்க குழந்தெகிட்டெ எத்தனெ ப்ராக்கு இருக்குது ? 
( ii ) உங்க தங்கெகிட்டெ எத்தனெ பொடவெ இருக்குது ? 
( iii ) உங்க மனெவிகிட்டெ எத்தனெ பொடவெ இருக்குது ? 
( iv ) உங்க மனெவிகிட்டெ நெறெயப் பொடவெ இருக்குதா ? 


164 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


ப்ராக்கு 
நெறம் 
வெள்ளெ 
செவப்பு 
ஜாக்கெட்டு 
நெறெய 


‘frock 
colour 
white 
red 
blouse 
many 


என்னென்ன 
நீல ( ம் ) 
மஞ்சள் 
பாவாடெ 
தாவணி 
பொடவெ 


what ( are ) 
blue 
yellow 
skirt 
half saree 
saree 


GRAMMAR 


2.16.60 . The locative case has four suffixes namely - லே , - இலே , -உலே 
and QLOL . We have seen already in the lesson 2.13 that the presence of 
locative is inherently understood by the verb இரு be when the suffix - லே 
or - இலே or -உலே occurs with the place nouns . Similarly , the locative case 
in the sense of possession is inherently understood by the same verb when the 
suffix - கிட்டெ occurs with the animate nouns . These sentence types can be 
equated with the English have- constructions . Example : 


2. 16. 60 . 


என்கிட்டெப் ப்ராக்கு இருக்குது . 
என்கிட்டெப் பாவாடெ இருக்குது . 


The locative of possession like Tot LOL I have can be correspondingly 
questioned as யாருகிட்டெ who has . Example : 


2. 16. 60. யாருகிட்டெத் தாவணி இருக்குது ? 
It is to be noted that the locative suffixes - லே , - இலே and -உலே and 
- கிட்டெ always occur with inanimate and animate nouns respectively . 


2.16.61 . நீலம் blue , வெள்ளெ white etc. , are colour adjectives . Example : 


2. 16. 61. ரெண்டு ப்ராக்கு நீல நெறம் . 

ஒரு ப்ராக்கு வெள்ளெ நெறம் . 
The colour adjectives are correspondingly questioned by using 676070T what . 
Example : 

2. 16. 61. ரெண்டு ப்ராக்கு என்ன நெறம் ? 
676076T OT607 what are ( the colours ) is a distributive which is formed by 
reduplicating the first syllable of the word TOT GOT what . Example : 


2. 16. 61. ரெண்டு ப்ராக்கு என்னென்ன நெறம் ? 


Sandhi : புது + ப்ராக்கு – புதுப் ப்ராக்கு 

இந்த + தாவணி – இந்தத் தாவணி 
நெறெய + பொடவெ நெறெயப் பொடவெ 

( Refer S. 4 in 1.2 ) 


UNIT 2 


LESSON 17 


HOW IS THANJAVUR ? 


DIALOGUE 


சுரேஷ் : வணக்கம் . என் பேரு 

சுரேஷ்...உங்க அப்பா - 
வோடெ மாணவன் . 


Vanakkam . My name is Suresh .... 
( I am a ) student of your father . 


ராமு : வணக்கம் . என் பேரு ராமு . 

--இவ என் சகோதரி . 


Vanakkam . My name is Ramu .... She 
is my sister .. 


How many sisters do you have ? 


சுரேஷ் : உங்களுக்கு எத்தனெ 

சகோதரிங்க இருக் 

குறாங்க ? 
ராமு : எனக்கு ரெண்டு சகோதரி - 

ங்க இருக்குறாங்க ... இவ 
இங்கே ஒரு ஆபீஸ்லே 
குமாஸ்தாவா இருக்குறா .. 
ரெண்டாவது சகோதரி 
தஞ்சாவூருலே இருக் 
குறா . 


I have two sisters .... She is a clerk in 
an office here ... ( My ) second sister is 
in Thanjavur .. 


166 / An Intensive Course in Tamil 


Does she have childern ? 


சுரேஷ் : அவங்களுக்குக் குழந்தெ 

ங்க இருக்குறாங்களா ? 


ராமு : ஆமா . அவளுக்கு ஒரு மக 

இருக்குறா... அவ அம்மா 
வெப் போல ரொம்ப 


Yes . She has a daughter ... She is 
very beautiful like her mother , 


அழகு . 


How is Thanjavur ( Mr. Ramu ) ? 


சுரேஷ் : தஞ்சாவூரு எப்படி 

இருக்குதுங்க ? 


Thanjavur is beautiful like Madurai ... 
But ( it is ) not bigger than Madurai ... 
Madras is the biggest ( town) among 
all the towns in Tamilnadu . 


ராமு : தஞ்சாவூரு மதுரெயெப் 

போல அழகா இருக்குது 
..ஆனா , மதுரெயெவிடப் 
பெரியதா இல்லெ . 
தமிழ்நாட்டுலே 
சென்னெ எல்லா ஊரெ 
யும் விடப் பெரியது . 


DRILLS 


a .. 


Variation drill 


2. 17. 62 . 


அவ அழகா இருக்குறா . 
இவ அழகா இருக்குறா. 


2. 17. 63 . அவ அம்மாவெப் போல அழகா இருக்குறா. 

தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இருக்குது . 
தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இல்லெ . 

தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 
2. 17. 64. மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியதா இருக்குது . 

தஞ்சாவூரு மதுரெயெவிடப் பெரியதா இல்லெ . 
தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 


2. 17. 65. சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியதா 

இருக்குது . 
சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியதா இல்லெ . 
சென்னெ எப்படி இருக்குது ? 


2.17 . 66 . அவ அம்மாவெப் போல அழகு . 

மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியது . 

சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியது இல்லெ . 
2. 17. 67. தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இருக்குது . 

ஆனா , மதுரெயெ விடப் பெரியதா இல்லெ . 


Lesson 17/167 


b . Euild up drill 
( i ) அவ அழகா இருக்குறா. 

இருக்குற 
அழகா 


அவ அழகா இருக்குறா. 
இருக்குறா 
அழகா இருக்குறா 
அவ அழகா இருக்குறா. 


அவ 


( ii ) தஞ்சாவூரு மதுரெயெப் 
போல அழகா இருக்குது 
இருக்குது 
அழகா 
மதுரெயெப் போல 


தஞ்சாவூரு மதுரெயெப் போல 
அழகா இருக்குது . 
இருக்குது 
அழகா இருக்குது 
மதுரெயெப் போல அழகா 
இருக்குது 
தஞ்சாவூரு மதுரெயெப் போல 
அழகா இருக்குது . 


தஞ்சாவூரு 


( iii ) மதுரெ தஞ்சாவூ ரெவிடப் 

பெரியதா இருக்குது . 
இருக்குது 
பெரியதா 
தஞ்சாவூரெவிட 


மதுரெ 


( iv ) சென்னெ எல்லா ஊரெயும் - 

விடப் பெரியதா இருக்குது . 
இருக்குது 
பெரியதா 
எல்லா ஊரெயும்விட 


மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரி 
யதா இருக்குது . 
இருக்குது 
பெரியதா இருக்குது 
தஞ்சாவூரெவிடப் பெரியதா 
இருக்குது 
மதுரெ தஞ்சாவூரெவிடப் 
பெரியதா இருக்குது . 
சென்னெ எல்லா ஊரெயும்விடப் 
பெரியதா இருக்குது . 
இருக்குது 
பெரியதா இருக்குது 
எல்லா ஊரெயும் விடப் பெரியதா 
இருக்குது 
சென்னெ எல்லா ஊரெயும்விடப் 
பெரியதா இருக்குது . 
மதுரெ தஞ்சாவூரெ விடப் 
பெரியது . 
பெரியது 
தஞ்சாவூரெவிடப் பெரியது 
மதுரெ தஞ்சாவூரெவிடப் 
பெரியது . 


சென்னெ 


( v ) மதுரெ தஞ்சாவூரெவிடப் 

பெரியது . 
பெரியது 
தஞ்சாவூரெவிட 
மதுரெ 


( vi ) தஞ்சாவூரு மதுரெயெப் 

போல அழகா இல்லெ . 
இல்லெ 
அழகா 


தஞ்சாவூரு மதுரெயெப் போல 
அழகா இல்லெ . 
இல்லெ 
அழகா இல்லெ 


1S / An Intensive Course in Tamil 


மதுரெயெப் போல 
தஞ்சாவூரு 


மதுரெயெப் போல அழகா இல்லெ 
தஞ்சாவூரு மதுரெயெப் போல 
அழகா இல்லெ . 


( vii ) தஞ்சாவூரு எப்படி இருக் 


தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 


குது ? 


எப்படி இருக்குது ? 
தஞ்சாவூரு 


எப்படி இருக்குது ? 
தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 


C. 


Expansion drill 


( i ) அவ அழகா இருக்குறா . 
அம்மாவெப் போல 
இருக்குறா 


அவ அழகா இருக்குறா. 
அவ அம்மாவெப் போல அழகா 
இருக்குறா. 


( ii ) இவ குமாஸ்தாவா இருக்குறா. 
ஒரு ஆபீஸ்லே குமாஸ்தாவா 
இருக்குறா 
இங்கே குமாஸ்தாவா 
இருக்குறா 


இவ குமாஸ்தாவா இருக்குறா. 
இவ ஒரு ஆபீஸ்லே குமாஸ்தாவா 
இருக்குறா. 
இவ இங்கே ஒரு ஆபீஸ்லே 
குமாஸ்தாவா இருக்குறா. 


( iii ) சென்னெ பெரியது . 

எல்லா ஊரெயும் விடப் 
பெரியது 
தமிழ் நாட்டுலே பெரியது 


சென்னெ பெரியது . 
சென்னெ எல்லா ஊரெயும் விடப் 
பெரியது . 
சென்னெ தமிழ்நாட்டுலே எல்லா 
ஊரெயும்விடப் பெரியது . 


தஞ்சாவூரு பெரியதா இல்லெ . 


( iv ) தஞ்சாவூரு பெரியதா 

இல்லெ . 
மதுரெயெ விடப் பெரியதா 
இல்லெ 


தஞ்சாவூரு மதுரெயெவிடப் 
பெரியதா இல்லெ . 


d . Question - Answer drill 


( i ) Q : தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 

A : தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இருக்குது . 
(ii ) Q : தஞ்சாவூரு மதுரெயெவிடப் பெரியதா இருக்குதா ? 
A : இல்லெ . தஞ்சாவூரு மதுரெயெவிடப் பெரியதா 

இல்லெ . 
( iii ) Q : அவ அம்மாவெப் போல அழகா ? 

A : ஆமா . அவ அம்மாவெப் போல அழகு . 
( iv ) Q : எது எல்லா ஊரெயும்விடப் பெரியது ? 

A : சென்னெ எல்லா ஊரெயும் விடப்பெரியது . 


- 


Lesson 17 / 169 


e . Substitution drill 


அவ அழகா இருக்குறா. 


( i ) அவ அழகா இருக்குறா. 

Substitute and change the 
verb accordingly . 
இவ 
அவன் 
இவன் 
அவரு 
இவரு 
இவங்க 
அவங்க 


இவ அழகா இருக்குறா. 
அவன் அழகா இருக்குறான் . 
இவன் அழகா இருக்குறான் . 
அவரு அழகா இருக்குறாரு . 
இவரு அழகா இருக்குறாரு . 
இவங்க அழகா இருக்குறாங்க . 
அவங்க அழகா இருக்குறாங்க . 
அது அழகா இருக்குது . 
இது அழகா இருக்குது . 
நீங்க அழகா இருக்குறீங்க . 
நான் அழகா இருக்குறேன் . 


அது 


நீங்க 
நான் 


தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 


( ii ) தஞ்சாவூரு எப்படி 

இருக்குது ? 
Substitute and change the verb 
accordingly . 
நான் 
நீங்க 
அவன் 


அவ 


நான் எப்படி இருக்குறேன் ? 
நீங்க எப்படி இருக்குறீங்க ? 
அவன் எப்படி இருக்குறான் ? 
அவ எப்படி இருக்கு ? 
அவரு எப்படி இருக்குறாரு ? 
அவங்க எப்படி இருக்குறாங்க ? 
அது எப்படி இருக்குது ? 


அவரு 
அவங்க 


அது 


இவ என் சகோதரி . 


( iii ) இவ என் சகோதரி . 

Substitute 
மனேவி 
தங்கெ 


இவ என் மனெவி . 
இவ என் தங்கெ . 


அவளுக்கு ஒரு மக இருக்குறா. 


( iv ) அவளுக்கு ஒரு மக 

இருக்குறா. 
Substitute 
அக்கா 
தங்கெ 
அம்மா 


அவளுக்கு ஒரு அக்கா இருக்குறா. 
அவளுக்கு ஒரு தங்கெ இருக்குறா. 
அவளுக்கு ஒரு அம்மா இருக்குறா . 


( v ) அவ அம்மாவெப் போல 


அவ அம்மாவெப் போல ரொம்ப 
அழகு .. 


ரொம்ப அழகு . 


170 / An Intensive Course in Tamil 


Substitute 


அடக்கம் 


சுறுசுறுப்பு 


அவ அம்மாவெப் போல ரொம்ப 
அடக்கம் . 
அவ அம்மாவெப் போல ரொம்பச் 
சுறுசுறுப்பு . 
அவ அம்மாவெப் போல ரொம்பத் 
துடுக்கு . 
அவ அம்மாவெப் போல ரொம்ப 
ஒயரம் . 


துடுக்கு 


ஒயரம் 


f. Transformation drill 


( 1 ) அவ அழகா இருக்குறா. 

தஞ்சாவூரு அழகா இருக்குது . 
மதுரெ பெரியதா இருக்குது . 


அவ எப்படி இருக்குறா ? 
தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 
மதுரெ எப்படி இருக்குது ? 


( ii ) அவ அழகா இருக்குறா. 

தஞ்சாவூரு அழகா இருக்குது . 
மதுரெ பெரியதா இருக்குது . 


அவ அழகா இல்லெ . 
தஞ்சாவூரு அழகா இல்லெ . 
மதுரெ பெரியதா இல்லெ . 


g . Integration drill 


( i ) அவ அழகா இருக்குறா. 
அம்மா அழகா இருக்குறா. 


அவ அம்மாவெப்போல அழகா 
இருக்குறா.. 


தஞ்சாவூரு அழகா இருக்குது . 
மதுரெ அழகா இருக்குது . 


தஞ்சாவூரு மதுரெயெப் போல 
அழகா இருக்குது . 


தஞ்சாவூரு பெரியதா 
இருக்குது . 
மதுரெ பெரியதா இருக்குது . 


தஞ்சாவூரு மதுரெயெப் போல 
பெரியதா இருக்குது . 


அவ ரொம்ப அழகு . 
அம்மா ரொம்ப அழகு . 


அவ அம்மாவெப் போல ரொம்ப 
அழகு . 


( ii ) அவ அழகா இருக்குறா. 

அம்மா அழகா இருக்குறா. 


அவ அம்மாவெ விட அழகா 
இருக்குறா. 


தஞ்சாவூரு அழகா இருக்குது . 
மதுரெ அழகா இருக்குது . 


தஞ்சாவூரு மதுரெயெவிட 
அழகா இருக்குது . 


தஞ்சாவூரு பெரியதா 
இருக்குது . 
மதுரெ பெரியதா இருக்குது . 


தஞ்சாவூரு மதுரயெ விட 
பெரியதா இருக்குது . 


அவ ரொம்ப அழகு . 
அம்மா ரொம்ப அழகு . 


அவ அம்மாவெவிட ரொம்ப 
அழகு . 


Lesson 17 / 171 


EXERCISES 


h . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 

Model : இவ என் ................ ( sister ) 

இவ என் சகோதரி . 
( i) இவ ...... வா இருக்குறா. ( clerk ) 
( ii ) அவ அம்மாவெப் போல ரொம்ப ........ (beauty ) 
( iii ) தஞ்சாவூரு........ 

இருக்குது ? ( how ) 
( iv ) சென்னெ ... + லே எல்லா ஊரெயும் விடப் பெரியது . 

( Tamilnadu ) 
i . Fill in the blanks using the appropriate conjugated forms of the verb 

be . 


( i ) அவன் மேனேஜரா . 
( ii ) அவ அழகா.. 
( iii ) அவரு பேராசிரியரா . 
( iv ) அவங்க வீட்டுலே .. 
( v ) அது ஊருலே ....... 


j . Write the word represented by the formula . 


தஞ்சாவூரு + Objective 


Example : தஞ்சாவூரெ 
( i ) அம்மா + Objective : .. 
( ii ) மதுரெ + Objective : ........ 
( iii ) ஊரு + Objective : 
( iv ) அவ + Objective : 
( v ) அவங்க + Objective : 
( vi ) Con gif + Objective : 
( vii ) உங்க + Objective : 


k . Give the plural form of these words . 

( i ) சகோதரி : 
( ii ) குழந்தெ : 
( iii ) தங்கெ : 
( iv ) பொண்ணு : 


1. Frame questions for the answers given below following the model. 


Model : A. தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா 

இருக்குது . 

Q. தஞ்சாவூரு எப்படி இருக்குது ? 
( i ) அவ அம்மாவெப் போல அழகா இருக்குறா. 
( ii ) மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியதா இருக்குது . 
(iii ) சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியதா இருக்குது . 


172 / An Intensive Course in Tamil 


m . Transform the following as shown in the model . 


Model : மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியதா இருக்குது . 

மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியது . 
( i ) அவ அம்மாவெப் போல அழகா இருக்குறா. 
( ii ) கென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியதா இருக்குது . 


n . Change these sentences to the negative . Do not change the meaning . 


( i ) மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியது . 
( ii ) தஞ்சாவூரு மதுரெயெவிட அழகு . 
( iii ) மதுரெ தஞ்சாவூரெவிட அழகா இருக்குது . 
( iv ) சென்னெ எல்லா ஊரெயும் விடப் பெரியது . 


Make one sentence out of the two sentences using 


எ போல . 


Model : அவ அழகா இருக்குறா. 

அம்மா அழகா இருக்குறா. 
அவ அம்மாவெப் போல அழகா இருக்குறா. 
( i ) தஞ்சாவூரு அழகா இருக்குது . 

மதுரெ அழகா இருக்குது . 
( ii ) தஞ்சாவூரு பெரியதா இருக்குது . 

மதுரெ பெரியதா இருக்குது 
( iii ) அவ ரொம்ப அழகு . 

அம்மா ரொம்ப அழகு . 


p . Make one sentence out of the two sentences using எ விட . 


Model : அவ அழகா இருக்குறா . 

அம்மா அழகா இருக்குறா. 
அவ அம்மாவெ விட அழகா இருக்குறா. 
( i ) மதுரெ பெரியதா இருக்குது . 

தஞ்சாவூரு பெரியதா இருக்குது . 
( ii ) தஞ்சாவூரு பெரியதா இருக்குதா ? 

மதுரெ பெரியதா இருக்குதா ? 
( iii ) மதுரெ பெரியது . 

தஞ்சாவூரு பெரியது . 


4. Fill in the blanks with the sentence conjunction ஆனா . 

. 


( i ) தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இருக்குது . 

......மதுரெயெவிடப் பெரியதா இல்லெ . 
( ii ) மதுரெ தஞ்சாவூரெவிடப் பெரியது . 

சென்னெ எல்லா ஊரெயும் விடப் பெரியது . 


Lesson 17/173 


8. Join the following according to the sandhi rules . 


( i ) அம்மா + எ : 

குமாஸ்தா + எ : ............ 


( ii ) மதுரெ + எ : 

சகோதரி + எ : 


( iii ) அவ + எ : 

இவ + எ : 


( iv ) அவங்க + எ : 

உங்க + எ : 


S. 


Answer the questions . 


( i ) உங்க ஊரு எப்படி இருக்குது ? 
( ii ) உங்க ஊரு மைசூரெவிடப் பெரியதா ? 
( iii ) தஞ்சாவூரு மதுரெயெவிடப் பெரியதா இருக்குதா ? 
( iv ) உங்க சகோதரி எங்கே இருக்குற ? 
( v ) உங்க சகோதரி குமாஸ்தாவா ? 
( vi ) உங்களுக்கு எத்தனெ சகோதரிங்க இருக்குறாங்க ? 
( vii ) உங்க சகோதரிக்கு குழந்தெங்க இருக்குறாங்களா ? 


VOCALULARY 


ஆபீஸ் 


சகோதரி 
குமாஸ்தா 
எப்படி 


sister 
clerk 
• how 




அழகு 


office 
beauty 
but 


ஆனா 


GRAMMAR 


2. 17. 62. We have already noted that the Tamil verb distinguishes person ,, 
number and gender . - is the pronominal suffix which indicates third 
person , singular number and feminine gender . Example : 


2. 17. 62 . 


அவ அழகா இருக்குறா. 
இவ அழகா இருக்குறா. 


is realized as - hot when any vowel beginning suffix is added to it . 


2. 17. 63. The degree of comparison in Tamil is expressed by the compara 
tive markers - போல and - விட in order . They are always preceded by the 
objeciive case which consists of a noun considered as a basis of comparison 
and the marker -67 . The use of the comparative marker -Counou may be 
identified with the positive degree in English . Example : 


2. 17. 63 . 


அவ அம்மாவெப் போல அழகா இருக்குறா. 
தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இல்லெ . 


2. 17. 64. Similarly the use of the comparative marker - விட may be identi 
fied with the comparative degree in English . See the following examples . 


2. 17. 64. மதுரெ தஞ்சாவூரெ விடப் பெரியதா இருக்குது . 

தஞ்சாவூரு மதுரெயெ விடப் பெரியதா இல்லெ . 


174 / An Intensive Course in Tamil 


com 


The conditional form காட்டிலும் ( with particle - உம்) is also used as a 
parative marker . Example : மதுரெ தஞ்சாவூரெக் காட்டிலும் பெரியதா 
இருக்குது , தஞ்சாவூரு மதுரெயெக் காட்டிலும் பெரியதா இல்லெ etc. 


2. 17. 65. The use of எல்லா...உம் விட may be i.lentihed with the super 
lative degree in English . Example : 


2. 17. 65 . 


சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியதா 
இருக்குது . 
சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியதா இல்லெ . 


எப்படி how is the corresponding question form of the degree of comparison , 
however , the degree varies positive , comparative and superlative . Ex.imple : 


2. 17. 65. சென்னெ எப்படி இருக்குது ? 


2. 17. 66. The adverb marker -ஆ and the following verb இரு be may be 
optionally deleted in the comparaiive sentences as follows. 


2.17 . 66 . 


அவ அம்மாவெப் போல அழகு . 
மதுரெ தஞ்சாவூரெ விடப் பெரியது . 
சென்னெ எல்லா ஊரெயும்விடப் பெரியது . 


2. 17. 67. ஆனா is a sentence conjunction which means but . Example : 
2. 17. 67. தஞ்சாவூரு மதுரெயெப் போல அழகா இருக்குது . 

ஆனா , மதுரெயெ விடப் பெரியதா இல்லெ . 


Sandhi 20. The consonants க் , ச் , த் and i are always doubled after the 
objective ( accusative ) case suffix -T . Example : 


அம்மாவெ + போல – அம்மாவெப் போல ( ரொம்ப அழகு ) 
மதுரெயெ + போல – மதுரெயெப் போல ( அழகா இருக்குது ) 


விட + பெரியது - விடப் பெரியது ( Refer S.4 in 1.2 ) 
அப்பா + ஓடெ -- > அப்பாவோடெ 
குமாஸ்தா + ஆ - குமாஸ்தாவா 
அம்மா + எ - அம்மாவெ ( Refer S.9 in 1.7 ) 


UNIT 2 


LESSON 18 


HOW IS THE WEATHER IN MYSORE NOW ? 


DIALOGUE 


Mr. Ramu , where are you now ? 


சுரேஷ் : ராமு , நீங்க இப்ப எங்கே 

இருக்குறீங்க ? 


Now I am in Mysore. 


ராமு : நான் இப்ப மைசூருலே 

இருக்குறேன் . 
சுரேஷ் : எத்தனை வருஷமா 

மைசூருலே இருக்கு - 
றீங்க ? 


For howmany years have you been in 
Mysore ? 


ராமு : நான் மூணு வருஷமா 

மைசூருலே இருக்கு 
றேன் . 


I have been in Mysore for three 
years . 


How is the weather in Mysore now ? . 


சுரேஷ் : மைசூருலே இப்ப வெதர் 

எப்படி இருக்குது ? 


176 / An Intensive Course in Tamil 


ராமு : பகல்லே நம்ம ஊரெப் 

போல வெயிலா 
இல்லெ...ராத்திரி 
கொஞ்சம் குளிரா 
இருக்குது . 


It is not as hot as our place during 
the daytime...... ( It is ) slightly cold 
during the night . 


சுரேஷ் : ஊரு எப்படி இருக்குது ? 


How is the place ?? 


( It is ) very beautiful. 


( Is it ) bigger than Madurai ? 


ராமு : ரொம்ப அழகா இருக்குது . 
சுரேஷ் : மதுரெயெ விடப் 

பெரியதா ? 
ராமு : இல்லெ . மதுரெயெ விடச் 

சின்னது . 


No. ( It is ) smaller than Madurai . 


DRILLS 


a . Variation drill 


2. 18. 68. நான் மூணு வருஷமா மைசூருலே இருக்குறேன் . 

நீங்க எத்தனெ வருஷமா மைசூருலே இருக்குறீங்க ? 


2. 18. 69. மைசூரு ராத்திரியிலே குளிரா இருக்குது . 

மைசூரு ராத்திரியிலே எப்படி இருக்குது ? 


b . Build up drill 


( i ) நான் மூணு வருஷமா 
மைசூருலே இருக்குறேன் . 
இருக்குறேன் 
மைசூருலே 
மூணு வருஷமா 


நான் மூணு வருஷமா மைசூருலே 
இருக்குறேன் . 
இருக்குறேன் 
மைசூருலே இருக்குறேன் 
மூணு வருஷமா மைசூருலே 
இருக்குறேன் 
நான் மூணு வருஷமா மைசூருலே 
இருக்குறேன் . 





நான் 


( ii ) நீங்க எத்தனெ வருஷமா 
மைசூருலே இருக்குறீங்க ? 
எத்தனெ வருஷமா 
மைசூருலே இருக்குறீங்க ? 
நீங்க 


நீங்க எத்தனெ வருஷமா 
மைசூருலே இருக்குறீங்க ? 
எத்தனெ வருஷமா மைசூருலே 
இருக்குறீங்க ? 
நீங்க எத்தனெ வருஷமா 
மைசூருலே இருக்குறீங்க ? 


Lesson 18 / 177 


( iii ) மைசூரு ராத்திரியிலே 

கொஞ்சம் குளிரா இருக்குது . 
இருக்குது 
குளிரா 
கொஞ்சம் 
ராத்திரியிலே 


மைசூரு ராத்திரியிலே கொஞ்சம் 
குளிரா இருக்குது . 
இருக்குது 
குளிரா இருக்குது 
கொஞ்சம் குளிரா இருக்குது 
ராத்திரியிலே கொஞ்சம் குளிரா 
இருக்குது 
மைசூரு ராத்திரியிலே கொஞ்சம் 
குளிரா இருக்குது . 


மைசூரு 


( iv ) மைசூரு ராத்திரியிலே எப்படி 

இருக்குது ? 
எப்படி இருக்குது ? 
ராத்திரியிலே 
மைசூரு 


மைசூரு ராத்திரியிலே எப்படி 
இருக்குது ? 
எப்படி இருக்குது ? 
ராத்திரியிலே எப்படி இருக்குது ? 
மைசூரு ராத்திரியிலே எப்படி 
இருக்குது ? 


c . Expansion drill 


நான் மைசூருலே இருக்குறேன் . 


( i ) நான் மைசூருலே 
இருக்குறேன் . 
மூணு வருஷமா இருக்குறேன் 


நான் மூணு வருஷமா மைசூருலே 
இருக்குறேன் . 


( ii ) மைசூரு கொஞ்சம் குளிரா 

இருக்குது . 
ராத்திரியிலே இருக்குது 


மைசூரு கொஞ்சம் குளிரா 
இருக்குது . 
மைசூரு ராத்திரியிலே கொஞ்சம் 
குளிரா இருக்குது . 


( iii ) மைசூரு வெயிலா இல்லெ . 

நம்ம ஊரெப் போல இல்லெ 


மைசூரு வெயிலா இல்லெ . 
மைசூரு நம்ம ஊரெப் போல 
வெயிலா இல்லெ . 
மைசூரு பகல்லே நம்ம ஊரெப் 
போல வெயிலா இல்லெ . 


பகல்லே இல்லெ 


( iv ) மைசூரு சின்னது . 

மதுரெயெ விடச் சின்னது 


மைசூரு சின்னது . 
மைசூரு மதுரெயெ விடச் 


சின்னது . 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க இப்ப எங்கே இருக்குறீங்க ? 

A : நான் இப்ப மைசூருலே இருக்குறேன் . 
( ii ) Q : நீங்க எத்தனெ வருஷமா மைசூருலே இருக்குறீங்க ? 

A : நான் மூணு வருஷமா மைசூருலே இருக்குறேன் . 


178 / An Intensive Course in Tamil 


( iii ) Q : மைசூரு மதுரெயெ விடப் பெரியதா ? 

A : இல்லெ . மதுரெயெ விடச் சின்னது . 
( iv ) Q : ஊரு எப்படி இருக்குது ? 

ஊரு ரொம்ப அழகா இருக்குது . 


A ; 


e . Substitution drill 


மைசூரு ரொம்ப அழகா இருக்குது . 


( i ) மைசூரு ரொம்ப அழகா 

இருக்குது . 
Substitute 
வெயிலா 


குளிரா 
பெரியதா 


மைசூரு ரொம்ப வெயிலா 
இருக்குது . 
மைசூரு ரொம்பக் குளிரா இருக்குது . 
மைசூரு ரொம்பப் பெரியதா 
இருக்குது . 
மைசூரு ரொம்பச் சின்னதா 
இருக்குது . 


சின்னதா 


( ii ) மைசூரு ராத்திரியிலே 

கொஞ்சம் குளிரா இருக்குது . 
Substitute 
நல்ல 


மைசூரு ராத்திரியிலே கொஞ்சம் 
குளிரா இருக்குது . 


மைசூரு ராத்திரியிலே நல்ல 
குளிரா இருக்குது . 
மைசூரு ராத்திரியிலே ரொம்பக் 
குளிரா இருக்குது . 


ரொம்ப 


( iii ) மைசூரு நம்ம ஊரெப் போல 

வெயிலா இல்லெ . 
Substitute 
நாட்டெப் போல 


மைசூரு நம்ம ஊரெப் போல 
வெயிலா இல்லெ . 


மைசூரு நம்ம நாட்டெப் போல 
வெயிலா இல்லெ . 
மைசூரு நம்ம மாநிலத்தெப் போல 
வெயிலா இல்லெ . 


மாநிலத்தெப் போல 


f. Transformation drill 


( i ) நான் மூணு வருஷமா 
மைசூருலே இருக்குறேன் , 
நான் நாலு வருஷமா 
மதுரெயிலே இருக்குறேன் . 


நீங்க எத்தனெ வருஷமா 
மைசூருலே இருக்குறீங்க ? 
நீங்க எத்தனெ வருஷமா மதுரெ - 
யிலே இருக்குறீங்க ? 


( ii ) மைசூரு குளிரா இருக்குது . 

மதுரெ வெயிலா இருக்குது . 
ஊரு அழகா இருக்குது . 


மைசூரு எப்படி இருக்குது ? 
மதுரெ எப்படி இருக்குது ? 
ஊரு எப்படி இருக்குது ? 


Lesson 18 / 179 


( iii ) மைசூரு குளிரா இருக்குது . 

மதுரெ வெயிலா இருக்குது . 
ஊரு அழகா இருக்குது . 


மைசூரு குளிரா இல்லெ . 
மதுரெ வெயிலா இல்லெ . 
ஊரு அழகா இல்லெ . 


EXERCISES 


Model : நான் மூணு .. 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 

+ ஆ மைசூருலே 
இருக்குறேன் . ( year ) 

நான் மூணு வருஷமா மைசூருலே இருக்குறேன் . 
( i ) .......... 

+ லே நம்ம ஊரெப் போல இல்லெ . ( daytime ) 
( ii ) 

+ லே குளிரா இருக்குது . ( night ) 
( iii ) நம்ம ஊரெப் போல .. 

+ ஆ இல்லெ . ( hot sun ) 
( iv ) ராத்திரியிலே கொஞ்சம் .... + ஆ இருக்குது . ( cold ) 


h . Fill in the blanks using the appropriate conjugated forms of the verb 2.0 
be . 

( i ) நான் மைசூருலே .. 
( ii ) நீங்க மைசூருலே.. 
( iii ) மைசூரு ரொம்ப அழகா . 


i . Change the given nouns into the adverbs of time and add at the left to the 

vert . இரு be in the sentences given below . 


( i ) மூணு வருஷம் : நான் மைசூருலே இருக்குறேன் . 
( ii ) அஞ்சு வருஷம் : நீங்க மைசூருலே இருக்குறீங்க. 


i. Frame questions for the answers given below following the models . 


Model : A. நான் இப்ப மைசூருலே இருக்குறேன் . 

Q. நீங்க இப்ப எங்கே இருக்குறீங்க ? 
( i ) அவன் இப்ப மது ரெயிலே இருக்குறான் . 
( ii ) பேராசிரியரு இப்பக் கல்லூரியிலே இருக்குறாரு . 
\ lodel : A. நான் மூணு வருஷமா மைசூருலே 

இருக்குறேன் . 
Q. நீங்க எத்தனெ வருஷமா மைசூருலே 

இருக்குறீங்க ? 
( i ) அவன் ரெண்டு வருஷமா மதுரெயிலே இருக்குறான் . 
( ii ) ராமு நாலு வருஷமா மைசூருலே இருக்குறான் . 
( iii ) அவ ரெண்டு வருஷமா தஞ்சாவூருலே இருக்குறா . 
Model : A. ஊரு ரொம்பக் குளிரா இருக்குது . 

Q. ஊரு எப்படி இருக்குது ? 
( i ) மைசூரு ரொம்பக் குளிரா இருக்குது . 
( ii ) மைசூரு ரொம்ப வெயிலா இருக்குது . 


180 / An Intensive Course in Tamil 


k . Change these sentences to the negative . 

( i ) மைசூரு வெயிலா இருக்குது . 
( ii ) மைசூரு குளிரா இருக்குது . 
( iii ) மதுரெ பெரியதா இருக்குது . 


1. Make one sentence out of the two sentences using - எ விட . 


Model : மைசூரு பெரியதா ? 

மதுரெ பெரியதா ? 

மைசூரு மதுரெயெ விடப் பெரியதா ? 
( i ) மைசூரு அழகா இருக்குது . 

மதுரெ அழகா இருக்குது . 
( ii ) மைசூரு குளிரா இருக்குது . 

மதுரெ குளிரா இருக்குது . 
( iii ) மைசூரு சின்னது . 

மதுரெ சின்னது . 


m . 


Here is some information . Put it all together in one sentence with 
necessary modifications using the same order as in the examples given 
below . 


Example : அவரு 

மைசூரு 


அவரு மைசூருலே இருக்குறாரு . 


( iii ) அவரு 


( i ) அவரு 

மைசூரு 


எந்த 
பள்ளிக்கூடம் 
ஆசிரியரா 


ரு 


(iv ) அவரு 


( ii ) நீங்க 

எங்கே 


நான் 
வீடு 


. 


Example : நான் 

குழந்தெங்க 

இருக்குறாங்க 

எனக்குக் குழந்தெங்க இருக்குறாங்க . 
( i) நான் 

( ii ) நீங்க 
ஆண் குழந்தெங்க 

நெலம் 
இரு 


Lesson 18 / 181 


( iii ) அவங்க 

குழந்தெங்க 
இரு 


( iv ) நான் 

ரெண்டு 
மாணவங்க 


Example : நான் 


ஒரு 


ப்ராக்கு 


(i ) யாரு 


என்கிட்டெ ஒரு ப்ராக்கு இருக்குது . 

( iii ) நீங்க 
நாலு 

எத்தனெ 
புஸ்தகம் 

பேனா 


( iv ) அவன் 


( ii ) நான் 

பத்து 
ரூபாய் 


நாவல் 


n . 


Answer the questions . 


( i ) நீங்க எத்தனெ வருஷமா மைசூருலே இருக்குறீங்க ? 
( ii ) இப்ப உங்க ஊருலே வெதர் எப்படி இருக்குது ? 
( iii ) உங்க ஊரு மைசூரெப் போல ரொம்ப அழகா ? 
( iv ) நீங்க இப்ப எங்கே இருக்குறீங்க ? 
( v ) உங்க ஊருலே மைசூரெப் போல குளிரா இருக்குதா ? 
( vi ) உங்க ஊருலே இப்ப ரொம்ப வெயிலா இருக்குதா ? 
( vii ) உங்க ஊரு மைசூரெ விடப் பெரியதா ? 


VOCABULARY 


வருஷம் 
பகல் 
ராத்திரி 
குளிரு 


year 
daytime 
night 
cold 


வெதர் 
வெயில் 
கொஞ்சம் 


weather 
hot (sun ) 
slightly 


GRAMMAR 


2.18.68 . The time adverb which is followed by the verb go be gives 
the sense of continuous existence of a thing or person . Example : 


2. 18. 68 . 


என் மூணு வருஷமா மைசூருலே இருக்குறேன் . 
நீங்க எத்தனெ வருஷமா மைசூருலே இருக்குறீங்க ? 


2. 18. 69. gorilgo coldly is a manner adverb which is followed by the 
verb இரு . This adverb is correspondingly questioned by எப்படி how . 


182 | An Intensive Course in Tamil 


2. 18. 69. மைசூரு ராத்திரியிலே குளிரா இருக்குது . 

மைசூரு ராத்திரியிலே எப்படி இருக்குது ? 
Sandhi : ஊரெ + போல > ஊரெப் போல ( Refer S.20 in 2.17 ) 


விட + பெரியது விடப் பெரியது 
விட + சின்னது > விடச் சின்னது ( Refer S.4 in 1.2 ) 
குளிரு + ஆ = குளிரா 
அழகு + ஆ + அழகா .. 
பெரியது + ஆ > பெரியதா ( Refer S.3 in 1.2 ) 


UNIT 3 


LESSON 19 


RENTING A HOTEL ROOM 


DIALOGUE 


What do you want , sir ? 


We want a room . 


How many persons are you ? 
We are two ( persons). 


மேனேஜர் : ஸார் , உங்களுக்கு 

என்ன வேணும் ? 
சுரேஷ் : எங்களுக்கு ஒரு ரூமு 

வேணும் . 
மேனேஜர் : நீங்க எத்தனெ பேரு ? 
சுரேஷ் : நாங்க ரெண்டு பேருங்க . 
மேனேஜர் : ஒரு டபுள் ரூமு 

வேணுமா ? ரெண்டு 

சிங்கிள் ரூமு வேணுமா ? 
சுரேஷ் : ரெண்டு சிங்கிள் ரூமு 

வேண்டாம் . ஒரு டபுள் 
ரூமு வேணும் . 


( Do you ) want one double room or 
two single rooms ? 


( We ) do not want two single rooms ; 
( we ) want one double room . 


184 / An Intensive Course in Tamil 


What is your name , sir ? 


My name is Suresh Pant ... His name 
is Narasaiah . 


What are you both ( doing ) ? 


Both of us are Tamil students . 


Do you want newspaper in the 
morning ? 


Yes , sir . ( 1 ) want Indian Express . 


மேனேஜர் : உங்க பேரு என்ன - 

ங்க ? 
சுரேஷ் : என் பேரு சுரேஷ் பந்த் .. 

இவரு பேரு நரசய்யா . 
மேனேஜர் : நீங்க ரெண்டு பேரும் 

என்னவா இருக்குறீங்க ? 
சுரேஷ் : நாங்க ரெண்டு பேரும் 

தமிழ் மாணவங்க . 
மேனேஜர் : உங்களுக்குக் காலெ 

யிலே பேப்பர் 

வேணுமா ? 
சுரேஷ் : ஆமாங்க . இண்டியன் 

எக்ஸ்பிரஸ் வேணும் . 
மேனேஜர் : யாருக்குங்க தமிழ்ப் 

பேப்பர் வேணும் ? 
நரசய்யா : எனக்குத் தமிழ்ப் 

பேப்பர் வேணும் . 
மேனேஜர் : உங்க ரெண்டு 

பேருக்கும் வேறே 

என்ன வேணுங்க ? 
சுரேஷ் ; எங்களுக்கு வேறே 

ஒண்ணும் வேண்டாம் . 
மேனேஜர் : இந்தாங்க , சாவி . 

உங்க ரூமு நம்பர் 
முப்பது . 


Who wants Tamil newspaper , sir ? 


I want Tamil newspaper . 


What else do both of you want , sirs ? 


We do not want anything else . 


Your room 


Please take this key . 
number is thirty .. 


DRILLS 


a . Variation drill 


3. 19.70 . எங்களுக்கு ரூமு வேணும் . 

எங்களுக்கு ரூமு வேண்டாம் . 
உங்களுக்கு என்ன வேணும் ? 
உங்களுக்குப் பேப்பர் வேணுமா ? 

யாருக்குப் பேப்பர் வேணும் ? 
3. 19.71 . நாங்க ரெண்டு பேரு . 

நீங்க எத்தனெ பேரு ? 

நீங்க ரெண்டு பேரா ? 
3. 19.72 . நாங்க ரெண்டு பேரும் தமிழ் மாணவங்க . 

நீங்க ரெண்டு பேரும் என்னவா இருக்குறீங்க ? 
நீங்க ரெண்டு பேரும் யாரு ? 


Lesson 19/185 


3. 19.73 . உங்களுக்கு வேறே என்ன வேணும் ? 

எங்களுக்கு வேறே ஒண்ணும் வேண்டாம் . 


b . Build up drill 


( i ) எங்களுக்கு ரூமு வேணும் . 
வேணும் 
ரூமு 
எங்களுக்கு 


எங்களுக்கு ரூமு வேணும் . 
வேணும் 
ரூமு வேணும் 
எங்களுக்கு ரூமு வேணும் . 


( ii ) உங்களுக்கு என்ன வேணும் ? 

என்ன வேணும் ? 
உங்களுக்கு 


உங்களுக்கு என்ன வேணும் ? 
என்ன வேணும் ? 
உங்களுக்கு என்ன வேணும் ? 


( iii ) நாங்க ரெண்டு பேரு . 

ரெண்டு பேரு 
நாங்க 


நாங்க ரெண்டு பேரு . 
ரெண்டு பேரு 
நாங்க ரெண்டு பேரு . 


( iv ) நீங்க எத்தனெ பேரு ? 

எத்தனெ பேரு ? 
நீங்க 


நீங்க எத்தனெ பேரு ? 
எத்தனெ பேரு ? 
நீங்க எத்தனெ பேரு ? 


( v ) நாங்க ரெண்டு பேரும் தமிழ் 
மாணவங்க. 
மாணவங்க 
தமிழ் 
ரெண்டு பேரும் 
நாங்க 


நாங்க ரெண்டு பேரும் தமிழ் 
மாணவங்க. 
மாணவங்க 
தமிழ் மாணவங்க 
ரெண்டு பேரும் தமிழ் மாணவங்க 
நாங்க ரெண்டு பேரும் தமிழ் 
மாணவங்க . 


( vi ) உங்களுக்கு வேறே என்ன 

வேணும் ? 
என்ன வேணும் ? 
வேறே 
உங்களுக்கு 


உங்களுக்கு வேறே என்ன 
வேணும் ? 
என்ன வேணும் ? 
வேறே என்ன வேணும் ? 
உங்களுக்கு வேறே என்ன 
வேணும் ? 


( vii ) எங்களுக்கு வேறே ஒண்ணும் 

வேண்டாம் . 
வேண்டாம் 
ஒண்ணும் 
வேறே 
எங்களுக்கு 


எங்களுக்கு வேறே ஒண்ணும் 
வேண்டாம் . 
வேண்டாம் 
ஒண்ணும் வேண்டாம் 
வேறே ஒண்ணும் வேண்டாம் 
எங்களுக்கு வேறே ஒண்ணும் 
வேண்டாம் . 


186 / An Intensive Course in Tamil 


c . Expansion drill 


( i ) எங்களுக்கு வேணும் . 
டபுள் ரூமு வேணும் 


எங்களுக்கு வேணும் . 
எங்களுக்கு டபுள் ரூமு வேணும் . 


( ii ) எங்களுக்கு வேண்டாம் . 

சிங்கிள் ரூமு வேண்டாம் 


எங்களுக்கு வேண்டாம் . 
எங்களுக்கு சிங்கிள் ரூமு 
வேண்டாம் . 
எங்களுக்கு ரெண்டு சிங்கிள் ரூமு 
வேண்டாம் . 


ரெண்டு வேண்டாம் 


( iii ) உங்களுக்கு வேணுமா ? 

சிங்கிள் ரூமு வேணுமா ? 
ரெண்டு வேணுமா ? 


உங்களுக்கு வேணுமா ? 
உங்ளுக்கு சிங்கிள் ரூமு வேணுமா ? 
உங்களுக்கு ரெண்டு சிங்கிள் ரூமு 
வேணுமா ? 


( iv ) நாங்க மாணவங்க . 

தமிழ் மாணவங்க 
ரெண்டு பேரும் மாணவங்க 


நாங்க மாணவங்க . 
நாங்க தமிழ் மாணவங்க . 
நாங்க ரெண்டு பேரும் தமிழ் 
மாணவங்க . 


( v ) எங்களுக்கு வேண்டாம் . 
ஒண்ணும் வேண்டாம் 
வேறே வேண்டாம் 


எங்களுக்கு வேண்டாம் . 
எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் . 
எங்களுக்கு வேறே ஒண்ணும் 
வேண்டாம் . 


d . Question - Answer drill 


( i ) Q : உங்களுக்கு என்ன வேணும் ? 

A : எங்களுக்கு ஒரு ரூமு வேணும் . 
( ii ) Q : நீங்க எத்தனெ பேரு ? 

A : நாங்க ரெண்டு பேரு . 
( iii ) Q : நீங்க ரெண்டு பேரும் என்னவா இருக்குறீங்க ? 

A : நாங்க ரெண்டு பேரும் தமிழ் மாணவங்க . 
( iv ) Q : யாருக்குத் தமிழ்ப் பேப்பர் வேணும் ? 

A : எனக்குத் தமிழ்ப் பேப்பர் வேணும் . 
( v ) Q : உங்களுக்கு வேறே என்ன வேணும் ? 

A : எங்களுக்கு வேறே ஒண்ணும் வேண்டாம் . 


e . Substitution drill 


எங்களுக்கு ஒரு ரூமு வேணும் . 


( i ) எங்களுக்கு ஒரு ரூமு 

வேணும் . 
Substitute 
எனக்கு 


எனக்கு ஒரு ரூமு வேணும் . 


Lesson 19/187 


நமக்கு 
உனக்கு 
உங்களுக்கு 
இவனுக்கு 
இவளுக்கு 
இவருக்கு 

இவங்களுக்கு 
( ii ) நாங்க ரெண்டு பேரு. 

Substitute 


நமக்கு ஒரு ரூமு வேணும் . 
உனக்கு ஒரு ரூமு வேணும் . 
உங்களுக்கு ஒரு ரூமு வேணும் . 
இவனுக்கு ஒரு ரூமு வேணும் . 
இவளுக்கு ஒரு ரூமு வேணும் . 
இவருக்கு ஒரு ரூமு வேணும் . 
இவங்களுக்கு ஒரு ரூமு வேணும் . 
நாங்க ரெண்டு பேரு . 


நாம் 
நீங்க 
இவங்க 

அவங்க 
( iii ) நாங்க ரெண்டு பேரு . 

Substitute 


நாம ரெண்டு பேரு. 
நீங்க ரெண்டு பேரு . 
இவங்க ரெண்டு பேரு. 
அவங்க ரெண்டு பேரு . 
நாங்க ரெண்டு பேரு . 


மூணு 
நாலு 
அஞ்சு 
ஆறு 
ஏழு 
எட்டு 
ஒம்பது 
பத்து 


நாங்க மூணு பேரு . 
நாங்க நாலு பேரு . 
நாங்க அஞ்சு பேரு . 
நாங்க ஆறு பேரு . 
நாங்க ஏழு பேரு . 
நாங்க எட்டுப் பேரு . 
நாங்க ஒம்பது பேரு. 
நாங்க பத்துப் பேரு . 


f. Transformation drill 


உங்களுக்கு என்ன வேணும் ? 
உங்களுக்கு என்ன வேணும் ? 


( i ) எங்களுக்கு ரூமு வேணும் . 
எங்களுக்குப் பேப்பர் 
வேணும் . 
எங்களுக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேணும் . 


உங்களுக்கு என்ன வேணும் ? 


யாருக்கு ரூமு வேணும் ? 
யாருக்குப் பேப்பர் வேணும் ? 


( ii ) எங்களுக்கு ரூமு வேணும் . 

எங்களுக்குப் பேப்பர் 
வேணும் . 
எங்களுக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேணும் . 


யாருக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேணும் ? 


உங்களுக்கு ரூமு வேணுமா ? 
உங்களுக்குப் பேப்பர் வேணுமா ? 


( iii ) எங்களுக்கு ரூமு வேணும் . 

எங்களுக்குப் பேப்பர் 
வேணும் . 
எங்களுக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேணும் . 


உங்களுக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேணுமா ? 


188 / An Intensive Course in Tamil 


எங்களுக்கு ரூமு வேண்டாம் . 
எங்களுக்குப் பேப்பர் வேண்டாம் . 


( iv ) எங்களுக்கு ரூமு வேணும் . 

எங்களுக்குப் பேப்பர் 
வேணும் . 
எங்களுக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேணும் . 


எங்களுக்கு இண்டியன் 
எக்ஸ்பிரஸ் வேண்டாம் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the mindlel 

given below . 


Model : உங்களுக்கு என்ன 

? (want ) 
உங்களுக்கு என்ன வேணும் ? 
( i ) சிங்கிள் ரூமு . 

. ( do not want ) 
( ii ) நாங்க ரெண்டு . ( persons ) 
( iii ) இந்தாங்க , 

- ( key ) 
( iv ) உங்க ரூமு நம்பர் ... 

....... ( thirty ) 
( v ) உங்களுக்குக் ........ பேப்பர் வேணுமா ? ( in the morning ) 
( vi ) உங்களுக்கு .... ..என்ன வேணும் ? ( else ) 

( vii ) எங்களுக்கு வேறே ........... வேண்டாம் . ( even one ) 
h . Fill in the blanks with the appropriate form of the pronours given in 

parentheses . 


( i ) 
( ii ) 
( iii ) 
( iv ) 


தமிழ்ப் பேப்பர் வேணும் . ( நான் ) 
ஒரு ரூமு வேணும் . ( நாங்க ) 
என்ன வேணும் ? ( நீங்க ) 
தமிழ்ப் பேப்பர் வேணும் ? ( யாரு ) 


i . Write the word represented by the formula. 


நான் + Dative 


Example : எனக்கு 
(i ) நாங்க + Dative : 
( ii ) நாம + Dative : 
( iii ) c + Dative : 
( iv ) நீங்க + Dative : 
( v ) அவன் + Dative : 
( vi ) அவ + Dative : 
( vii ) அவரு + Dative : 
( viii ) அவங்க + Dative : 
( ix ) அது + Dative : 


..... 


. 


j . Fill in the blanks using thë cues given in parentheses . 


( i ) ......... 


ரெண்டு பேரு . ( we excl . ) 
நாலு பேரு . ( we incl . ) 
முப்பது பேரு. ( you pl . ) 


( iii ) 


Lesson 19 / 189 


( 
iv 
) 


( v ) 


இருபத்தியாறு பேரு . ( this - they ) 
--- அம்பத்தியஞ்சு பேரு . ( that -they ) 


kk . Give the plural form of these words . 


( 1 ) மாணவன் : 
( ii ) மாணவி : 
( iii ) குழந்தெ : 
( iv ) சகோதரி : 
( 1 ) பொண்ணு : 


1. Fill in the blanks using the cues with necessary modification . 


( i ) நாங்க .. 
( ii ) அவங்க .. 
( iii ) இவங்க... 
( iv ) நீங்க.... 


தமிழ் மாணவங்க . ( two persons ) 
மாணவிங்க . ( ten persons ) 

ஆசிரியங்க . (fourteen persons ) 
பேராசிரியங்க . ( fifteen persons ) 


m . Change these sentences as in the examples . 


Example : எங்களுக்கு ரூமு வேணும் . 

எங்களுக்கு ரூமு வேண்டாம் . 
( i ) எங்களுக்கு சிங்கிள் ரூமு வேணும் . 
( ii ) எனக்குப் பேப்பர் வேணும் . 
Example : எங்களுக்கு ஒரு ரூமு வேணும் . 

உங்களுக்கு என்ன வேணும் ? 
( i ) எங்களுக்கு ஒரு டபுள் ரூமு வேணும் . 
( ii ) எனக்குப் பேப்பர் வேணும் . 
Example : எங்களுக்கு ரூமு வேணும் . 

யாருக்கு ரூமு வேணும் ? 
( i ) எனக்குத் தமிழ்ப் பேப்பர் வேணும் ? 
( ii ) எங்களுக்கு டபுள் ரூமு வேணும் . 


n . 


Frame sixteen sentences from the table given below . 


Example : எனக்குப் பேப்பர் வேணும் . 


நான் 
நாங்க 
அவங்க 
- அவ 


பேப்பர் 
ரூமு 


வேணும் 
வேண்டாம் 


0 . 


Answer the questions . 


( i ) உங்க ரூமு நம்பர் என்ன ? 
( ii ) உங்க வீட்டு நம்பர் என்ன ? 


190 / An Intensit e Course in Tamil 


( iii ) உங்க ரூமு நம்பர் முப்பதா ? 
(iv ) உங்களுக்குக் காலெயிலே என்ன பேப்பர் வேணும் ? 
( v ) உங்களுக்குக் காலெயிலே வேறே என்ன வேணும் ? 
( vi ) உங்களுக்கு ஹாஸ்டல்லே ரூமு வேணுமா ? 
( vii ) உங்களுக்கு ஹாஸ்டல்ல சிங்கிள் மூ வேணுமா ? டபுள் 

ரூமு வேணுமா ? 


VOCABULARY 


வேணும் 
பேரு 
சிங்கிள் 
காலெயிலே 
வேறே 
சாவி 


Vant 

4 
persons டபுள் 
single 

வேண்டாம் 
in the morning பேப்பர் 
elsa 

ஒண்ணும் 
ke 

முப்பது 


rom 
doubl 
do ntit want 
newspapar 
er en te 
thirty 


GRAMMAR 


3.19.70 . Unlike regular verbs , there is a class of verbs in Tamil which is called 
defective verb . As they do not have all the required forms of conjugation as 
other regular verbs they are called defective verbs . They are impersonal and 
common tº all genders. They obligatorily require dative as their subject. 
வேணும் is a defective verb which signifies want or be necessary . 
Example : 


3. 19.70 . எங்களுக்கு ரூமு வேணும் . 


The difference between the defective verb and one of the regular verts 20 
be may be illustrated as follows . 


நான் மைசூருலே இருக்குறேன் . 
நீங்க மைசூருலே இருக்குறீங்க . 
அவன் மைசூருலே இருக்குறான் . 
அவ மைசூருலே இருக்குறா. 
அவரு மைசூருலே இருக்குறாரு . 
அவங்க மைசூருலே இருக்குறாங்க . 
அது மைசூருலே இருக்குது . 


எனக்கு வேணும். 
உங்களுக்கு வேணும் . 
அவனுக்கு வேணும் . 
அவளுக்கு வேணும் . 
அவருக்கு வேணும் . 
அவங்களுக்கு வேணும் . 
அதுக்கு வேணும் . 


The corresponding negative is expressed by COUGEOTLIW and it signifies do 
not want or not necessary . Example : 


3. 19.70 . எங்களுக்கு ரூமு 

எங்களுக்கு ரூமு வேண்டாம் . 


வேணாம் do not want is another form of negative of வேணும் want . In the 
common speech , this is also frequently used as CUOTL_MUD do not want . 


Lesson 19 / 191 


3. 19.71 . பேரு here means persons . It is a plural noun . It is simply 
qualified by any number as other predicative constructions . Example : 


3. 19.71 . நாங்க ரெண்டு பேரு . 
3. 19.72 . The conjunctive partcle -உம் is added to பேரு when the mean 
ing of conjunction is attributed . Example : 


3. 19.72 . நாங்க ரெண்டு பேரும் தமிழ் மாணவங்க . 


3. 19.73 . The numeral ஒண்ணு one and the particle -உம் ( as ஒண்ணும் ) 
together give the meaning of complete denial when they are followed by any 
negative verb . Example : 


3. 19.73 . எங்களுக்கு வேறே ஒண்ணும் வேண்டாம் . 


Sandhi : உங்களுக்கு + காலெயிலே - உங்களுக்குக் காலெயிலே 

( பேப்பர் வேணுமா ? ) 


எனக்கு + தமிழ்ப் பேப்பர் - எனக்குத் தமிழ்ப் பேப்பர் 

( வேணும் ) 
( Refer S.18 in 2.14 ) 


UNIT 3 


LESSON 20 


. 


ABOUT THE HOTEL 


DIALOGUE 


Mr. Narasaiah , whose hotel is this ? 


சுரேஷ் : நரசய்யா, இந்த 

ஹோட்டல் யாரோ 

டெது ? 
நரசய்யா : இது மிஸ்டர் நடராஜ 

னோடெ ஹோட்டல் ... 
உங்களுக்கு நடராஜ 
னெத் தெரியுமா ? 


This is Mr. Natarajan s hotel ........ Do 
you know Mr. Natarajan ?? 


No .... I do not know him . 


சுரேஷ் : இல் லெ ... எனக்கு 

அவரெத் தெரியாது . 
நரசய்யா : உங்களுக்குத் தாசில் - 

தார் ராமநாதனெத் 
தெரியுமா ? 


Do you 

know Tahsildar 
Ramanathan ? 


Lesson 20 / 193 


Yes , I know ( him ) very well . 


சுரேஷ் : ஓ ! ரொம்ப நல்லாத் 

தெரியும் . 


Mr. Natarajan is the son - in - law of 
Tahsildar Ramanathan s elder sister . 


நரசய்யா : மிஸ்டர் நடராஜன் 

தாசில்தார் ராமநாத 
னோடெ அக்காவோடெ 
மருமகன் . 


Is it so ? I do not know that . 


சுரேஷ் : அப்படியா ? அது 

எனக்குத் தெரியாது . 


Do you know Mr. Nagarajan ? Now he 
is in Nagercoil . 

. 


நரசய்யா : உங்களுக்கு மிஸ்டர் 

நாகராஜனெத் தெரி 
யுமா ? அவரு இப்ப 
நாகர்கோயில்லே இருக் 
குறாரு . 


சுரேஷ் : எனக்குத் தெரியும் . ஆனா , 

ரொம்ப நல்லாத் தெரி - 
யாது . 


I know ( him ) . But , ( 1 ) do not know 
( him ) very well . 


។ 


His sister is the wife of Mr. Natarajan . 


நரசய்யா : அவரோடெ தங்கெ 

தான் நடராஜனோடெ 
மனெவி . 


சுரேஷ் : 


ஓ ! 


Oh ( I see ) . 


DRILLS 


a . Variation drill 


3. 20.74 . எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 

உங்களுக்கு நடராஜனெத் தெரியுமா ? 

எனக்கு நடராஜனெத் தெரியாது . 
3. 20. 75. எனக்கு ராமநாதனெ ரொம்ப நல்லாத் தெரியும் . 

உங்களுக்கு ராமநாதனெ ரொம்ப நல்லாத் தெரியுமா ? 
எனக்கு ராமநாதனெ ரொம்ப நல்லாத் தெரியாது . 


b . Build up drill 


எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 


( i ) எனக்கு நாகராஜனெத் 

தெரியும் . 
தெரியும் 
நாகராஜனெ 
எனக்கு 


தெரியும் 
நாகராஜனெத் தெரியும் 
எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 


794 / An Intensive Course in Tamil 


( ii ) உங்களுக்கு நடராஜனெத் 

தெரியுமா ? 
தெரியுமா ? 
நடராஜனெ 
உங்களுக்கு 


உங்களுக்கு நடராஜனெத் 
தெரியுமா ? 
தெரியுமா ? 
நடராஜனெத் தெரியுமா ? 
உங்களுக்கு நடராஜனெத் 
தெரியுமா ? 


( iii ) எனக்கு ராமநாதனெ ரொம்ப 

நல்லாத் தெரியும் . 
தெரியும் 
நல்லா 
ரொம்ப 
ராமநாதனெ 


எனக்கு ராமநாதனெ ரொம்ப 
நல்லாத் தெரியும் . 
தெரியும் 
நல்லாத் தெரியும் 
ரொம்ப நல்லாத் தெரியும் 
ராமநாதனெ ரொம்ப நல்லாத் 
தெரியும் 
எனக்கு ராமநாதனெ ரொம்ப 
நல்லாத் தெரியும் . 


எனக்கு 


c . Expansion drill 


( i ) எனக்குத் தெரியும் . 

ராமநாதனெத் தெரியும் 


எனக்குத் தெரியும் . 
எனக்கு ராமநாதனெத் தெரியும் . 


( ii ) எனக்குத் தெரியாது . 

நடராஜனெத் தெரியாது 


எனக்குத் தெரியாது . 
எனக்கு நடராஜனெத் தெரியாது . 


( iii ) உங்களுக்குத் தெரியுமா ? 

நாகராஜனெத் தெரியுமா ? 


உங்களுக்குத் தெரியுமா ? 
உங்களுக்கு நாகராஜனெத் 
தெரியுமா ? 


( iv ) எனக்குத் தெரியும் . 

ரொம்ப நல்லாத் தெரியும் 
ராமநாதனெத் தெரியும் 


எனக்குத் தெரியும் . 
எனக்கு ரொம்ப நல்லாத் தெரியும் . 
எனக்கு ராமநாதனெ ரொம்ப 
நல்லாத் தெரியும் . 


( v ) எனக்குத் தெரியாது . 

ரொம்ப நல்லாத் தெரியாது 


எனக்குத் தெரியாது . 
எனக்கு ரொம்ப நல்லாத் 
தெரியாது . 
எனக்கு நாகராஜனெ ரொம்ப 
நல்லாத் தெரியாது . 


நாகராஜனெத் தெரியாது 


d . Question -Answer drill 


( i ) Q : உங்களுக்கு நாகராஜனெத் தெரியுமா ? 

A : ஆமா . எனக்குத் தெரியும் . 


Lesson 20 / 195 


( ii ) Q : உங்களுக்கு நடராஜனெத் தெரியுமா ? 

A : இல்லெ . எனக்கு அவரெத் தெரியாது . 


( iii ) Q : உங்களுக்கு ராமநாதனெத் தெரியுமா ? 

A : ஓ ! ரொம்ப நல்லாத் தெரியும் . 


e . 


Substitution drill 


எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 


( i ) எனக்கு நாகராஜனெத் 

தெரியும் . 
Substitute 
எங்களுக்கு 


நமக்கு 
உனக்கு 
உங்களுக்கு 


எங்களுக்கு நாகராஜனெத் 
தெரியும் . 
நமக்கு நாகராஜனெத் தெரியும் . 
உனக்கு நாகராஜனெத் தெரியும் . 
உங்களுக்கு நாகராஜனெத் 
தெரியும் . 
அவனுக்கு நாகராஜனெத்தெரியும் . 
அவளுக்கு நாகராஜனெத் 
தெரியும் . 
அவருக்கு நாகராஜனெத் தெரியும் . 
அவங்களுக்கு நாகராஜனெத் 
தெரியும் . 


அவனுக்கு 
அவளுக்கு 


அவருக்கு 
அவங்களுக்கு 


எனக்குத் தெரியும் . 


( ii ) எனக்குத் தெரியும் . 

Substitute 
தெரியாது 
வேணும் 
வேண்டாம் 


எனக்குத் தெரியாது . 
எனக்கு வேணும் . 
எனக்கு வேண்டாம் . 


எனக்கு அவரெத் தெரியாது . 


( iii ) எனக்கு அவரெத் தெரியாது . 

Substitute 
உன்னெ 
உங்களெ 
அவனெ 
இவனெ 
அவளெ 
இவளெ 
இவரெ 
அவரெ 
இவங்களெ 
அவங்களெ 


எனக்கு உன்னெத் தெரியாது . 
எனக்கு உங்களெத் தெரியாது . 
எனக்கு அவனெத் தெரியாது . 
எனக்கு இவனெத் தெரியாது . 
எனக்கு அவளெத் தெரியாது . 
எனக்கு இவளெத் தெரியாது . 
எனக்கு இவரெத் தெரியாது . 
எனக்கு அவரெத் தெரியாது . 
எனக்கு இவங்களெத் தெரியாது . 
எனக்கு அவங்களெத் தெரியாது . 


196 / An Intensive Course in Tamil 


இது நடராஜனோடெ ஹோட்டல் , 


( iv ) இது நடராஜனோடெ 

ஹோட்டல் . 
Substitute 
ஹாஸ்டல் 
பள்ளிக்கூடம் 


கல்லூரி 
வீடு 
அறெ 


இது நடராஜனோடெ ஹாஸ்டல் . 
இது நடராஜனோடெ பள்ளிக் 
கூடம் . 
இது நடராஜனோடெ கல்லூரி. 
இது நடராஜனோடெ வீடு . 
இது நடராஜனோடெ அறெ . 


f. Transformation drill 


( i ) எனக்கு நாகராஜனெத் 

தெரியும் . 
எனக்கு நடராஜனெத் 
தெரியும் . 
எனக்கு ராமநாதனெத் 
தெரியும் . 


உங்களுக்கு நாகராஜனெத் 
தெரியுமா ? 
உங்களுக்கு நடராஜனெத் 
தெரியுமா ? 
உங்களுக்கு ராமநாதனெத் 
தெரியுமா ? 


எனக்கு நாகராஜனெத் தெரியாது . 


எனக்கு நடராஜனெத் தெரியாது . 


( ii ) எனக்கு நாகராஜனெத் 

தெரியும் . 
எனக்கு நடராஜனெத் 
தெரியும் . 
எனக்கு ராமநாதனெத் 
தெரியும் . 


எனக்கு ராமநாதனெத் தெரியாது . 


. 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இது நடராஜனோடெ ..... ( hotel ) 

இது நடராஜனோடெ ஹோட்டல் . 
( i ) எனக்கு ராமநாதனெத் .................( know ) 
( ii ) எனக்கு நடராஜனெத் . 

( do not know ) 
( iii ) எனக்கு ரொம்ப .............. தெரியும் ( well ) 
( iv ) நடராஜன் ராமநாதனோடெ அக்காவோடெ . 

( son - in - law ) 


h . Fill in the blanks with the appropriate form of the pronouns given in 

Pisirentheses . 


(i ) ........ 


( ii ) 
( iii ) 


அவரெத் தெரியாது . ( நான் ) 
.நாகராஜனெத் தெரியுமா ? ( நீங்க ) 
-ராமநாதனெத் தெரியாது . ( நாகராஜன் ) 


Lesson 20 / 197 


i. Fill in the blanks with the appropriate form of the pronouns given in 
parentheses . 

( i ) எனக்கு.................தெரியாது . ( அவரு ) 
( ii ) உங்களுக்கு . தெரியுமா ? ( ராமநாதன் ) 
( iii ) உங்களுக்கு ....... தெரியுமா ? ( நாகராஜன் ) 


j . Write the word represented by the formula . 


நாகராஜன் + Objective 


Example : நாகராஜனெ 
( i ) அவரு + Objective : 
( ii ) ராமநாதன் + Objective : 
( iii ) உங்க + Objective 
( iv ) எங்க + Objective : 
( v ) அவ + Objective : 


k . Change these sentences as in the examples . 


Example : ஆமா , எனக்கு நடராஜனெத் தெரியும் . 

உங்களுக்கு நடராஜனெத் தெரியுமா ? 
( i ) ஆமா , எனக்கு நடராஜனெத் தெரியும் . 
( ii ) ஆமா , எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 


Example : எனக்கு நடராஜனெத் தெரியும் . 

எனக்கு நடராஜனெத் தெரியாது . 
( i ) எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 
( ii ) எனக்கு ராமநாதனெத் தெரியும் . 
Example : எனக்கு நடராஜனெத் தெரியும் . 

யாருக்கு நடராஜனெத் தெரியும் ? 
( i ) எனக்கு ராமநாதனெத் தெரியும் . 
( ii ) எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 


Example : ஆமா , எனக்கு நடராஜனெத் தெரியாது . 

உங்களுக்கு நடராஜனெத் தெரியாதா ? 
( i ) ஆமா , எனக்கு ராமநாதனெத் தெரியாது . 
( ii ) ஆமா , எனக்கு நாகராஜனெத் தெரியாது . 


1. Frame sixteen sentences from the table given below . 


Example : எனக்கு அவனெத் தெரியும் . 


நான் 
நாகராஜன் 
அவ 
அவங்க 


அவன் 
அவ 


தெரியும் 
தெரியாது 


198 / An Intensive Course in Tamil 


m . 


Answer these qucstions. 


( i ) உங்களுக்குத் தமிழ்த் தெரியுமா ? 
( ii ) மலெயாளம் தெரியுமா ? 
( iii ) உங்களுக்கு பேராசிரியரு சுந்தரத்தெத் தெரியுமா ? 
( iv ) நடராஜன் யாரோடெ மருமகன் ? உங்களுக்குத் தெரியுமா ? 
( v ) உங்களுக்கு உங்க ஊரு தாசில்தாரெத் தெரியுமா ? 
( vi) உங்களுக்கு மிஸ்டர் நாகராஜனெத் தெரியுமா ? அவரு இப்ப 

எங்கே இருக்குறாரு ? 
( vii ) உங்களுக்கு உங்க ஆசிரியரோடெ வீடு தெரியுமா ? 
( viii ) உங்களுக்கு உங்க தமிழ் ஆசிரியரோடெ பேரு தெரியுமா ? 

அவரு பேரு என்ன ? 


VOCABULARY 


ஹோட்டல் 
தெரியாது 
நல்லா 


hotel 

தெரியும் 
‘ do not know தாசில்தார் 
well 

மருமகன் 


| know 


Tahsildar 
son - in - law 


GRAMMAR 


2. 20.74 . தெரியும் is a defective verb which signifies know . As already 
pointed out this verb does not have all the required forms of conjugation as 
other regular verbs . It is common to all genders and persons. In addition to 
this , this verb also obligatorily requires dative as its subject like other defec 
tive verbs . Example : 


3. 20.74 . எனக்கு நாகராஜனெத் தெரியும் . 
Note that there is an objective ( accusative ) case in the sentence 3. 20.74 which 
is expressed by a noun and the objective case marker - எ ( நாகராஜனெ ). We 
shall see in detail the various functions of the objective case later , 
The corresponding negative is indicated by தெரியாது do not know . 
Example : 


3. 20.74 . எனக்கு நாகராஜனெத் தெரியாது . 


3. 20.75 . நல்லா well is an adverb . In this lesson it is preceded by an 
intensifier ரொம்ப very . Example : 

3. 20. 75. எனக்கு ராமநாதனெ ரொம்ப நல்லாத் தெரியும் .. 
Sandhi 21 . The consonants $ , , $ and are always doubled after the 
adverbs . Example : 

நல்லா + தெரியும்-- நல்லாத் தெரியும் 

நல்லா + தெரியாது - நல்லாத் தெரியாது 
நடராஜனெ + தெரியுமா- நடராஜனெத் தெரியுமா 
அவரெ + தெரியாது அவரெத் தெரியாது ( Refer S. 20 in 2.17 ) 


UNIT 3 


LESSON 21 


BUYING FRUITS 


DIALOGUE 


Sir, what do you want ? 


கடெக்காரன் : ஸார் , உங்களுக்கு 

என்ன வேணும் ? 
சுரேஷ் : எனக்கு ஆப்பிள் பழம் 

வேணும் . 


I want apple . 


Do you want Kodaikkanal apple 
or Kashmir apple ? 


கடெக்காரன் : உங்களுக்குக் 

கொடெக்கானல் 
ஆப்பிள் வேணுமா ? 
காஷ்மீர் ஆப்பிள் 

வேணுமா ? 
சுரேஷ் : காஷ்மீர் ஆப்பிள் வேண் . 

டாம் . கொடெக்கானல் 
ஆப்பிள் போதும் . ஒரு 
கிலோ என்ன வெலெ ? 


( I ) do not want Kashmir apple . The 
Kodaikkanal apple is sufficient ( for 
me ) . How much does one kilo ( of 
Kodaikkanal apple) cost ? 


200 / An Intensive Course in Tamil 


கடெக்காரன் : ஒரு கிலோ நாலரெ 

ரூபாய் . 


One kilo ( of Kodaikkanal apple costs ) 
four and a half rupees . 


How much does one dozen of oranges 


சுரேஷ் : ஆரஞ்சுப் பழம் ஒரு 

டஜன் என்ன வெலெ ? 


cost ? 


கடெக்காரன் : ஒரு டஜன் 

ஆரஞ்சுப்பழம் அஞ்சே 
முக்கால் ரூபாய் . உங்க 
ளுக்கு ஒரு டஜன் 
போதுமா ? 


One dozen of oranges ( costs ) five 
rupees and seventyfive paise. Will one 
dozen be sufficient for you ? 


சுரேஷ் : எனக்கு ஒரு டஜன் 

போதாது . ரெண்டு 
டஜன் வேணும் . 
வாழெப்பழம் டஜன் 
என்ன வெலெ ? 


One dozen is not sufficient for me . 
I want two dozens. How much does 
( one ) dozen of bananas cost ? 


கடெக்காரன் : வாழெப்பழம் ஒரு 

டஜன் ரெண்டேகால் 
ரூபாய் . ஒரு டஜன் 
வேணுமா ? ரெண்டு 
டஜன் வேணுமா ? 


[The ( cost ) of one dozen of bananas 
is two rupees and twentyfive paise . 
Do ( you ) want one dozen or two 
dozens ? 


சுரேஷ் : எனக்கு ஒரு டஜன் 

போதாது . ரெண்டு 
டஜன் வேணும் . 


One dozen is not sufficient for me . 
( I ) want two dozens . 


Please take one kilo of apple ; two 
dozens of oranges and two dozens of 
bananas .. 


கடெக்காரன் : இந்தாங்க ஒரு 

கிலோ ஆப்பிள் ; 
ரெண்டு டஜன் ஆரஞ் 
சுப்பழம் ; ரெண்டு 
டஜன் வாழெப்பழம் . 


DRILLS 


a . 


Variation drill 
3. 21.76 . எனக்கு ஆப்பிள் போதும் . 

எனக்கு ஒரு டஜன் போதும் . 
உங்களுக்கு ஒரு டஜன் போதுமா ? 
எனக்கு ஒரு டஜன் போதாது . 

உங்களுக்கு ஒரு டஜன் போதாதா ? 
3. 21. 77. ஒரு டஜன் வாழெப்பழம் ரெண்டேகால் ரூபாய் . 

ஒரு கிலோ ஆப்பிள் நாலரெ ரூபாய் . 
ஒரு டஜன் ஆரஞ்சுப்பழம் அஞ்சேமுக்கால் ரூபாய் . 
ஒரு டஜன் வாழெப்பழம் என்ன வெலெ ? 


Lesson 21 / 201 


b . Build 

up 

drill 


( i ) எனக்கு ஆப்பிள் போதும் . 
போதும் 
ஆப்பிள் 
எனக்கு 


எனக்கு ஆப்பிள் போதும் . 
போதும் 
ஆப்பிள் போதும் 
எனக்கு ஆப்பிள் போதும் . 


( ii ) எனக்கு ஒரு டஜன் போதாது . 

போதாது 


எனக்கு ஒரு டஜன் போதாது . 
போதாது 
ஒரு டஜன் போதாது 
எனக்கு ஒரு டஜன் போதாது . 


ஒரு டஜன் 


எனக்கு 


உங்களுக்கு ஒரு டஜன் போதுமா ? 


( iii ) உங்களுக்கு ஒரு டஜன் 

போதுமா ? 
போதுமா ? 
ஒரு டஜன் 
உங்களுக்கு 


( iv ) ஒரு டஜன் வாழெப்பழம் 

ரெண்டேகால் ரூபாய் . 
ரூபாய் 
ரெண்டேகால் 
வாழெப்பழம் 


போதுமா 
ஒரு டஜன் போதுமா ? 
உங்களுக்கு ஒரு டஜன் போதுமா ? 
ஒரு டஜன் வாழெப்பழம் 
ரெண்டேகால் ரூபாய் . 
ரூபாய் 
ரெண்டேகால் ரூபாய் 
வாழெப்பழம் ரெண்டேகால் 
ரூபாய் 
ஒரு டஜன் வாழெப்பழம் 
ரெண்டேகால் ரூபாய் . 


ஒரு டஜன் 


c . Expansion drill 


( i ) எனக்குப் போதும் . 
ஆப்பிள் போதும் 
ஒரு கிலோ போதும் 


( ii ) எனக்குப் போதும் . 
வாழெப்பழம் போதும் 
ரெண்டு டஜன் போதும் 


எனக்குப் போதும் . 
எனக்கு ஆப்பிள் போதும் . 
எனக்கு ஒரு கிலோ ஆப்பிள் 
போதும் . 
எனக்குப் போதும் . 
எனக்கு வாழெப்பழம் போதும் . 
எனக்கு ரெண்டு டஜன் வாழெப் 
பழம் போதும் . 
எனக்குப் போதாது . 
எனக்கு ஆப்பிள் போதாது . 
எனக்கு ஒரு கிலோ ஆப்பிள் 
போதாது . 
எனக்குப் போதாது . 
எனக்கு ஆரஞ்சுப்பழம் போதாது . 
எனக்கு ரெண்டு டஜன் ஆரஞ்சுப் 
பழம் போதாது . 


( iii ) எனக்குப் போதாது . 

ஆப்பிள் போதாது 
ஒரு கிலோ போதாது 


( iv ) எனக்குப் போதாது . 

ஆரஞ்சுப்பழம் போதாது 
ரெண்டு டஜன் போதாது 


202 / An Intensive Course in Tamil 


( v ) உங்களுக்குப் போதுமா ? 

ஆரஞ்சுப்பழம் போதுமா ? 


உங்களுக்குப் போதுமா ? 
உங்களுக்கு ஆரஞ்சுப்பழம் 
போதுமா ? 
உங்களுக்கு ஒரு டஜன் ஆரஞ்சுப் 
பழம் போதுமா ? 


ஒரு டஜன் போதுமா ? 


d . Question -Answer drill 


( i ) Q : உங்களுக்கு ஒரு டஜன் போதுமா ? 

A : எனக்கு ஒரு டஜன் போதாது . 
( ii ) Q : ஒரு டஜன் வேணுமா ? ரெண்டு டஜன் வேணுமா ? 

எனக்கு ஒரு டஜன் போதாது . ரெண்டு டஜன் வேணும் . 
( iii ) Q : ஆரஞ்சுப்பழம் ஒரு டஜன் என்ன வெலெ ? 

A : ஒரு டஜன் ஆரஞ்சுப்பழம் அஞ்சேமுக்கால் ரூபாய் . 


A : 


2 . 


Substitution drill 


எனக்கு ஆப்பிள் பழம் போதும் . 


( i ) எனக்கு ஆப்பிள் பழம் 
போதும் . 
Substitute 
ஆரஞ்சுப்பழம் 
வாழெப்பழம் 


எனக்கு ஆரஞ்சுப்பழம் போதும் . 
எனக்கு வாழெப்பழம் போதும் . 


உங்களுக்குப் போதுமா ? 


(ii) உங்களுக்குப் போதுமா ? 

Substitute 
போதாதா ? 
வேணுமா ? 
வேண்டாமா ? 
தெரியுமா ? 
தெரியாதா ? 


உங்களுக்குப் போதாதா ? 
உங்களுக்கு வேணுமா ? 
உங்களுக்கு வேண்டாமா ? 
உங்களுக்குத் தெரியுமா ? 
உங்களுக்குத் தெரியாதா ? 


ஒரு கிலோ நாலரெ ரூபாய் . 


( iii ) ஒரு கிலோ நாலரெ ரூபாய் . 

Substitute 
அஞ்சரெ 
ஆறரெ 
ஏழரெ 
எட்டரெ 
ஒம்பதரெ 
பத்தரெ 


ஒரு கிலோ அஞ்சரெ ரூபாய் . 
ஒரு கிலோ ஆறரெ ரூபாய் . 
ஒரு கிலோ ஏழரெ ரூபாய் . 
ஒரு கிலோ எட்டரெ ரூபாய் . 
ஒரு கிலோ ஒம்பதரெ ரூபாய் . 
ஒரு கிலோ பத்தரெ ரூபாய் . 


(iv ) ஒரு டஜன் அஞ்சேமுக்கால் 

ரூபாய் . 
Substitute 
ஆறேமுக்கால் 


ஒரு டஜன் அஞ்சேமுக்கால் 
ரூபாய் . 


ஒரு டஜன் ஆறேமுக்கால் ரூபாய் . 


Lesson 21 / 203 


ஏழேமுக்கால் 
எட்டேமுக்கால் 


ஒரு டஜன் ஏழேமுக்கால் ரூபாய் . 
ஒரு டஜன் எட்டேமுக்கால் 
ரூபாய் . 
ஒரு டஜன் ஒம்பதேமுக்கால் 
ரூபாய் . 
ஒரு டஜன் பத்தேமுக்கால் ரூபாய் . 


ஒம்பதேமுக்கால் 


பத்தேமுக்கால் 


ஒரு டஜன் ரெண்டேகால் ரூபாய் . 


( v ) ஒரு டஜன் ரெண்டேகால் 

ரூபாய் . 
Substitute 
மூணேகால் 
நாலேகால் 
அஞ்சேகால் 
ஆறேகால் 
ஏழேகால் 
எட்டேகால் 
ஒம்பதேகால் 
பத்தேகால் 


ஒரு டஜன் மூணேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் நாலேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் அஞ்சேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் ஆறேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் ஏழேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் எட்டேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் ஒம்பதேகால் ரூபாய் . 
ஒரு டஜன் பத்தேகால் ரூபாய் . 


f. Transformation drill 


( i ) எனக்கு ஆப்பிள் போதும் . 
எனக்கு ஒரு டஜன் போதும் . 
எனக்கு வாழெப்பழம் 
போதும் . 


உங்களுக்கு ஆப்பிள் போதுமா ? 
உங்களுக்கு ஒரு டஜன் போதுமா ? 
உங்களுக்கு வாழெப்பழம் 
போதுமா ? 


( ii ) எனக்கு ஆப்பிள் போதும் . 

எனக்கு ஒரு டஜன் போதும் .. 
எனக்கு வாழெப்பழம் 
போதும் . 


எனக்கு ஆப்பிள் போதாது . 
எனக்கு ஒரு டஜன் போதாது . 
எனக்கு வாழெப்பழம் போதாது . 


( iii ) ஒரு டஜன் வாழெப்பழம் 

ரெண்டேகால் ரூபாய் . 
ஒரு கிலோ ஆப்பிள் நாலரெ 
ரூபாய் . 
ஒரு டஜன் ஆரஞ்சுப்பழம் 
அஞ்சேமுக்கால் ரூபாய் . 


ஒரு டஜன் வாழெப்பழம் என்ன 
வெலெ ? 
ஒரு கிலோ ஆப்பிள் என்ன 
வெலெ ? 
ஒரு டஜன் ஆரஞ்சுப்பழம் என்ன 
வெலெ ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : எனக்கு.................வேணும். ( apple ) 

எனக்கு ஆப்பிள் வேணும் . 


1 


204 / An Intensive Course in Tamil 

( i ) ஒரு டஜன் ............... என்ன வெலெ ? ( orange ) 
( ii ) ....டஜன் என்ன வெலெ ? ( banana ) 
( iii ) எனக்குக் கொடெக்கானல் ஆப்பிள் ..... 

( sufficient / enough ) 
( iv ) எனக்கு ஒரு டஜன் ....... ( not sufficient /not enough ) 
( v ) ஒரு .................என்ன வெலெ ? ( kilo ) 
( vi ) ஒரு கிலோ .. ..ரூபாய் . (four and a half ) 
( vii ) ஒரு டஜன் ........ - ரூபாய் ( five rupees and paise seventyfive 

/ three quarters ) 


h . Write the word represented by the formula . 


ரெண்டு + கால் 


Example : ரெண்டேகால் 
( i ) மூணு + கால் : 
( ii ) நாலு + அரெ : 
( iii ) அஞ்சு + கால் : 
( iv ) ஏழு + அரெ : 
( v ) ஆறு + முக்கால் : 
( vi ) எட்டு + முக்கால் : 


i . Change these sentences as in the examples . 


Example : எனக்கு ஆப்பிள் போதும் . 

எனக்கு ஆப்பிள் போதாது . 
( i ) எனக்கு ஒரு டஜன் போதும் . 
( ii ) எனக்கு வாழெப்பழம் போதும் . 


Example : எனக்கு ஒரு கிலோ ஆப்பிள் போதும் . 

உங்களுக்கு ஒரு கிலோ ஆப்பிள் போதுமா ? 
( i ) எனக்கு ஒரு டஜன் போதும் . 
( ii ) எனக்கு வாழெப்பழம் போதும் . 


Example : ஆமா , எனக்கு ஒரு கிலோ போதாது . 

உங்களுக்கு ஒரு கிலோ போதாதா ? 
( i) ஆமா , எனக்கு ஒரு டஜன் போதாது . 

( ii ) ஆமா , எனக்கு வாழெப்பழம் போதாது . 
j . Frame sixteen sentences from the table given below . 

Example : எனக்கு வாழெப்பழம் போதும் . 


நான் 
நீங்க 
அவன் 
அவ 


வாழெப்பழம் 
ஆரஞ்சுப்பழம் 


போதும் 
போதாது 


Lesson 21 / 205 


k . Answer these questions . 

( i ) உங்களுக்கு ஆப்பிள் பழம் வேணுமா ? 
( ii ) உங்களுக்குக் காஷ்மீர் ஆப்பிள் வேண்டாமா ? 
( iii ) இப்ப , ஒரு டஜன் ஆரஞ்சுப்பழம் என்ன வெலெ ? 

உங்களுக்குத் தெரியுமா ? 
( iv ) உங்களுக்கு எத்தனெ டஜன் வாழெப்பழம் வேணும் ? 

ஒரு டஜன் போதுமா ? 
( v ) உங்களுக்கு எத்தனெ கிலோ ஆப்பிள் வேணும் ? ஒரு 

கிலோ ஆப்பிள் போதாதா ? 


VOCABULARY 
ஆப்பிள் an apple பழம் 

fruit 
போதும் sufhcient / கிலோ 

* kilogram 
enough 
அரெ 

half 

ஆரஞ்சுப்பழம் an orange 
முக்கால் three quarters / Cungig 

not sufficient / 
முக்கால் ரூபாய் . seventy five paise 

not enough 
வாழெப்பழம் banana 

கால் 

quarter 

கால் ரூபாய் twenty five paise . 
GRAMMAR 
3. 21.76 . போதும் is a defective verb which signifies be sufficient or be 
enough . As already pointed out , this verb also does not have all the required 
forms of conjugation as other regular verbs . It is common to all genders and 
persons . This verb obligatorily requires dative as its subject like other defec 
tive verbs . Example : 

3. 21.76 . எனக்கு ஆப்பிள் போதும் . 
Gurging, not sufficient or not enough is the corresponding negative form 
of this defective verb . Exainple : 

3. 21.76 . எனக்கு ஒரு டஜன் போதாது . 
3. 21. 77. முக்கால் three quarters . அரெ half or two quarters and கால் 
one quarter are fractions . When they are added to cardinals the final - உ 
is dropped and -ஏ is added before முக்கால் three quarters and கால் 
quarter i . e . , அஞ்சு + முக்கால் , அஞ்சேமுக்கால் , ரெண்டு + கால் 
ரெண்டேகால் etc. Fxample : 

3. 21. 77. ஒரு டஜன் ஆரஞ்சுப்பழம் அஞ்சேமுக்கால் 

ரூபாய் . 
ஒரு டஜன் வாழெப்பழம் ரெண்டேகால் 

ரூபாய் . 
Sandhi : ஆரஞ்சு + பழம் > ஆரஞ்சுப்பழம் 

வாழெ + பழம் – வாழெப்பழம் ( Refer S. + in 1.2 ) 
உங்களுக்கு + கொடெக்கானல் உங்களுக்குக் கொடெக்கானல் 
( ஆப்பிள் வேணுமா ? Refer S. 18 in 2.14 ) 


one 


அ 


UNIT 3 


LESSON 22 


AT THE DINING HALL 


DIALOGUE 


Hey server ! ( we ) want two meals . 


சுரேஷ் : இந்தாப்பா , சர்வர் ! 

ரெண்டு சாப்பாடு 
வேணும் . 


சர்வர் : சைவச் சாப்பாடா , மிலிட் 

டரிச் சாப்பாடா ? 


( Do you want ) vegetarian meal or 
non - vegetarian meal ? 


I want vegetarian meal . He wants 
non - vegetarian meal ... Mr . Narasaiah , 
do you like fish curry ? 


சுரேஷ் : எனக்குச் சைவச் சாப் 

பாடு வேணும் . அவருக்கு 
மிலிட்டரிச் சாப்பாடு 
வேணும் ........ நரசய்யா 
உங்களுக்கு மீன்கறி 

பிடிக்குமா ? 
நரசய்யா : எனக்கு மீன்கறி பிடிக் 


I do not like fish curry . 


காது . 


Lesson 22 / 207 


சுரேஷ் : கோழிக்கறி பிடிக்குமா ? 


( Do you ) like chicken curry ? 


Yes . I like chicken curry . Will plate 
meal be sufficient for you ? 


நரசய்யா : ஆமா . எனக்குக் 

கோழிக்கறி பிடிக்கும் . 
உங்களுக்கு அளவுச் 
சாப்பாடு போதுமா ? 


I want two 


சுரேஷ் : போதாது . எனக்கு 

ரெண்டு சப்பாத்தியும் 
வேணும் . 


( It is ) not sufficient. 
chapathis too . 


நரசய்யா : உங்களுக்கு ரெண்டு 

சப்பாத்தி போதுமா ? 


Will two chapathis te sufficient for 
you ? 


சுரேஷ் : போதும் . எனக்கு ஒரு 

ஸ்வீட் வேணும் ... 
ரசகுல்லா கெடெக்குமா ? 


Yes , ( two chapathis will be ) sufficient 
( for me ) . I want a sweet . 

Will rasa 
gulla be available ( here ) ? 


நரசய்யா : ரசகுல்லா கெடெக் 

காது ... மைசூர்பாகு 
கெடெக்கும் . வேணுமா ? 


Rasagulla will not be available ( here ) . 
MI ysorepak will be available ( here ) . 
( Do you ) want ? 


சுரேஷ் : வேண்டாம் . 


No , ( I ) do not want . 


Do you like rasagulla very much ? 


நரசய்யா : உங்களுக்கு ரசகுல்லா 

ரொம்ப இஷ்டமா ? 


Yes , I do not like mysorepak so 
much . 


சுஷ்ே : ஆமா , எனக்கு மைசூர் 

பாகு அவ்வளவு இஷ்டம் 
இல்லெ . 


DRILLS 


a . 


Variation drill 


3. 22. 78 . 


எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 
உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 
எனக்கு மீன்கறி பிடிக்காது . 


3. 22. 79. உங்களுக்கு மைசூர்பாகு கெடெக்கும் . 

எனக்கு ரசகுல்லா கெடெக்குமா ? 
உங்களுக்கு ரசகுல்லா கெடெக்காது . 


3. 22. 80 . 


எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
டங்களுக்கு மைசூர்பாகு இஷ்டமா ? 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் இல்லெ . 


208 / An Intensive Course in Tamil 


b . Build 

up 

drill 


எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 


( i ) எனக்குக் கோழிக்கறி 
பிடிக்கும் . 
பிடிக்கும் 
கோழிக்கறி 
எனக்கு 


பிடிக்கும் 
கோழிக்கறி பிடிக்கும் 
எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 


( ii ) உங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 
கெடெக்கும் 
மைசூர்பாகு 
உங்களுக்கு 


உங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 
கெடெக்கும் 
மைசூர்பாகு கெடெக்கும் 
உங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 


( iii ) எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 

இஷ்டம் 
ரசகுல்லா 
எனக்கு 


எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
இஷ்டம் 
ரசகுல்லா இஷ்டம் 
எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 


( iv ) எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் 

இல்லெ . 
இல்லெ 
இஷ்டம் 
மைசூர்பாகு 
எனக்கு 


எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் 
இல்லெ . 
இல்லெ 
இஷ்டம் இல்லெ 
மைசூர்பாகு இஷ்டம் இல்லெ 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் 
இல்லெ . 


உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 


( v ) உங்களுக்கு மீன்கறி 

பிடிக்குமா ? 
பிடிக்குமா ? 
மீன்கறி 
உங்களுக்கு 


பிடிக்குமா ? 
மீன்கறி பிடிக்குமா ? 
உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 


c . Expansion drill 


( i ) எனக்குப் பிடிக்கும் . 

கோழிக்கறி பிடிக்கும் 


எனக்குப் பிடிக்கும் . 
எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 


( ii ) எனக்குப் பிடிக்காது . 

மீன்கறி பிடிக்காது . 


எனக்குப் பிடிக்காது . 
எனக்கு மீன்கறி பிடிக்காது . 


( iii ) உங்களுக்குக் கெடெக்கும் . 

மைசூர்பாகு கெடெக்கும் 


உங்களுக்குக் கெடெக்கும் . 
உங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 


Lesson 22/20 


( iv ) உங்களுக்குக் கெடெக்காது . 

ரசகுல்லா கெடெக்காது 


( v ) எனக்கு இஷ்டம் . 

ரசகுல்லா இஷ்டம் 
( vi ) எனக்கு இஷ்டம் இல்லெ . 

அவ்வளவு இஷ்டம் இல்லெ 


உங்களுக்குக் கெடெக்காது . 
உங்களுக்கு சகுல்லா 
கெடெக்காது . 
எனக்கு இஷ்டம் . 
எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
எனக்கு இஷ்டம் இல்லெ . 
எனக்கு அவ்வளவு இஷ்டம் 
இல்லெ . 
எனக்கு மைசூர்பாகு அவ்வளவு 
இஷ்டம் இல்லெ . 


மைசூர்பாகு இஷ்டம் இல்லே 


d . Question - Answer drill 

( i ) Q : உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 

A : எனக்கு மீன்கறி பிடிக்காது . 
( ii ) Q : கோழிக்கறி பிடிக்குமா ? 

A : ஆமா , எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் 
( iii ) Q : ரசகுல்லா கெடெக்குமா ? 

A : இல்லெ . ரசகுல்லா கெடெக்காது . 
( iv ) Q : உங்களுக்கு ரசகுல்லாதான் இஷ்டமா ? 
A : ஆமா . எனக்கு மைசூர்பாகு அவ்வளவு இஷ்டம் 

இல்லெ . 


e .. Substitution drill 


எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 


( i ) எனக்குக் கோழிக்கறி 

பிடிக்கும் . 
Substitute 
பிடிக்காது 
இஷ்டம் 
கெடெக்கும் 
கெடெக்காது 


எனக்குக் கோழிக்கறி பிடிக்காது . 
எனக்குக் கோழிக்கறி இஷ்டம் . 
எனக்குக் கோழிக்கறி கெடெக்கும் . 
எனக்குக் கோழிக்கறி 
கெடெக்காது . 
எனக்குக் கோழிக்கறி வேணும் . 
எனக்குக் கோழிக்கறி வேண்டாம் . 
எனக்குக் கோழிக்கறி போதும் .. 
எனக்குக் கோழிக்கறி போதாது . 


வேணும் 
வேண்டாம் 
போதும் 
போதாது 


1 


எனக்கு மீன் கறி பிடிக்காது . 


( ii ) எனக்கு மீன்கறி பிடிக்காது . 

Substitute 
எங்களுக்கு 
நமக்கு 
உனக்கு 
உங்களுக்கு 


எங்களுக்கு மீன்கறி பிடிக்காது . 
தமக்கு மீன்கறி பிடிக்காது . 
உனக்கு மீன்கறி பிடிக்காது . 
உங்களுக்கு மீன்கறி பிடிக்காது . 


210 / An Intensive Course in Tamil 


உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 


( iii ) உங்களுக்கு மீன்கறி 

பிடிக்குமா ? 
Substitute 
கோழிக்கறி 


உங்களுக்குக் கோழிக்கறி 
பிடிக்குமா ? 
உங்களுக்குச் சப்பாத்தி பிடிக்குமா ? 


சப்பாத்தி 


( iv ) உங்களுக்கு மைசூர்பாகு 

கெடெக்கும் . 
Substitute 
இவனுக்கு 


உங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 


இவளுக்கு 


இவனுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 
இவளுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 
இவருக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 
இவங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 


இவருக்கு 


இவங்களுக்கு 


எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 


( v ) எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 

Substitute 
அவனுக்கு 
அவளுக்கு 
அவருக்கு 
அவங்களுக்கு 


அவனுக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
அவளுக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
அவருக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
அவங்களுக்கு ரசகுல்லா இஷ்டம் . 


எனக்கு ஸ்வீட் இஷ்டம் . 


( vi ) எனக்கு ஸ்வீட் இஷ்டம் . 

Substitute 
ரசகுல்லா 
மைசூர்பாகு 


எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் . 


எங்களுக்குச் சாப்பாடு வேணும் . 


( vii ) எங்களுக்குச் சாப்பாடு 

வேணும் . 
Substitute 
சைவச் சாப்பாடு 


மிலிட்டரிச் சாப்பாடு 


எங்களுக்குச் சைவச் சாப்பாடு 
வேணும் . 
எங்களுக்கு மிலிட்டரிச் சாப்பாடு 
வேணும் . 
எங்களுக்கு அளவுச் சாப்பாடு 
வேணும் . 


அளவுச்சாப்பாடு 


Lesson 22 / 211 


f. Transformation drill 


( i ) எனக்குக் கோழிக்கறி 
பிடிக்கும் . 
எனக்கு மீன்கறி பிடிக்கும் . 
எனக்கு மைசூர்பாகு 
கெடெக்கும் . 
எனக்கு ரசகுல்லா 
கெடெக்கும் . 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் . 


உங்களுக்குக் கோழிக்கறி 
பிடிக்குமா ? 
உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 
உங்களுக்கு மைசூர்பாகு 
கெடெக்குமா ? 
உங்களுக்கு ரசகுல்லா 
கெடெக்குமா ? 
உங்களுக்கு மைசூர்பாகு 
இஷ்டமா ? 
உங்களுக்கு ரசகுல்லா இஷ்டமா ? 


எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 


உங்களுக்கு என்ன பிடிக்கும் ? 


உங்களுக்கு என்ன கெடெக்கும் ? 


உங்களுக்கு என்ன இஷ்டம் ? 


( ii ) எனக்குக் கோழிக்கறி 

பிடிக்கும் . 
எனக்கு ரசகுல்லா 
கெடெக்கும் . 

எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் . 
(iii ) எனக்குக் கோழிக்கறி 

பிடிக்கும் . 
எனக்கு ரசகுல்லா 
கெடெக்கும் . 
எனக்கு மீன்கறி பிடிக்கும் . 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் . 


எனக்குக் கோழிக்கறி பிடிக்காது . 


எனக்கு ரசகுல்லா கெடெக்காது . 


எனக்கு மீன்கறி பிடிக்காது . 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் 
இல்லெ . 
எனக்கு ரசகுல்லா இஷ்டம் 
இல்லெ . 


எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : எங்களுக்குச்......... வேணும் . ( meal ) 

எங்களுக்குச் சாப்பாடு வேணும் . 
( i ) எனக்கு ... ..வேணும் . ( vegetarian meal ) 
( ii ) அவருக்கு . ..வேணும் . ( non - vegetarian meal ) 
( iii ) எனக்கு ... போதாது . ( plate meal ) 
( iv ) எனக்கு .. 

பிடிக்காது . ( fish curry ) 
( v ) எனக்குக் .... பிடிக்கும் . (chicken curry ) 
( vi ) எனக்குச் .. ..வேணும் . ( chapathi ) 
( vii ) உங்களுக்கு ... கெடெக்காது . ( rasagulla ) 
( viii ) உங்களுக்கு ..... கெடெக்கும் ( mysorepak ) 
( ix ) எனக்குக் கோழிக்கறி ................ ( like ) 


212 / An Intensive Course in Tamil 


( 3 ) எனக்கு மீன்கறி .......... 
( xi ) எனக்கு ரசகுல்லா 
( xii ) எனக்கு மைசூர்பாகு . 


( do not like ) 
( be available ) 

( not available ) 


h . Change these sentences as in the examples. 


Example : எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 

எனக்குக் கோழிக்கறி பிடிக்காது . 
( i ) எனக்கு மீன்கறி பிடிக்கும் . 
( ii ) உங்களுக்கு ரசகுல்லா கெடெக்கும் . 
( iii ) எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் . 


Example : ஆமா , எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 

உங்களுக்குக் கோழிக்கறி பிடிக்குமா ? 
( i ) ஆமா , எனக்கு மீன்கறி பிடிக்கும் . 
( ii ) ஆமா , எனக்கு ரசகுல்லா கெடெக்கும் . 
( iii ) ஆமா , எனக்குச் சப்பாத்தி இஷ்டம் . 


i . Frame sixty sentences from the table given below . 


Lxampie : எனக்கு மீன்கறி பிடிக்கும் . 


நான் 
நீங்க 
அவரு 


மீன்கறி 
கோழிக்கறி 
சப்பாத்தி 
ரசகுல்லா 
மைசூர்பாகு 


பிடிக்கும் 
பிடிக்காது 
கெடெக்கும் 
கெடெக்காது 


j . Answer these questions . 


. 


( i ) உங்களுக்கு மீன்கறி பிடிக்குமா ? 
( ii ) உங்களுக்குக் கோழிக்கறி பிடிக்குமா ? 
( iii ) உங்களுக்கு அளவுச் சாப்பாடு போதுமா ? 
( iv ) உங்களுக்குக் காலெயிலே எத்தனெ சப்பாத்தி வேணும் ? 

ரெண்டு போதுமா ? 
( v ) மைசூரு ஹோட்டல்லே ரசகுல்லா கெடெக்குமா ? 
( vi ) உங்களுக்குச் சப்பாத்தி இஷ்டமா ? 
( vii ) உங்களுக்கு ஸ்வீட் இஷ்டம் இல்லெயா ? 


VOCABULARY 


vegetarian 


fish curry 


சாப்பாடு 
மிலிட்டரி 
பிடிக்கும் 
கோழிக்கறி 


meal 

சைவ ( ம் ) 
non - vegetarian மீன்கறி 
like 

பிடிக்காது 
chicken curry அளவுச் 

சாப்பாடு 


do not like 


plate meal 


Lesson 22 / 213 


sweet 
be available 


சப்பாத்தி chapathi ஸ்வீட் 
ரசகுல்லா rasagulla , a கெடெக்கும் 

kind of sweet dish 
கெடெக்காது not avilable மைசூர்பாகு 


mysorepak , a 
kind of sweet dish 


இஷ்டம் 


like 


GRAMMAR 


3. 22. 78. As we have seen in the earlier lessons 19 , 20 and 21 the defective 
verbs such as பிடிக்கும் பிடிக்காது , கெடெக்கும் கெடெக்காது and இஷ்டம் 
இஷ்டம் இல்லெ do not have all the required forms of conjugation as other 
regular verbs . They are common to all genders and persons. The defective 
verb இஷ்டம் / இஷ்டம் இல்லெ signifies like / do not like . Example : 


3. 22.78 . எனக்குக் கோழிக்கறி பிடிக்கும் . 

எனக்கு மீன்கறி பிடிக்காது . 


3. 22. 79. கெடெக்கும் கெடெக்காது signifies be available / not available . 
Example : 
3. 22. 79. உங்களுக்கு மைசூர்பாகு கெடெக்கும் . 

உங்களுக்கு மைசூர்பாகு கெடெக்காது . 


3. 22. 80. இஷ்டம் liking is originally a . noun . It is used in the meaning of 
verb like . The corresponding negative is expressed by 30 $ and the 
negative verb இல்லெ not . Example : 
3. 22. 80 . 

எனக்கு ரசகுல்லா இஷ்டம் . 
எனக்கு மைசூர்பாகு இஷ்டம் இல்லெ . 


Note that in all the sentences ( 3. 22. 78 , 3. 22. 79 and 3. 22. 80 ) the defective 
verbs occur with the dative subject. 


Sandhi : சைவம் + சாப்பாடு சைவ சாப்பாடு ( Refer S.2 in 1.1 ) 
சைவ + சாப்பாடு - சைவச் சாப்பாடு 
மிலிட்டரி + சாப்பாடு , மிலிட்டரிச் சாப்பாடு 
அளவு + சாப்பாடு – அளவுச்சாப்பாடு ( Refer S. 4 in 1.2 ) 
எனக்கு + கோழிக்கறி - எனக்குக் கோழிக்கறி ( பிடிக்கும் ) 

( Refer S. 18 in 2.14 ) 


UNIT 3 


LESSON 23 


DO YOU KNOW TAMIL ? 


DIALOGUE 


I am a student of Professor Sundaram . 
My name is Suresh . 


சுரேஷ் : நான் பேராசிரியரு 

சுந்தரத்தோடெ 
மாணவன் . என் பேரு 
சுரேஷ் . 


I am a friend of your Professor. My 
name is Murthi . Do you know Tamil ? 


மூர்த்தி : நான் உங்க பேராசிரிய 

ரோடெ சிநேகிதன் . என் 
பேரு மூர்த்தி .உங்களுக் 
குத் தமிழ் தெரியுமா ? 


Yes , I know Tamil a little . 


சுரேஷ் : ஆமா, எனக்குக் 

கொஞ்சம் தமிழ் 
தெரியும் . 


மூர்த்தி : உங்க தாய்மொழி என்ன ? 


What is your mother tongue ? 


Lesson 23 / 215 


சுரேஷ் : என் தாய்மொழி இந்தி . 


My mother tongue is Hindi . 


Do you understand English well ? 


மூர்த்தி : ஆங்கிலம் நல்லாப் 

புரியுமா ? 


No. I do not understand English 
well . ( I ) understand only Hindi well . 
Do you understand Hindi ? 


சுரேஷ் : இல்லெ . எனக்கு ஆங்கி 

லம் நல்லாப் புரியாது .... 
இந்தி மாத்திரம் நல்லாப் 
புரியும் ....உங்களுக்கு 
இந்தி புரியுமா ? 


1 


மூர்த்தி : எனக்கு இந்தி நல்லாப் 

புரியாது ...கொஞ்சம் 
புரியும் . 


I do not understand Hindi well . ( I ) 
understand a little . 


சுரேஷ் : பேரசிரியருக்கு மராத்தி 

புரியும் . உங்களுக்கு 
மராத்தி புரியுமா ? 


Professor ( Sundaram ) understands 
Marathi ... Do you understand 
Marathi ? 


No , I do not understand Marathi . 


மூர்த்தி : இல்லெ , எனக்கு மராத்தி 

புரியாது . 
DRILLS 


a . 


Varia : ion drill 


3. 23. 81. பேராசிரியருக்கு மராத்தி புரியும் . 

எனக்கு இந்தி புரியும் . 
எனக்கு ஆங்கிலம் புரியாது . 

உங்களுக்கு ஆங்கிலம் புரியுமா ? 
3. 23. 82. எனக்கு இந்தி மாத்திரம் புரியும் . 

எனக்குத் தமிழ் மாத்திரம் புரியும் . 
எனக்கு ஆங்கிலம் மாத்திரம் புரியாது . 

எனக்கு மராத்தி மாத்திரம் புரியாது . 
b . Build up drill 


1 


பேராசிரியருக்கு மராத்தி புரியும் . 


( i ) பேராசிரியருக்கு மராத்தி 
புரியும் . 
புரியும் 
மராத்தி 

பேராசிரியருக்கு 
( ii ) உங்களுக்கு ஆங்கிலம் 

புரியுமா ? 
புரியுமா ? 
ஆங்கிலம் 
உங்களுக்கு 


புரியும் 
மராத்தி புரியும் 
பேராசிரியருக்கு மராத்தி புரியும் . 
உங்களுக்கு ஆங்கிலம் புரியுமா ? 


புரியுமா ? 
ஆங்கிலம் புரியுமா ? 
உங்களுக்கு ஆங்கிலம் புரியுமா ? 


216 / An Intensive Course in Tamil 


எனக்கு இந்தி மாத்திரம் புரியும் . 


(iii ) எனக்கு இந்தி மாத்திரம் 

புரியும் . 
புரியும் 
இந்தி மாத்திரம் 

எனக்கு 
c . Expansion drill 
( i ) பேராசிரியருக்குப் புரியும் . 

மராத்தி புரியும் 


புரியும் 
இந்தி மாத்திரம் புரியும் 
எனக்கு இந்தி மாத்திரம் புரியும் . 


பேராசிரியருக்குப் புரியும் . 
பேராசிரியருக்கு மராத்தி புரியும் . 


( ii ) எனக்குப் புரியாது . 

ஆங்கிலம் புரியாது 


எனக்குப் புரியாது . 
எனக்கு ஆங்கிலம் புரியாது . 


( iii ) எனக்குப் புரியும் . 

இந்தி மாத்திரம் புரியும் 


எனக்குப் புரியும் . 
எனக்கு இந்தி மாத்திரம் புரியும் . 


( iv ) எனக்குப் புரியாது . 

ஆங்கிலம் மாத்திரம் புரியாது 


எனக்குப் புரியாது . 
எனக்கு ஆங்கிலம் மாத்திரம் 
புரியாது . 


d . Question - Answer drill 


( i ) Q : ஆங்கிலம் நல்லாப் புரியுமா ? 

A : இல்லெ , எனக்கு ஆங்கிலம் நல்லாப் புரியாது . 
( ii ) Q : உங்களுக்கு இந்தி புரியுமா ? 

A : எனக்கு இந்தி நல்லாப் புரியாது . 
( iii ) Q : உங்களுக்கு மராத்தி புரியுமா ? 

A ; இல்லெ , எனக்கு மராத்தி புரியாது . 
( iv ) Q ; உங்களுக்குத் தமிழ் தெரியுமா ? 

A : ஆமா , எனக்குக் கொஞ்சம் தமிழ் தெரியும் . 
Substitution drill 


e . 


எனக்கு மராத்தி புரியும் . 


( i ) எனக்கு மராத்தி புரியும் . 

Substitute 
இந்தி 
ஆங்கிலம் 
மலெயாளம் 
கன்னடம் 
தெலுங்கு 


எனக்கு இந்தி புரியும் . 
எனக்கு ஆங்கிலம் புரியும் . 
எனக்கு மலெயாளம் புரியும் . 
எனக்குக் கன்னடம் புரியும் . 
எனக்குத் தெலுங்கு புரியும் . 


எனக்கு ஆங்கிலம் புரியும் . 


( ii ) எனக்கு ஆங்கிலம் புரியும் . 

Substitute 
புரியாது 
தெரியும் 
தெரியாது 
இஷ்டம் 


எனக்கு ஆங்கிலம் புரியாது . 
எனக்கு ஆங்கிலம் தெரியும் . 
எனக்கு ஆங்கிலம் தெரியாது . 
எனக்கு ஆங்கிலம் இஷ்டம் . 


Lesson 23/217 


உங்களுக்கு இந்தி புரியுமா ? 


( iii ) உங்களுக்கு இந்தி புரியுமா ? 

Substitute 
தெரியுமா ? 
புரியாதா ? 
தெரியாதா ? 
இஷ்டமா ? 
பிடிக்குமா ? 
பிடிக்காதா ? 


உங்களுக்கு இந்தி தெரியுமா ? 
உங்களுக்கு இந்தி புரியாதா ? 
உங்களுக்கு இந்தி தெரியாதா ? 
உங்களுக்கு இந்தி இஷ்டமா ? 
உங்களுக்கு இந்தி பிடிக்குமா ? 
உங்களுக்கு இந்தி பிடிக்காதா ? 


எனக்குக் கொஞ்சம் தமிழ் 
தெரியும் . 


( iv ) எனக்குக் கொஞ்சம் தமிழ் 

தெரியும் . 
Substitute 
நல்லா 


எனக்கு நல்லாத் தமிழ் தெரியும் . 


f . Transformation drill 


( i ) எனக்கு இந்தி புரியும் . 

எனக்கு ஆங்கிலம் புரியும் . 
பேராசிரியருக்கு மராத்தி 
புரியும் . 


உங்களுக்கு இந்தி புரியுமா ? 
உங்களுக்கு ஆங்கிலம் புரியுமா ? 
பேராசிரியருக்கு மராத்தி புரியுமா ? 


எனக்கு இந்தி மாத்திரம் புரியாது . 


எனக்குத் தமிழ் மாத்திரம் புரியாது . 


( ii ) எனக்கு இந்தி மாத்திரம் 

புரியும் . 
எனக்குத் தமிழ் மாத்திரம் 
புரியும் . 
எனக்கு ஆங்கிலம் மாத்திரம் 
புரியும் . 


எனக்கு ஆங்கிலம் மாத்திரம் 
புரியாது . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : எனக்கு ................ தமிழ் தெரியும் . ( little ) 

எனக்குக் கொஞ்சம் தமிழ் தெரியும் : 
( i ) எனக்கு இந்தி ............. ( understand ) 
( ii ) எனக்கு ஆங்கிலம் ........... ( do not understand ) 
( iii ) எனக்கு இந்தி ............. புரியும் . ( only ) 


h . Change these sentences as in the examples . 


Example : எனக்கு மராத்தி புரியும் . 

எனக்கு மராத்தி புரியாது . 
(i ) எனக்கு ஆங்கிலம் புரியும் . 
(ii ) எனக்கு இந்தி புரியும் . 


218 / An Intensive Course in Tamil 


Example : ஆமா , எனக்கு இந்தி புரியும் . 

உங்களுக்கு இந்தி புரியுமா ? 
( i ) ஆமா , எனக்கு மராத்தி புரியும் . 
( ii ) ஆமா , எனக்கு ஆங்கிலம் புரியும் . 


Example : இல்லை , எனக்கு இந்தி புரியும் . 

உங்களுக்கு இந்தி புரியாதா ? 
( i ) இல்லெ , எனக்கு மராத்தி புரியும் . 
( ii ) இல்லெ , எனக்கு ஆங்கிலம் புரியும் . 


Example : எனக்கு இந்தி மாத்திரம் புரியும் . 

எனக்கு இந்தி மாத்திரம் புரியாது . 
( i ) எனக்குத் தமிழ் மாத்திரம் புரியும் . 
( ii ) எனக்கு மராத்தி மாத்திரம் புரியும் . 


i . Frame sixteen sentences from the table given below . 


Example : எனக்கு இந்தி புரியும் . 


நான் 
சுந்தரம் 


இந்தி 
ஆங்கிலம் 
தமிழ் 
மராத்தி 


புரியும் 
புரியாது 


j . Here is some information . Put it all together in one sentence using the 

same order as in the example given below . 


Exarple : நான் 

ஆப்பிள் 

வேணும் 
எனக்கு ஆப்பிள் வேணும் . 


(ii ) யாரு 


( i ) அப்பா 
என்ன 
வேணும் 


புரியும் 


( iv ) நீங்க 


( iii ) நீங்க 

நாவல் 
பிடிக்கும் 


தெரியும் 


( v ) யாரு 


மூணு 
பழம் 
வேண்டாம் 


(vi ) இவன் 

பத்து 
பழம் 
போதும் 


Lesson 23 / 219 


( viii ) நீங்க 

எத்தனெ 


( vii) அவரு 

வேறே 
ஒண்ணும் 
தெரியாது 


வீடு 


வேணும் 


( x ) யாரு 


{ ix ) நான் 

பத்து 
ரூபாய் 
வேண்டாம் 


ஒரு 
டஜன் 
பழம் 
வேணும் 


(xi ) நீ 


( xii ) நீ 

ஒரு 


எத்தனெ 
ஆரஞ்சுப்பழம் 
வேணும் 


கடிகாரம் 


போதாது 


( xiii ) நீங்க 

எந்த 
புஸ்தகம் 
பிடிக்கும் 


( xiv ) நீ 

ரெண்டு 
பழம் 
வேணும் 


( xv ) அவன் 

ஆங்கிலம் 
மாத்திரம் 
தான் 
புரியும் 


( xvi ) நீங்க 

ரசகுல்லா 
நல்லா 
பிடிக்கும் 
-ஆ 


(xvii ) நான் 

நாலு 
முக்கால் 
ரூபாய் 
வேணும் 


( xviii ) நீங்க 

அந்த 
பையன் 
தெரியும் 


( xx ) அவரு 


( xix ) நீங்க 

சுந்தரம் 
தெரியும் 


அவன் 


தெரியாது 


k . Answer these questions . 
( i ) நீங்க யாரோடெ மாணவரு 

? 
( ii ) உங்க சிநேகிதரு பேரு என்ன ? 
( iii ) உங்க சிநேகிதருக்குத் தமிழ் தெரியுமா ? 
( iv ) உங்களுக்கு ஆங்கிலம் நல்லாப் புரியுமா ? 


220 / An Intensiue Course in Tamil 


( v ) உங்களுக்குப் பிரஞ்சு மொழி புரியுமா ? 
( vi ) உங்களுக்கு உங்க தாய்மொழி மாத்திரம் தான் தெரியுமா ? 
( vii ) உங்களுக்கு மராத்தி புரியாதா ? 


VOCABULARY 


புரியும் 


understand 


புரியாது 


do not 

understand 
the Marathi 

language 


மாத்திரம் 


only 


மராத்தி 


GRAMMAR 


3. 23. 81. புரியும் is a defective verb which signifies understand . This verb 
also does not have all the required forms of conjugation as other regular verbs . 
It is common to all genders and persons . Like other defective verbs this verb 
also obligatorily requires dative as its subject. Example : 


3. 23. 81. பேராசிரியருக்கு மராத்தி புரியும் . 


புரியாது do not understand is the corresponding negative form of this defec 
tive verb . Example : 


3. 23. 81. எனக்கு ஆங்கிலம் புரியாது . 


2. 23. 82 . மாத்திரம் only is an adverb which is used in the meaning of the 
limitation of quantity . Example : 

3. 23. 82. எனக்கு இந்தி மாத்திரம் புரியும் . 


Sandhi : சுந்தரம் + ஓடெ – சுந்தரத்தோடெ ( R €fer S.17 in 2.13 ) 
உங்களுக்கு + தமிழ் = உங்களுக்குத் தமிழ் ( தெரியுமா ) 
எனக்கு + கொஞ்சம் எனக்குக் கொஞ்சம் ( தமிழ் தெரியும் . ) 

( Refer S. 18 in 2.14 ) 
நல்லா + புரியுமா - நல்லாப் புரியுமா 
நல்லா + புரியாது - நல்லாப் புரியாது ( Refer S. 21 in 3.20 ) 
பேராசிரியரு + ஓடெ – பேராசிரியரோடெ ( Refer S.3 in 1.2 ) 


UNIT 4 


LESSON 24 


VISITING A FRIEND S HOUSE 


DIALOGUE 


மூர்த்தி : ஸார் ! வரலாமா ? 


May ( 1 ) come ( in ) , sir ? 


சுந்தரம் : அட ! மூர்த்தியா ? 

வணக்கம் ! வாங்க , 
உக்காருங்க. 


Oh ! Is he Mr. Murthi ? Vanakkam , 
Please come in , please be seated . 


மூர்த்தி : சௌக்கியமா ? 


How are you ? 


Fine , How are you ? 


சுந்தரம் : சௌக்கியம் . நீங்க 

சௌக்கியமா இருக்கு 
றீங்களா ? 


I am fine ... Is your wife not at home ? 


மூர்த்தி : ஆமா....உங்க மனெவி 

வீட்டுலே இல்லெயா ? 


: 


222 / An Intensive Course in Tamil 


சுந்தரம் : இருக்குறா... கமலா ! 

கொஞ்சம் இங்கே 
வாயேன் . 


She is ( at home ) .... Kamala , please 
come here for a while . 


கமலா : என்னங்க , என்ன 

வேணும் ? 


What ( is the matter ) ? What do ( you ) 
want ? 


சுந்தரம் : இவரு மிஸ்டர் மூர்த்தி .. 


He is Mr. Murthi ... 


கமலா : எனக்குத் தெரியும்ம் . 

இந்துக் கல்லூரியிலே 
பேராசிரியரா இருக் 


I know ( him ) . ( He ) is a professor 
in the Hindu college .. 


குறாரு . 


சுந்தரம் : சரி , ரெண்டு கப் காபி 

கொண்டு வா . 


Well , bring two cups of coffee . 


கமலா : சரிங்க . 


Yes ( I do ) . 


Shall we go to the college now ? 


மூர்த்தி : நாம இப்பக் கல்லூரிக்குப் 

போகலாமா ? 


சுந்தரம் : மொதலாவது காபியெக் 

குடிங்க... அப்புறம் , நாம 
கல்லூரிக்குப் போகலாம் . 


Please drink the coffee first ... Then 
we shall go to the college . 


மூர்த்தி : சரி . 


Alright . 


DRILLS 


a . Variation drill 


4. 24. 83. நீ கொண்டு வா .. 

நீ வா . 
நீ போ . 


நீ குடி . 


4. 24. 84. நீங்க கொண்டு வாங்க . 

நீங்க வாங்க . 
நீங்க போங்க . 
நீங்க குடிங்க . 


4. 24. 85. நீ கொண்டு வாயேன் . 

நீ வாயேன் . 
நீ குடியேன் . 


4. 24. 86. நான் வரலாமா ? 

நீங்க வரலாம் . 


Lesson 24 / 223 


4. 24. 87 . 


4. 24. 88 . 


நாம கல்லூரிக்குப் போகலாம் . 
நாம கல்லூரிக்குப் போகலாமா ? 
நாம கல்லூரிக்குப் போகலாமா ? 
சரி , நாம கல்லூரிக்குப் போகலாம் . 
அப்புறம் , நாம போகலாம் . 
அப்புறம் , நாம போகலாமா ? 


4. 24. 89 . 


b . Build 

up 


drill 


( i ) நீ கொண்டு வா . 
கொண்டு வா 


நீ கொண்டு வா . 
கொண்டு வா 
நீ கொண்டு வா . 


நீ 


(ii ) நீங்க உக்காருங்க . 

உக்காருங்க 
நீங்க 


நீங்க உக்காருங்க . 
உக்காருங்க 
நீங்க உக்காருங்க . 


( iii ) நீ குடியேன் . 


குடியேன் 


நீ குடியேன் . 
குடியேன் 
நீ குடியேன் . 


நீ 


நாம கல்லூரிக்குப் போகலாம் . 


( iv ) நாம கல்லூரிக்கு போக 

லாம் . 
போகலாம் 
கல்லூரிக்கு 
நாம 


போகலாம் 
கல்லூரிக்குப் போகலாம் 
நாம கல்லூரிக்குப் போகலாம் . 


C.I 


Expansion drill 


( i ) நீ கொண்டுவா. 
காபி கொண்டு வா 
ஒரு கப் கொண்டு வா 


நீ கொண்டுவா . 
நீ காபி கொண்டு வா . 
நீ ஒரு கப் காபி கொண்டுவா. 


( ii ) நீங்க குடிங்க . 

காபியெக் குடிங்க 
மொதலாவது குடிங்க 


நீங்க குடிங்க . 
நீங்க காபியெக் குடிங்க . 
நீங்க மொதலாவது காபியெக் 


குடிங்க. 


( iii ) நீ வாயேன் . 

இங்கே வாயேன் 
கொஞ்சம் வாயேன் 


நீ வாயேன் . 
நீ இங்கே வாயேன் . 
நீ கொஞ்சம் இங்கே வாயேன் . 


( iv ) நாம போகலாமா ? 

கல்லூரிக்குப் போகலாமா ? 
இப்பப் போகலாமா ? 


நாம போகலாமா ? 
நாம கல்லூரிக்குப் போகலாமா ? 
நாம இப்பக் கல்லூரிக்குப் 
போகலாமா ? 


224 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 


( i ) Q ; நான் வரலாமா ? 

A : வாங்க . 


( ii ) Q : நாம கல்லூரிக்குப் போகலாமா ? 

A : சரி , நாம கல்லூரிக்குப் போகலாம் . 
( iii ) Q : நீங்க சௌக்கியமா இருக்குறீங்களா ? 

A : ஆமா , நான் சௌக்கியமா இருக்குறேன் . 


e . Substitution drill 


( i ) நீ கொண்டு வா . 

Substitute 


நீ கொண்டு வா . 


வா 


போ 
உக்காரு 
குடி 


நீ வா . 
நீ போ . 
நீ உக்காரு . 


நீ குடி . 


நீங்க வாங்க . 


( ii ) நீங்க வாங்க . 

Substitute and change the 
verb suitably , 
கொண்டு வா 
போ 


நீங்க கொண்டு வாங்க . 
நீங்க போங்க . 
நீங்க குடிங்க . 


குடி 


நாம போகலாம் . 


( iii ) நாம போகலாம் . 

Substitute 
நாங்க 
நான் 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க போகலாம் . 
நான் போகலாம் . 
நீ போகலாம் . 
நீங்க போகலாம் . 
அவன் போகலாம் . 
அவ போகலாம் . 
அவரு போகலாம் . 
அவங்க போகலாம் . 
அது போகலாம் . 


அவ 


அவரு 
அவங்க 


அது 


நான் வரலாமா ? 


( iv ) நான் வரலாமா ? 

Substitute and change the verb 
suitably . 
போ 
உக்காரு 
கொண்டுவா 


நான் போகலாமா ? 
நான் உக்காரலாமா ? 
நான் கொண்டு வரலாமா ? 


Lesson 24 / 225 


நாம கல்லூரிக்குப் போகலாம் . 


( v ) நாம கல்லூரிக்குப் போகலாம் . 

Substitute 
அறெக்கு 
வீட்டுக்கு 
ஹாஸ்டலுக்கு 
பள்ளிக்கூடத்துக்கு 


நாம அறெக்குப் போகலாம் . 
நாம வீட்டுக்குப் போகலாம் . 
நாம ஹாஸ்டலுக்குப் போகலாம் . 
நாம பள்ளிக்கூடத்துக்குப் 
போகலாம் . 


f . Transformation drill 
(i ) நீ கொண்டு வா . 

நீ வா . 
நீ போ . 


நீ கொண்டு வாயேன் . 
நீ வாயேன் . 
நீ போயேன் . 
நீ குடியேன் . 


நீ குடி . 


( ii ) நீ கொண்டு வா . 

நீ வா . 
நீ போ . 


நீங்க கொண்டு வாங்க . 
நீங்க வாங்க . 
நீங்க போங்க . 
நீங்க குடிங்க. 


நீ குடி . 


EXERCISES 


1 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நீ 

...... ( bring ) 

நீ கொண்டுவா . 
( i ) நீ 

(( sit ) 
( ii ) நீ 

( go ) 
( iii ) நீ 

( come ) 
( iv ) நீ 

( drink ) 
( v ) நீ ஒரு . 

.............காபி கொண்டு வா . ( cup ) 
( vi ) நீ ஒரு கப் ................ கொண்டு வா . ( coffee ) 
( vii ) 

நாம போகலாம் . ( afterwards ) 
( viii ) 

நாம போகலாம் . ( alright ) 


h . Fill in the blanks in the following sentences with the correct pronouns 

required .. 


..... 


( ii ) 
( iii ) 
( iv ) 


..வாங்க . 
போகலாம் . 
கொண்டு வா . 
குடியேன் . 


226 / An Intensive Course in Tamil 


i . Match the following . 


வா 


நீங்க 
நீ 
நீ 
நாம 


குடிங்க 


போகலாம் 
கொண்டுவாயேன் 


j . Fill in the blanks with the suitable case forms of the nouns given in paren 

theses . 


( i ) என் மனெவி ............ 

..........இருக்குறா. ( வீடு ) 
( ii ) இவரு................ பேராசிரியரா இருக்குறாரு .( கல்லூரி ) 
( iii ) எனக்கு ............... தெரியும் . ( மூர்த்தி ) 
( iv ) நீங்க ...... 

குடிங்க . ( காபி ) 
(v ) நாம் ...... 

போகலாம் . ( கல்லூரி ) 


k . Transform the following as in the models given below . 


Model : நீ காபி கொண்டு வா . 

நீங்க காபி கொண்டு வாங்க . 


( i ) நீ வா . 
(ii ) நீ காபியெக் குடி . 
( iii ) நீ உக்காரு . 
( iv ) நீ போ . 


Model : நீ வா . 


நீ வாயேன் . 


( i ) நீ காபி கொண்டு வா . 
( ii ) நீ போ . 


( iii ) நீ குடி . 


Model : நீ வா . 

நீ வரலாம் . 


( i ) நீ காபி கொண்டுவா 
( ii ) நீ உக்காரு . 
( iii ) - நீ போ . 


Model : நான் வரலாம் . 

நான் வரலாமா ? 
( i ) நாம போகலாம் . 
( ii ) நாம கொண்டு வரலாம் . 
(ii ) நான் உக்காரலாம் . 


Lesson 24 / 227 


1. Frame sentences from the tables given below .. 


Example : நாம கல்லூரிக்குப் போகலாம் . 


நாம் 


கல்லூரி 


போகலாம் 
வரலாம் 


Example : நீ வா 


வா 


நீ 


போ 
கொண்டுவா 
உக்காரு 
குடி 


m . Join the following according to the sandhi rules . 


( i ) வா + ஏன் : 
போ + ஏன் : 
கொண்டுவா + ஏன் : 


( ii ) கல்லூரி + இலே : 

காபி + இலே : 
(iii ) காபி + எ : 

கல்லூரி + எ : 


குடி + ஏன் : 


n , 


Answer these questions . 


( i ) ராதா யாரு ? 
( ii ) மூர்த்தி என்னவா இருக்குறாரு ? 
( iii ) கமலா மூர்த்தியோடெ மனெவியா ? 
( iv ) மூர்த்தி எங்கே பேராசிரியரா இருக்குறாரு ? 
( v ) மிஸ்டர் மூர்த்தியெக் கமலாவுக்குத் தெரியுமா ? 
( vi ) சுந்தரம் சௌக்கியமா இருக்குறாரா ? 


VOCABULARY 


வா 


come 


அட ! 


an exclamation 
showing surprise 
sit 
for a while 


உக்காரு 
கொஞ்சம் 


சௌக்கியமா ? how are you ? 
என்னங்க ? what is the 

matter ? 
கப் 

cup 
கொண்டுவா 

bring 
குடி 

drink 


சரி 
காபி 
போ 
அப்புறம் 


alright 
coffee 
go 
then , afterwards 


228 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


4. 24. 83. Sentences like 6 087 Gaun you bring , UN you come etc. , 
are called imperatives . Every imperative sentence has a predicate , but may or 
may not have a subject. That is , the subject is understood by the following 
imperative verb . This verb has no tenisz marker . Almost all the verbal roots 
can have the function of imperative in the second person non -honorific singular 

you . There is no explicit marker to indicate imperative in this type of 
sentences . Example : 


4. 24. 83 . 


நீ கொண்டுவா . 
நீ வா .. 


4. 24. 84. The second person plural / singular honorific imperative is formed 
by adding the suffix - as to the stem of a verb . Example : 


4. 24. 84. 18 DATOSTOJI .. 

நீங்க வாங்க . 


4. 24. 85. -67 607 is the particle which is used in the sense that the choice is 
left to the hearer to perform the action . Example : 


4. 24. 85 . 


நீ கொண்டு வாயேன் . 
நீ குடியேன் . 


4. 24. 86. -QUILD is a kind of imperative marker which is used in the sense of 
granting permission to the hearer to carry out the action . As against the impe 
rative markers, this is immediately suffixed to the infinitive form of a verb . 
This can cooccur with any noun or pronoun . They do not either agree in 
number or in gender . Example : 


4. 24. 86. BTGOT UT GUILDIT ? 

நீங்க வரலாம் .. 


4. 24. 87. The verbis such as om come and Coun go are that which always 
select a case in which the noun denotes location . The noun and the case 
marker so in the following sentences express the meaning of direction . 


4. 24. 87 . 


நாம கல்லூரிக்குப் போகலாம் . 
நாம கல்லூரிக்குப் போகலாமா ? 


The sentences in 4.24.87 are otherwise called hortatory imperatives . In this , 
the imperative marker - un is suffixed to the infinitive form of a verb in the 
first person inclusive plural . 


CUN go and our come are irregular verbs . The infinitive forms for these 
verbs respectively are Couns and our . 
4.24.88 . of means alright . See the usage of this form in the following 
example 


Lesson 24 / 229 


4. 24. 88 . 

நாம கல்லூரிக்குப் போகலாமா ? 

சரி ( நாம கல்லூரிக்குப் போகலாம் . ) 
The affirmative is given in parentheses because it is redundant when sf 
alright is used . 


4.24.89 . அப்புறம் then , afterwards etc. , is a sentence adverb . Example : 


4. 24. 89. அப்புறம் , நாம போகலாம் . 


Sandhi : 
இருக்குறீங்க + ஆ – இருக்குறீங்களா ? 

( Refer S. 19 in 2.14 ) 
வீடு + லே -- > வீட்டுலே ( Reter s ; 16 in 2.13 ) 
மூர்த்தி + ஆ -- > மூர்த்தியா 
கல்லூரி + இலே - கல்லூரியிலே ( Refer s . 8 in 1.5 ) 
இந்து + கல்லூரி -- > இந்துக்கல்லூரி ( Refer S. 4 in 1.2 ) 
கல்லூரிக்கு + போகலாமா --> கல்லூரிக்குப் போகலாமா ? 

( Refer S. 18 in 2.14 ) 
காபியெ + குடிங்க காபியெக் குடிங்க ( Refer S. 20 in 2.17 ) 


UNIT 4 


LESSON 25 


BUYING A BUS TICKET 


DIALOGUE 


மூர்த்தி : கண்டக்டர் ஸார் ! விருது - 

நகருக்கு ஒரு டிக்கெட் 
வேணும் .... இப்பப் பஸ் 
இருக்குதா ? 


Conductor sir ! I want a ticket to 
Virudhunagar ... Is there ( any ) bus 
now ( to Virudhunagar ) ? 


Yes , sir ... Shall ( I ) give ticket ? 


கண்டக்டர் : ஆமாங்க ....டிக்கெட் 

கொடுக்கட்டுமா ? 


மூர்த்தி : கொடுங்க . எனக்கு ஒரு 

அரெ டிக்கெட்டும் 
தாங்க . 


Please give . Please give me one half 
ticket too .. 


கண்டக்டர் : நீங்க ஆறு ரூபாய் 

அம்பது பைசா 
கொடுங்க 


Please give six rupees and fifty 
paise . 


Lesson 25 / 231 


மூர்த்தி : என்கிட்டெச் சில்லறெ 

இல்லெ .... பத்து ரூபாய் 
நோட்டுத் தரட்டுமா ? 


I do not have change ... Shall ( I ) give 
a ten rupee note ? 


Alright , give ( it ) sir ... Please take 
the ticket . Please check ( the ticket ). 


கண்டக்டர் : சரி , கொடுங்க .... 

இந்தாங்க டிக்கெட் . 
சரியா இருக்குதா.... 
பாருங்க . 


மூர்த்தி : சரியா இருக்குதுங்க.... 

மீதிப் பணம் ? 


( It is ) correct ... ( How about ) the 
balance ? 


கண்டக்டர் : சில்லறெ இல்லெ .... 

பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 
நீங்க வேகமா வண்டி 
யிலே ஏறுங்க. 


( I ) do not have change ... Let passen 
gers come . Please get into the bus 
quickly .. 


மூர்த்தி : வண்டி நம்பர் ? 


( What is the ) number of the bus . ? 


கண்டக்டர் : வண்டி நம்பர் நூத்தி 

ஆறு ...டிரைவர் ! 
கௌம்பலாமா ? 


The number of the bus is one hundred 
and six ... Driver ! shall ( we ) start ? 


டிரைவர் : சரி , கௌம்பலாம் . 


Yes , ( we ) shall start . 


DRILLS 


a . Variation drill 


4. 25. 90. நான் கொடுக்கட்டுமா ? 

நான் தரட்டுமா ? 
நான் ஏறட்டுமா ? 


4. 25. 91. பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

பாஸஞ்சர்ஸ் வரட்டுமா ? 
பாஸஞ்சர்ஸ் ஏறட்டுமா ? 
பாஸஞ்சர்ஸ் ஏறட்டும் . 


4. 25.92 . நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க . 

நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க . 


4. 25. 93. நீங்க வண்டியிலே ஏறுங்க . 

நீங்க ஸீட்லே உக்காருங்க . 


b . Build up drill 


( i ) நான் கொடுக்கட்டுமா ? 
கொடுக்கட்டுமா ? 
நான் 


நான் கொடுக்கட்டுமா ? 
கொடுக்கட்டுமா ? 
நான் கொடுக்கட்டுமா ? 


232 | An Intensive Course in Tamil 


( ii ) பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

வரட்டும் 
பாஸஞ்சர்ஸ் 


பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 
வரட்டும் 
பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 


( iii ) நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் 

தாங்க . 
தாங்க 
டிக்கெட் 
ஒரு 
எனக்கு 
நீங்க 


நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் 
தாங்க . 
தாங்க 
டிக்கெட் தாங்க 
ஒரு டிக்கெட் தாங்க 
எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க 
நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் 
தாங்க . 


( iv ) நீங்க வண்டியிலே ஏறுங்க . 

ஏறுங்க 
வண்டியிலே 
நீங்க 


நீங்க வண்டியிலே ஏறுங்க . 
ஏறுங்க 
வண்டியிலே ஏறுங்க 
நீங்க வண்டியிலே ஏறுங்க . 


c . Expansion drill 


( i ) நான் கொடுக்கட்டுமா ? 
ஒரு டிக்கெட் கொடுக் 
கட்டுமா ? 


நான் கொடுக்கட்டுமா ? 
நான் ஒரு டிக்கெட் கொடுக் 
கட்டுமா ? 


( ii ) பாஸஞ்சர்ஸ் ஏறட்டும் . 

வண்டியிலே ஏறட்டும் . 


பாஸஞ்சர்ஸ் ஏறட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் வண்டியிலே 
ஏறட்டும் . 


( iii ) நீங்க ஏறுங்க . 

வண்டியிலே ஏறுங்க 
வேகமா ஏறுங்க 


நீங்க ஏறுங்க. 
நீங்க வண்டியிலே ஏறுங்க . 
நீங்க வேகமா வண்டியிலே 
ஏறுங்க . 


1 


d . Question - Answer drill 


( i ) Q : பத்து ரூபாய் தரட்டுமா ? 

A : சரி , கொடுங்க . 
( ii ) Q : வண்டி நம்பர் என்ன ? 

A : வண்டி நம்பர் நூத்தி ஆறு . 
( iii ) Q ; டிரைவர் ! கெளம்பலாமா ? 

A : சரி , கௌம்பலாம் . 


Lesson 25 / 233 


e . 


Substitution drill 


நான் கொடுக்கட்டுமா ? 


( i ) நான் கொடுக்கட்டுமா ? 

Substitute and change the 
verb suitably . 
பார் 


நான் பார்க்கட்டுமா ? 
நான் குடிக்கட்டுமா ? 


குடி 


நான் தரட்டுமா ? 


( ii ) நான் தரட்டுமா ? 

Substitute : 


வா 


போ 
கொண்டுவா 
உக்காரு 


நான் வரட்டுமா ? 
நான் போகட்டுமா ? 
நான் கொண்டு வரட்டுமா ? 
நான் உக்காரட்டுமா ? 
நான் ஏறட்டுமா ? 


ஏறு 


பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 


( iii ) பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

Substitute 
அவன் 
இவன் 
அவ 
இவ 
அவரு 
இவரு 
அவங்க 
இவங்க 
அது 
இது 


அவன் வரட்டும் . 
இவன் வரட்டும் . 
அவ வரட்டும் . 
இவ வரட்டும் . 
அவரு வரட்டும் . 
இவரு வரட்டும் . 
அவங்க வரட்டும் . 
இவங்க வரட்டும் . 
அது வரட்டும் . 
இது வரட்டும் . 


பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 


( iv ) பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

Substitute and change the verb 
suitably . 
தா 
கொண்டுவா 
போ 
உக்காரு 

ஏறு 
( v ) நாம கெளம்பலாம் . 

Substitute and change the verb 
suitably . 


பாஸஞ்சர்ஸ் தரட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் கொண்டுவரட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் போகட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் உக்காரட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் ஏறட்டும் . 


நாம கௌம்பலாம் . 


வா 


தா 
கொண்டுவா 
ஏறு 
உக்காரு 


நாம வரலாம் . 
நாம தரலாம் . 
நாம கொண்டுவரலாம் . 
நாம ஏறலாம் . 
நாம உக்காரலாம் . 


234 / An Intensive Course in Tamil 


நீங்க வண்டியிலே ஏறுங்க . 


( vi ) நீங்க வண்டியிலே ஏறுங்க. 

Substitute 
பாருங்க 
உக்காருங்க 
வாங்க 
போங்க 
கொண்டுவாங்க 


நீங்க வண்டியிலே பாருங்க . 
நீங்க வண்டியிலே உக்காருங்க . 
நீங்க வண்டியிலே வாங்க . 
நீங்க வண்டியிலே போங்க . 
நீங்க வண்டியிலே கொண்டு 
வாங்க . 


f. Transformation drill 


( i ) பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

பாஸஞ்சர்ஸ் ஏறட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் கொடுக்கட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் போகட்டும் . 
பாஸஞ்சர்ஸ் கெளம்பட்டும் . 


பாஸஞ்சர்ஸ் வரட்டுமா ? 
பாஸஞ்சர்ஸ் ஏறட்டுமா ? 
பாஸஞ்சர்ஸ் கொடுக்கட்டுமா ? 
பாஸஞ்சர்ஸ் போகட்டுமா ? 
பாஸஞ்சர்ஸ் கௌம்பட்டுமா ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நீ 

........ ( give ) 
நீ கொடு . 


( i ) நீ 

( give ) 
( ii ) நீ 

( check ) 
( iii ) நீ 

( get into ) 
( iv ) நீ 

( start ) 
( v ) ...... நம்பர் நூத்தி ஆறு . ( bus , vehicle ) 
( vi ) என் கிட்டெ ...... இல்லெ . ( change ) 
( vii ) நீங்க 

+ ஆ ஏறுங்க . ( quickness ) 
( viii ) நீங்க ......... பைசா கொடுங்க . ( fifty ) 

( ix ) வண்டி நம்பர்.................(one hundred and six ) 
h . Fill in the blanks with the correct pronouns required . 


( i ) 

கெளம்பலாம் . 
( ii ) 

பாருங்க . 
( iii ) 

... கொடுக்கட்டுமா ? 
( iv ) 

ஏறட்டும் . 
i . Fill in the blanks with the suitable case forms of the nouns/ pronouns 
given in parentheses. 
( i ) 

ஒரு டிக்கெட் வேணும் . ( நான் ) 
(ii ) 

..சில்லறெ இல்லெ . ( நான் ) 
(iii) நீங்க ................ ஏறுங்க . ( வண்டி ) 


.... * 


Lesson 25 / 235 


| 


( iv ) நீங்க .... 
( v ) நீங்க 
( vi ) நீங்க 


உக்காருங்க . ( ஸீட் ) 
டிக்கெட் தாங்க . ( நான் ) 
... அம்பது பைசா கொடுங்க . ( நான் ) 


j . Match the following. 


நீங்க 


நான் 


கொடுக்கட்டும் .. 
ஏறட்டும் 
தாங்க 


பாஸஞ்சர்ஸ் 


k . Transform the following as in the models given below . 


Model : பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

பாஸஞ்சர்ஸ் வரட்டுமா ? 
( i ) அவன் குடிக்கட்டும் . 
( ii ) அவன் வரட்டும் . 
( iii ) பாஸஞ்சர்ஸ் ஏறட்டும் . 


Model : நீங்க வண்டியிலே ஏறுங்க . 

நீ வண்டியிலே ஏறு . 
( i ) நீங்க வண்டியிலே பாருங்க. 
(ii ) நீங்க வண்டியிலே உக்காருங்க . 


1. Frame sentences from the tables given below . 


Example : எனக்கு ஒரு டிக்கெட் வேணும் . 


நான் 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 


ஒரு டிக்கெட் வேணும் 


Example : என்கிட்டெச் சில்லறெ இல்லெ . 


நான் 
நீ 
நாம 
அவன் 


சில்லறெ இல்லெ 


236 / An Intensive Course in Tamil 


Example : நீங்க கல்லூரிக்கு வாங்க . 


நீங்க 


கல்லுாா 


งบ T 
போ 
கௌம்பு 


Example : நீங்க வண்டியிலே ஏறுங்க . 


நீங்க 


வணடி 


ஏறு 
உக்காரு 


Fxample : நீங்க எனக்குத் தாங்க . 


நீங்க 


நான் 
அவ 
அவன் 


தா 
கொடு 


m . 


Answer these questions. 


( i ) எத்தனெ மணிக்குப் பஸ் இருக்குது ? 
( ii ) மூர்த்திக்கு ஒரு அரெ டிக்கெட்டும் வேணுமா ? 
( iii ) யாருகிட்டெச் சில்லறெ இல்லெ ? 
(iv ) வண்டி நம்பர் என்ன ? 
( v ) மூர்த்திக்கு என்ன வேணும் ? 
( vi ) மூர்த்திகிட்டெ எத்தனெ ரூபாய் இருக்குது ? 
( vii ) உங்களுக்கு முழு டிக்கெட் வேணுமா ? 
( viii ) உங்க குழந்தெக்கு அரெ டிக்கெட் போதுமா ? 
( ix ) உங்ககிட்டெ இப்பச் சில்லறெ இருக்குதா ? 


VOCABULARY 


கண்டக்டர் 


கொடு 


பஸ் 
அரெ டிக்கெட் 
அம்பது 
நோட்டு 
பாரு 
பாஸஞ்சர்ஸ் 


conductor 
bus 
half ticket 
fifty 
currency 
check 
passangers 
bus , vehicle 
one hundred and 

six ( 106 ) 
start 


டிக்கெட் ticket 

give 
தா 

give 
சில்லறெ chainge 
म 

correct 
மீதிப்பணம் balance 
வேகம் quickness 
ஏறு 

get into 
டிரைவர் driver 


வண்டி 


நூத்தி ஆறு 


கௌம்பு 


Lesson 25 / 237 


GRAMMAR 


4.25.90 . The suffix - ட்டும் is used as a kind of imperative marker . It is added 
to the infinitives like the suffix - லாம் ( Refer 4.24.86 ) and signifies permission 
to perform the action indicated by the verb as in the following examples . 


வர ட்டும் 

வரட்டும் let ( someone ) come 
தர - ட்டும் தரட்டும் let ( someone ) give 
ஏற -ட்டும் ஏறட்டும் let ( some one ) get into 
கொடுக்க ட்டும் கொடுக்கட்டும் let (someone ) give etc. 


This form of imperative is called permissive imperative . This is common to 
all numbers and genders . But it cooccurs only with the first and third persons . 
In the first person it always occurs in the form of yes - no questions . Example : 


4. 25. 90. நான் கொடுக்கட்டுமா ? 

நான் தரட்டுமா ? 


The verb root தா give has தர as its infinitive form . 
4.25.91 . In the third person , the permissive imperative occurs in the forms 
of affirmative and yes - no question . Example : 


4. 25. 91. பாஸஞ்சர்ஸ் வரட்டும் . 

பாஸஞ்சர்ஸ் ஏறட்டுமா ? 


Tamil verbs are divided on the basis of their form into two main classes 
namely strong verbs and weak verbs . The strong verbs take - so whenever 
they are inflected for various grammatical categories in the domain of verb 
phrase . On the contrary , various grammatical markers are immediately added 
to the weak verb stems . See the following examples : 


Weak verbs 


வரட்டுமா ? 
ஏறட்டுமா ? 
தரட்டுமா ? 


Strong verbs 
குடிக்கட்டுமா ? 
பார்க்கட்டுமா ? 
கொடுக்கட்டுமா ? 


We shall see the distinction between strong and weak ver ss in greater detail 
in Unit 5 . 


4.25.92 . Consider the following sentences . 
4. 25.92 . நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க . 

நீங்க எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க . 


The verbs like தா give , கொடு give etc. , always select two cases in order 
namely indirect and direct objects. The indirect object is expressed by any 
noun and the case marker -க்கு or - அக்கு or -உக்கு . டிக்கெட் ticket is the 
direct object . Here the objective marker -ot is not marked explicitly . 


238 / An Intensive Course in Tamil 


4.25.93 . The verbs like ஏறு get into , உக்காரு sit etc. , will obligatorily 
select the locative case that is expressed by a noun and the case marker -CGU 
or - இலே or -உலே . Example : 


4. 25. 93. நீங்க வண்டியிலே ஏறுங்க. 

நீங்க ணீட்லே உக்காருங்க . 


Sandhi 22. The consonants க் , ச் , த் , and i are always doubled after the case 
suffix - கிட்டெ ( locative of possession ) . Example : 


என்கிட்டெ + சில்லறெ - என்கிட்டெச் சில்லறெ ( இல்லெ ) 


சரி + ஆ சரியா 
வண்டி + இலே வண்டியிலே ( Refer S. 8 in 1.5 ) 
மீதி + பணம் > மீதிப்பணம் ( Refer S. 4 in 1.2 ) 


UNIT 4 


LESSON 26 


BOARDING THE BUS 


DIALOGUE 


Kala , come on ; we shall get into the 
bus .. 


Daddy ! what is the number of this 
bus ? 


The number of this bus is one hund 
red and six ... Get into ( the bus ) 
slowly , dear , 


மூர்த்தி : கலா , வா ; நாம வண்டி 

யிலே ஏறலாம் . 
கலா : அப்பா ! இந்த வண்டி 

நம்பர் என்ன ? 
மூர்த்தி : இந்த வண்டி நம்பர் 

நூத்தி ஆறு .... மெதுவா 

ஏறம்மா . 
கலா : அப்பா , நான் அந்த ஓரத் 

துலே உக்காரட்டுமா ? 
மூர்த்தி : வேண்டாம் . அந்த ஓரத் 

துலே உக்காரதே....... 
இந்த ஸீட்லே உக்காரு . 
இந்தாப்பா ! அந்தப் 
பொண்ணுக்குக் 
கொஞ்சம் எடம் 
கொடப்பா . 


Daddy ! shall I sit in that corner ? 


No. Do not sit in that corner ... Sit 
on this seat , Look Mr ! ( please ) give 
some space to that girl . 

, 


240 / An Intensive Course in Tamil 


கலா : அப்பா ! இது எக்ஸ்பிரஸ் 

வண்டியா , லோக்கலா ? 


Daddy ! Is this an express bus or a 
local ? 


மூர்த்தி : இது எக்ஸ்பிரஸ் வண்டி . 


This is an express bus . 


கண்டக்டர் : ஸார் , அது சிக - 

ரெட்டா ? ....பஸ்லே 
சிகரெட் பிடிக்காதீங்க . 


Sir , is that ( you are smoking ) 
cigarette ? Don t smoke in the bus . 


மூர்த்தி : சரியப்பா . 


Alright , ( conductor ) . 


DRILLS 


a , 


Variation drill 


4. 26. 94. நீ கொடப்பா . 

நீ கொடம்மா . 
நீ ஏறம்மா. 
நீ ஏறப்பா . 


H 


4. 26. 95. நீ உக்காராதே . 

நீ ஏறாதே . 
நீ சிகரெட் பிடிக்காதே . 


4. 26. 96. நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 

நீங்க கொடுக்காதீங்க. 
நீங்க ஏறாதீங்க . 


b . Build up drill 


( i ) நீ கொடப்பா . 
கொடப்பா 
நீ 


நீ கொடப்பா . 
கொடப்பா 
நீ கொடப்பா . 


( ii ) நீ ஏறம்மா , 

ஏறம்மா 
நீ 


நீ ஏறம்மா . 
ஏறம்மா 
நீ ஏறம்மா . 


14 


(iii) நீ உக்காராதே . 

உக்காராதே 
நீ 


நீ உக்காராதே . 
உக்காராதே 
நீ உக்காராதே . 


( iv ) நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 

பிடிக்காதீங்க . 
சிகரெட் 
நீங்க 


நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 
பிடிக்காதீங்க . 
சிகரெட் பிடிக்காதீங்க 
நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 


Lesson 26 / 241 


C. Expansion drill 


( i ) நீ ஏறம்மா . 

வண்டியிலே ஏறம்மா 
மெதுவா ஏறம்மா 


நீ ஏறம்மா . 
நீ வண்டியிலே ஏறம்மா . 
நீ மெதுவா வண்டியிலே ஏறம்மா . 


( ii ) இந்தப் பொண்ணுக்குக் 
கொடப்பா . 
எடம் கொடப்பா 


இந்தப் பொண்ணுக்குக் 
கொடப்பா . 
இந்தப் பொண்ணுக்கு எடம் 
கொடப்பா . 
இந்தப் பொண்ணுக்குக் கொஞ்சம் 
எடம் கொடப்பா . 


கொஞ்சம் கொடப்பா 


நீ உக்காராதே . 
நீ அந்த ஓரத்துலே உக்காராதே . 


( iii ) நீ உக்காராதே . 

அந்த ஓரத்துலே உக்காராதே . 
( iv ) நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 

பஸ்லே சிகரெட் பிடிக்காதீங்க 


நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 
நீங்க பஸ்லே சிகரெட் பிடிக்கா 
தீங்க . 


d . Question - Answer drill 


( i ) Q : அப்பா , இந்த வண்டி நம்பர் என்ன ? 

A : இந்த வண்டி நம்பர் நூத்தி ஆறு . 
( ii ) Q ; நான் அந்த ஓரத்துலே உக்காரட்டுமா ? 

A : வேண்டாம் . அந்த ஓரத்துலே உக்காராதே. 
( iii ) Q : நான் அந்த ஓரத்துலே உக்காரட்டுமா ? 

A : வேண்டாம் . இந்த ஸீட்லே உக்காரு . 
( iv ) Q : இது எக்ஸ்பிரஸ் வண்டியா ? லோக்கலா ? 

A : இது எக்ஸ்பிரஸ் வண்டி . 


e . 


Substitution drill 


நீ கொடப்பா . 


( i ) நீ கொடப்பா . 

Substitute and 
verb suitably . 
ஏறு 


change the 


வா 


நீ ஏறப்பா . 
நீ வாப்பா . 
நீ உக்காரப்பா. 
நீ சிகரெட் பிடியப்பா . 


உக்காரு 
சிகரெட் பிடி 


நீ ஏறம்மா . 


( ii ) நீ ஏறம்மா . 

Substitute and change the verb 
suitably . 
கொடு 
உக்காரு 


நீ கொடம்மா . 
நீ உக்காரம்மா . 


242 / An Intensive Course in Tamil 


போ 
கொண்டுவா 


நீ போம்மா . 
நீ கொண்டு வாம்மா . 


நீ ஏறாதே . 


( iii ) நீ ஏறாதே 

Substitute and change the verb 
suitably . 
உக்காரு 


வா 


கொடு 


நீ உக்காராதே . 
நீ வராதே . 
நீ கொடுக்காதே . 
நீ தராதே . 
நீ சிகரெட் பிடிக்காதே . 


தா 
சிகரெட் பிடி 


நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க . 


( iv ) நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க. 

Substitute and change the verb 
suitably . 
உக்காரு 
கொடு 


வா 


நீங்க உக்காராதீங்க . 
நீங்க கொடுக்காதீங்க . 
நீங்க வராதீங்க . 
நீங்க போகாதீங்க . 
நீங்க தராதீங்க . 


போ 


தா 


நான் ஓரத்துலே உக்காரட்டுமா ? 


( v ) நான் ஓரத்துலே உக்கா 

ரட்டுமா ? 
Substitute 
வண்டியிலே 
பஸ்லே 


நான் வண்டியிலே உக்காரட்டுமா ? 
நான் பஸ்லே உக்காரட்டுமா ? 


f. Transformation drill 


( i ) நீ கொடு . 

நீ உக்காரு . 
நீ ஏறு . 
நீ போ . 


நீ கொடம்மா . 
நீ உக்காரம்மா. 
நீ ஏறம்மா . 
நீ போம்மா . 


( ii ) நீ போ . 


நீ ஏறு . 


நீ போப்பா . 
நீ ஏறப்பா . 
நீ உக்காரப்பா . 
நீ கொடப்பா . 


நீ உக்காரு . 
நீ கொடு . 


( iii ) நீ உக்காரு . 

நீ ஏறு . 
நீ கொடு . 


நீ உக்காராதே . 
நீ ஏறாதே . 
நீ கொடுக்காதே . 
நீ போகாதே . 


நீ போ , 


Lesson 26 / 243 


( iv ) நீங்க போங்க . 

நீங்க போகாதீங்க. 
நீங்க ஏறுங்க . 

நீங்க ஏறாதீங்க . 
நீங்க கொடுங்க . 

நீங்க கொடுக்காதீங்க . 
நீங்க உக்காருங்க . 

நீங்க உக்காராதீங்க . 
EXERCISES 
& Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நீ 

... ( smoke ) 

நீ சிகரெட் பிடி . 
( i ) நீ 

.............ஏறம்மா . (slowly ) 
( ii ) நான் .......... ...உக்காரட்டுமா ? ( in the corner ) 


h , Match the following . 


நீ 
நாம 
நான் 
நீ 
நீங்க 


ஏறலாம் 
உக்காரட்டுமா ? 
உக்காராதே 
சிகரெட் பிடிக்காதீங்க 
கொடப்பா 


i . Fill in the blanks in the following sentences with the correct pronouns 

required .. 


( i ) 


... 


வா . 


...... 


( iii ) 
( iv ) 

( v ) 
( vi ) 


..ஏறலாம் . 
உக்காரட்டுமா ? 
உக்காராதே . 
கொடப்பா . 
... சிகரெட் பிடிக்காதீங்க . 


j . Fill in the blanks with the suitable case forms of the nouns given in paren 


theses . 


( i ) நீ ...... 

........... ஏறம்மா . ( வண்டி ) 
( ii ) நான் ..... ...உக்காரட்டுமா ? ( ஓரம் ) 

ஏறலாம் . ( வண்டி ) 
( iv ) அந்த...... 

... எடம் கொடப்பா . ( பொண்ணு ) 
( v ) நீங்க ...... சிகரெட் பிடிக்காதீங்க . ( பஸ் ) 


(iii ) நாம் .. 


k . Transform the following as in the models given below . 


Model : நீ கொடு . 

நீ கொடப்பா . 


244 / An Intensive Course in Tamil 


( i ) நீ ஏறு . 
( ii ) நீ வா . 
(iii ) நீ தா . 


Model : நீ வா . 

நீ வாம்மா . 
( i ) நீ கொண்டுவா , 
( ii ) நீ உக்காரு . 
( iii ) நீ போ . 
( iv ) நீ கெளம்பு . 


Model : நீ கொடு . 

நீ கொடுக்காதே . 
( i ) நீ வா . 
(ii ) நீ தா . 
( iii ) நீ போ . 
( iv ) நீ கொண்டுவா . 


Model : நீங்க வாங்க . 

நீங்க வராதீங்க . 
( i ) நீங்க உக்காருங்க . 
( ii ) நீங்க ஏறுங்க . 
( iii ) நீங்க போங்க . 


1. Join the following according to the sandhi rules . 


( i ) கொடு + அம்மா : 
ஏறு + அப்பா : 
உக்காரு + அம்மா : 


( iii ) வண்டி + இலே : 

கல்லூரி + இலே : 


( ii ) ஓரம் + லே : 

எடம் + லே : 


m . 


Answer these questions . 


( i ) அந்த வண்டி நம்பர் என்ன ? 
( ii ) அந்தப் பொண்ணு பேரு என்ன ? 
( iii ) அது எக்ஸ்பிரஸ் வண்டியா ? 
( iv) அது லோக்கலா ? 


VOCABULARY 


மெதுவா 
ஸீட் 
எக்ஸ்பிரஸ் 
சிகரெட் 


slowly 
seat 
express 
cigarette 


ஓரத்துலே 
எடம் 
லோக்கல் 
சிகரெட் பிடி 


in the corner 
space , seat 
local 
smoke 


Lesson 26 / 245 


GRAMMAR 


4.26.94 . The forms such as - அப்பா and - அம்மா are very commonly added 
to the imperative verbs to denote that the speaker shows deference , respect and 
affection to the hearer . They indicate male and female respectively . Example : 
4. 26. 94. நீ கொடப்பா . 

நீ ஏறம்மா . 
Note that the final உ in the verb roots like கொடு give , ஏறு get into etc. , 
is elided when the forms - அப்பா and - அம்மா are added to them . Example : 

கொடு + அப்பா - கொடப்பா . 

ஏறு + அம்மா - ஏறம்மா . 
- ப்பா and - ம்மா are the corresponding variants of - அப்பா and - அம்மா 
( Refer 1.7 . Notes ) . They normally occur with the verbs like வா come , 
போ go etc. Example : வாம்மா , போம்மா etc. 
4.26.95 . The negative form of the imperative is indicated by the negative 
marker - ஆத்- . It is immediately added to the verb roots and followed by 
the imperative markers . - ஏ denotes singular imperative . Example : 
4. 26. 95. நீ உக்காராதே . 

நீ ஏறாதே . 


4.26.96 . - ஈங்க is the plural / singular honorific imperative marker 
which is added after the negative marker -ஆத் - Example : 
4. 26.96 . நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க. 

நீங்க கொடுக்காதீங்க . 
Like -ங்க the suffix - ஈங்க is also realized as -ஈங்கள் before the 
particle -6760r . Example : 
4.26.96 . நீங்க கொடுக்காதீங்களேன் 
Sandhi : ஓரம் + லே - ஓரத்துலே ( Refer s.17 in 2.13 ) 

அந்த + பொண்ணு - அந்தப் பொண்ணு ( Refer S. 4 in 1.2 ) 
வண்டி + இலே — வண்டியிலே 
வண்டி + ஆ வண்டியா 
சரி + அப்பா - சரியப்பா ( Refer S. 8 in 1.5 ) 


UNIT 5 


LESSON 27 


GOING TO THE MARKET 


DIALOGUE 


மூர்த்தி : வணக்கம் , ஸார் . 


Vanakkam , sir . 


Vanakkam . Where ( are you ) going ? 


சுரேஷ் : வணக்கம் . எங்கே 

போறீங்க ? 


மூர்த்தி : மார்க்கெட்டுக்குப் 

போறேன் .... நீங்க 
எங்கே போறீங்க ? 


( I am ) going to the market ... Where 
are you going ? 


சுரேஷ் : நான் கடைவீதிக்குப் 

போறேன் .... நீங்க 
எங்கேயிருந்து வறீங்க ? 
...வீட்டுலேயிருந்து 
வறீங்களா ? 


I am going to the bazaar .... Where 
are you coming from ? .... ( Are you ) 
coming from the house ? 


Lesson 27 / 247 


மூர்த்தி : ஆமா . நீங்களும் மார்க் 

கெட்டுக்கு வறீங்களா ? 


Yes . Are you also coming to the 
market ? 


சுரேஷ் : இல்லெ . நான் மார்க் 

கெட்டுலேயிருந்துதான் 
வறேன் ... நீங்க தினசரி 
மார்க்கெட்டுக்குப் 
போறீங்களா ? 


No. I am coming from the market 
only ... Are you going to the market 
daily ? 


No .... Is Professor Sundaram leaving 
for Kanyakumari tomorrow ? 


மூர்த்தி : இல்லெ .... பேராசிரியரு 

சுந்தரம் நாளெக்குக் 
கன்னியாகுமரிக்குப் 

புறப்படுறாரா ? 
சுரேஷ் : எனக்குத் தெரியாது . 


I do not know . 


Are you not going to Kanyakumari ? 


மூர்த்தி : நீங்க கன்னியாகுமரிக்குப் 

போகலெயா ? 


No , I am not going to Kanyakumari . 


சுரேஷ் : இல்லெ , நான் கன்னியா 

குமரிக்குப் போகலெ . 


மூர்த்தி : நான் வரட்டுமா ? 


Shall I take leave ( of you ) ? 


சுரேஷ் : வாங்க . 


( Please) do . 


- 


DRILLS 


a . Variation drill 


5. 27.97 . நான் போறேன் . 

நீங்க வறீங்க . 
அவரு புறப்படுறாரு . 


5. 27. 98. நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 

நீங்க எங்கே போறீங்க ? 
பேராசிரியரு கன்னியாகுமரிக்குப் புறப்படுறாரு . 
நான் மார்க்கெட்டுக்குப் போகலெ . 


5. 27. 99. நான் வீட்டுலேயிருந்து வறேன் . 

நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 
பேராசிரியரு மார்க்கெட்டுலேயிருந்து புறப்படுறாரு . 


b . Build 

up 

drill 


( i ) நான் போறேன் . 
போறேன் 
நான் 


நான் போறேன் . 
போறேன் 
நான் போறேன் . 


248 / An Intensive Course in Tamil 


( ii ) நீங்க வறீங்க . 

வறீங்க 
நீங்க 


நீங்க வறீங்க. 
வறீங்க 
நீங்க வறீங்க. 


( iii ) அவரு புறப்படுறாரு . 

புறப்படுறாரு 
அவரு 


அவரு புறப்படுறாரு . 
புறப்படுறாரு 
அவரு புறப்படுறாரு . 


நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 


( iv ) நான் மார்க்கெட்டுக்குப் 
போறேன் . 
போறேன் 
மார்க்கெட்டுக்கு 
நான் 


போறேன் 
மார்க்கெட்டுக்குப் போறேன் 
நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 


நான் வீட்டுலேயிருந்து வறேன் . 


( v ) நான் வீட்டுலேயிருந்து 
வறேன் . 
வறேன் 
வீட்டுலேயிருந்து 
நான் 


வறேன் 
வீட்டுலேயிருந்து வறேன் . 
நான் வீட்டுலேயிருந்து வறேன் . 


நான் மார்க்கெட்டுக்குப் போகலெ . 


( vi ) நான் மார்க்கெட்டுக்குப் 
போகலெ . 
போகலெ 
மார்க்கெட்டுக்கு 
நான் 


போகலெ 
மார்க்கெட்டுக்குப் போகலெ 
நான் மார்க்கெட்டுக்குப் போகலெ . 


( or ) நீங்க எங்கே போறீங்க ? 

எங்கே போறீங்க ? 
நீங்க 


நீங்க எங்கே போறீங்க ? 
எங்கே போறீங்க ? 
நீங்க எங்கே போறீங்க ? 


( viii) நீங்க எங் கயிருந்து வறீங்க ? 

எங்கேயிருந்து வறீங்க ? 
நீங்க 


நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 
எங்கேயிருந்து வறீங்க ? 
நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 


C. Expansion drill 


( i ) நான் போறேன் . 
கடெவீதிக்குப் போறேன் . 


நான் போறேன் . 
நான் கடெவீதிக்குப் போறேன் . 


( ii ) நீங்க போறீங்களா ? 

மார்க்கெட்டுக்குப் போறீங் 
களா ? 
தினசரி போறீங்களா ? 


நீங்க போறீங்களா ? 
நீங்க மார்க்கெட்டுக்குப் போறீங் 
களா ? 
நீங்க தினசரி மார்க்கெட்டுக்குப் 
போறீங்களா ? 


( iii ) நான் போகலெ . 

கன்னியாகுமரிக்குப் 
போகலெ . 


Lesson 27 / 249 
நான் போகலெ . 
நான் கன்னியாகுமரிக்குப் 
போகலெ . 


(iv ) நீங்க வறீங்களா ? 

வீட்டுலேயிருந்து வறீங்களா ? 


நீங்க வறீங்களா ? 
நீங்க வீட்டுலேயிருந்து 
வறீங்களா ? 


d . Question - Answer drill 


( i ) Q : எங்கே போறிங்க ? 

A : மார்க்கெட்டுக்குப் போறேன் . 
( ii ) Q : நீங்களும் மார்க்கெட்டுக்கு வறீங்களா ? 
\ இல்லெ , நான் மார்க்கெட்டுலேயிருந்துதான் வறேன் . 

நீங்க தினசரி மார்க்கெட்டுக்குப் போறீங்களா ? 
- இல்லெ . 
( iv ) Q : நீங்க கன்னியாகுமரிக்குப் போகலெயா ? 

A : இல்லெ . நான் கன்னியாகுமரிக்குப் போகலெ . 
( v ) Q : சுந்தரம் நாளெக்குக் கன்னியாகுமரிக்குப் 

புறப்படுறாரா ? 
A : எனக்குத் தெரியாது . 


e . 


Substitution drill 


நான் போறேன் . 


( i ) நான் போறேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
நீங்க 


நீங்க போறீங்க. 
அவரு போறாரு . 


அவரு 


நான் போறேன் . 


( ii ) நான் போறேன் . 

Substitute and conjugate 
suitably . 


வா 


தா 
கொண்டுவா 
உக்காரு 
ஏறு 
கௌம்பு 
புறப்படு 


நான் வறேன் . 
நான் தறேன் . 
நான் கொண்டுவறேன் . 
நான் உக்காருறேன் . 
நான் ஏறுறேன் . 
நான் கெளம்புறேன் . 
நான் புறப்படுறேன் . 


நீங்க வறீங்க ? 


( iii ) நீங்க வறீங்க . 

Substitute and conjugate 
suitably 
போ 


நீங்க போறீங்க . 


250 / An Intensive Course in Tamil 


தா 
கொண்டுவா 
உக்காரு 
ஏறு 
கௌம்பு 
புறப்படு 


நீங்க தறீங்க. 
நீங்க கொண்டுவறீங்க . 
நீங்க உக்காருறீங்க . 
நீங்க ஏறுறீங்க. 
நீங்க கெளம்புறீங்க . 
நீங்க புறப்படுறீங்க. 


அவரு புறப்படுறாரு . 


(iv ) அவரு புறப்படுறாரு . 

Substituie and conjugate 
suitably . 


வா 


போ 
கொண்டுவா 


தா 
உக்காரு 
ஏறு 
கௌம்பு 


அவரு வறாரு . 
அவரு போறாரு . 
அவரு கொண்டுவறாரு . 
அவரு தறாரு . 
அவரு உக்காருறாரு . 
அவரு ஏறுறாரு . 
அவரு கௌம்புறாரு . 


நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 


( v ) நான் மார்க்கெட்டுக்குப் 

போறேன் . 
Substitute 
கடெவீதிக்கு 
வீட்டுக்கு 
கன்னியாகுமரிக்கு 


நான் கடெவீதிக்குப் போறேன் . 
நான் வீட்டுக்குப் போறேன் . 
நான் கன்னியாகுமரிக்குப் 
போறேன் . 
நான் கல்லூரிக்குப் போறேன் . 


கல்லூரிக்கு 


நான் வீட்டுலேயிருந்து வறேன் 


( vi ) நான் வீட்டுலேயிருந்து 

வறேன் . 
Substitute 
கடெவீதியிலேயிருந்து 


கல்லூரியிலேயிருந்து 


நான் கடெவீதியிலேயிருந்து 
வறேன் . 
நான் கல்லூரியிலேயிருந்து 
வறேன் . 
நான் பள்ளிக்கூடத்துலேயிருந்து 
வறேன் . 
நான் ஹாஸ்டல்லேயிருந்து 
வறேன் . 


பள்ளிக்கூடத்துலேயிருந்து 


ஹாஸ்டல்லேயிருந்து 


f. Transformation drill 


நீங்க எங்கே போறீங்க ? 


( i ) நான் மார்க்கெட்டுக்குப் 
போறேன் . 
நான் வீட்டுக்குப் போறேன் . 
நான் கடெவீதிக்கு வறேன் . 


நீங்க எங்கே போறீங்க ? 
நீங்க எங்கே வறீங்க ? 


Lesson 27 / 251 


நீங்க எங்கே வறீங்க ? 
நீங்க எங்கே புறப்படுறீங்க ? 


நான் வீட்டுக்கு வறேன் . 
நான் கன்னியாகுமரிக்குப் 
புறப்படுறேன் . 
நான் கடெவீதிக்குப் புறப் 
படுறேன் . 


நீங்க எங்கே புறப்படுறீங்க ? 


நீங்க எங்கேயிருந்து போறீங்க ? 


நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 


( ii ) நான் மார்க்கெட்டுலேயிருந்து 
போறேன் . 
நான் கடெவீதியிலேயிருந்து 
வறேன் . 
நான் கன்னியாகுமரியிலே 
யிருந்து புறப்படுறேன் . 


நீங்க எங்கேயிருந்து புறப்படு 
றீங்க ? 


( iii ) நான் வீட்டுக்குப் போறேன் . 

நான் கடெவீதிக்கு வறேன் . 
நான் கன்னியாகுமரிக்குப் 
புறப்படுறேன் . 


நான் வீட்டுக்குப் போகலெ . 
நான் கடெவீதிக்கு வரலெ . 
நான் கன்னியாகுமரிக்குப் புறப் 
படலெ . 


( iv ) நான் கன்னியாகுமரியிலே 

யிருந்து புறப்படுறேன் . 
நான் கடெவீதியிலேயிருந்து 
வறேன் . 
நான் வீட்டுலேயிருந்து 
போறேன் . 


நான் கன்னியாகுமரியிலேயிருந்து 
புறப்படலெ . 
நான் கடெவீதியிலேயிருந்து 


வரலெ . 


நான் வீட்டுலேயிருந்து போகலெ . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : நான் 


க்கு போறேன் . ( market ) 
நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 
( i ) நான் ....... ....க்குப் போறேன் . ( bazaar ) 
( ii ) நீங்க.. போறீங்க ? ( where ) 
( iii ) பேராசிரியரு................. க்கு புறப்படுறாரா ? (tomorrow ) 
( iv ) நீங்க................ மார்க்கெட்டுக்குப் போறீங்களா ? ( daily ) 
( v ) பேராசிரியரு கன்னியாகுமரிக்கு................ றாரா ? ( start ) 

) 


h . Match the following. 


. 


நான் 
நீங்க 
அவரு 


புறப்படுறாரு 
போறேன் 
வறீங்க 


252 | An Intensive Course in Tamil 
i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( present) of the 

verb Coun go 


நான் கடெவீதிக்குப் ............... 
நீங்க எங்கே .... 
அவரு எப்பப் ... 


-- 


j . Write the words represented by the formula . 


Example : Gurpoor 


போ + Present 


( i) வா + Present : 
( ii ) புறப்படு + Present : 


Example : மார்க்கெட்டுலேயிருந்து மார்க்கெட்டு + 

Ablative of motion 


( i ) எங்கே + Ablative of motion : 
( ii ) வீடு + Ablative of motion : 
( iii ) கன்னியாகுமரி + Ablative of motion : 


k . Change these sentences as in the examples . 


Examples : நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 

நான் மார்க்கெட்டுக்குப் போகலெ . 


( i ) நான் கடெவீதிக்குப் போறேன் . 
(ii ) நான் வீட்டுக்குப் போறேன் . 


Example : நான் கடெவீதிக்குப் போறேன் . 

நீங்க எங்கே போறீங்க ? 
( i ) நான் கன்னியாகுமரிக்குப் போறேன் 
( ii ) நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 


Example : நான் வீட்டுலேயிருந்து வறேன் . 

நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 


( i ) நான் கடெவீதியிலேயிருந்து வறேன் . 
( ii ) நான் கன்னியாகுமரியிலேயிருந்து வறேன் . 


1. Join the following according to the sandhi rules . 


.. 


( i ) போறீங்க + ஆ : 
வறீங்க + ஆ : 

புறப்படுறீங்க + ஆ . : 
( ii ) மார்க்கெட்டு + லேயிருந்து : 


( iv ) கடெவீதி + இலே 

யிருந்து : 
கன்னியாகுமரி + இலே 

யிருந்து ...... 
( v ) எங்கே + இருந்து : 


( iii ) வீடு + லேயிருந்து : 


Lesson 27 / 253 


m . Here is some information . Put it all together in one sentence using the 

same order as in the example given below . 


! 


Example : அவரு 

மார்க்கெட் 

போ 
அவரு மார்க்கெட்டுக்குப் போறாரு . 

( ii ) நான் 

வீடு 
கல்லூரியிலேயிருந்து 
போ 


( i ) நீங்க 
அறெ 
போ 


(iv ) நீங்க 


உங்க 


(iii ) நான் 

என் 
வீடு 
போ 


ஊரு 


புறப்படு 


( vi ) அவரு 


(v ) நீங்க 
எங்கேயிருந்து 
ஹோட்டல் 


வீட்டுலேயிருந்து 
கன்னியாகுமரி 
புறப்படு 
-ஆ 


வா 


1 . 


Answer these questions . 

( 1 ) மூர்த்தி எங்கே போறாரு ? 
( ii ) சுரேஷ் எங்கே போறாரு ? 
( iii ) சுரேஷ் எங்கேயிருந்து வறாரு ? 
( iv ) மூர்த்தி தினசரி மார்க்கெட்டுக்குப் போறாரா ? 
( v ) நீங்க தினசரி மார்க்கெட்டுக்குப் போறீங்களா ? 
( vi ) நீங்க தினசரி எங்கேயிருந்து வறீங்க ? 


VOCABULARY 


மார்க்கெட் 
தினசரி 
புறப்படு 


market 
daily 
leave / start 


கடெவீதி 
நாளெக்கு 


bazaar 
tomorrow 


GRAMMAR 


5.27.97 . This unit in three lessons ( 27,28 and 29 ) deals with the verbs like 
வா come , போ go , புறப்படு leave கௌம்பு start , etc. , which form a 
class . This class of verbs determine the occurrence of the cases such as dative 
of direction , ablative of motion and sociative in a sentence . In addition to this 
the conjugation of the weak verbs in present and past tenses with their corres . 


254 / An Intensive Course in Tamil 


ponding negative is also elaborately dealt with . Attention is paid to the intro 
duction of time adverb and the particle that is used with the imperative verbs . 


Tamil verbs may be broadly classified into two, namely , finite and non - finite 
verbs . The finite verbs are those which distinguish the grammatical categories 
tense , person , number and gender . Other than tense , the grammatical catego 
ries person , number and gender are indicated by the pronominal suffixes. Thus 
a finite verb in Tamil consists of a verb stem , tense marker and pronominal 
suffix . This may be represented as follows. 


Verb stem + Tense + Pronominal suffix 


வா 


In Tamil , all the verb forms are derived from two kinds of stems . The first 
kind of stemisidentical in form with the root . It is called weak verb . 
come , Coun go . , 4PUUG start etc. , are weak verbs . The tense markers 
are immediately added to them . The second kind of stem is formed by the 
verb root and the suffix - . It is called strong verb . இரு be is a strong 
verb . Its verb stem is formed by the root and the suffix - க்கு i . e . , இருக்கு - 
( Refer 2.13 ) . This classification of verb stems in general identify the tense 
markers with which they can occur . 


There are three tenses in Tamil . They are ( i ) present tense ( ii ) past tense 
and ( iii ) future tense . The verbs are conjugated in these tenses along with 
pronominal suffixes. The present tense marker is -D- . It is added to the 
weak and strong verb stems and followed by the pronominal suffix that shows 
a relationship with the subject. The present tense marker may be added as 
follows : 


Coun + 0 + 560T CounComoor. 
வ + ற் + ஈங்க வறீங்க . 
புறப்படு + ற் + ஆரு புறப்படுறாரு . 


Note that the un come , has an alternant ou before the present tense marker 
-D 


As we mentioned earlier each finite verb in Tamil establishes a relationship 
with its subject in terms of person , number and gender . This is indicated by 
the terminations in the finite verbs called pronominal suffixes and the relation 
ship is known as concord . The pronominal suffixes vary for person and 
number in the case of third person . 


Therefore, subjects are mostly understood rather than overtly expressed in 
Tamil . A few pronominal suffixes are listed below along with their subject 
pronouns . 


BITBOT 607 
நீங்க -ஈங்க 
அவரு -ஆரு 


Lesson 25 / 255 
Example : 
5. 27 , 97. நான் போறேன் . 

நீங்க வறீங்க . 

அவரு புறப்படுறாரு . 
5.27.98 . We noticed in the lesson 2.13 that the array of cases are inherently 
understood by the verb that holds a relationship with them . Let us consider 
the following sentences . 
5. 27. 98. நான் மார்க்கெட்டுக்குப் போறேன் . 

பேராசிரியரு கன்னியாகுமரிக்குப் புறப்படுறாரு . 
The verbs like போ go , வா come , புறப்படு start etc. , establish a relation - 
ship with the case forms மார்க்கெட்டுக்கு the market - to , கன்னியாகுமரிக்கு 
Kanyakumari -to etc ,. in the meaning of direction . This may be called dative 
of direction . It is expressed mostly by a place noun and the case marker - க்கு 
i . e . , மார்க்கெட்டு + க்கு மார்க்கெட்டுக்கு , கன்னியாகுமரி + க்கு கன்னியா - 
குமரிக்கு . They are correspondingly questioned by எங்கே where . Example : 

5. 27. 98. நீங்க எங்கே போறீங்க ? 
The present tense negative is commonly expressed by the infinitive followed 
by -லெ . Example : 


வர + லெ 

வரலெ do / does not come 
போக + லெ போகலெ do / does not go 

புறப்படு + லெ புறப்படலெ do / does not start 
It does not distinguish any person or number or gender . 
Example : 
5. 27. 98 . நான் மார்க்கெட்டுக்குப் போகலெ . 

( நீங்க மார்க்கெட்டுக்குப் போகலெ . ) 

( அவரு மார்க்கெட்டுக்குப் போகலெ . etc. ) 
5.27.99 . The forms like வீட்டுலேயிருந்து the house- from மார்க்கெட்டுலே 
யிருந்து the market - from etc. , are also understood by the above mentioned 
verbs in sentences . This may be called ablative of motion . It is expressed by 
a noun , the locative case marker - லே , - இலே , -உலே in the case of inani 
mate nouns and - கிட்டெ in the case of animate ( Refer 7.35 ) and the particle 
-இருந்து , ( j.e. - லேயிருந்து , -இலேயிருந்து , -உலேயிருந்து and - கிட்டெ 
யிருந்து ) Example : 


5. 27. 99. நான் வீட்டுலேயிருந்து வறேன் . 

பேராசிரியரு மார்க்கெட்டுலேயிருந்து புறப்படுறாரு . 
The corresponding question form of the ablative of motion is எங்கேயிருந்து 
where from . Example : 

5. 27. 99. நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 


256 / An Intensive Course in Tamil 


It is important to note that the particle - இருந்து alone is suffixed to எங்கே 
where ( as well as இங்கே here and அங்கே there ) without the locative case 
marker . 


Sandhi : வறீங்க + ஆ வறீங்களா 

போறீங்க + ஆ + போறீங்களா ( Refer S.19 in 2.14 ) 
மார்க்கெட்டுக்கு + போறேன் - > மார்க்கெட்டுக்குப் போறேன் 
கடெவீதிக்கு + போறேன் — கடெவீதிக்குப் போறேன் 
எனக்கு + தெரியாது - எனக்குத் தெரியாது ( Refer s.18 in 2.14 ) 
வீடு + லேயிருந்து - வீட்டுலேயிருந்து ( Refer S.16 in 2.13 ) 
போகலெ + ஆ - போகலெயா ( Refer S.8 in 1.5 ) 


UNIT 5 


LESSON 28 


PREPARATION TO GO TO KANYAKUMARI 


DIALOGUE 


சுரேஷ் : பேராசிரியரு எப்பக் 

கன்னியாகுமரிக்குப் 
புறப்படுறாரு ? 


When is Professor ( Sundaram ) leav 
ing for Kanyakumari ? 


( He ) starts tomorrow at ten o clock 
in the morning . 


கமலா : நாளெக்குக் காலெயிலே 

பத்து மணிக்குப் 
புறப்படுறாரு . 


சுரேஷ் : நீங்களும் பேராசிரியரு 

கூடப் போறீங்களா ? 


Are you also going with Professor 
( Sundaram ) ? 


கமலா : ஆமா . நானும் பேராசிரி 

யரு கூடப் போறேன் . 


Yes , I am also going with Professor 
( Sundaram ) . 


258 / An Intensive Course in Tamil 


Is Mr. Ramu also coming to Kanya 
kumari with you ? 


சுரேஷ் : மிஸ்டர் ராமுவும் 

உங்க கூடக் கன்னியா 
குமரிக்கு வறாரா ? 


Yes . He is coming to Madurai tonight 
from Mysore along with his wife. 


கமலா : ஆமா . அவன் மைசூரு 

லேயிருந்து 
இண்ணெக்கு ராத்திரி 
அவன் மனெவிகூட 
மதுரெக்கு வரான் . 


They are starting to Kanyakumari 
immediately from Vladurai, are they 


சுரேஷ் : அவங்க மது ரெயிலே 

யிருந்து உடனே 
கன்னியாகுமரிக்குக் 
கௌம்புறாங்க , இல்லே ? 


not ? 


க ! :57 : ஆமா ... நீங்களும் எங்க - 

கூட வாங்களேன் . 


Yes .... Why don t you also come with 
us ? 


சுரேஷ் : இல்லெ . எனக்கு நெறெய 

வேலெ இருக்குது . நான் 
நாளெக்குக் காலெயிலே 
பஸ் ஸ்டாண்டுக்கு 
வறேன் . 


No. I have a lot of work . I will 
come to the bus stand tomorrow 
morning . 


கமலா : நீங்க யாருகூட வறீங்க ? 


With whom are you coming to the 
bus stand ? 
I will come with \ r . Vilraisal ) 
Shall I take leave (of you ) 


சுரேஷ் : நான் நரசய்யாகூட 

வறேன் ... வரட்டுமா ? 


கமலா : வாங்க 


Please do . 


DRILLS 


a . Variation drill 


5. 28. 100. நான் வறேன் . 

நீங்க வறீங்க . 
அவன் வறான் . 
அவரு புறப்படுறாரு . 
இவங்க கெளம்புறாங்க . 


5. 28.101 . நான் பேராசிரியரு கூடப் போறேன் . 

நீங்க பேராசிரியருகூடப் போறீங்களா ? 
ராமு உங்க கூட வறாரா ? 
நீங்க யாருகூட வறீங்க ? 


Lesson 28 / 259 


5. 28.102. 


நான்! நரசய்யாகூட ஹாஸ்டல்லேயிருந்து பஸ் 
ஸ்டாண்டுக்கு வறேன் . 
நீங்க யாருகூட ஹாஸ்டல்லேயிருந்து பஸ்ஸ்டாண் 
டுக்கு வறீங்க ? 
அவன் மனெவிகூட மைசூருலேயிருந்து மதுரெக்கு 
வறான் . 


5. 28. 103. நான் நாளெக்குக் காலெயிலே வறேன் . 

பேராசிரியரு நாளெக்குக் காலெயிலே புறப்படுறாரு . 
பேராசிரியரு எப்பப் புறப்படுறாரு . 


5. 28. 104. நீங்க எங்க கூட வாங்களேன் . 

நீங்களும் எங்ககூட வாங்களேன் . 


b . Build up drill 


( i ) அவன் வறான் . 

வறான் 
அவன் 


அவன் வறான் . 
வறான் 
அவன் வறான் . 


( ii ) இவங்க கெளம்புறாங்க . 

கௌம்புறாங்க 
இவங்க 


இவங்க கெளம்புறாங்க . 
கௌம்புறாங்க 
இவங்க கெளம்புறாங்க . 


( iii ) நான் பேராசிரியருகூடப் 

போறேன் . 
போறேன் 
பேராசிரியருகூட 


நான் பேராசிரியருகூடப் 
போறேன் . 
போறேன் 
பேராசிரியருகூடப் போறேன் 
நான் பேராசிரியருகூடப் 
போறேன் . 


நான் 


( iv ) நீங்க யாருகூட வறீங்க ? 

யாருகூட வறீங்க ? 
நீங்க 


நீங்க யாருகூட வறீங்க ? 
யாருகூட வறீங்க ? 
நீங்க யாருகூட வறீங்க ? 


( v ) பேராசிரியரு நாளெக்குக் 

காலெயிலே புறப்படுறாரு . 
புறப்படுறாரு 
காலெயிலே 
நாளெக்கு 


பேராசிரியரு நாளெக்குக் 
காலெயிலே புறப்படுறாரு . 
புறப்படுறாரு 
காலெயிலே புறப்படுறாரு 
நாளெக்குக் காலெயிலே 
புறப்படுறாரு 
பேராசிரியரு நாளெக்குக் 
காலெயிலே புறப்படுறாரு . 


பேராசிரியரு 


260 / An Intensive Course in Tamil 


நீங்களும் எங்ககூட வாங்களேன் . 


( vi ) நீங்களும் எங்ககூட 

வாங்களேன் . 
வாங்களேன் 
எங்ககூட 
நீங்களும் 


வாங்களேன் 
எங்ககூட வாங்களேன் 
நீங்களும் எங்ககூட வாங்களேன் . 


C. 


Expansion drill) 


( i ) நான் வறேன் . 
பஸ்ஸ்டாண்டுக்கு வறேன் 
ஹாஸ்டல்லேயிருந்து வறேன் 


நான் வறேன் . 
நான் பஸ்ஸ்டாண்டுக்கு வறேன் . 
நான் ஹாஸ்டல்லேயிருந்து பஸ் 
ஸ்டாண்டுக்கு வறேன் . 
நான் நரசய்யாகூட ஹாஸ்டல்லே - 
யிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 
வறேன் . 


நரசய்யாகூட வறேன் 


( ii ) பேராசிரியரு புறப்படுறாரு . 

பத்துமணிக்குப் புறப்படுறாரு . 


காலெயிலே புறப்படுறாரு 


பேராசிரியரு புறப்படுறாரு . 
பேராசிரியரு பத்துமணிக்குப் 
புறப்படுறாரு . 
பேராசிரியரு காலெயிலே பத்து 
மணிக்குப் புறப்படுறாரு . 
பேராசிரியரு நாளெக்குக் காலெ 
யிலே பத்துமணிக்குப் புறப் 
படுறாரு . 


நாளெக்குப் புறப்படுறாரு 


d . Question - Answer drill 


( i ) Q : பேராசிரியரு எப்பக் கன்னியாகுமரிக்குப் புறப்படுயரு ? 

A : நாளெக்குக் காலெயிலே பத்துமணிக்குப் புறப்படுறாரு . 
( ii ) Q : நீங்களும் பேராசிரியருகூடப் போறீங்களா ? 

A : ஆமா , நான் பேராசிரியருகூடப் போறேன் . 
( iii ) Q : ராமுவும் உங்ககூடக் கன்னியாகுமரிக்கு வறாரா ? 


A : ஆமா . 


(iv ) Q : அவங்க மதுரெயிலேயிருந்து உடனே கன்னியா 

குமரிக்குக் கெளம்புறாங்க , இல்லே ? 


A : ஆமா . 


e . 


Substitution drill 


அவன் போறான் . 


( i ) அவன் போறான் . 

Substitute and change the 
verb accordingly . 


நான் 


நான் போறேன் 
நீங்க போறீங்க. 


நீங்க 


Lesson 28 / 261 


இவன் 
அவரு 
இவரு 
அவங்க 
இவங்க 


இவன் போறான் . 
அவரு போறாரு . 
இவரு போறாரு . 
அவங்க போறாங்க . 
இவங்க போறாங்க . 


அவன் போறான் . 


( ii ) அவன் போறான் . 

Substitute and conjugate 
suitably . 


வா 


கொண்டுவா 


தா 
புறப்படு 
கௌம்பு 
உக்காரு 
ஏறு 


அவன் வறான் . 
அவன் கொண்டுவறான் . 
அவன் தறான் . 
அவன் புறப்படுறான் . 
அவன் கெளம்புறான் . 
அவன் உக்காருறான் . 
அவன் ஏறுறான் . 


அவங்க கெளம்புறாங்க . 


( iii ) அவங்க கெளம்புறாங்க . 

Substitute and conjugite 
suitably 
புறப்படு 
உக்காரு 


ஏறு 


அவங்க புறப்படுறாங்க . 
அவங்க உக்காருறாங்க . 
அவங்க ஏறுறாங்க . 
அவங்க வறாங்க . 
அவங்க கொண்டுவறாங்க . 
அவங்க தறாங்க . 
அவங்க போறாங்க . 


வா 


கொண்டுவா 


தா 


போ 


ராமு உங்ககூட வறாரா ? 


( iv ) ராமு உங்க கூட வறாரா ? 

Substitute 
பேராசிரியருகூட 
எங்ககூட 
மனெவிகூட 


ராமு பேராசிரியருகூட வறாரா ? 
ராமு எங்ககூட வறாரா ? 
ராமு மனெவிகூட வறாரா 

? 


பேராசிரியரு காலெயிலே 
புறப்படுறாரு . 


( v ) பேராசிரியரு காலெயிலே 

புறப்படுறாரு . 
Substitute 
ராத்திரி 
நாளெக்கு 


பேராசிரியரு ராத்திரி புறப்படுறாரு . 
பேராசிரியரு நாளெக்குப் 
புறப்படுறாரு . 
பேராசிரியரு இண்ணெக்குப் 
புறப்படுறாரு . 


இண்ணெக்கு 


262 / An Intensive Course in Tamil 
( vi ) பேராசிரியரு பத்துமணிக்குப் 

புறப்படுறாரு . 
Substitute 
ஒருமணிக்கு 


பேராசிரியரு பத்துமணிக்குப் 
புறப்படுறாரு . 


ரெண்டு மணிக்கு 


மூணுமணிக்கு 


பேராசிரியரு ஒருமணிக்குப் 
புறப்படுறாரு . 
பேராசிரியரு ரெண்டுமணிக்குப் 
புறப்படுறாரு . 
பேராசிரியரு மூணுமணிக்குப் 
புறப்படுறாரு . 
பேராசிரியரு நாலுமணிக்குப் 
புறப்படுறாரு . 
பேராசிரியரு அஞ்சுமணிக்குப் 
புறப்படுறாரு . 


நாலுமணிக்கு 


அஞ்சுமணிக்கு 


நீங்களும் வாங்களேன் . 


( vii ) நீங்களும் வாங்களேன் . 

Substitute and change the verb 
suitably .. 
போ 


தா 
கொண்டுவா 
புறப்படு 
கௌம்பு 
உக்காரு 


நீங்களும் போங்களேன் . 
நீங்களும் தாங்களேன் . 
நீங்களும் கொண்டுவாங்களேன் . 
நீங்களும் புறப்படுங்களேன் . 
நீங்களும் கௌம்புங்களேன் , 
நீங்களும் உக்காருங்களேன் . 
நீங்களும் ஏறுங்களேன் . 


ஏறு 


f. Transformation drill 


நீங்க யாருகூடப் போறீங்க ? 


( i ) நான் பேராசிரியருகூடப் 
போறேன் . 
நான் நரசய்யா கூட வறேன் . 
நான் ராமு கூட வறேன் . 


நீங்க யாருகூட வறீங்க ? 
நீங்க யாருகூட வறீங்க ? 


( ii ) நீங்க வாங்க . 

நீங்க போங்க . 
நீங்க புறப்படுங்க . 
நீங்க தாங்க . 


நீங்க வாங்களேன் . 
நீங்க போங்களேன் . 
நீங்க புறப்படுங்களேன் . 
நீங்க தாங்களேன் . 


நீங்க எப்ப வறீங்க ? 
நீங்க எப்பப் புறப்படுறீங்க ? 


( iii ) நான் நாளெக்கு வறேன் . 

நான் காலெயிலே 
புறப்படுறேன் . 
நான் நாளெக்குப் போறேன் . 


நீங்க எப்பப் போறீங்க ? 


Lesson ? 8 / 263 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Mcdel : பேராசிரியரு.... புறப்படுறாரு . 

( in the morning ) 
பேராசிரியரு காலெயிலே புறப்படுறாரு . 
( i ) அவன் 

வறான் . ( today ) 
( ii ) அவன் 

வறான் . ( night ) 
( iii ) அவங்க 

கௌம்புறாங்க . ( immediately ) 
( iv ) எனக்கு வேலெ இருக்குது . 

( a lot of ) 
( v ) எனக்கு நெறெய .. 

இருக்குது . ( work ) 


hh . Match the following. 


நான் 
நீங்க 
அவன் 
இவன் 
அவரு 
இவரு 
அவங்க 
இவங்க 


வறான் 
கௌம்புறாங்க 
புறப்படு றான் 
போறேன் 
புறப்படுறாங்க 
வறீங்க 
புறப்படுறாரு 
வறாரு 


i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( present) of the 

verb Cum go . 


( i ) நான் நாளெக்குப் 
(ii ) நீங்க பேராசிரியருகூடப் 
( iii ) அவன் மைசூருலேயிருந்து 
( iv ) அவரு எப்பப் ...... 
( v ) அவங்க கன்னியாகுமரிக்கும் ......... 


j . Write the words represented by the formula . 


Example : உங்ககூட 


நீங்க + Sociative 


( i ) நான் + Sociative : 
( ii ) நாங்க + Sociative : 
( iii ) நாம + Sociative : 
( iv ) நீ + Sociative 
( v ) அவன் + Sociative : 
( vi ) அவ + Sociative : 
( vii ) 9100101 + Sociative : 
( viii ) அவங்க + Sociative : 
( ix) அது + Sociative : 


264 | An Intensive Course in Tamil 


k . Change these sentences as in the examples . 


Example : அவன் மனெவி கூட வறான் . 

அவன் யாருகூட வறான் ? 


( i ) ராமு உங்ககூட வறாரு . 
( ii ) நீங்க எங்ககூட வறீங்க. 


Example : அவன் மதுரெக்கு வறான் . 

அவன் எங்கே வறான் ? 
( i ) ராமு கன்னியாகுமரிக்கு வறாரு . 
( ii ) அவங்க கன்னியாகுமரிக்குக் கெளம்புறாங்க . 


Examples : நீங்க வாங்க . 

நீங்க வாங்களேன் . 


( i ) நீங்க கொண்டுவாங்க . 
( ii ) நீங்க தாங்க . 
( iii ) நீங்க கெளம்புங்க . 


Example : பேராசிரியரு காலெயிலே புறப்படுறாரு . 

பேராசிரியரு எப்பப் புறப்படுறாரு ? 
( i ) பேராசிரியரு நாளெக்குப் புறப்படுறாரு . 
( ii ) அவங்க பத்து மணிக்குக் கெளம்புறாங்க . 
( iii ) ராமு ராத்திரி வறான் . 


1. Answer these questions . 


(i ) பேராசிரியரு எப்பக் கன்னியாகுமரிக்குப் புறப்படுறாரு ? 
( ii ) ராதா பேராசிரியரு கூடப் போறாங்களா ? 
( iii ) நீங்க கன்னியாகுமரிக்குப் போறீங்களா ? 
( iv ) ராமு மைசூருலே பிருந்து யாருகூட வறான் ? 
( v ) யாருக்கு நெறெய வேலெ இருக்குது ? 
( vi ) நீங்களும் உங்க மனெவிகூடக் கன்னியாகுமரிக்குப் 

போறீங்களா ? 


VOCABULARY 


இண்ணெக்கு to day 

உடனே 
நெறெய a lot of / much வேலெ 
பஸ் ஸ்டாண்டு bus stand 


" immediately 
* work 


GRAMMAR 


5.28.100 . - ஆன் and -ஆங்க are the pronominal suffixes of the masculine 
singular nouns / pronouns and the human plural nouns / pronouns respectively 
( Refer 5.27.97 ) . Example : 


Lesson 23 / 265 


-கூட்ட , 


5.28 . 130 . அவன் வறான் . 

இவங்க கெளம்புறாங்க . 
5.28.101 . is it is understood in the preceding lessons , the same class of verbs 
consisting of வா come போ go , புறப்படு start etc. , may also have the 
sociative case in a sentence . It is formed by a noun and the sociative marker 

Example : 
5. 28. 101. நான் பேராசிரியரு கூடப் போறேன் . 

நீங்க யாருகூட வறீங்க ? 
5.28.102 . We had noticed in the lesson ( 2.13 ) that the same case connot occur 
more than once in a simple sentence . But different cases can be sequenced in 
a simple sentence as in the following example . This does not mean that all 
the cases can be combined with each other . 
5. 28. 102. நான் நரசய்யாகூட ஹாஸ்டல்லேயிருந்து பஸ் 

ஸ்டாண்டுக்கு வறேன் . 
Note that cases such as sociative ( நரசய்யாகூட Narasaiah - with ), ablative 
of motion ( ஹாஸ்டல்லேயிருந்து hostel - from ) and dative of directici ( பஸ் 
WLITETGás bus stand - to ) are arranged in order in the above sentence . 
5.28.103 . நாளெக்கு tomorrow , காலெயிலே in the morning are time 
adverbs . In Tamil , they are mostly expressed by nouns denoting time and 
the locative case marker . Example : 

5. 28. 103. நான் நாளெக்குக் காலெயிலே வறேன் . 
எப்ப when is the corresponding question time adverb . Example : 

5. 28. 103. பேராசிரியரு எப்பப் புறப்படுறாரு ? 
5.28.104 . - ஏன் is a particle . 
The second person plural / singular honorific imperative marker -ra is realized 
as -ங்கள் before this particle . Example : 

5. 28. 104. நீங்க எங்ககூட வாங்களேன் . 
Sandhi : 23. The consonants க் , ச் , த் and ப் are always doubled after the 
sociative case suffix - கூட . Example : 
பேராசிரியருகூட + போறீங்களா - பேராசிரியரு கூடப் 

போறீங்களா ? 
உங்ககூட + கன்னியாகுமரிக்கு - உங்ககூடக் 

கன்னியாகுமரிக்கு ( வறாரா ? ) 
போறீங்க + ஆ + போறீங்களா ? ( Refer S.11 in 2.14 )) 
எப்ப + கன்னியாகுமரிக்கு - எப்பக் கன்னியாகுமரிக்குப் 

( புறப்படுறாரு ? ) ( Refer s.21 in 3. 20 ) 
கன்னியாகுமரிக்கு + புறப்படுறாரு கன்னியாகுமரிக்குப் 

புறப்படுறாரு 
நாளெக்கு + காலெயிலே – நாளெக்குக் காலெயிலே 

( Refer S.19 in 2.14 ) 


UNIT 5 


LESSON 29 


RECEIVING A FRIEND 


DIALOGUE 


Hallo Ramu , how are you ? 


சுரேஷ் : ஹலோ ராமு , 

சளக்கியமா ? 


Fine . How are you ? 


ராமு : சௌக்கியந்தான் . நீங்க 

சௌக்கியமா இருக்கு 
றீங்களா ? 


சுரேஷ் : ஆமா . எப்ப மைசூருலே - 

யிருந்து வந்தீங்க ? 


I am fine. When did ( you ) come from 
Mysore ? 


ராமு : நேத்து ராத்திரி வந்தேன் . 


I came yesterday night . 


How was the journey ? 


சுரேஷ் : பிரயாணம் எப்படி 

இ - ருந்தது ? 


Lesson 29 / 267 


ராமு : பிரயாணம் கொஞ்சம் 

கஷ்டமா இருந்தது .... 
பெங்களூருலேயிருந்து 
மதுரெக்கு உடனே பஸ் 
கெடெக்கலெ . 


The journey was a bit hard ... I did 
not get bus from Bangalore to 
Madurai immediately . 


When did ( you ) start from Bangalore ? 


சுரேஷ் : பெங்களூருலேயிருந்து 

எப்பக் கெளம்புனீங்க ? 


( I ) started yesterday afternoon . 


ராமு : நேத்து மத்தியானம் 

கெளம்புனேன் . 


Did your wife also come with you ? 


சுரேஷ் : உங்க மனெவியும் 

உங்ககூட வந்தாங்களா ? 


ராமு : இல்லெ , அவ என்கூட 

வரலெ . அவ அவ அப்பா 
வீட்டுக்குப் போனா. 


No , she did not come with ine . She 
went to her father s house . 


When did ( you ) start from the house ? 


சுரேஷ் : வீட்டுலேயிருந்து எப்பப் 

புறப்பட்டீங்க ? 


We started at nine O clock . 


ராமு : நாங்க ஒம்பது மணிக்குப் 

புறப்பட்டோம் . 


சுரேஷ் : பேராசிரியரு எங்கே ? 


Where is Professor ( Sundaram ) ? 


ராமு : அந்த ஹோட்டலுக்குப் 

போனாரு . 


( He ) went to that hotel . 


சுரேஷ் : நான் அவரெப் பார்க்க 

ட்டுமா ? 


Shall I ( go and ) see him ? 


ராமு : சரி , பாருங்க. 


Please do . 


DRILLS 


a . Variation drill 


5. 29. 105. நான் கெளம்புனேன் . 

நாங்க புறப்பட்டோம் . 
நீங்க வந்தீங்க . 
அவன் வந்தான் . 
அவ போனா. 
அவரு போனாரு . 
அவங்க வந்தாங்க . 
பிரயாணம் கஷ்டமா இருந்தது . 


268 / An Intensive Course in Tamil 
5. 29.106 . நான் வந்தேன் . 

நாங்க புறப்பட்டோம் . 
நீங்க கௌம்புனீங்க . 


அவ வரலெ . 


b . Build 

up 

drill 


( i ) நாங்க புறப்பட்டோம் . 
புறப்பட்டோம் 
நாங்க 


நாங்க புறப்பட்டோம் . 
புறப்பட்டோம் 
நாங்க புறப்பட்டோம் . 


( ii ) அவ போனா. 


போனா 


அவ போனா. 
போனா 
அவ போனா 


அவ 


பிரயாணம் கஷ்டமா இருந்தது . 


( iii ) பிரயாணம் கஷ்டமா 

இருந்தது . 
இருந்தது 
கஷ்டமா 
பிரயாணம் 


இருந்தது 
கஷ்டமா இருந்தது 
பிரயாணம் கஷ்டமா இருந்தது . 


( iv ) அவ வரலெ . 


வரலெ 


அவ வரலெ . 
வரலெ 
அவ வரலெ . 


அவ 


C. 


Expansion drill 


( i ) நாங்க புறப்பட்டோம் . 
ஒம்பதுமணிக்குப் புறப்பட் 
டோம் 
காலெயிலே புறப்பட்டோம் 


நாங்க புறப்பட்டோம் . 
நாங்க ஒம்பதுமணிக்குப் புறப்ப 
ட்டோம் . 
நாங்க காலெயிலே ஒம்பதுமணி 
க்குப் புறப்பட்டோம் . 
நாங்க இண்ணெக்குக் காலெயிலே 
ஒம்பது மணிக்குப் புறப்பட்டோம் . 


இண்ணெக்குப் புறப்பட் 
டோம் . 


( ii ) அவ போனா. 

அவளோடெ வீட்டுக்குப் 
போனா 


அவ போனா. 
அவ அவளோடெ வீட்டுக்குப் 
போனா. 


( iii ) நான் வந்தேன் . 

ராத்திரி வந்தேன் 
நேத்து வந்தேன் 


நான் வந்தேன் . 
நான் ராத்திரி வந்தேன் . 
நான் நேத்து ராத்திரி வந்தேன் . 


( iv ) அவ வரலெ . 

என்கூட வரலெ 


அவ வரலெ. 
அவ என்கூட வரலெ . 


Lesson 29 / 269 


( v ) நீங்க எப்ப வந்தீங்க ? 
மைசூருலேயிருந்து எப்ப 
வந்தீங்க ? 


நீங்க எப்ப வந்தீங்க ? 
நீங்க மைசூருலேயிருந்து எப்ப 
வந்தீங்க ? 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க எப்ப மைசூருலேயிருந்து வந்தீங்க ? 

A : நேத்து ராத்திரி வந்தேன் . 
( ii ) Q : பிரயாணம் எப்படி இருந்தது ? 

A : பிரயாணம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது . 
( iii ) Q : உங்க மனெவியும் உங்ககூட வந்தாங்களா ? 

A : இல்லெ , அவ என்கூட வரலெ . 
( iv ) Q : பேராசிரியரு எங்கே ? 

A : அந்த ஹோட்டலுக்குப் போனாரு . 
( v ) Q : நான் அவரெப் பார்க்கட்டுமா ? 

A : சரி , பாருங்க . 


C. 


Substitution drill 


நாங்க புறப்பட்டோம் . 


( i ) நாங்க புறப்பட்டோம் . 

Substitute and change the 
verb accordingly . 
நான் 
நீங்க 
அவன் 
இவன் 
அவ 
இவ 
அவரு 
இவரு 
அவங்க 
இவங்க 


நான் புறப்பட்டேன் . 
நீங்க புறப்பட்டீங்க . 
அவன் புறப்பட்டான் . 
இவன் புறப்பட்டான் . 
அவ புறப்பட்டா . 
இவ புறப்பட்டா . 
அவரு புறப்பட்டாரு . 
இவரு புறப்பட்டாரு . 
அவங்க புறப்பட்டாங்க . 
இவங்க புறப்பட்டாங்க . 


நான் வந்தேன் . 


(ii ) நான் வந்தேன் . 

Substitute and change the verb 

ccordingly. 
நாங்க 
நீங்க 
அவன் 


நாங்க வந்தோம் . 
நீங்க வந்தீங்க . 
அவன் வந்தான் . 
அவ வந்தா. 
அவரு வந்தாரு . 
அவங்க வந்தாங்க . 


அவ 


அவரு 
அவங்க 


270 / An Intensive Course in Tamil 


நாங்க புறப்பட்டோம் . 


( iii ) நாங்க புறப்பட்டோம் . 

Substitute and conjugate 
suitably . 


வா 


போ 
கௌம்பு 
கொண்டு வா 


நாங்க வந்தோம் . 
நாங்க போனோம் . 
நாங்க கெளம்புனோம் . 
நாங்க கொண்டு வந்தோம் . 


அவ போனா. 


( iv ) அவ போனா. 

Substitute and conjugate 
suitably . 


வா 


கொண்டு வா 
கௌம்பு 
புறப்படு 


அவ வந்தா . 
அவ கொண்டு வந்தா . 
அவ கௌம்புனா. 
அவ புறப்பட்டா . 


அவங்க வந்தாங்க . 


( v ) அவங்க வந்தாங்க . 

Substitute and conjugate 
suitably . 
கொண்டு வா 
கௌம்பு 
போ 
புறப்படு 


அவங்க கொண்டு வந்தாங்க . 
அவங்க கெளம்புனாங்க . 
அவங்க போனாங்க . 
அவங்க புறப்பட்டாங்க . 


அவ வரலெ . 


( vi ) அவ வரலெ . 

Substitute 
அவன் 
அவரு 
அவங்க 
நான் 
நாங்க 
நீ 
நீங்க 


அவன் வரலெ . 
அவரு வரலெ . 
அவங்க வரலெ . 
நான் வரலெ . 
நாங்க வரலெ . 
நீ வரலெ . 
நீங்க வரலெ . 


அவ என்கூட வரலெ . 


( vii ) அவ என்கூட வரலெ . 

Substitute 
எங்ககூட 
உங்ககூட 
அவன்கூட 
அவகூட 
அவருகூட 
அவங்ககூட 


அவ எங்ககூட வரலெ . 
அவ உங்ககூட வரலெ . 
அவ அவன்கூட வரலெ . 
அவ அவகூட வரலெ . 
அவ அவருகூட வரலெ . 
அவ அவங்ககூட வரலெ . 


Lesson 29 / 271 


( viii ) நான் நேத்துக் கெளம்புனேன் . நான் நேத்துக் கெளம்புனேன் . 

Substitute 
மத்தியானம் 

நான் மத்தியானம் கெளம்புனேன் . 
ராத்திரி 

நான் ராத்திரி கௌம்புனேன் . 
காலெயிலே 

நான் காலெயிலே கெளம்புனேன் . 
ரெண்டுமணிக்கு 

நான் ரெண்டுமணிக்குக் 

கெளம்புனேன் . 
இண்ணெக்கு 

நான் இண்ணெக்குக் 
கௌம்புனேன் . 


f. Transformation drill 


நீங்க எப்ப வந்தீங்க ? 
நீங்க எப்பக் கெளம்புனீங்க ? 


(i ) நான் நேத்து வந்தேன் . 
நான் மத்தியானம் 
கௌம்புனேன் . 
நான் ராத்திரி போனேன் . 


நீங்க எப்பப் போனீங்க ? 


( ii ) அவ வந்தா . 

அவ போனா. 
அவ கெளம்புனா. 
அவ புறப்பட்டா . 


அவ வரலெ . 
அவ போகலெ . 
அவ கெளம்பலெ . 
அவ புறப்படலெ . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : நான் ................ வந்தேன் . ( yesterday ) 

நான் நேத்து வந்தேன் . 
( i ) நான் ......... ---கௌம்புனேன் . ( noon ) 
( ii ) ...... எப்படி இருந்தது ? ( journey ) 
( iii ) பிரயாணம் ........... ஆ இருந்தது . ( hard ) 
( iv ) எனக்கு பஸ் .......... ( not available ) 
( v ) நீங்க அவரெப் ....... ..ங்க . ( see ) 


h . Match the following . 


போனா 


நான் 

கஷ்டமா இருந்தது 
நாங்க 

புறப்பட்டீங்க 
நீங்க 

வ்ரலெ 
அவன் 
அவ 

வந்தேன் 
இவ 

வறாரு 
அவரு 

வந்தாங்க 
அவங்க கௌம்புனான் 
பிரயாணம் புறப்பட்டோம் 


272 / An Intensive Course in Tamil 


i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 

verb un come . 


( i ) நான் மைசூருலேயிருந்து , 
( ii ) நீங்க ஒம்பது மணிக்கு . 
(( iii ) நாங்க நேத்து ................. 
( iv ) அவன் வீட்டுக்கு ... 
( v ) அவ அப்பா வீட்டுக்கு ... 
( vi ) அவரு ஹோட்டலுக்கு ..... 
( vii ) அவங்க உங்ககூட . 


j . Write the word represented by the formula. 


Example : வந்தேன் 

வா + Past 
( i ) இரு + Past : 
( ii ) கௌம்பு + Past : 
( iii ) போ + Past : 

( iv ) . புறப்படு + Past : 
k . Change these sentences as in the examples .. 

Example : நாங்க புறப்பட்டோம் . 

நாங்க புறப்படுறோம் . 
( i ) அவ போனா. 
( ii ) நான் வந்தேன் . 
( iii ) அவரு போனாரு . 
( iv ) பிரயாணம் கஷ்டமா இருந்தது . 


- 


Example : அவ போறா. 

அவ போனா . 


( i ) அவங்க கெளம்புறாங்க . 
( ii ) அவரு ஏறுறாரு . 


Example : நான் வறேன் . 

நான் வந்தேன் . 
( i ) நாங்க தறோம் . 
( ii ) நீங்க கொண்டு வறீங்க. 
( iii ) நான் இருக்குறேன் . 
( iv ) அவன் உக்காருறான் . 


1. Answer these questions . 


( i ) ராமு மைசூருலேயிருந்து எப்ப வந்தாரு ? 
(ii) நீங்க ஊருலேயிருந்து எப்ப வந்தீங்க ? 
( iii ) உங்க பிரயாணம் எப்படி இருந்தது ? 


Lesson 29 / 273 
( iv ) நீங்க மைசூருக்கு யாருகூட வந்தீங்க ? 
( v ) உங்களோடெ உங்க மனெவி வந்தாங்களா ? 
( vi ) நீங்க ஊருக்கு எப்பக் கெளம்புறீங்க ? 


VOCABULARY 


நேத்து 
கஷ்டம் 
மத்தியானம் 


yesterday பிரயாணம் 
hard 

கெடெக்கலெ 
noon / afternoon பாரு 


journey , travel 
did not get 
see 


GRAMMAR 


5.29.105 . We noticed in the lesson 5.27 that there are three major tenses in 
Tamil , namely , present , past and future . In this lesson we mainly deal with 
the past tense . It is denoted by many markers unlike the present tense . Before 
going into the details of these past tense markers and their environment of 
occurrence mention may be made about the pronominal suffixes in continuation 
of the earlier lessons . The pronouns such as நாங்க , இவ / அவ and இது / அது 
establish their agreement with the pronominal suffixes - ஓம் , -ஆ and - அது 
respectively . The pronouns and the corresponding pronominal suffixes are 
listed below . 


-ஓம் 


நாங்க 
இவ / அவ 


இது / அது 


-அது 


Example : 
5. 29. 105. நாங்க புறப்பட்டோம் . 

அவ போனா. 
பிரயாணம் கஷ்டமா இருந்தது . 


5.29.106 . - ந்த் - , -ட்- and -ன் - are the past tense markers . They are added 
to the weak verb stems as shown below . 


புறப்படு + ட் + ஓம் 


வ + ந்த் + ஏன் கௌம்பு + ன் + ஏன் 
இரு + ந்த் + அது 

போ + ன் + ஏன் 
கொண்டு வ + ந்த் + ஆன் 


Example : 
5. 29. 106. நான் வந்தேன் . 

நாங்க புறப்பட்டோம் . 

நீங்க கெளம்புனீங்க . 
It should be noted that the pronominal suffixes are the same for all tenses , 
The negative past tense verbs are formed by adding -60 to the infinitive as 
we have seen in the case of the present negative . That is , the past negative 
is as same as the present negative in form . The formatiun may be represented 
as follows. 


274 / An Intensive Course in Tamil 


V Root 


Infinitive 


Past Negative 


போக் 


போக 


வா 


வர 
புறப்பட 


போகலெ 
வரலெ 
புறப்படலெ 


புறப்படு- 


did not go 
did not come 
did not start // 

leave 
did not bring 
did not start 


. 


கொண்டு வா 
கௌம்பு - 


கொண்டு வர 
கௌம்ப 


கொண்டு வரலெ 
கௌம்பலெ 


Sandhi 24. The word final -ம் before -b is changed into - p . Example : 

சௌக்கியம் + தான் > சௌக்கியந்தான் 


இருக்குறீங்க + ஆ + இருக்குறீங்களா 
வந்தாங்க + ஆ + வந்தாங்களா ( Refer S.19 in 2.14 ) 
அவ + ஓடெ அவளோடெ ( Refer S.13 in 1.10 ) 
அவரெ + பார்க்கட்டுமா - அவரெப் பார்க்கட்டுமா 

( Refer S.20 in 2.17 ) 
மனெவி + உம் - மனெவியும் ( Refer S.8 in 1.5 ) 


UNIT 5 


LESSON 30 


SENDING OFF A FRIEND 


DIALOGUE 


சுந்தரம் : வாங்க , மிஸ்டர் சுரேஷ் ! 
உங்ககூட 

நரசய்யா 
வரலெயா ? 


Mr. Suresh ! Didn t Mr , Narasaiah 
come with you ? 


சுரேஷ் : இல்லெ . இப்பத்தான் 

அவரெஊருக்கு அனுப்பு 
னேன் . 


No. Just now I have sent him off to 
( his ) native place . 


Where is Mr. Narasaiah going ? 


சுந்தரம் : நரசய்யா எங்கே 

போறாரு ? 


He is going to Hyderabad ... Is it your 


சுரேஷ் : அவரு ஹைதராபாத்து 

க்குப் போறாரு 
து உங்ககாரா ? 


car , sir ? 


276 / An Intensive Course in Tamil 


சுந்தரம் : ஆமா . கார்லே ஏறுங்க . 


Yes . Please get into the car . 


சுரேஷ் : பஸ் ஸ்டாண்டுக்குத் 

தானே காரெக் கௌப்பு 
றீங்க ? 


Are you starting the car to the bus 
stand ? 


சுந்தரம் : ஆமா . பஸ் ஸ்டாண்டு - 

க்குத்தான் காரெ 
ஓட்டுறேன்..காலெயிலே 
ரயில்வே ஸ்டேஷனு 
க்குப் போனீங்களா ? ... 
அவரெ வழியனுப்பு 
னீங்களா ? 


Yes. I am driving the car to the bus 
stand . Did you go to the railway 
station in the morning ? ... Did ( you ) 
see him off ?? 


சுரேஷ் : ஆமா . 

காலெயிலே 
அவரெ 

ஹைதரா 
பாத்துக்கு வழியனுப்பு 
னேன் . 


Yes . I ( went to ) see him off to 
Hyderabad in the morning . 


சுந்தரம் ! ரயில் எத்தனெ மணிக்கு 

ஸ்டேஷனுக்கு வந்தது ? 


At what time the train arrived at the 
station ? 


சுரேஷ் : சரியா ஆறு மணிக்கு 

ஸ்டேஷனுக்கு வந்தது .. 


It arrived at the station exactly at 6 
O clock . 


சுந்தரம் : வாங்க , நாம எறங்கலாம் . 


Come on , let us get down . 

. 


DRILLS 


a . Variation drill 


5. 30. 107. நான் அவரெ ஊருக்கு அனுப்புனேன் . 

நான் காரெப் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓட்டுறேன் . 
நீங்க காரெப் பஸ் ஸ்டாண்டுக்குக் கெளப்பு - 

றீங்களா ? 
5. 30. 108. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குத் தானே காரெக் 

கௌப்புறீங்க ? 
ஆமா , நான் பஸ் ஸ்டாண்டுக்குத் தான் காரெக் 
கௌப்புறேன் . 


b . Build 

up 


drilll 


( i ) நான் அவரெ அனுப்புனேன் . 
அனுப்புனேன் 
அவரெ 
நான் 


நான் அவரெ அனுப்புனேன் . 
அனுப்புனேன் 
அவரெ அனுப்புனேன் 
நான் அவரெ அனுப்புனேன் . 


Lesson 30 / 277 


( ii ) நீங்க காரெ பஸ் ஸ்டாண்டு 
க்குக் கௌப்புறீங்களா ? 
கௌப்புறீங்களா ? 
பஸ் ஸ்டாண்டுக்கு 


நீங்க காரெ பஸ் ஸ்டாண்டுக்குக் 
கௌப்புறீங்களா ? 
கௌப்புறீங்களா ? 
பஸ் ஸ்டாண்டுக்குக் கெளப்பு - 
றீங்களா ? 
காரெ பஸ் ஸ்டாண்டுக்குக் 
கௌப்புறீங்களா ? 
நீங்க காரெ பஸ் ஸ்டாண்டுக்குக் 
கௌப்புறீங்களா ? 


காரெ 


நீங்க 


( iii ) நான் நரசய்யாவெ ஹைதரா 

பாத்துக்கு வழியனுப்புனேன் . 
வழியனுப்புனேன் 
ஹைதராபாத்துக்கு 


நான் நரசய்யாவெ ஹைதரா 
பாத்துக்கு வழியனுப்புனேன் . 
வழியனுப்புனேன் 
ஹைதராபாத்துக்கு வழியனுப்பு - 
னேன் 
நரசய்யாவெ ஹைதராபாத்துக்கு 
வழியனுப்புனேன் 
நான் நரசய்யாவெ ஹைதராபா 
த்துக்கு வழியனுப்புனேன் . 


நரசய்யாவெ 


நான் 


( iv ) ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தது . 

வந்தது 
ஸ்டேஷனுக்கு 
ரயில் 


ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தது . 
வந்தது 
ஸ்டேஷனுக்கு வந்தது 
ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தது . 


c . Fxpansion drill 


( i ) நான் ஓட்டுறேன் . 
பஸ் ஸ்டாண்டுக்கு 
ஓட்டுறேன் 
காரெ ஓட்டுறேன் 


நான் ஓட்டுறேன் . 
நான் பஸ் ஸ்டாண்டுக்கு 
ஓட்டுறேன் . 
தான் காரெ பஸ் ஸ்டாண்டுக்கு 
ஓட்டுறேன் . 


( ii ) ரயில் வந்தது . 

ஸ்டேஷனுக்கு வந்தது 
ஆறுமணிக்கு வந்தது 


ரயில் வந்தது . 
ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தது . 
ரயில் ஆறுமணிக்கு ஸ்டேஷனுக்கு 
வந்தது . 
ரயில் சரியா ஆறுமணிக்கு 
ஸ்டேஷனுக்கு வந்தது . 


சரியா வந்தது 


( iii ) நான் கௌப்புறேன் . 

காரெக் கெளப்புறேன் 
பஸ் ஸ்டாண்டுக்குத் தான் 
கெளப்புறேன் 


நான் கௌப்புறேன் . 
நான் காரெக் கௌப்புறேன் . 
நான் பஸ் ஸ்டாண்டுக்குத் தான் 
காரெக் கௌப்புறேன் . 


278 / An Intensive Course in Tamil 


d Question - Answer drill 


( i ) Q : காலெயிலே ரயில்வே ஸ்டேஷனுக்குப் போனீங்களா ? 


A : ஆமா . 


( ii ) Q : நீங்க நரசய்யாவெ வழியனுப்புனீங்களா ? 
A : ஆமா . காலெயிலே அவரெ ஹைதராபாத்துக்கு 

வழியனுப்புனேன் . 


( iii ) Q : ரயில் எத்தனெ மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்தது ? 

A : சரியா ஆறுமணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்தது . 
( iv ) Q : பஸ் ஸ்டாண்டுக்குத் தானே காரெக் கௌப்புறீங்க ? 

A : ஆமா . பஸ் ஸ்டாண்டுக்குத் தான் காரெ ஓட்டுறேன் . 


e . Substitution drill 


நான் அனுப்புனேன் . 


( i ) நான் அனுப்புனேன் . 

Substitute and conjugate 
suitably . 
போ 
வழியனுப்பு 
புறப்படு 
கௌம்பு 
ஓட்டு 


நான் போனேன் . 
நான் வழியனுப்புனேன் . 
நான் புறப்பட்டேன் . 
நான் கெளம்புனேன் . 
நான் ஓட்டுனேன் . 


நான் ஓட்டுறேன் . 


(ii ) நான் ஓட்டுறேன் . 

Substitute and conjugate 
suitably . 
போ 


வா 


கௌம்பு 
வழியனுப்பு 
அனுப்பு 
புறப்படு 


நான் போறேன் . 
நான் வறேன் . 
நான் கெளம்புறேன் . 
நான் வழியனுப்புறேன் . 
நான் அனுப்புறேன் . 
நான் புறப்படுறேன் . 


நான் நரசய்யாவெ வழியனுப்பு 
னேன் . 


( iii ) நான் நரசய்யாவெ 

வழியனுப்புனேன் . 
Substitute and change the verb 
accordingly , 
நாங்க 


நீங்க 


நாங்க நரசய்யாவெ வழியனுப்பு - 
னோம் . 
நீங்க நரசய்யாவெ வழியனுப்பு 
னீங்க . 
அவன் நரசய்யாவெ வழியனுப்பு 
னான் . 


அவன் 


Lesson 30/279 


அவ 


அவரு 


அவ நரசய்யாவெ வழியனுப்புனா. 
அவரு நரசய்யாவெ வழியனுப்பு 
னாரு . 
அவங்க நரசய்யாவெ வழியனுப்பு - 


அவங்க 


னாங்க . 


நான் காரெ ஓட்டுறேன் . 


( iv ) நான் காரெ ஓட்டுறேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
நாங்க 
நீங்க 
அவன் 
அவரு 
அவங்க 


நாங்க காரெ ஓட்டுறோம் . 
நீங்க காரெ ஓட்டுறீங்க. 
அவன் காரெ ஓட்டுறான் . 
அவரு காரெ ஓட்டுறாரு . 
அவங்க காரெ ஓட்டுறாங்க . 


ரயில் ஆறுமணிக்கு வந்தது . 


( v ) ரயில் ஆறுமணிக்கு வந்தது . 

Substitute and conjugate 
suitably .. 
போ 
புறப்படு 


ரயில் ஆறுமணிக்குப் போனது . 
ரயில் ஆறுமணிக்குப் புறப்பட்டது . 


ரயில் ஆறுமணிக்கு வந்தது . 


( vi ) ரயில் ஆறுமணிக்கு வந்தது . 

Substitute 
பஸ் 
கார் 
வண்டி 


பஸ் ஆறுமணிக்கு வந்தது . 
கார் ஆறுமணிக்கு வந்தது . 
வண்டி ஆறுமணிக்கு வந்தது . 


f . Transformation drill 


அவரு எங்கே போனாரு ? 


( i ) அவரு ஹைதராபாத்துக்குப் 
போனாரு . 
அவரு பஸ் ஸ்டாண்டுக்கு 
ஓட்டுனாரு . 
ரயில் ஸ்டேஷனுக்கு வந்தது . 


அவரு எங்கே ஓட்டுனாரு ? 


ரயில் எங்கே வந்தது ? 


( ii ) ரயில் ஆறுமணிக்கு வந்தது . 

கார் நாலுமணிக்குப் புறப் - 
பட்டது . 
பஸ் ரெண்டுமணிக்கு வந்தது . 


ரயில் எத்தனெ மணிக்கு வந்தது ? 
கார் எத்தனெ மணிக்குப் 
புறப்பட்டது ? 
பஸ் எத்தனெ மணிக்கு வந்தது ? 


( iii ) நரசய்யா வந்தாரு . 

நான் வழியனுப்புனேன் . 
நான் காரெ ஓட்டுனேன் . 


நரசய்யா வரலெ . 
நான் வழியனுப்பலெ . 
நான் காரெ ஓட்டலெ . 


280 / An Intensive Course in Tamil 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 

Model : அவரெ ......... னேன் . ( send ) 

நான் அவரெ அனுப்புனேன் . 
( i ) நீங்க காரெ ........ .றீங்களா ? ( start ) 
( ii ) நீங்க நரசய்யாவெ .......... றீங்களா ? ( send him off ) 
( iii ) நான் காரெ ................ றேன் . ( drive ) 
( iv ) நீங்க ......... ..ங்க . ( get down ) 
( v ) ரயில்..... ... ஆறு மணிக்கு வந்தது . ( exactly ) 


h . Match the following. 


நான் 
நீங்க 


வந்தது 
போறாரு 
போனீங்க 
அனுப்புனேன் 


அவரு 
ரயில் 


i . Write the words represented by the formula . 


அனுப்பு + Past 


Example : அனுப்புனேன் 
( i ) வழியனுப்பு + Past : 
( ii ) வா + Past : 


Example : CUTOU 


COUI + Present 


( i ) கௌம்பு + Present : 
( ii ) கௌப்பு + Present : 
( iii ) ஓட்டு + Present : 
( iv ) அனுப்பு + Present : 
( v ) வழியனுப்பு + Present : 


j . Frame questions for the answers given below following the models . 


Model A : இல்லெ , நான் ஸ்டேஷனுக்குப் போகலெ . 

Q : நீங்க ஸ்டேஷனுக்குப் போனீங்களா ? 
( i ) இல்லெ , நான் ஊருக்கு அனுப்பலெ .. 
( ii ) இல்லெ , நான் ஊருக்கு வழியனுப்பலெ . 
( iii ) இல்லெ , நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரலெ . 


Model A : ஆமா , பஸ் ஸ்டாண்டுக்குத் தான் காரெக் 

கௌப்புறேன் , 


Lesson 30 / 281 


Q : பஸ் ஸ்டாண்டுக்குத் தானே காரெக் 

கௌப்புறீங்க ? 
( i ) ஆமா , நான்தான் அவரெ ஊருக்கு அனுப்புனேன் . 
( ii ) ஆமா , அவரு ஹைதராபாத்துக்குத் தான் போறாரு . 


k . Answer these questions . 

. 
( i ) நரசய்யா எங்கே போறாரு ? 
( ii ) நீங்க கார் ஓட்டுறீங்களா ? 
( iii ) உங்க மனெவி உங்களெ மைசூருக்கு வழியனுப்புனாங்களா ? 
( iv ) உங்க மனெவி / கணவரு உங்ககூட வரலெயா ? 
( v ) நீங்க நேத்துக் காலெயிலே ஹாஸ்டலுக்குப் போனீங்களா ? 


motor car 
drive 


VOCABULARY 

அனுப்பு 
கௌப்பு 
ரயில்வே 

ஸ்டேஷன் 
ஸ்டேஷன் 
எறங்கு 


send a person 


send ( a person off ) கார் 
start 

ஓட்டு 

வழியனுப்பு 
‘ railway station 
station 

சரியா 
get down 


off 


exactly 


GRAMMAR 
5.30.107 . We inherently understand the presence of a sequence of cases 
namely , objective and dative of direction when we use the verbs like அனுப்பு 
tend ( a person off ), ஓட்டு drive , கௌப்பு make someone to start etc. These 
verbs are called transitive verbs . They are dealt with in detail in 12.48 , 12.49 
and 12.50 . Example : 
5. 30.107 . நான் அவரெ ஊருக்கு அனுப்புனேன் . 

நான் காரெப் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓட்டுறேன் . 
நீங்க காரெப் பஸ் ஸ்டாண்டுக்குக் 

கௌப்புறீங்களா ? 
5.30.108 . -ஏ is a kind of interrogative marker . When it is added to the 
emphatic particle தான் it has the function of tag - question ( Refer 1.3.12 ) . That 
is , in this type of question , the speaker presupposes that what he says is true 
and expects the hearer to confirm it . Example : 
5. 30. 108. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குத் தானே காரெக் 

கௌப்புறீங்க ? 
ஆமா . நான் பஸ் ஸ்டாண்டுக்குத்தான் காரெக் 

கௌப்புறேன் . 
Sandhi : இப்ப + தான் — இப்பத்தான் ( Refer S. 21 in 3.20 ) 

காரெ + கௌப்புறீங்க -- காரெக் கௌப்புறீங்க ( Refer S.20 in 2.17 ) 
ஹைதராபாத்துக்கு + போறாரா - ஹைதராபாத்துக்குப் போறாரா 
பஸ் ஸ்டாண்டுக்கு + தான் - பஸ் ஸ்டாண்டுக்குத்தான் 

( Refer S. 18 in 2.14 ) 


UNIT 6 


LESSON 31 


WRITING HOME ASSIGNMENTS 


DIALOGUE 


Kala , what are you doing ? 


I am reading ( my ) lessons . 
Don t you write the homework ? 


No. I will write in the night ... When 
will you write ? 


செல்வி : கலா , என்ன செய்றே ? 
கலா : நான் பாடம் படிக்குறேன் . 
செல்வி : நீ வீட்டுப்பாடம் எழுத 

லெயா ? 
கலா : இல்லெ . நான் ராத்திரி 

எழுதுவேன் .... நீ எப்ப 

எழுதுவே ? 
செல்வி : நான் நாளெக்குக் காலெ 

யிலே எழுதுவேன் .... 
ராத்திரி பாடம் படிப் 
பேன் ..... அப்புறம் , படம் 
வரென்.... நீ இப்ப 
எத்தனம் பாடம் படிக் 
கு : 


I will write tomorrow morning ... ( 1 ) 
will read ( my ) lesson in the night ... 
Afterwards , I will draw the pictures ... 
What lesson are you reading now ? 


Lesson 31 / 283 


கலா : நான் பதினாறாம் பாடம் 

படிக்குறேன் . நீயும் 
அதெ படிப்பேயா ? 


I am reading the sixteenth lesson . 
Will you also read that lesson ? 


செல்வி : இல்லெ . நான் பதினாறாம் 

பாடம் படிக்கமாட்டேன் 
.... அந்தப்பாடம் எனக்கு 
நல்லாப் புரியலெ.... நாம 
நாளெக்குக் காலெயிலே 
ஒம்பதுமணிக்குப் பள்ளிக் 
கூடத்துக்குப் போ 
வோமா ? 


No. I will not read the sixteanth 
lesson .... I did not understand that 
lesson well . Shall we go to the school 
at nine O clock in the morning 
tomorrow ? 


கலா : சரி , போவோம் . 


Okay , ( We ) shall go . 


DRILLS 


a . Variation drill 


6. 31. 109. நீ படிக்குறே. 


நாம போவோம் . 


6. 31. 110. நான் படிக்குறேன். 

நீ என்ன செய்றே ? 
நான் எழுதுவேன் . 
நீ என்ன செய்வே ? 


6. 31. 111. நான் பாடம் படிக்குறேன் . 

நான் வீட்டுப்பாடம் எழுதுவேன் . 
நான் படம் வரெவேன் . 


6. 31. 112. நான் பாடம் படிப்பேன் .. 

நான் படம் வரெவேன் . 
நான் பாடம் படிக்கமாட்டேன் . 


b . Build up drill 


( i ) நாம போவோம் .. 
போவோம் 


நாம போவோம் ... 
போவோம் 
நாம போவோம் . 


நாம் 


( ii ) நீ படிக்குறே . 

படிக்குறே 
நீ 


நீ படிக்குறே . 
படிக்குறே 
நீ படிக்குறே . 


284 / An Intensive Course in Tamil 


( iii ) நீ என்ன செய்றே ? 

என்ன செய்றே ? 
நீ 


நீ என்ன செய்றே ? 
என்ன செய்றே ? 
நீ என்ன செய்றே ? 


நான் வீட்டுப்பாடம் எழுதுவேன் . 


( iv ) நான் வீட்டுப்பாடம் எழுது 

வேன் . 
எழுதுவேன் 
வீட்டுப்பாடம் 
நான் 


எழுதுவேன் 
வீட்டுப்பாடம் எழுதுவேன் 
நான் வீட்டுப்பாடம் எழுதுவேன் . 


( v ) நான் பாடம் படிப்பேன் . 

படிப்பேன் 
பாடம் 
நான் 


நான் பாடம் படிப்பேன் . 
படிப்பேன் 
பாடம் படிப்பேன் 
நான் பாடம் படிப்பேன் . 


நான் பாடம் படிக்கமாட்டேன் . 


( vi ) நான் பாடம் படிக்க 

மாட்டேன் . 
மாட்டேன் 


படிக்க 
பாடம் 
நான் 


மாட்டேன் 
படிக்கமாட்டேன் 
பாடம் படிக்கமாட்டேன் 
நான் பாடம் படிக்கமாட்டேன் . 


c . Expansion drill 


( i ) நான் எழுதுவேன் . 
வீட்டுப்பாடம் எழுதுவேன் 
ராத்திரி எழுதுவேன் 


நான் எழுதுவேன் . 
நான் வீட்டுப்பாடம் எழுதுவேன் . 
நான் ராத்திரி வீட்டுப்பாடம் 
எழுதுவேன் . 


( ii ) நீ எப்ப எழுதுவே ? 

வீட்டுப்பாடம் எப்ப 
எழுதுவே ? 


நீ எப்ப எழுதுவே ? 
நீ வீட்டுப்பாடம் எப்ப எழுதுலே. ! 


( iii ) நாம போவோமா ? 
பள்ளிக்கூடத்துக்குப் 
போவோமா ? 
ஒம்பதுமணிக்கே போ 
வோமா ? 
காலெயிலே போவோமா ? 


நாம போவோமா ? 
நாம பள்ளிக்கூடத்துக்குப் 
போவோமா ? 
நாம ஒம்பதுமணிக்கே பள்ளிக் 
கூடத்துக்குப் போவோமா ? 
நாம காலெயிலே ஒம்பதுமணிக்கே 
பள்ளிக்கூடத்துக்குப் 
போவோமா ? 
நாம நாளெக்குக் காலெயிலே 
ஒம்பதுமணிக்கே பள்ளிக்கூடத் 
துக்குப் போவோமா ? 


நாளெக்குப் போவோமா ? 


Lesson 31 / 285 


d . Question - Answer drill 


( i ) Q : நீ என்ன செய்றே ? 

A : நான் பாடம் படிக்குறேன் . 
( ii ) Q : நீ எப்பப் பாடம் எழுதுவே ? 

A : நான் நாளெக்கு எழுதுவேன் . 
( iii ) Q : நீ அஞ்சாம் பாடம் படிப்பேயா ? 

A : இல்லெ , நான் அஞ்சாம் பாடம் படிக்கமாட்டேன் . 
( iv ) Q : நாம நாளெக்குக் காலெயிலே போவோமா ? 

A : சரி , போவோம் . 


e . 


Substitution drill 


நான் படிக்குறேன் . 


( i) நான் படிக்குறேன் . 

Substitute and change the verb 
accordingly . 
நாங்க 
நாம் 
நீ 
நீங்க 


நாங்க படிக்குறோம் . 
நாம படிக்குறோம் . 
நீ படிக்குறே . 
நீங்க படிக்குறீங்க. 


நான் எழுதுவேன் . 


( ii ) நான் எழுதுவேன் . 

Substitute and change the verb 
accordingly .. 
நாங்க 
நாம் 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க எழுதுவோம் . 
நாம எழுதுவோம் . 
நீ எழுதுவே . 
நீங்க எழுதுவீங்க. 
அவன் எழுதுவான் . 
அவ எழுதுவா . 
அவரு எழுதுவாரு . 
அவங்க எழுதுவாங்க . 


அவரு 
அவங்க 


நாம போவோம் . 


( iii ) நாம போவோம் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
படி 
குடி 
வரெ 
எழுது 
செய் 


நாம படிப்போம் . 
நாம குடிப்போம் . 
நாம வரெவோம் . 
நாம எழுதுவோம் . 
நாம செய்வோம் . 


நீ என்ன செய்றே ? 


( iv ) நீ என்ன செய்றே ? 

Substitute and conjugate the 
verb suitably . 


286 / An Intensive Course in Tamil 


எழுது 
படி 
குடி 
வரெ 


நீ என்ன எழுதுறே ? 
நீ என்ன படிக்குறே ? 
நீ என்ன குடிக்குறே ? 
நீ என்ன வரெறே ? 


நான் படிக்கமாட்டேன் . 


( v ) நான் படிக்கமாட்டேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
இவன் 
இவ 
இவரு 
இவங்க 


நாங்க படிக்கமாட்டோம் . 
நாம படிக்கமாட்டோம் . 
நீ படிக்கமாட்டே . 
நீங்க படிக்கமாட்டீங்க . 
இவன் படிக்கமாட்டான் . 
இவ படிக்கமாட்டா . 
இவரு படிக்கமாட்டாரு . 
இவங்க படிக்கமாட்டாங்க . 


f. Transformation drill 


( i ) நான் படிக்குறேன் . 

நான் குடிக்குறேன் . 
நான் எழுதுறேன் .. 
நான் வரேறேன் . 


நான் படிப்பேன் . 
நான் குடிப்பேன் . 
நான் எழுதுவேன் . 
நான் வரெவேன் . 


( ii ) நான் படிக்குறேன் . 

நான் குடிக்குறேன் . 
நான் எழுதுறேன் . 


நீ என்ன செய்றே ? 
நீ என்ன செய்றே ? 
நீ என்ன செய்றே ? 


( iii ) நான் பாடம் படிப்பேன் . 

நான் படம் வரெவேன் . 
நான் வீட்டுப்பாடம் 
எழுதுவேன் . 


நீ என்ன செய்வே ? 
நீ என்ன செய்வே ? 
நீ என்ன செய்வே ? 


( iv ) நான் படம் வரவேன் . 

நான் பாடம் படிப்பேன் . 
நான் வீட்டுப்பாடம் 
எழுதுவேன் . 


நான் படம் வரெயமாட்டேன் . 
நான் பாடம் படிக்கமாட்டேன் . 
நான் வீட்டுப்பாடம் எழுத 
மாட்டேன் . 


EXERCISES 


2 . 


Fill in the blanks using the cues given in parentheses as in the model 
given below . 


Model : நீ என்ன ....... ....... றே ? ( do ) 

நீ என்ன செய்றே ? 


Lesson 31 / 287 
( i ) நான் பாடம் ................க்குறேன் . ( read ) 
( ii ) நான் காலெயிலே...............வேன் . ( write ) 
( iii ) நான் படம் ................வேன் . ( draw ) 
( iv ) அந்தப் பாடம் எனக்கும் ................யலே . ( understand ) 
( v ) நான் ... ...படிக்குறேன் . ( lesson ) 
( vi ) நான் .. ..எழுதுவேன் . ( homework ) 
( vii ) நான் ....... .... வரெவேன் . ( picture ) 
( viii ) நான் ................ க்கு எழுதுவேன் . ( tomorrow ) 


h . Match the following . 


நான் 
நாம 


போவோம் 
படிப்பே 
எழுதுவேன் 


நீ 


i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( future ) of the 

verb எழுது write . 


( i ) நீ என்ன .... 
( ii ) நாம் ......... 
( iii ) நான் பாடம் ........ 
( iv ) நாங்க........ 


j . Fill in the blanks using the appropriate conjugated forms ( future negative ) 
of the verb 

படி 

read . 


( i ) நான் அஞ்சாம் பாடம் ....... 
( ii ) நாம ராத்திரி ........ 
( iii ) நீ பாடம் ........ 


k . Frame questions for the answers given below following the models . 


Alodel : A : நான் பாடம் படிக்குறேன் . 

( ) நீ என்ன செய்றே ? 


( i ) நான் அஞ்சாம் பாடம் படிக்குறேன் . 
( ii ) நான் நாளெக்குக் காலெயிலே எழுதுவேன் , 
(ii ) நான் அப்புறம் படம் வரைவேன் . 
Model : - : நான் ராத்திரி எழுதுவேன் . 

Q : நீ எப்ப எழுதுவே ? 
( i ) நான் நாளெக்கு வரெவேன் . 
( ii ) நான் காலெயிலே பாடம் படிப்பேன் . 
( iii ) நான் காலெயிலே படிக்கமாட்டேன் . 


288 / An Intensive Course in Tamil 


1. Change these sentences as in the example . 


Example : நான் படிக்குறேன் . 

நான் படிப்பேன் . 


( i ) நான் எழுதுறேன் . 
( ii ) நான் வரெறேன் . 
( iii ) நான் செய்றேன் . 
( iv ) நாம போறோம் . 


m . 


Write the words represented by the formulae. 


போ + Future 


Example : CumCouri 
( i ) படி + Future : 
( ii ) கொடு + Future : 
( iii ) குடி + Future : 
( iv ) எழுது + Future : ............. 
( v ) வரெ + Future : 


படி + Future neg . 


Example : படிக்கமாட்டேன் 
( i ) எழுது + Future neg : 
( ii ) வரெ + Future neg : 
( iii ) குடி + Future neg : 
( iv ) கொடு + Future neg : 
( v ) வா + Future neg : 


Example : படிக்க 


படி + Inf . 


( i ) கொடு + Inf. : 
( ii ) குடி + Inf. : 
( iii ) வா + Inf . : 
( iv ) எழுது + Inf . : 
( v ) செய் + Inf . 
( vi ) வரெ + Inf . : 


. 


n . Answer these questions . 


( i ) நீங்க காலெயிலே படிக்குறீங்களா ? 
(ii ) நீங்க ராத்திரி எழுதுவீங்களா ? 
(iii ) நீங்க இப்ப எத்தனாம் பாடம் படிக்குறீங்க ? 
( iv ) நீங்க எத்தனெ மணிக்குப் பள்ளிக்கூடத்துக்குப் போவீங்க ? 
( v ) நீங்க நேத்து வீட்டுப்பாடம் எழுதலெயா ? 
( vi ) நீங்க காலெயிலே என்ன செய்வீங்க ? 
( vii ) நீங்கப்ரெஞ்சுமொழி படிப்பீங்களா ? 


Lesson 31 / 289 


VOCABULARY 


செய் 


Lula 
எழுது 
வரெ 


do 
read 
write 
draw 


UILLO 
வீட்டுப்பாடம் 
படம் 
புரி 


" lesson 
homework 
picture 
understand 


GRAMMAR 


6.31.109 . This Unit mainly deals with objective case in general and future 
tense in particular. As we have seen earlier in 5.27.97 the finite verb in 
Tamil establishes a relationship with its subject in terms of person , 
number and gender indicated by the pronominal suffixes. This lesson 
introduces the pronominal suffixes -ஏ and -ஓம் . Their occurrence in 
the finite verb is conditioned by the subjects 6 vou (sg ) and GTLD 

we ( excl . 
pl . ) respectively . This may be represented as follows , 


நீ 


-6 


SILD 


-ஓம் 


Example : 
6. 31. 109. நீ படிக்குறே .. 

நாம போவோம் . 


6.31.110 . 6T6TO Oiru s is a verb form which questions any verb in a state 
ment . Like other verbs this is also conjugated for all tenses in all persons. See 
the following examples . 
6. 31. 110. 66T60TOT Orugom ? 

TOTOOT Orucou ? 


6.31.111 . Before going into the details of the future tense mention may be 
made about the objective case . The objective case is that which obligatorily 
needs the presence of a transitive verb in the predicate . This objective case is 
expressed by a noun and the case marker -67 ( Refer 3.20.7+ ). 


Unlike other cases , the use of this case is restricted only to denote an object of 
action expressed by a transitive verb . That is , the transitive verbs like un 
study , un draw , 6765 write etc. , identify the noun and the objective case 
marker as their object. Let us now consider the following sentences. 
6.3.1 . 111. நான் பாடம் படிக்குறேன் . 

நான் வீட்டுப்பாடம் எழுதுவேன் . 

நான் படம் வரெவேன் . 
In the sentences 6.31.111, as we know , unl . lesson , $ noUUNLÓ home 
work and ULL picture are the objects required by the transitive verbs wie 
study , 6745 write and dra :v respectively . But no case marker is 
found in objects . We may say thit the objective case marker is covertly 


290 / An Intensive Course in Tamil 
expressed in these sentences and the condition for this may be that it is not 
oblitgatory to add the objective case marker if a noun refers to an inanimate 
object . 


6.31.112 . - ப்ப்- and -வ்- are the future tense markers and they are imme 
diately added to the strong and weak verb stems respectively . Example : 
6. 31. 112. நான் பாடம் படிப்பேன் . 

நான் படம் வரெவேன் . 


Unlike the present and past tense negative the future negative has two kinds 
of forms. Of them , the first kind of negative occurs with human nouns . It is 
expressed by infinitive , the negative marker - மாட்ட் - and the pronominal 
suffix . Example : 


6. 31. 112. நான் பாடம் படிக்கமாட்டேன் . 
Sandhi : எழுதலெ + ஆ எழுதலெயா 

படிப்பே + ஆ - படிப்பேயா ( Refer S. 8 in 1.5 ) 
நாளெக்கு + காலெயிலே - நாளெக்குக் காலெயிலே 
எனக்கு + புரியலே – எனக்குப் புரியலெ 
பள்ளிக்கூடத்துக்கு + போவோமா பள்ளிக்கூடத்துக்குப் 

போவோமா ? ( Refer S.18 in 2.14 ) 
அந்த + பாடம் - அந்தப் பாடம் ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 6 


LESSON 32 


AT THE TIFFIN HALL 


DIALOGUE 


சுரேஷ் : இந்தாப்பா சர்வர் , 

டிபன் என்ன இருக்குது ? 


Look ( here ) server , what tiffin (do 
you have ) ? 


Idli and Vada , Puri and potato curry 
and Uppuma are ( available ) , sir . 


Will Idli be hot ? 


சர்வர் : இட்லி வடை , பூரிகெழங்கு , 

உப்புமா இருக்குதுங்க . 
சுரேஷ் : இட்லி சூடா இருக்குமா ? 
சர்வர் : இல்லெ , அவ்வளவு சூடா 

இருக்காது ; சுமாரா 

இருக்கும் . 
சுரேஷ் : சரி , எனக்கு ஒரு பிளேட் 

இட்லி வடெ கொண்டு 
வா ...நரசய்யா நீங்க 
என்ன சாப்பிடுறீங்க ? 


No , ( it ) will not be so hot ; ( but ) it 
will be tolerably hot . 

. 


Alright , bring one plate of Idli and 
Vada for me ..... Mr. Narasaiah , what 
would you ( like to ) eat ? 


292 / An Intensive Course in Tamil 


I will eat one Masala Dosa ... How 
is Masala Dosa here ? 


நரசய்யா : நான் ஒரு மசால்தோசெ 

சாப்பிடுறேன் ... இங்கே 
மசால்தோசெ எப்படி 
இருக்கும் ? 


சுரேஷ் : நல்லா இருக்கும் . 


( It ) will be good . 


நரசய்யா : அப்படீன்னா.... சர்வர் ! 
எனக்கு ஒரு 

மசால் 
தோசெ கொடு . 


If it is so ... Server ! give me one 
Masala Dosa . 


Sir , do you want Sambar or Chutney ? 


சர்வர் : சார் ! உங்களுக்குச் 

சாம்பார் வேணுமா , 
சட்னி வேணுமா ? 


சுரேஷ் : சாம்பார் கொடு ... 

கொஞ்சம் தண்ணீரும் 
கொடு . 


Give Sambar ( to me ) .... Give ( me ) 
some water too , 


சர்வர் : இது ஐஸ் வாட்டர் . இதெக் 

குடிக்குறீங்களா ? 


This is ice water. ( Would you like 
to ) drink this ? 


Alright , give ( that ) .... ( I ) will drink 


சுரேஷ் : சரி , கொடு ... அதெயே 

குடிக்குறேன் . 
DRILLS 


the same .. 


a .. 


Variation drill 


6. 32. 113. இட்லி சுமாரா இருக்கும் . 

இட்லி சூடா இருக்குமா ? 

இட்லி சூடா இருக்காது . 
6. 32. 114. நான் அதெக் குடிக்குறேன் . 

நீங்க இதெக் குடிக்குறீங்களா ? 
6. 32. 115. நீ ஒரு பிளேட் இட்லி வடெ கொண்டுவா 

இட்லி , வடெ , பூரி கெழங்கு இருக்குது . 
b . Build up drill 


( i ) இட்லி சுமாரா இருக்கும் . 

இருக்கும் 


இட்லி சுமாரா இருக்கும் . 
இருக்கும் 
சுமாரா இருக்கும் 
இட்லி சுமாரா இருக்கும். 


சுமாரா 


இட்லி 


( ii ) இட்லி சூடா இருக்காது . 

இருக்காது 


இட்லி சூடா இருக்காது . 
இருக்காது 
சூடா இருக்காது 
இட்லி சூடா இருக்காது . 


சூடா 
இட்லி 


Lesson 32 / 293 


( iii ) நான் அதெக் குடிக்குறேன் . 

குடிக்குறேன் 
அதெ 
நான் 


நான் அதெக் குடிக்குறேன் . 
குடிக்குறேன் 
அதெக் குடிக்குறேன் 
நான் அதெக் குடிக்குறேன் . 


c . Expansion drill 


( i ) நான் குடிக்குறேன் . 
அதெயே குடிக்குறேன் . 


நான் குடிக்குறேன் . 
நான் அதெயே குடிக்குறேன் . 


( ii ) நீங்க குடிக்குறீங்களா ? 

இதெக் குடிக்குறீங்களா ? 


நீங்க குடிக்குறீங்களா ? 
நீங்க இதெக் குடிக்குறீங்களா ? 


( iii ) இட்லி சூடா இருக்காது . 

அவ்வளவு சூடா இருக்காது . 


இட்லி சூடா இருக்காது . 
இட்லி அவ்வளவு சூடா 
இருக்காது . 


( iv ) நீ கொண்டு வா . 
வடெ கொண்டு வா 
இட்லி கொண்டுவா 
ஒரு பிளேட் கொண்டுவா 


நீ கொண்டு வா . 
நீ வடெ கொண்டு வா . 
நீ இட்லி வடெ கொண்டு வா . 
நீ ஒரு பிளேட் இட்லி வடெ 
கொண்டுவா . 


d . Question - Answer drill 


( i ) Q : டிபன் என்ன இருக்குது ? 

A : இட்லி வடை , பூரி கெழங்கு , உப்புமா இருக்குது . 
( ii ) Q : இட்லி சூடா இருக்குமா ? 

A : அவ்வளவு சூடா இருக்காது , சுமாரா இருக்கும் . 


e . 


Substitution drill 


நீங்க என்ன சாப்பிடுறீங்க ? 


( i ) நீங்க என்ன சாப்பிடுறீங்க ? 

Substitute and change the verb 
accordingly . 
அவன் 


அவ 


அவன் என்ன சாப்பிடுறான் ? 
அவ என்ன சாப்பிடுறா ? 
அவரு என்ன சாப்பிடுறாரு ? 
அவங்க என்ன சாப்பிடுறாங்க ? 


அவரு 
அவங்க 


இட்லி சுமாரா இருக்கும் . 


( ii ) இட்லி சுமாரா இருக்கும் . 

Substitute 
சூடா 
பெரியதா 
அழகா 


இட்லி சூடா இருக்கும் . 
இட்லி பெரியதா இருக்கும் . 
இட்லி அழகா இருக்கும் . 


204 / An Intensive Course in Tamil 


இட்லி சூடா இருக்காது . 


( iii ) இட்லி சூடா இருக்காது . 

Substitute 
வடெ 


பூரி 


கெழங்கு 
உப்புமா 
மசால் தோசெ 
சப்பாத்தி 


வடெ சூடா இருக்காது . 
பூரி சூடா இருக்காது . 
கெழங்கு சூடா இருக்காது . 
உப்புமா சூடா இருக்காது . 
மசால்தோசெ சூடா இருக்காது . 
சப்பாத்தி சூடா இருக்காது . 


உங்களுக்குச் சாம்பார் வேணுமா ? 


( iv ) உங்களுக்குச் சாம்பார் 

வேணுமா ? 
Substitute 
சட்னி 
தண்ணீரு 


உங்களுக்குச் சட்னி வேணுமா ? 
உங்களுக்குத் தண்ணீரு 
வேணுமா ? 
உங்களுக்குக் காபி வேணுமா ? 


காபி 


f . Transformation drill 


( i ) நான் அதெக் குடிக்குறேன் . 
நான் அதெச் சாப்பிடுறேன் . 
நான் அதெப் படிக்குறேன் . 


நீங்க அதெக் குடிக்குறீங்களா ? 
நீங்க அதெச் சாப்பிடுறீங்களா ? 
நீங்க அதெப் படிக்குறீங்களா ? 


(ii ) இட்லி சூடா இருக்குது . 

வடெ சுமாரா இருக்குது . 
பூரி சூடா இருக்குது . 


இட்லி சூடா இருக்கும் . 
வடெ சுமாரா இருக்கும் . 
பூரி சூடா இருக்கும் . 


( iii ) இட்லி சூடா இருக்கும் . 

வடெ சுமாரா இருக்கும் . 
பூரி சூடா இருக்கும் . 


இட்லி சூடா இருக்காது . 
வடெ சுமாரா இருக்காது . 
பூரி சூடா இருக்காது . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : ... 

இருக்குது . ( Vada , a cake of black gram ) 

வடெ இருக்குது . 
( i ) ....... 

இருக்குது . ( Idli ) 
( ii ) 

இருக்குது . ( Puri ) 
( iii ) 

• இருக்குது . ( Uppuma ) 
( iv ) 

வேணுமா ? ( Chutney ) 
( v ) 

வேணுமா ? ( Sambar , a sauce prepared with dhall ) 
( vi ) ... கொடு . ( water ) 
( vii ) நீங்க என்ன .. ..றீங்க ? ( eat ) 


Lesson 32 / 295 


( viii ) இட்லி ...... இருக்கும் . ( tolerably ) 
( ix ) இட்லி ..... 

இருக்குமா ? ( hot ) 
h . Fill in the blanks using the appropriate conjugated forms (future ) of the 

verb இரு be . 


( i ) இட்லி சுமாரா . 
( ii ) பூரி கெழங்கு சூடா . 

( iii ) உப்புமா நல்லா ..... 
i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( future negative ) 
of the verb இரு be . 

( i ) இட்லி வடை சூடா .. 
( ii ) பூரி கெழங்கு சுமாரா ......... 
( iii ) உப்புமா நல்லா ........ 


j . Frame questions for the answers given below following the models . 

Model A : இட்லி இருக்குது . 

Q : என்ன இருக்குது ? 
( i ) வடெ இருக்குது . 
( ii ) பூரி கெழங்கு இருக்குது . 
( iii ) உப்புமா இருக்குது . 
Model A : இட்லி சுமாரா இருக்கும் . 

Q : இட்லி எப்படி இருக்கும் ? 
( i ) இட்லி வடை சூடா இருக்கும் .. 
( ii ) மசால்தோசெ நல்லா இருக்கும் . 
( iii ) உப்புமா சுமாரா இருக்கும் . 
Model A : இல்லெ . இட்லி அவ்வளவு சூடா இருக்காது . 

Q : இட்லி சூடா இருக்குமா ? 
( i ) இல்லெ . வடெ அவ்வளவு நல்லா இருக்காது . 


k . Change these sentences as in the example . 


Example : இட்லி சூடா இருக்கும் . 

இட்லி சூடா இருக்காது . 


( i ) இட்லி சுமாரா இருக்கும் . 
( ii ) மசால்தோசெ நல்லா இருக்கும் . 


1. Write the words represented by the formulae . 


இரு + Future 


Example : இருக்கும் 
( i ) படி + Future : 
( ii ) கொடு + Future : 
( iii ) குடி + Future : 


இரு + Future neg . 


296 / An Intensive Course in Tamil 

Example : இருக்காது 
( i ) கொடு + Future neg . : 
( ii ) குடி + Future neg .: 
( iii ) படி + Future neg . : 


Answer these questions . 


2 


( i ) உங்களுக்கு இட்லி வடை பிடிக்குமா ? 
( ii ) உங்களுக்குச் சாம்பார் பிடிக்குமா ? சட்னி பிடிக்குமா ? 
( iii ) நீங்க காலெயிலே என்ன சாப்பிடுறீங்க ? 
( iv ) உங்க ஹாஸ்டல்லே இட்லி சூடா இருக்குமா ? 
( v ) ஹோட்டல்லே உப்புமா இருக்குமா ? 
( vi ) ஹாஸ்டல்லே மசால்தோசெ நல்லா இருக்குமா ? 
( vii ) நீங்க காலெயிலே ஐஸ்வாட்டர் குடிக்குறீங்களா ? 
( viii ) உங்க வீட்டுலே தோசெ எப்படி இருக்கும் ? 


VOCABULARY 


டிபன் 


tiffin 


வடெ 


Vada , a cake of 
black gram 


பூரி 


இட்லி Idli , a kind of 

cake prepared 
by steaming a 
dough of rice 
and black gram .. 
Puri , a confec 
tionary prepared 
out of wheat 

flour 
உப்புமா Uppuma , a pre 

paration of flour 

cooked with salt 
சுமாரா 

tolerably 
சாப்பிடு eat 
அப்படீன்னா if that is so 


கெழங்கு 


a curry prepar 
ed out of pota 
toes and onions 
hotness 


சூடு 


பிளேட் 


மசால்தோசெ 


plate 
masala Dosa , 
a kind of rice 
cake prepared 


with curry 


சாம்பார் 


சட்னி 


stuff 
Sambar , a sauce 

prepared with 
dhall 
drinking water 


a relish für food 
( chutney ) 


தண்ணீரு 


ஐஸ்வாட்டர் ice water 


Lesson 32 / 297 


GRAMMAR 


6.32.113 . -ம் is the future tense marker which is immediately added to both 
strong and weak verb stems when non - human nouns occur bjects. 
Example : 


as 


6. 32. 113. இட்லி சுமாரா இருக்கும் . 

இட்லி சூடா இருக்குமா ? 


Note that there is no pronominal suffix in the above sentences . 

The suffix -ம் 
denotes the agreement between the subject and predicate and the future tense 
marker . We lioticed in the lesson ( 6.31 ) that the future negative has two 
kinds of forms and the first kind of negative occurs with human nouns ( Refer 
6.31.112 ) . The second kind of negative cccurs with non - human nouns . It is 
expressed by verb stem ( strong or weak ) , the negative marker -ஆ- and the 
pronominal suffix - து . Example : 


6. 32. 113. இட்லி சூடா இருக்காது . 
6.32.114 . The objective case marker -எ is obligatory when a transitive verb 
identifies a pronoun as its object . Example : 
6. 32. 114. நான் அதெக் குடிக்குறேன் . 

நீங்க இதெக் குடிக்குறீங்களா ? 


6.32.115 . In Tamil , several nouns may be sequenced one after another without 
any conjunctive particle if they are semantically related . Example : 


6. 32. 115. நீ ஒரு பிளேட் இட்லி வடெ கொண்டுவா . 

இட்லி வடை , பூரி கெழங்கு இருக்குது . 
Sandhi : குடிக்குறீங்க + ஆ - குடிக்குறீங்களா ( Refer S.19 in 2.14 ) 
இதெ + குடிக்குறீங்களா - இதெக் குடிக்குறீங்களா ? 

( Refer S.20 in 2.17 ) 
உங்களுக்கு + சாம்பார் - உங்களுக்குச் சாம்பார் ( வேணுமா ? 

Refer S.18 in 2.14 ) 


UNIT 6 


LESSON 33 


BUYING A SAREE 


DIALOGUE 


Please come , what do ( you ) want ? 


கடெக்காரன் : வாங்க , என்ன 

வேணும் ? 


கமலா : பொடவெ வேணும் . 


( I ) want sarees . 


கடெக்காரன் : உக்காருங்க .. இதெ 

ல்லாம் காஞ்சிபுரம் , 
பனாரஸ் பட்டுப் பொட 
வெங்க .... அதெல்லாம் 
லேட்டஸ்ட் நைலான் 
நைலக்ஸ் ஸாரிங்க ... 
உங்களுக்கு எது 
வேணும் ? 


Please sit down ... These are all 
Kanjeevaram and Banaras silk sarees , 
madam Those are all the latest 
((modern ) nylon and nylex sarees ... 
Which one do you want ? 


Lesson 33 / 299 
I want silk sarees ... Please take that 
black silk saree .. 


கமலா : எனக்குப் பட்டுப்பொ 

டவெ வேணும் ... அந்தக் 
கறுப்புப் பட்டுப் பொட 
வெயெ எடுங்க . 


கடெக்காரன் : இந்தாங்க .... இந்தப் 

பொடவெயெயும் 
பாருங்க . 


Please see this .... Please see this saree 
too , madam . 


கமலா : அது வேண்டாம் . 


( I ) do not want that ( saree ) . 


Which saree do you buy ? 


கடெக்காரன் : நீங்க எந்தப் பொட 

வெயெ வாங்குறீங்க ? 


கமலா : நான் இந்தப் பச்செப் 

பொடவெயெ வாங்கு 
றேன் .... என்ன வெலெ ? 


I buy this green saree .... How much 
does ( it ) cost ? 


கடெக்காரன் : நாங்க நூத்தியம் - 

பது ரூபாய்க்கு விக்கு 
றோம் ..... உங்களுக்கு 
நூத்தி நாப்பதுக்குத் 
தறோம் ... எடுங்க . 


We sell this saree for one hundred 
and fifty rupees ... We will give you 
for one hundred and forty .... Please 
take , madam , 


கமலா : இந்தாங்க பணம் . பில் 

கொடுங்க .. 


Please take this money . Give ( me ) 
the bill . 


DRILLS 


a . Variation drill 


6. 33. 116. நீங்க அந்தப் பட்டுப் பொடவெயெ எடுங்க . 

நீங்க எந்தப் பொடவெயெ வாங்குறீங்க ? 

நான் இந்தப் பச்செப் பொடவெயெ வாங்குறேன் . 
6. 33. 117. இதெல்லாம் காஞ்சிபுரம் , பனாரஸ் பட்டுப் பொடவெ . 

அதெல்லாம் நைலான் , நைலக்ஸ் ஸாரி . 


b . Build 

up 

drill 


( i ) நீங்க அந்தப் பொடவெயெ 
எடுங்க . 
எடுங்க 
பொடவெயெ 
அந்த 
நீங்க 


நீங்க அந்தப் பொடவெயெ 
எடுங்க . 
எடுங்க 
பொடவெயெ எடுங்க 
அந்தப் பொடவெயெ எடுங்க 
நீங்க அந்தப் பொடவெயெ 
எடுங்க . 


300 / Am Intensive Course in Tamit 
( ii ) இதெல்லாம் காஞ்சிபுரம் , 

பனாரஸ் பட்டுப்பொடவெ . 
பொடவெ 
பட்டு 


பனாரஸ் 


இதெல்லாம் காஞ்சிபுரம் , பனாரஸ் 
பட்டுப்பொடவெ . 
பொடவெ 
பட்டுப்பொடவெ 
பனாரஸ் பட்டுப்பொடவெ 
காஞ்சிபுரம் , பனாரஸ் பட்டுப் 
பொடவெ 
இதெல்லாம் காஞ்சிபுரம் , பனாரஸ் 
பட்டுப்பொடவெ . 


காஞ்சிபுரம் 


இதெல்லாம் 


c . Expansion drill 


( i ) நான் வாங்குறேன் . 
இந்தப் பச்செப்பொடவெயெ 
வாங்குறேன் 


நான் வாங்குறேன் . 
நான் இந்தப் பச்செப் பொட 
வெயெ வாங்குறேன் . 


( ii ) நீங்க எடுங்க . 

அந்தப் பட்டுப் பொடவெயெ 
எடுங்க 


நீங்க எடுங்க . 
நீங்க அந்தப் பட்டுப் பொடவெயெ 
எடுங்க . 


( iii ) அதெல்லாம் ஸாரி . 

நைலக்ஸ் ஸாரி 
நைலான் ஸாரி 


அதெல்லாம் ஸாரி . 
அதெல்லாம் நைலக்ஸ் ஸாரி . 
அதெல்லாம் நைலான் , நைலக்ஸ் 
ஸாரி . 
அதெல்லாம் லேட்டஸ்ட் நைலான் , 
நைலக்ஸ் ஸாரி . 


லேட்டஸ்ட் ஸாரி 


d . Question - Answer drill 


( i ) Q : வாங்க , என்ன வேணும் ? 

A : பொடவெ வேணும் . 


( ii ) Q : உங்களுக்கு எது வேணும் ? 

A : எனக்கு அந்தக் கறுப்புப் பட்டுப்பொடவெ வேணும் . 
( iii ) Q : நீங்க எந்தப் பொடவெயெ வாங்குறீங்க ? 

A : நான் இந்தப் பச்செப் பொடவெயெ வாங்குறேன் . 


e . Substitution drill 


நீங்க எந்தப் பொடவெயெ 
வாங்குறீங்க ? 


( i ) நீங்க எந்தப் பொடவெயெ 

வாங்குறீங்க ?. 
Substitute and change the noun 
accordingly, 
ஸாரி 
ப்ராக்கு 


நீங்க எந்த ஸாரியெ வாங்குறீங்க ? 
நீங்க எந்தப் ப்ராக்கெ வாங்கு 
றீங்க ? 


பாவாடெ 


ஜாக்கெட்டு 


Lesson 33 / 301 
நீங்க எந்தப் பாவாடெயெ 
வாங்குறீங்க ? 
நீங்க எந்த ஜாக்கெட்டெ 
வாங்குறீங்க ? 
நீங்க எந்தத் தாவணியெ 
வாங்குறீங்க ? 


தாவணி 


இதெல்லாம் நைலான் ஸாரி . 


( ii ) இதெல்லாம் நைலான் ஸாரி . 

Substitute 
நைலக்ஸ் 
காஞ்சிபுரம் 
பனாரஸ் 
பட்டு 


1 


இதெல்லாம் நைலக்ஸ் ஸாரி . 
இதெல்லாம் காஞ்சிபுரம் ஸாரி . 
இதெல்லாம் பனாரஸ் ஸாரி . 
இதெல்லாம் பட்டு ஸாரி . 


( iii ) நான் இந்தப் பச்செப் 

பொடவெயெ வாங்குறேன் . 
Substitute 
வெள்ளெ 


நான் இந்தப் பச்செப் பொட 
வெயெ வாங்குறேன் . 


செவப்பு 


நீலம் ) 


நான் இந்த வெள்ளெப் பொட 
வெயெ வாங்குறேன் . 
நான் இந்தச் செவப்புப் பொட 
வெயெ வாங்குறேன் . 
நான் இந்த நீலப் பொடவெயெ 
வாங்குறேன் . 
நான் இந்த மஞ்சள் பொடவெயெ 
வாங்குறேன் . 
நான் இந்தக் கறுப்புப் பொட 
வெயெ வாங்குறேன் . 


| 


மஞ்சள் 


கறுப்பு 


f. Transformation drill 


உங்களுக்கு எது வேணும் ? 


உங்களுக்கு எது வேணும் ? 


( i ) எனக்குப் பட்டுப் பொடவெ 
வேணும் . 
எனக்கு நைலான் ஸாரி 
வேணும் . 
எனக்கு நைலக்ஸ் ஸாரி 
வேணும் . 


உங்களுக்கு எது வேணும் ? 


( ii ) நான் இந்தப் பொடவெயெ 

வாங்குறேன் . 
நான் இந்த நைலான் 
ஸாரியெ எடுக்குறேன் . 
நான் இந்த நைலக்ஸ் 
ஸாரியெ வாங்குறேன் . 


நீங்க எந்தப் பொடவெயெ 
வாங்குறீங்க ? 
நீங்க எந்த நைலான் ஸாரியெ 
எடுக்குறீங்க ? 
நீங்க எந்த நைலக்ஸ் ஸாரியெ 
வாங்குறீங்க ? 


302 / An Intensive Course in Tamil 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : இதெல்லாம் காஞ்சிபுரம் ................ பொடவெங்க . 

( silk ) 
இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டுப் பொடவெங்க . 
( i ) இந்தாங்க ...... ( money ) 
( ii ) அந்தக் ........ பட்டுப் பொடவெயெ எடுங்க . ( black ) 
( iii ) நான் இந்தப் ................ பொடவெயெ வாங்குறேன் . ( green ) 
( iv ) நாங்க ......... - ரூபாய்க்கு விக்குறோம் . ( one hur.dred and fifty ) 
( v ) உங்களுக்கு ................ ரூபாய்க்குத் தறோம் .. 

( one hundred and forty ) 
( vi ) அந்தக் கறுப்புப் பட்டுப் பொட்வெயெ ................ ங்க . ( take ) 
( vii ) இந்தப் பொடவெயெயும் ................ ங்க . ( see / have a glance ) 
( viii ) நீங்க எந்தப் பொடவெயெ .. றீங்க ? ( buy ) 


h . Transform the following singular non - honorific imperatives into singular 

honorific imperatives . 


( i ) நீ கொடு . 
( ii ) நீ எடு . 
( iii ) நீ வாங்கு . 
( iv ) நீ பாரு . 


i . Frame questions for the answers given below following the models . 

Model A : எனக்கு அந்தக் கறுப்புப் பொடவெ வேணும் . 

Q : உங்களுக்கு எது வேணும் ? 
( i ) எனக்கு இந்தப் பச்செப் பொடவெ வேணும் . 
( ii ) எனக்கு அந்த நைலக்ஸ் ஸாரி வேணும் . 


j . Write the word represented by the formula. 


Example : பொடவெயெ 


பொடவெ + Objective 


...... 


( i ) ஸாரி + Objective : 
( ii ) பட்டு + Objective : 
( iii ) காஞ்சிபுரம் + Objective : 
( iv ) ரூபாய் + .Objective : 


k . Answer these questions . 


( i ) நீங்க உங்க மனெவிக்குப் பட்டுப் பொடவெ வாங்குறீங்களா ? 
( ii ) கடெக்காரன் அந்தப் பச்செப் பொடவெயெ எத்தனெ 

ரூபாய்க்கு விக்குறான் ? 


Lesson 33 / 303 
( iii ) உங்க மனெவிக்கு லேட்டஸ்ட் நைலக்ஸ் ஸாரி 

வாங்குவீங்களா ? 
( iv ) உங்களுக்குக் கறுப்புப் பட்டுப் பொடவெ பிடிக்குமா ? 
( v ) உங்களுக்குப் பச்செப்பட்டுப் பொடவெ பிடிக்காதா ? 


VOCABULARY 


பட்டு 
நைலான் 
ஸாரி 
எடு 


silk 
nylon 
sari 
take 


லேட்டஸ்ட் 
நைலக்ஸ் 
கறுப்பு 
பாரு 


latest 
nylex 
black 
see / have a 

glance 
green 
sell 


வாங்கு 
நூத்தியம்பது 


buy , purchase பச்செ 
one hundred வில் 
and fifty 
one hundred 

பணம் 
and forty 
bill 


நூத்தி நாப்பது 


money 


பில் 


GRAMMAR 


6.33.116 . It was said in lesson 6.31 that the objective case marker is optional if 
a noun refers to an inanimate object. But it is almost obligatory when an 
inanimate object is preceded by any demonstrative adjective . Example : 
6.33.116 . நீங்க அந்தப் பட்டுப் பொடவெயெ எடுங்க . 

நீங்க எந்தப் பொடவெயெ வாங்குறீங்க ? 
நான் இந்தப் பச்செப் பொடவெயெ வாங்குறேன் . 


1 


6.33.117 . InTamil , several attributes may be sequenced one after another before 
a noun without any conjunctive particle if they are semantically related ( Refer 
6.32.115 ) . Example : 


6. 33. 117. இதெல்லாம் காஞ்சிபுரம் , பனாரஸ் பட்டுப் பொடவெ . 

அதெல்லாம் நைலான் , நைலக்ஸ் ஸாரி . 


Sandhi : இது + எல்லாம் இதெல்லாம் 

அது + எல்லாம் , அதெல்லாம் ( Refer S.3 in 1.2 ) 
பட்டு + பொடவெ - பட்டுப்பொடவெ 
கறுப்பு + பொடவெ - கறுப்புப் பொடவெ 
எந்த + பொடவெ எந்தப் பொடவெ 
பச்செ + பொடவெ - பச்செப் பொடவெ ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 7 


LESSON 34 


RECEIVING A TELEGRAM 


DIALOGUE 


Suresh ! ( It seems ) that Mrs. Ramu 
is coming from Mysore tomorrow 
evening . 

. 


Is that so ? How do you know ? 


நரசய்யா : சுரேஷ் ! நாளெக்கு 

மிஸஸ் ராமு மைசூருலே 

யிருந்து வறாங்களாம் . 
சுரேஷ் : அப்படியா ? உங்களுக்கு 

எப்படித் தெரியும் ? 
நரசய்யா : இதோ ! ராமுவோடெ 

தந்தி . 
சுரேஷ் : எங்கே ? ... அதெ என் 

கிட்டெக் காட்டுங்க . 


Look ! ( Here is ) Ramu s telegram . 


Where ( it is ) ... Please show it to me . 


நரசய்யா : இந்தாங்க ... இதெக் 

கமலா அம்மாவுக்குக் 
காண்பிக்குறீங்களா ? 


Please take this ... Will you please 
show this to Kamala madam ? 


Lesson 34 | 305 


சுரேஷ் : சரி , காண்பிக்குறேன் ... 

நீங்க இப்ப எங்கே 
போறீங்க ? 


Alright , ( I ) will show ( it to her ) ... 
Where are you going now ? 


Now I am going to the Institute . 


நரசய்யா : நான் இப்ப இன்ஸ்டி 

டியூட்டுக்குப் போறேன் . 


சுரேஷ் : பேராசிரியரு இன்ஸ்டிடி 

யூட்டுலே இருக்குறாராம் .. 
இந்தச் சேதியெ அவரு - 
கிட்டெயும் தெரிவிங்க ... 
நான் 

அம்மா 
வுக்குச் சொல்லுறேன் . 


( It seems that ) Professor ( Sundaram ) 
is in the Institute .... Please inform this 
news to him also ... 1 will tell Kamala 
madam . 


கமலா 


நரசய்யா ; சரி , நான் வரட்டுமா ? 


Alright ! Shall I take leave of you ? 


DRILLS 


1 


a . 


Variation drill 


7. 34. 118. நீங்க இதெக் கமலா அம்மாவுக்குக் 

காண்பிக்குறீங்களா ? 
நீங்க சேதியெ அவருக்கும் தெரிவிங்க. 
நீங்க அதெ எனக்குக் காட்டுங்க . 
நான் சேதியெக் கமலா அம்மாவுக்குச் சொல்லுறேன் . 


7. 34. 119. நீங்க இதெக் கமலா அம்மாகிட்டெக் 

காண்பிக்குறீங்களா ? 
நீங்க சேதியெ அவருகிட்டெயும் தெரிவிங்க. 
நீங்க அதெ என்கிட்டெக் காட்டுங்க . 
நான் சேதியெக் கமலா அம்மாகிட்டெச் 
சொல்லுறேன் . 


7. 34. 120. மிஸஸ் ராமு வறாங்களாம் . 

பேராசிரியரு இன்ஸ்டிடியூட்டுலே இருக்குறாராம் . 


b . Build up drill 


( i ) நான் சேதியெக் கமலா 
அம்மாவுக்குச் சொல்லுறேன் . 
சொல்லுறேன் 
கமலா அம்மாவுக்கு 


நான் சேதியெக் கமலா அம்மா 
வுக்குச் சொல்லுறேன் . 
சொல்லுறேன் 
கமலா அம்மாவுக்குச் சொல்லு 
றேன் 
சேதியெக் கமலா அம்மாவுக்குச் 
சொல்லுறேன் 
நான் சேதியெக் கமலா அம்மா 
வுக்குச் சொல்லுறேன் . 


சேதியெ 


நான் 


306 / An Intensive Course in Tamil 


( ii ) நீங்க அதெ என்கிட்டெக் 
காட்டுங்க . 
காட்டுங்க 
என்கிட்டெ 
அதெ 
நீங்க 


நீங்க அதெ என்கிட்டெக் 
காட்டுங்க . 
காட்டுங்க 
என்கிட்டெக் காட்டுங்க 
அதெ என்கிட்டெக் காட்டுங்க 
நீங்க அதெ என்கிட்டெக் 
காட்டுங்க. 


( iii ) பேராசிரியரு இன்ஸ்டி 

டியூட்டுலே இருக்குறாராம் . 
இருக்குறாராம் 
இன்ஸ்டிடியூட்டுலே 
பேராசிரியரு 


பேராசிரியரு இன்ஸ்டிடியூட்டுலே 
இருக்குறாராம் . 
இருக்குறாராம் 
இன்ஸ்டிடியூட்டுலே இருக்குறாராம் 
பேராசிரியரு இன்ஸ்டிடியூட்டுலே 
இருக்குறாராம் . 


c . Expansion drill 


( i ) நீங்க தெரிவிங்க. 

அவருக்கும் தெரிவிங்க 
சேதியெத் தெரிவிங்க 


நீங்க தெரிவிங்க. 
நீங்க அவருக்கும் தெரிவிங்க . 
நீங்க சேதியெ அவருக்கும் 
தெரிவிங்க. 


( ii ) நீங்க காண்பிக்குறீங்களா ? 
கமலா அம்மாகிட்டெக் 
காண்பிக்குறீங்களா ? 
இந்தத் தந்தியெக் காண்பிக் 
குறீங்ளா ? 


நீங்க காண்பிக்குறீங்களா ? 
நீங்க கமலா அம்மாகிட்டெக் 
காண்பிக்குறீங்களா ? 
நீங்க இந்தத் தந்தியெக் கமலா 
அம்மாகிட்டெக் காண்பிக்கு 
றீங்களா ? 
நீங்க இப்ப இந்தத் தந்தியெக் 
கமலா அம்மாகிட்டெக் காண்பிக்கு - 
றீங்களா ? 


இப்பக் காண்பிக்குறீங்களா ? 


( iii ) மிஸஸ் ராமு வறாங்களாம் . 

மாலெயிலே வறாங்களாம் 


மிஸஸ் ராமு வறாங்களாம் . 
மிஸஸ் ராமு மாலெயிலே 
வறாங்களாம் . 
மிஸஸ் ராமு நாளெக்கு 
மாலெயிலே வறாங்களாம் . 


நாளெக்கு வறாங்களாம் 


d . Question - Answer drill 


( i ) Q : உங்களுக்கு எப்படித் தெரியும் ? 

A : இதோ ! ராமுவோடெ தந்தி . 


( ii ) Q : இதெக் கமலா அம்மாவுக்குக் காண்பிக்குறீங்களா ? 

A : சரி , காண்பிக்குறேன் . 


Lesson 34/307 


e . 


நீங்க எனக்குக் காட்டுங்க . 


Substitution drill 
( i ) நீங்க எனக்குக் காட்டுங்க . 

Substitute and change the noun 
accordingly . 
நாங்க 
அவன் 


அவ 


நீங்க எங்களுக்குக் காட்டுங்க . 
நீங்க அவனுக்குக் காட்டுங்க . 
நீங்க அவளுக்குக் காட்டுங்க . 
நீங்க அவருக்குக் காட்டுங்க . 
நீங்க அவங்களுக்குக் காட்டுங்க . 
நீங்க அதுக்குக் காட்டுங்க. 


அவரு 
அவங்க 


அது 


நீங்க என்கிட்டெக் காட்டுங்க. 


( ii ) நீங்க என்கிட்டெக் காட்டுங்க . 

Substitute and change the roun 
accordingly .. 
நாங்க 
இவன் 
இவ 
இவரு 
இவங்க 


நீங்க எங்ககிட்டெக் காட்டுங்க . 
நீங்க இவன்கிட்டெக் காட்டுங்க . 
நீங்க இவகிட்டெக் காட்டுங்க . 
நீங்க இவருகிட்டெக் காட்டுங்க . 
நீங்க இவங்ககிட்டெக் காட்டுங்க . 
நீங்க இதுகிட்டெக் காட்டுங்க . 


நான் காண்பிக்குறேன் . 


( iii ) நான் காண்பிக்குறேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
தெரிவி 


படி 
குடி 
கொடு 
எடு 


நான் தெரிவிக்குறேன் . 
நான் படிக்குறேன் . 
நான் குடிக்குறேன் . 
நான் கொடுக்குறேன் . 
நான் எடுக்குறேன் . 


நான் இப்பப் போறேன் . 


( iv ) நான் இப்பப் போறேன் . 

Substitute 
மாலெயிலே 
இண்ணெக்கு 
ராத்திரி 


நான் மாலெயிலே போறேன் . 
நான் இண்ணெக்குப் போறேன் . 
நான் ராத்திரி போறேன் . 


அவங்க வறாங்களாம் . 


( v ) அவங்க வறாங்களாம் . 

Substitute and change the 
verb accordingly . 
போ 


அவங்க போறாங்களாம் . 
அவங்க தறாங்களாம் . 


தா 


ff . Transformation drill 


( i ) நான் காண்பிக்குறேன் . 
நான் சொல்லுறேன் . 
நான் தெரிவிக்குறேன் . 


நீங்க காண்பிக்குறீங்களா ? 
நீங்க சொல்லுறீங்களா ? 
நீங்க தெரிவிக்குறீங்களா ? 


308 / An Intensive Course in Tamil 


EXERCISES 


g . 


Fill in the blanks using the cue ; given in parentheses as in the model 
given below .. 


Model : மிஸஸ் ராமு . 

..வறாங்களாம் . ( in the evening ) 
மிஸஸ் ராமு மாலெயிலே வறாங்களாம் . 
( i ) இதோ ! ராமுவோடெ ................ ( telegram ) 
( ii ) இந்தச்................ யெ அவருகிட்டேயும் தெரிவிங்க. ( news ) 
( iii ) அதெ என்கிட்டெக் .. ங்க . ( show ) 
(iv ) இதெக் கமலா அம்மாவுக்குக் ................க்குறீங்களா ? ( show ) 
( v ) இந்தச் சேதியெ அவருகிட்டெயும் ................ ங்க . (inform ) 
( vi ) நான் கமலா அம்மாகிட்டெ 

றேன் . ( say ) 


hh . Change these sentences as in the example . 


Example : அதெ எனக்குக் காட்டுங்க .. 

அதெ என்கிட்டெக் காட்டுங்க . 
( i ) இந்தச் சேதியெ அவருக்குத் தெரிவிங்க. 
( ii ) இதெக் கமலா அம்மாவுக்குக் காண்பிக்குறீங்களா ? 
( iii ) நான் இதெக் கமலா அம்மாவுக்குச் சொல்லுறேன் . 


i . Write the word represented by the formula . 


அவரு + Locative 


Example : அவருகிட்டெ 
( i ) நான் + Locative : 
( ii ) நாங்க + Locative : 
( iii ) நீ + Locative : 
( iv ) நீங்க + Locative : 
( v ) அவங்க + Locative : 
( vi ) இவ + Locative : 


j . Include the indirect object form of the item given in parentheses as shown 
in the example . 
Example : நீங்க அதெக் காட்டுங்க . ( நான் ) 

நீங்க அதெ எனக்குக் காட்டுங்க . 
( i ) நீங்க இதெக் காண்பிக்குறீங்களா ? (ராதாம்மா ) 
( ii ) நீங்க இந்தச் சேதியெத் தெரிவிங்க . ( அவரு ) 
( iii ) நான் இதெச் சொல்லுறேன் . ( அவங்க ) 


k . Combine the following sentences as in the model . 

Model : நீங்க தெரிவிங்க. 

இது சேதி . 
அவரு பேராசிரியரு . 


Lesson 34 / 309 


நீங்க சேதியெப் பேராசிரியருகிட்டெத் தெரிவிங்க, 

( நீங்க சேதியெப் பேராசிரியருக்குத் தெரிவிங்க ) 
( i ) நீங்க என்கிட்டெக் காட்டுங்க . 

இது தந்தி . 
( ii ) நீங்க காண்பிக்குறீங்களா ? 

இது தந்தி . 

இவங்க கமலா அம்மா . 
( iii ) நான் சொல்லுறேன் . 

இது சேதி . 
இவங்க கமலா அம்மா . 


1. Answer these questions . 


( i ) அது யாரோடெ தந்தி ? 
( ii ) இண்ணெக்கு மாலெயிலே உங்க ஆசிரியரு உங்க அறெக்கு 

வறாரா ? 
( iii ) நீங்க வீட்டுப்பாடத்தெத் தினந்தோறும் உங்க ஆசிரியரு- 

கிட்டெக் காட்டுறீங்களா ? 
( iv ) இன்ஸ்டிடியூட்டுலேயிருந்து மொதலாவது உங்களுக்கு தந்தி 

வந்ததா ? 
( v ) நீங்க மாலெயிலே எங்கே போறீங்க ? 


VOCABULARY 


மாலெயிலே 
அப்படியா ? 
தந்தி 
காண்பி 
சேதி 
சொல்லு 


in the evening 
is it so ? 
telegram 
show 
news 
say 


மிஸஸ் 

Mrs 
இதோ ! 

Look ! 
காட்டு 

show 
இன்ஸ்டிடியூட்டு institute 
தெரிவி 

inform 


GRAMMAR 


7.34.118 . In the lessons 2.14 , 3.19-23 , 5.28-30 , 6.31 and 6.33 we dealt with 
various uses of a noun and the case marker -க்கு /-உக்கு/ - அக்கு . In this Unit 
the other meanings and uses of the same forın are explained in three lessons 
( 7.34 , 7.35 and 7.36 ) . Consider the follcwing sentences . 
7. 34. 118. நீங்க அதெ எனக்குக் காட்டுங்க . 

நீங்க சேதியெ அவருக்கும் தெவிங்க . 
The transitive verbs like காட்டு show , தெரிவி inform etc. , identify the noun 
and the objective case marker as their object as we mentioned earlier . This 
object may be called direct object . In addition to this , unlike the sentences 
6.31.111 , 6.32.114 and 6.33.116 , these sentences have a noun and the 
case marker -க்கு / -உக்கு / - அக்கு to denote indirectly another object of 


310 / An Intensive Course in Tamil 


action that 

expressed by the same set of verbs . This object may be called 
indirect object . e.g. , எனக்கு me - to , அவருக்கு him - to etc. 
7.34.119 . See the following examples . 


கமலா அம்மாவுக்குக் காண்பிக்குறீங்களா ? 
அவருக்கும் தெரிவிங்க. 
எனக்குக் காட்டுங்க . 

அம்மாவுக்குச் சொல்லுறேன் . 
The verbs காண்பி show , தெரிவி inform , காட்டு show , சொல்லு tell 
etc. , may identify the locative form which is expressed hy a noun and the 
case marker - கிட்டெ in the meaning of indirect object as follows : 


கமலா அம்மாகிட்டெக் காண்பிக்குறீங்களா ? 
அவருகிட்டெயும் தெரிவிங்க. 
என்கிட்டெக் காட்டுங்க . 
கமலா அம்மாகிட்டெச் சொல்லுறேன் . 


Example : 


7. 34. 119. நீங்க இதெக் கமலா அம்மாகிட்டெக் 

காண்பிக்குறீங்களா ? 

நீங்க சேதியெ அவருகிட்டெயும் தெரிவிங்க. 
7.34.120 . -ஆம் is a kind of reportive particle which means it is said . It 
is always added to a sentence . Example : 


7. 34. 120 . 


மிஸஸ் ராமு வறாங்களாம் . 
பேராசிரியரு இன்ஸ்டிடியூட்டுலே இருக்குறாராம் . 


Sandhi : எப்படி + தெரியும் -- > எப்படித் தெரியும் ( Refer s.21 in 3.20 ) 
என்கிட்டெ + காட்டுங்க -- > என்கிட்டெக் காட்டுங்க ( Refer S.22 in 4.25 ) 
அம்மாவுக்கு + காண்பிக்குறீங்களா - அம்மாவுக்குக் காண்பிக்குறீங்களா 
இன்ஸ்டிடியூட்டுக்கு + போறேன் -- > இன்ஸ்டிடியூட்டுக்குப் போறேன் 
அம்மாவுக்கு + சொல்லுறேன் - அம்மாவுக்குச் சொல்லுறேன் 

( Refer S.18 in 2.14 ) 
அப்படி + ஆ - அப்படியா 
சேதி + எ - சேதியெ 
அவருகிட்டெ + உம் அவருகிட்டேயும் ( Refer S.8 in 1.5 ) 
ராமு + ஓடெ ராமுவோடெ 
அம்மா + உக்கு அம்மாவுக்கு ( Refer S.9 in 1.7 ) 
காண்பிக்குறீங்க + ஆ + காண்பிக்குறீங்களா ? 
வறாங்க + ஆ - வறாங்களா ( Refer S.19 in 2.14 ) 


-- 


UNIT 7 


LESSON 35 


DEPARTING FROM THE HOUSE 


DIALOGUE 


சுமதி : அத்தெ , நீங்க எந்த மாசம் 

ஊருலேயிருந்து திரும்பு 
வீங்க ? 


Aunty , in which month will you 
return from ( your ) native place ? 


கமலா : ஜூலெ மாசம் திரும்பு - 

வேன் . 


( I ) will return ( from my native place ) 
in the month of July . 


சுமதி : எத்தனாம் தேதி ? 


On which date ? 


312 / An Intensive Course in Tamil 


I will start on 10th .... ( 1 ) will reach 
here on 14th .. ( You m ! ist ) be careful 
in the house . ( You ) send money to 
Ramu tomorrow ... Give the rent to 
the house owner . The milkman will 
come day after tomorrow . You buy 
one kilo cf butter from him for us .... 
Water all the plants ... Put mahilre to 
the vegetable plants... Are you going 
to the bazaar this evening ? 


கமலா : பத்தாம் தேதி புறப்படு 

வேன் ... பதினாலாம் தேதி 
இங்கே வருவேன் .... நீ 
வீட்டுலே ஜாக்கிரதெயா 
இரு . ராமுவுக்கு நாளெக் 
குப் பணம் அனுப்பு ... 
வீட்டுக்காரனுக்கு வாட 
கெயெக் கொடு ... பால் - 
காரன் நாளெண்ணெக்கு 
வருவான் . நீ அவன்கிட் 
டெயிருந்து நமக்கு ஒரு 

வெண்ணெ 
வாங்கு ... செடிக்கெல் - 
லாம் தண்ணீரு ஊத்து ... 
காய்கறிச் செடிக்கு ஒரம் 
போடு... நீ மாலெயிலே 
கடெவீதிக்குப் 
போறேயா ? 


கிலோ 


சுமதி : ஆமாங்க . ஆறரெ மணிக் 

குப் போவேன் , 


Yes , aunty . I will go at half past six . 


கமலா : குழந்தெக்கு ஒரு சட்டெ 

எடு .... நான் வரட்டுமா ? 


Buy a shirt for the child .... Shall I 
take leave of you ? 


சுமதி : சரிங்க . ஜாக்கிரதெயாப் 

போங்க . 


Alright . Please go carefully ,( aunty ) 
( Be careful while you go ) . 


DRILLS 


a . Variation drill 


7. 35. 121. நீ ராமுவுக்குப் பணம் அனுப்பு . 

நீ செடிக்குத் தண்ணீரு ஊத்து . 
நீ செடிக்கு ஓரம் போடு . 
நீ குழந்தெக்குச் சட்டெ எடு . 


b . Build up drill 


நீ ராமுவுக்குப் பணம் அனுப்பு . 


( i ) நீ ராமுவுக்குப் பணம் 
அனுப்பு . 
அனுப்பு 
பணம் 
ராமுவுக்கு 
நீ 


அனுப்பு 
பணம் அனுப்பு 
ராமுவுக்குப் பணம் அனுப்பு 
நீ ராமுவுக்குப் பணம் அனுப்பு , 


Lesson 35 / 313 


(ii ) நீ குழந்தெக்குச் சட்டெ எடு . 
எடு 
சட்டெ 
குழந்தெக்கு 
நீ 


நீ குழந்தெக்குச் சட்டெ எடு . 
எடு 
சட்டெ எடு 
குழந்தெக்குச் சட்டெ எடு 
நீ குழந்தெக்குச் சட்டெ எடு . 


( iii ) அவன்கிட்டெயிருந்து ஒரு 
கிலோ வெண்ணெ வாங்கு . 
வாங்கு 
வெண்ணெ 


அவன்கிட்டெயிருந்து ஒரு கிலோ 
வெண்ணெ வாங்கு . 
வாங்கு 
வெண்ணெ வாங்கு 
ஒரு கிலோ வெண்ணெ வாங்கு 
அவன்கிட்டெயிருந்து ஒரு கிலோ 
வெண்ணெ வாங்கு . 


ஒரு கிலோ 


அவன்கிட்டெயிருந்து 


C. 


Expansion dri ! l 


( i ) நீ கொடு . 
வாடகெயெக் கொடு 
வீட்டுக்காரனுக்குக் கொடு 


நீ கொடு . 
நீ வாடகெயெக் கொடு . 
நீ வீட்டுக்காரனுக்கு வாடகெயெக் 


கொடு . 


( ii ) நீ எடு . 

சட்டெ எடு 
குழந்தெக்கு எடு 
கடெவீதியிலே எடு 


நீ எடு . 
நீ சட்டெ எடு . 
நீ குழந்தெக்குச் சட்டெ எடு . 
நீ கடெவீதியிலே குழந்தெக்குச் 
சட்டெ எடு . 
நீ மாலெயிலே கடெவீதியிலே 
குழந்தெக்குச் சட்டெ எடு . 


மாலெயிலே எடு 


( iii ) நீ ஊத்து . 

தண்ணீரு ஊத்து 
செடிக்கெல்லாம் ஊத்து 


நீ ஊத்து . 
நீ தண்ணீரு ஊத்து . 
நீ செடிக்கெல்லாம் தண்ணீரு 
ஊத்து . 


( iv ) நீ வாங்கு . 

நீ வாங்கு . 
வெண்ணெ வாங்கு 

நீ வெண்ணெ வாங்கு . 
அவன்கிட்டெயிருந்து வாங்கு அவன்கிட்டெயிருந்து 

வெண்ணெ வாங்கு . 
நமக்கு வாங்கு 

நீ நமக்கு அவன்கிட்டெயிருந்து 

வெண்ணெ வாங்கு . 
d . Question - Answer drill 

( i ) Q : நீங்க எப்ப ஊருலேயிருந்து திரும்புவீங்க ? 

A : பத்தாம் தேதி திரும்புவேன் . 
( ii ) Q : நீ மாலெயிலே கடெவீதிக்குப் போறேயா ? 

A : ஆமா , ஆறரெ மணிக்குப் போவேன் . 


314 / An Intensive Course in Tamil 


e . 


Substitution drill 


( i ) நீ ராமுவுக்கு அனுப்பு . 

Substitute 


நீ ராமுவுக்கு அனுப்பு . 


கொடு 


எடு 
காட்டு 
காண்பி 
தெரிவி 
வாங்கு 


நீ ராமுவுக்குக் கொடு . 
நீ ராமுவுக்கு எடு . 
நீ ராமுவுக்குக் காட்டு . 
நீ ராமுவுக்குக் காண்பி . 
நீ ராமுவுக்குத் தெரிவி . 
நீ ராமுவுக்கு வாங்கு . 


நீ நாளெண்ணெக்கு வாங்கு . 


( ii ) நீ நாளெண்ணெக்கு வாங்கு . 

Substitute 
நாளெக்கு 
இண்ணெக்கு 


நீ நாளெக்கு வாங்கு . 
நீ இண்ணெக்கு வாங்கு . 


நான் ஜூலெ மாசம் திரும்புவேன் . 


( iii ) நான் ஜூலெ மாசம் 

திரும்புவேன் . 
Substitute 
ஜனவரி 
பெப்ரவரி 


மார்ச் 
ஏப்ரல் 
மே 
ஜூன் 
ஆகஸ்ட் 


நான் ஜனவரி மாசம் திரும்புவேன் . 
நான் பெப்ரவரி மாசம் 
திரும்புவேன் . 
நான் மார்ச் மாசம் திரும்புவேன் . 
நான் ஏப்ரல் மாசம் திரும்புவேன் . 
நான் மே மாசம் திரும்புவேன் . 
நான் ஜூன் மாசம் திரும்புவேன் . 
நான் ஆகஸ்ட் மாசம் 
திரும்புவேன் . 
நான் செப்டம்பர் மாசம் 
திரும்புவேன் . 
நான் அக்டோபர் மாசம் 
திரும்புவேன் . 
நான் நவம்பர் மாசம் 
திரும்புவேன் . 
நான் டிசம்பர் மாசம் திரும்புவேன் . 


செப்டம்பர் 


அக்டோபர் 


நவம்பர் 


டிசம்பர் 


நான் பத்தாம் தேதி திரும்புவேன் . 


( iv ) நான் பத்தாம் தேதி 

திரும்புவேன் . 
Substitute and change the 
cardinal number accordingly . 
பதினொண்ணு 


நான் பதினொண்ணாம் தேதி 
திரும்புவேன் . 
நான் பன்னிரெண்டாம் தேதி 
திரும்புவேன் . 


பன்னிரெண்டு 


Lesson 35/315 


பதிமூணு 


பதினாலு 


பதினஞ்சு 


நான் பதிமூணாம் தேதி 
திரும்புவேன் . 
நான் பதினாலாம் தேதி 
திரும்புவேன் . 
நான் பதினஞ்சாம் தேதி 
திரும்புவேன் . 
நான் இருபதாம் தேதி 
திரும்புவேன் . 
நான் முப்பதாம் தேதி 
திரும்புவேன் . 


இருபது 


முப்பது 


பால்காரன் வருவான் . 


( v ) பால்காரன் வருவான் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
தா 
ஊத்து 
போடு 
காட்டு 


பால்காரன் தருவான் . 
பால்காரன் ஊத்துவான் . 
பால்காரன் போடுவான் . 
பால்காரன் காட்டுவான் . 


நீ அவன்கிட்டெயிருந்து வாங்கு . 


( vi ) நீ அவன்கிட்டெயிருந்து 

வாங்கு . 
Substitute and change the noun 
accordingly , 
நான் 
நாங்க 
இவன் 
இவ 
இவரு 
இவங்க 


நீ என்கிட்டெயிருந்து வாங்கு . 
நீ எங்ககிட்டெயிருந்து வாங்கு . 
நீ இவன்கிட்டெயிருந்து வாங்கு . 
நீ இவகிட்டெயிருந்து வாங்கு . 
நீ இவருகிட்டெயிருந்து வாங்கு . 
நீ இவங்ககிட்டெயிருந்து வாங்கு . 


f. Transformation drill 


நீங்க எந்த மாசம் திரும்புவீங்க ? 


நீங்க எந்த மாசம் புறப்படுவீங்க ? 


( i ) நான் ஜூலெ மாசம் 
திரும்புவேன் . 
நான் ஆகஸ்ட் மாசம் 
புறப்படுவேன் . 
நான் செப்டம்பர் மாசம் 
போவேன் . 
நான் அக்டோபர் மாசம் 
வருவேன் . 


நீங்க எந்த மாசம் போவீங்க ? 


நீங்க எந்த மாசம் வருவீங்க ? 


316 / An Intensive Course in Tamil 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


..11 . 


Model : நான் ஜூலெ.......... ..திரும்புவேன் . ( month ) 

நான் ஜூலெ மாசம் திரும்புவேன் . 
( i ) எத்தனாம் ................ ? ( date ) 
( ii ) ...... பால்காரன் வருவான் . ( day after tomorrow ) 
( iii ) 

+ உக்கு வாடகெயெக் கொடு . ( hause owner ) 
( iv ) ................வருவான் . ( milk man ) 
( v ) அவன்கிட்டெயிருந்து ................ வாங்கு . ( butter ) 
( vi ) காய்கறிச் ................ க்கு ஒரம் போடு . ( plant ) 
( vii ) ................செடிக்கு ஒரம் போடு . ( vegetable ) 
( viii ) காய்கறிச் செடிக்கு.................போடு . ( manure ) 
( ix ) குழந்தெக்கு ஒரு ....... 

எடு . ( shirt ) 
( x ) ஒரம் ................ ( put ) 
( xi ) ஒரு கிலோ வெண்ணெ ..... ( buy ) 
( xii ) ராமுவுக்குப் பணம் ..... (( send ) 
( xiii ) செடிக்கெல்லாம் தண்ணீரு 

( pour ) 


h . Write the words represented by the formulae. 


Example : வீட்டுக்காரனுக்கு 


வீட்டுக்காரன் + 

Indirect object 


( i ) ராமு + Indirect object : ..... 
( ii ) அவன் + Indirect object : 
( iii ) செடி + Indirect object : 
( iv ) குழந்தெ + Indirect object : 
( v ) பால்காரன் + Indirect object : 


திரும்பு + Future 


Example : திரும்புவேன் 
( i ) புறப்படு + Future : 
( ii ) வா + Future : 
( iii ) அனுப்பு + Future : 
( iv ) ஊத்து + Future : 
( v ) போடு + Future : 


i . Include the indirect object form of the item given in parentheses as shown 
in the example . 

. 


Example : நீ வாடகெயெக் கொடு . ( வீட்டுக்காரன் ) 

நீ வீட்டுக்காரனுக்கு வாடகெயெக் கொடு . 
( i ) நீ பணம் அனுப்பு . ( ராமு ) 


Lesson 35 / 317 


( ii ) நீ தண்ணீரு ஊத்து . ( செடி ) 
( iii ) நீ ஒரம் போடு . ( காய்கறிச் செடி ) 
( iv ) நீ சட்டெ எடு . ( குழந்தெ ) 
( v ) நீ வெண்ணெ வாங்கு . ( நாம் ) 


j . Combine the following sentences as in the model . 

Model : நீ அனுப்பு . 

இவரு ராமு . 
இது பணம் . 

நீ ராமுவுக்குப் பணம் அனுப்பு . 
(i ) நீ கொடு . 

அவன் வீட்டுக்காரன் . 

இது வாடகெ . 
( ii ) நீ ஊத்து . 

இதெல்லாம் செடி . 

இது தண்ணீரு . 
( iii ) நீ போடு . 

இது காய்கறிச் செடி . 

இது ஒரம் . 
( iv ) நீ எடு . 

இது குழந்தெ . 
இது ஒரு சட்டெ . 


k . Answer these questions . 


( i ) நீங்க எந்த மாசம் ஊருக்குத் திரும்புவீங்க ? 
( ii ) நீங்க எத்தனாம் தேதி மைசூருக்கு வந்தீங்க ? 
( iii ) நீங்க உங்க வீட்டுக்கு எத்தனெ ரூபாய் வாடகெ கொடுக்கு - 

றீங்க ? 
( iv ) நீங்க மாசம் எத்தனெ ரூபாய் உங்க மனெவிக்கு 

அனுப்புறீங்க ? 
( v ) நீங்க எத்தனெ கிலோ வெண்ணெ வாங்குறீங்க ? 
( vi ) கமலா அம்மா எந்த மாசம் ஊருலேயிருந்து திரும்புறாங்க ? 
( vii ) சுமதி எப்பக் கடெவீதிக்குப் போறா ? 


VOCABULARY 


அத்தெ 


திரும்பு 


ஜூலெ 


mother - in - law , மாசம் 

month 
aunty 
return 

July , name of the 

month 
date 

ஜாக்கிரதெ carefulness 
send ( as money ) வீட்டுக்காரன் house owner 


தேதி 
அனுப்பு 


318 / An Intensive Course in Tamil 


பால்காரன் 
வெண்ணெ 


milk man 
butter 


வாடகெ 

rent 
நாளெண்ணெக்கு day after 

tomorrow 



plant 
காய்கறி vegetables 

put 


செடி 


ஊத்து 


ஓரம் 
சட்டெ 


pour, as water 
manure 
shirt 


போடு 


GRAMMAR 


7.35.121 . The verbs like அனுப்பு send , ஊத்து pour , as water , போடு 
put , எடு take etc. , form another class of verbs . This class implies the exis 
tence of indirect object when the verbs are used in sentences . Example : 
7. 35. 121. நீ ராமுவுக்குப் பணம் அனுப்பு . 

நீ செடிக்குத் தண்ணீரு ஊத்து . 

நீ குழந்தெக்குச் சட்டெ எடு . 
Note that the indirect objects ராமுவுக்கு Ramu- to , செடிக்கு plant - to , 
குழந்தெக்கு child - to etc. , cannot be replaced by the locative form i.e. , noun 
- கிட்டெ as in 7.34.119 . The following sentences are ungrammatical . 

நீ ராமுகிட்டெ பணம் அனுப்பு . 
நீ செடிகிட்டெ தண்ணீரு ஊத்து . 
நீ குழந்தெகிட்டெ சட்டெ எடு . 


பணம் money , தண்ணீரு water , ஒரம் manure , சட்டெ shirt etc. , are 
direct objects and being inanimate nouns the objective case marker is optional . 
Sandhi : நாளெக்கு + பணம் அனுப்பு - நாளெக்குப் பணம் அனுப்பு 
ஆறரெமணிக்கு + போவேன் - ஆறரெமணிக்குப் போவேன் 

( Refer S.18 in 2.14 ) 
வாடகெயெ + கொடு - வாடகெயெக்கொடு ( Refer S.20 in 2.17 ) 
காய்கறி + செடி - காய்கறிச் செடி ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 7 


LESSON 36 


IN THE KITCHEN 


DIALOGUE 


கமலா : சுமதி , என்ன செய்றே ? Sumathi , what are ( you ) doing ? 
சுமதி : மெயக்கட்டுலே வேலெயா ( I am occupied with ) work in the 
இருக்குறேன் . 

kitchen , 


What are you cooking today , dear ? 


Potato fry , rasam and pappad .... That s 
all . 


கமலா : நீ இண்ணெக்கு என்ன - 

ம்மா சமெக்குறே ? 
சுமதி : உருளெக்கெழங்கு பொரி 

யல் , ரசம் , அப்பளம் ..... 

அவ்வளவுதான் . 
கமலா : சாப்பாடு ரெடியா ? 
சுமதி : ரெடி . அப்பளம் வறுக்கு - 

றேன் .... அப்புறமா நாம 
சாப்பிடலாம் . 


1 


Is meal ready ? 


( It is ) ready . ( I am ) frying pappad .... 
Then we shall eat . 


320 / An Intensive Course in Tamil 


Baby is very hungry ... First of all , 
( you ) feed rice to him . Then ( you ) 
serve meal to your uncle . 


கமலா : குழந்தெக்கு வயிறு 

ரொம்பப் பசிக்குது .... 
அதுக்கு மொதல்லே 
சோறு ஊட்டு. அப்புறம் 

மாமாவுக்குச் 
சாப்பாடு பரிமாறு . 


உன் 


சுமதி : சரி , அத்தெ . 


Alright , aunty . 


கமலா : இந்தா குழந்தெ ... எனக்குக் 

காலு ரொம்ப வலிக்கு 
தம்மா . நான் கொஞ்சம் 
படுக்குறேன் . 


Please take the baby ... My leg pains 
very much , dear . I will lie down for 
a while . 


சுமதி : சரிங்க . 


Alright , aunty .. 


DRILLS 


a . 


Variation drill 


7:36 . 122. குழந்தெக்கு வயிறு பசிக்குது . 

எனக்குக் காலு வலிக்குது . 
7. 36. 123. நீ என்னம்மா சமெக்குறே ? 

எனக்குக் காலு வலிக்குதம்மா . 


7. 36. 124. குழந்தெக்கு வயிறு ரொம்பப் பசிக்குது . 

எனக்குக் காலு ரொம்ப வலிக்குது . 


b . Build up drill 


குழந்தெக்கு வயிறு பசிக்குதம்மா . 


( i ) குழந்தெக்கு வயிறு பசிக்கு 
தம்மா . 
பசிக்குதம்மா 
வயிறு 
குழந்தெக்கு 


பசிக்குதம்மா 
வயிறு பசிக்குதம்மா 
குழந்தெக்கு வயிறு பசிக்குதம்மா . 


எனக்குக் காலு ரொம்ப வலிக்குது . 


( ii ) எனக்குக் காலு ரொம்ப 

வலிக்குது . 
வலிக்குது 
ரொம்ப 
காலு 
எனக்கு 


வலிக்குது 
ரொம்ப வலிக்குது 
காலு ரொம்ப வலிக்குது 
எனக்குக் காலு ரொம்ப வலிக்குது . 


( iii ) நான் சமெயக்கட்டுலே 

வேலெயா இருக்குறேன் . 
இருக்குறேன் 


நான் மெயக்கட்டுலே வேலெயா 
இருக்குறேன் . 
இருக்குறேன் 


Lesson 36 / 321 


வேலெயா 
சமெயக்கட்டுலே 


வேலெயா இருக்குறேன் 
சமெயக்கட்டுலே வேலெயா 
இருக்குறேன் 
நான் மெயக்கட்டுலே வேலெயா 
இருக்குறேன் . 


நான் 


c . Expansion drill 


( i ) எனக்கு வலிக்குது . 
ரொம்ப வலிக்குது 
காலு வலிக்குது 


எனக்கு வலிக்குது . 
எனக்கு ரொம்ப வலிக்குது . 
எனக்குக் காலு ரொம்ப வலிக்குது . 


( ii ) குழந்தெக்குப் பசிக்குதம்மா . 

ரொம்பப் பசிக்குதம்மா 


குழந்தெக்குப் பசிக்குதம்மா . 
குழந்தெக்கு ரொம்பப் பசிக்கு 
தம்மா . 
குழந்தெக்கு வயிறு ரொம்பப் 
பசிக்குதம்மா . 


வயிறு பசிக்குதம்மா 


( iii ) நீ பரிமாறு . 

சாப்பாடு பரிமாறு 
உன் மாமாவுக்குப் பரிமாறு 


நீ பரிமாறு . 
நீ சாப்பாடு பரிமாறு . 
நீ உன் மாமாவுக்குச் சாப்பாடு 
பரிமாறு . 


d . Question - Answer drill 


( i ) Q : சுமதி , என்ன செய்றே ? 

A : மெயக்கட்டுலே வேலெயா இருக்குறேன் . 
( ii ) Q : நீ இண்ணெக்கு என்னம்மா மெக்குறே ? 
A : 

உருளெக்கெழங்கு பொரியல் , ரசம் , அப்பளம் ... 

அவ்வளவுதான் . 
( iii ) Q : சாப்பாடு ரெடியா ? 

A : ரெடி , 


C. 


Substitution drill 


நீ மாமாவுக்குச் சாப்பாடு பரிமாறு . 


( i ) நீ மாமாவுக்குச் சாப்பாடு 

பரிமாறு . 
Substitute 
சமெ 


கொடு 


நீ மாமாவுக்குச் சாப்பாடு சமெ . 
நீ மாமாவுக்குச் சோறு கொடு . 
நீ குழந்தெக்குச் சோறு ஊட்டு . 


( ii ) நீ குழந்தெக்குச் சோறு 

ஊட்டு. 
Substitute 
பரிமாறு 
சமெ 
கொடு 


நீ குழந்தெக்குச் சோறு பரிமாறு . 
நீ குழந்தெக்குச் சோறு சமெ . 
நீ குழந்தெக்குச் சோறு கொடு . 


j 


322 / An Intensive Course in Tamil 


நான் வறுக்குறேன் . 


( iii ) நான் வறுக்குறேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 
அவ 


நாங்க வறுக்குறோம் . 
நாம வறுக்குறோம் . 
நீ வறுக்குறே . 
நீங்க வறுக்குறீங்க. 
அவன் வறுக்குறான் . 
அவ வறுக்குறா. 
அவரு வறுக்குறாரு . 


அவரு 


நான் படுக்குறேன் . 


( iv ) நான் படுக்குறேன் . 

Substitute and conjugate the 
verb suitably .. 
கொடு 
எடு 
வறு 
படி 
குடி 


நான் கொடுக்குறேன் . 
நான் எடுக்குறேன் . 
நான் வறுக்குறேன் . 
நான் படிக்குறேன் . 
நான் குடிக்குறேன் . 
நான் சமெக்குறேன் . 


சமெ 


குழந்தெக்குப் பசிக்குது . 


( v ) குழந்தெக்குப் பசிக்குது . 

Substitute and change the noun 
accordingly ,. 


மாமா 


அத்தெ 
அப்பா 
அம்மா 
அக்கா 


மாமாவுக்குப் பசிக்குது . 
அத்தெக்குப் பசிக்குது . 
அப்பாவுக்குப் பசிக்குது . 
அம்மாவுக்குப் பசிக்குது . 
அக்காவுக்குப் பசிக்குது . 
தங்கெக்குப் பசிக்குது . 
தம்பிக்குப் பசிக்குது . 


தங்கெ 
தம்பி 


f . Transformation drill 


( i ) நான் சமெக்குறேன் . 

நான் படுக்குறேன் . 
நான் வறுக்குறேன் . 
நான் பரிமாறுறேன் . 


நீ என்ன செய்றே ? 
நீ என்ன செய்றே ? 
நீ என்ன செய்றே ? 
நீ என்ன செய்றே ? 


( ii ) நான் மெக்குறேன் . 

நான் வறுக்குறேன் . 
நான் பரிமாறுறேன் . 
நான் ஊட்டுறேன் . 


நீ என்னம்மா சமெக்குறே ? 
நீ என்னம்மா வறுக்குறே ? 
நீ என்னம்மா பரிமாறுறே ? 
நீ என்னம்மா ஊட்டுறே ? 


Lesson 36 / 323 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : ..... ( potato ) 

உருளெக்கெழங்கு 


( i ) 

(( fried food ) 
( ii ) - 

( thin disc - like preparation of black gram ) 
(iii ) 

( cooked rice ) 
( iv ) 

( meal ) 
( v ) குழந்தெக்கு ................ பசிக்குது . ( stomach ) 
( vi ) எனக்குக் ................ வலிக்குது . ( leg ) 
( vii ) குழந்தெக்குச் சோறு ................ (feed ) 
( viii ) உன் மாமாவுக்குச் சாப்பாடு ... ... ( serve ) 
( ix ) குழந்தெக்கு வயிறு .......... 

... க்குது . ( hunger ) 
( x ) எனக்குக் காலு .... 

..... க்குது . ( pain ) 
( xi ) நான் கொஞ்சம் ................ க்குறேன் . ( lie down ) 


h . Write the word represented by the formula . 


Example : பசிக்குது 


பசி + Present 


( i ) வலி + Present : 
( ii ) இரு + Present : 
( iii ) படு + Present : 
( iv ) சமெ + Present : 


i . Include the ir direct object form of the item given in parentheses as shown 
in the example. 
Example : நீ மொதல்லே சோறு ஊட்டு. ( குழந்தெ ) 

நீ குழந்தெக்கு மொதல்லே சோறு ஊட்டு . 
( i ) நீ சாப்பாடு பரிமாறு . ( உன் மாமா ) 


jj . Combine the following sentences as in the model . 


Model : நீ பரிமாறு . 

இவரு உன் மாமா . 

இது சாப்பாடு , 
நீ உன் மாமாவுக்குச் சாப்பாடு பரிமாறு . 
( i ) நீ மொதல்லே ஊட்டு . 
அது குழந்தெ . 
இது சோறு . 


324 | An Intensive Course in Tamil 


k . Answer these questions . 


( i ) சுமதி என்ன செய்றாங்க ? 
( ii ) இண்ணெக்கு உங்க மனெவி என்ன மெக்குறாங்க ? 
( iii ) உங்களுக்கு உங்க மனெவி சாப்பாடு பரிமாறுறாங்களா ? 
( iv ) நீங்க எப்பப் படுக்குறீங்க ? 
( v ) உங்களுக்கு இப்ப வயிறு பசிக்குதா ? 
( vi ) உங்களுக்கு உருளெக்கெழங்குப் பொரியல் பிடிக்குமா ? 


VOCABULARY 


kitchen 
potato 


சமெ 
பொரியல் 


cook 
any fried food 


சமெயக்கட்டு 
உருளெக் 

கெழங்கு 
ரசம் 


thin disc - like 
preparation of 
black gram 




ரெடி 


Rasam , a kind of அப்பளம் 
soup prepared 
out of tamarind ,, 
pepper and tomato 
ready 

வறு 
stomach 

பசி 
cooked rice 

ஊட்டு 
serve 

காலு 
pain 

படு 


வயிறு 
சோறு 
பரிமாறு 
வலி 


fry 
hunger 
feed 
leg 
lie don 


| 


GRAMMAR 


7.36.122 . The verbs பசி be hungry , வலி pain etc. , have the subject which 
is expressed by a noun and the case marker -க்கு - உக்கு - அக்கு . Example : 


7. 36. 122. குழந்தெக்கு வயிறு பசிக்குது . 

எனக்குக் காலு வலிக்குது . 


7.36.123 . -ம்மா is a truncated form of -அம்மா . It is , in spoken Tamil , 
added to any sentence ( Refer 1.7.30 ) . Here it is added to the question form 
TEOT 601 what . Example : 


7. 36. 123. நீ என்னம்மா சமெக்குறே ? 


7.36.124 . ரொம்ப is an adverb . It is functionally different from the intensi 
fier ரொம்ப ( Refer 1.4.17 ) . It occurs immediately before a verb . 


7. 36. 124. எனக்குக் காலு ரொம்ப வலிக்குதம்மா . 

குழந்தெக்கு வயிறு ரொம்பப் பசிக்குது . 
Sandhi : ரொம்ப + பசிக்குது - ரொம்பப் பசிக்குது . ( Refer S. 14 in 1.11 ) 
மாமாவுக்கு + சாப்பாடு -- > மாமாவுக்குச் சாப்பாடு ( பரிமாறு ) 
எனக்கு + காலு - எனக்குக் காலு ( ரொம்ப வலிக்குதம்மா 

Refer S. 18 in 2.14 ) 


UNIT 8 


LESSON 37 


WHERE DID YOU STUDY ? 


DIALOGUE 


சுரேஷ் : வணக்கம் , ஸார் ! 


Vanakkam , sir . 


Please come Mr. Suresh . Please -be 
seated .... W.here did you study B.A. ? 


I studied in Jain college in Rohtak . 


மூர்த்தி : வாங்க சுரேஷ், உக்காரு 

ங்க ... நீங்க எங்கே பி.ஏ. 

படிச்சீங்க ? 
சுரேஷ் : நான் ரோஹ்தக்லே 

ஜெயின் கல்லூரியிலே 

படிச்சேன் . 
மூர்த்தி : நான் போன வருஷம் ஒரு 

கருத்தரங்குலே உங்க 

ளெப் பார்த்தேன் . 
சுரேஷ் : எங்கே ? ... அண்ணாமலெ 

யுனிவர்சிட்டியிலேயா ? 


I saw you in a seminar last year . 


Where ? ... ( Was it ) in Annamalai 
University ? 


326 / An Intensive Course in Tamil 


Yes . Did you study there ? 


மூர்த்தி : ஆமா . நீங்க அங்கே 

படிச்சீங்களா ? 


Yes . I studied M. A. English there . 


சுரேஷ் : ஆமா . நான் அங்கேதான் 

ஆங்கிலம் எம் . ஏ . 
படிச்சேன் . 


Did you stay in the hostel ? 


மூர்த்தி : நீங்க ஹாஸ்டல்லே - 

தங்குனீங்களா ? 


Yes . I stayed in the P.G. Hostel. 


சுரேஷ் : ஆமா . நான் பி . ஜி . 

ஹாஸ்டல்லே தங்கு 
னேன் . 


In which mess did you dine ? 


மூர்த்தி : எந்த மெஸ்லே சாப்பிட் 

உங்க ? 


சுரேஷ் : பி.ஜி. மெஸ்லே சாப்பிட் - 

டேன் .... நீங்களும் 
அண்ணாமலெ யுனிவர் 
சிட்டி தானா ? 


I took my food in the P. G. mess . 
Are you too from Annamalai 
University ? 


மூர்த்தி : ஆமா . நானும் அதே 

யுனிவர்சிட்டிதான் . நீங்க 
இப்ப எங்கே போறீங்க ? 


Yes . I too ( studied ) in the same 
University . Where are you going 


now ? 


சுரேஷ் : போஸ்டாபீசுக்குப் 

போறேன் . அடுத்த 
வாரம் என் நண்பர் 
திரிவேதி இங்கே வறாரு . 
அவருக்கு அவசரமா ஒரு 
தந்தி அனுப்புறேன் ... 
வரட்டுமா ? 


( I am ) going to the post- office . My 
friend Trivedi is coming here next 
week . I am sending a telegram to 
him urgently . Shall ( I ) take leave of 


you ? 


மூர்த்தி : சரி , வாங்க . 


Alright , please do . 


DRILLS 


a , Variation drill 


8. 37. 125. நான் ரோஹ்தக்லே படிச்சேன் . 

நான் பி . ஜி . மெஸ்லே சாப்பிட்டேன் . 
நீங்க எங்கே படிச்சீங்க ? 
நீங்க ஹாஸ்டல்லே தங்குனீங்களா ? 


Lesson 37 / 327 


b. Build up drill 


நான் ரோஹ்தக்லே படிச்சேன் . 


( i ) நான் ரோஹ்தக்லே படிச் 
சேன் . 
படிச்சேன் 
ரோஹ்தக்லே 
நான் 


படிச்சேன் 
ரோஹ்தக்லே படிச்சேன் 
நான் ரோஹ்தக்லே படிச்சேன் . 


( ii ) நீங்க எங்கே படிச்சீங்க ? 

எங்கே படிச்சீங்க ? 
நீங்க 


நீங்க எங்கே படிச்சீங்க ? 
எங்கே படிச்சீங்க ? 
நீங்க எங்கே படிச்சீங்க ? 


( iii ) நீங்க ஹாஸ்டல்லே தங்கு 

னீங்களா ? 
தங்குனீங்களா ? 
ஹாஸ்டல்லே 
நீங்க 


நீங்க ஹாஸ்டல்லே தங்கு 
னீங்களா ? 
தங்குனீங்களா ? 
ஹாஸ்டல்லே தங்குனீங்களா ? 
நீங்க ஹாஸ்டல்லே தங்கு 
னீங்களா ? 


( iv ) நீங்க அங்கே படிச்சீங்களா ? 

படிச்சீங்களா ? 
அங்கே 
நீங்க 


நீங்க அங்கே படிச்சீங்களா ? 
படிச்சீங்களா ? 
அங்கே படிச்சீங்களா ? 
நீங்க அங்கே படிச்சீங்களா ? 


c . Expansion drill 


( i ) நான் பார்த்தேன் . 
உங்களைப் பார்த்தேன் 
ஒரு செமினார்லே பார்த்தேன் 


நான் பார்த்தேன் . 
நான் உங்களெப் பார்த்தேன் . 
நான் ஒரு செமினார்லே உங்களெப் 
பார்த்தேன் . 
நான் போன வருஷம் ஒரு செமி 
னார்லே உங்களெப் பார்த்தேன் . 


போன வருஷம் பார்த்தேன் 


( ii ) நீங்க தங்குனீங்களா ? 
ஹாஸ்டல்லே தங்கு 
னீங்களா ? 


நீங்க தங்குனீங்களா ? 
நீங்க ஹாஸ்டல்லே தங்கு 
னீங்களா ? 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க எங்கே பி . ஏ . படிச்சீங்க ? 

A ; நான் ஜெயின் கல்லூரியிலே படிச்சேன் . 
( ii ) Q : நீங்க அங்கே படிச்சீங்களா ? 
A : ஆமா , நான் அங்கே தான் ஆங்கிலம் எம் . ஏ . 

படிச்சேன் . 
( iii ) Q : நீங்க ஹாஸ்டல்லே தங்குனீங்களா ? 

A : ஆமா , நான் பி . ஜி . ஹாஸ்டல்லே தான் தங்குனேன் . 


328 / An Intensive Course in Tamil 


( iv ) Q : எந்த மெஸ்லே சாப்பிட்டீங்க ? 

A : பி . ஜி . மெஸ்லே சாப்பிட்டேன் . 
( v ) Q : நீங்களும் அண்ணாமலெ யுனிவர்சிட்டிதானா ? 

A : ஆமா , நானும் அதே யுனிவர்சிட்டிதான் . 


நான் செமினார்லே பார்த்தேன் . 


e . Substitution drill 
( i ) நான் செமினார்லே 

பார்த்தேன் . 
Substitute and change the noun 
accordingly . 

. 
கல்லூரி 
யுனிவர்சிட்டி 


போஸ்டாபீஸ் 


நான் கல்லூரியிலே பார்த்தேன் . 
நான் யுனிவர்சிட்டியிலே 
பார்த்தேன் . 
நான் போஸ்டாபீஸ்லே 
பார்த்தேன் . 
நான் ஹாஸ்டல்லே பார்த்தேன் . 
நான் பள்ளிக்கூடத்துலே 
பார்த்தேன் . 
நான் வீட்டுலே பார்த்தேன் . 
நான் ஹாஸ்டல்லே தங்குனேன் . 


ஹாஸ்டல் 
பள்ளிக்கூடம் 


வீடு 
( ii ) நான் ஹாஸ்டல்லே 

தங்குனேன் . 
Substitute and change the 
verb accordingly . 
நாங்க 


நாம் 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க ஹாஸ்டல்லே தங்குனோம் . 
நாம ஹாஸ்டல்லே தங்குனோம் . 
நீ ஹாஸ்டல்லே தங்குனே . 
நீங்க ஹாஸ்டல்லே தங்குனீங்க . 
அவன் ஹாஸ்டல்லே தங்குனான் . 
அவ ஹாஸ்டல்லே தங்குனா. 
அவரு ஹாஸ்டல்லே தங்குனாரு . 
அவங்க ஹாஸ்டல்லே தங்குனாங்க . 
நான் தங்குனேன் . 


அவ 


அவரு 

அவங்க 
( iii ) நான் தங்குனேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
ஊட்டு 
போ 
பரிமாறு 

அனுப்பு 
( iv ) நான் படிச்சேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
குடி 
சமெ 


நான் ஊட்டுனேன் . 
நான் போனேன் . 
நான் பரிமாறுனேன் . 
நான் அனுப்புனேன் . 
நான் படிச்சேன் . 


நான் குடிச்சேன் . 
நான் மெச்சேன் 


Lesson 37 / 329 


நான் பார்த்தேன் . 


( v ) நான் பார்த்தேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 


கொடு 


எடு 


நான் கொடுத்தேன் . 
நான் எடுத்தேன் . 
நான் படுத்தேன் . 
நான் வறுத்தேன் . 


வறு 


f . Transformation drill 


நீங்க எங்கே படிச்சீங்க ? 


நீங்க எங்கே தங்குனீங்க ? 


( i ) நான் ஜெயின் கல்லூரியிலே 
படிச்சேன் . 
நான் ஹாஸ்டல்லே 
தங்குனேன் . 
நான் மெஸ்லே 
சாப்பிட்டேன் . 
நான் செமினார்லே 
பார்த்தேன் . 


நீங்க எங்கே சாப்பிட்டீங்க ? 


நீங்க எங்கே பார்த்தீங்க ? 


( ii ) நான் பி . ஜி . மெஸ்லே 

சாப்பிட்டேன் . 
நான் ஜெயின் கல்லூரியிலே 
படிச்சேன் . 
நான் பி . ஜி . ஹாஸ்டல்லே 
தங்குனேன் . 


நீங்க எந்த மெஸ்லே 
சாப்பிட்டீங்க ? 
நீங்க எந்தக் கல்லூரியிலே 
படிச்சீங்க ? 
நீங்க எந்த ஹாஸ்டல்லே 
தங்குனீங்க ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below .. 


Model : நீங்க எங்கே ...... 

ச்சீங்க ? ( study ) 
நீங்க எங்கே படிச்சீங்க ? 
( i ) நான் ........ உங்களெப் பார்த்தேன் . ( last year ) 
( ii ) நான் ஹாஸ்டல்லே................னேன் . ( stay ) 
( iii ) என் நண்பர்....... ... வறாரு . ( next week ) 
( iv ) நான் ... 

அனுப்புறேன் . ( urgently ) 


h . Match the following. 


நான் 
நீங்க 
அவரு 


தங்குனேன் 
வறாரு 
படிச்சீங்களா 


330 / An Intensive Course in Tamil 


i . Include the locative form of the item given in parentheses as shown in the 
example . 
Example : நான் படிச்சேன் . ( கல்லூரி ) 

நான் கல்லூரியிலே படிச்சேன் . 
( i ) நான் உங்களெப் பார்த்தேன் . ( செமினார் ) 
( ii ) நீங்க படிச்சீங்களா ? ( அண்ணாமலெ யுனிவர்சிட்டி ) 
( iii ) நான் தங்குனேன் . ( ஹாஸ்டல் ) 

( iv ) நான் சாப்பிட்டேன் . ( மெஸ் ) 
j . Write the word represented by the formula . 
Example : கல்லூரியிலே 

கல்லூரி + Locative . 
( i ) செமினார் + Locative : 
( ii ) ஹாஸ்டல் + Locative : 
( iii ) மெஸ் + Locative : 


k . Frame questions for the answers given below following the model . 

Model : A : நான் ரோஹ்தக்லே படிச்சேன் . 

Q : நீங்க எங்கே படிச்சீங்க ? 
( i ) நான் பி . ஜி . மெஸ்லே சாப்பிட்டேன் . 
( ii ) நான் ஹாஸ்டல்லே தங்குனேன் . 
( iii ) நான் ஒரு செமினார்லே உங்களெப் பார்த்தேன் . 
( iv ) நான் அங்கே ஆங்கிலம் படிச்சேன் . 


1. Fill in the blanks using the appropriate conjugated forms ( past) of the 

verb தங்கு stay . 


( i ) நான் ஹாஸ்டல்லே......... 
( ii ) நீங்க ஹாஸ்டல்லே... 
( iii ) நண்பர் திரிவேதி ... 


m . 


Answer these questions . 


( i ) நீங்க எங்கே பி.ஏ / பி.எஸ்ஸி படிச்சீங்க ? 
( ii ) நீங்க ஹாஸ்டல்லே தங்குனீங்களா ? 
( iii ) உங்க யுனிவர்சிட்டியோடெ பேரு என்ன ? 
( iv ) நீங்க மெஸ்லே சாப்பிட்டீங்களா ? 
( v ) நீங்க காலெயிலே போஸ்டாபீஸுக்குப் போவீங்களா ? 


VOCABULARY 


படி 
செமினார் 
மெஸ் 
அடுத்த 
அவசரமா 


study 
seminar 
mess 
next 
urgently 


போன 

last 
தங்கு 

stay 
போஸ்டாபீஸ் post - office 
வாரம் 

week 


Lesson 37 / 331 


GRAMMAR 


8.37.125 . This Unit exclusively deals with locative case and its various uses . 
As in other cases , the locative case marker follows the noun it qualifies . There 
are three locative case markers in Tamil ( Refer 2.13.53 ) . The chief characte 
ristic uses of the locative case are 


( i ) to denote a place where an action takes place , 
(( ii ) to denote a thing in which an action is performed, 
( iii ) to denote time expression , 
fiv ) to denote the meaning of by and 
( v ) to denote a persoll with whom an action is performed . 


In this lesson , the locative is used to denote a place where an action takes 
place . The locative case marker is always suffixed to a place noun in this 
case . Example : 


8. 37. 125. நான் ரோஹ்தக்லே படிச்சேன் . 

நான் பி . ஜி . ஹாஸ்டல்லே தங்குனேன் . 
This locative form is correspondingly questioned using Cs where . 
Example : 


8. 37. 125. நீங்க எங்கே படிச்சீங்க ? 


Sandhi : படிச்சீங்க + ஆ - படிச்சீங்களா ? 

தங்குனீங்க + ஆ - தங்குனீங்களா ( Refer S.19 in 2.14 ) 
கல்லூரி + இலே - கல்லூரியிலே 
யுனிவர்சிட்டி + இலே - யுனிவர்சிட்டியிலே ( Refer S.8 in 1.5 ) 


UNIT 8 


LESSON 38 


WHEN DID YOU JOIN THE JOB ? 


DIALOGUE 


Mr , Suresh , did you read newspaper 
yesterday ? ( It is said that ) Professor 
Agasthialingom is going to America . 
Do you know him ? 


மூர்த்தி : சுரேஷ் , நேத்துப் பேப்பர் 

வாசிச்சீங்களா ? ... 
பேராசிரியரு அகஸ்திய 
லிங்கம் அமெரிக்கா 
போறாராம் ...உங்களுக்கு 

அவரெத் தெரியுமா ? 
சுரேஷ் : ஓ ! ரொம்ப நல்லாத் 

தெரியும் ... அண்ணாமலெ 
யுனிவர்சிட்டியிலே 
மொழியியல் பேராசிரி - 
யரா இருக்குறாரு . நான் 
அவரெ ஒரு கூட்டத் 
துலே சந்திச்சேன் 
அவருகூடக் கொஞ்ச 
நேரம் பேசுனேன் . 


Oh ! ( I ) know ( him ) very well . Ee 
is a Professor of Linguistics in Anna 
malai University . I met him in a 
meeting ... I spoke with him for some 
time . 


Lesson 38 / 333 


மூர்த்தி : நீங்க எந்த மொழியிலே 

அப்பப் பேசுனீங்க ? 


In what language did you speak ( with 
him ) at that time ? 


சுரேஷ் : ஆங்கிலத்துலே தான் 

பேசுனேன் . ஏன்னா, 
அப்ப எனக்குத் தமிழ் 
தெரியாது . அவரும் 
என்கூட ஆங்கிலத்துலே 
பேசுனாரு . 


( I ) spoke ( with him ) only in English 
because I did not know Tamil at that 
time . He too spoke with me in 
English . 


மூர்த்தி : எந்த ஆண்டுலே 

அண்ணாமலெ யுனிவர் 
சிட்டியிலே படிச்சீங்க ? 


In which year did you study in 
Annamalai University ? 


( I ) studied in the year 1972 . 


சுரேஷ் : ஆயிரத்தித் தொள்ளா 

யிரத்தி எழுபத்திரெண் 
டாம் ஆண்டுலே படிச் 
சேன் . 


When did you join the job ? 


மூர்த்தி : எப்ப வேலெயிலே 

சேர்ந்தீங்க ? 


( 1 ) joined on the 22nd of August 1975 . 
... Are you going to Virudhunagar 
tomorrow morning ? 


சுரேஷ் : ஆயிரத்தித் தொள்ளா - 

யிரத்தி எழுபத்தியஞ்சு 
ஆகஸ்ட்மாசம் இருபத்தி 
ரெண்டாம் தேதி 
சேர்ந்தேன் நீங்க 
நாளெக்குக் காலெயிலே 
விருதுநகர் போறீங் 


களா ? 


மூர்த்தி : ஆமா , அதிகாலெயிலே 

போவேன் . 


Yes , ( I ) will go in the early morning . 


சுரேஷ் : எதுலே போறீங்க ? 


How are you going ? 


மூர்த்தி : ரயில்லே போறேன் . 


( I ) am going by train . 


DRILLS 


a . Variation drill 


8. 38. 126. நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 

நான் வேலெயிலே சேர்ந்தேன் . 
நீங்க எந்த மொழியிலே பேசுனீங்க ? 


334 / An Intensive Course in Tamil 


8. 38. 127. நான் அதிகாலெயிலே போவேன் . 

நீங்க காலெயிலே போறீங்களா ? 

நீங்க எப்ப வேலெயிலே சேர்ந்தீங்க ? 
8. 38. 128 . நான் ரயில்லே போறேன் . 

நீங்க எதுலே போறீங்க ? 
8. 38. 129 . நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 

ஏன்னா, எனக்குத் தமிழ் தெரியாது . 


நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 


b . Build up drill 
( i ) நான் ஆங்கிலத்துலே 

பேசுனேன் . 
பேசுனேன் 
ஆங்கிலத்துலே 
நான் 


பேசுனேன் 
ஆங்கிலத்துலே பேசுனேன் 
நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 


நீங்க காலெயிலே போறீங்களா ? 


( ii ) நீங்க காலெயிலே 
போறீங்களா ? 
போறீங்களா ? 
காலெயிலே 
நீங்க 


போறீங்களா ? 
காலெயிலே போறீங்களா ? 
நீங்க காலெயிலே போறீங்களா ? 


( iii ) அகஸ்தியலிங்கம் அமெரிக்கா 

போறாராம் . 
போறாராம் 
அமெரிக்கா 
அகஸ்தியலிங்கம் 


அகஸ்தியலிங்கம் அமெரிக்கா 
போறாராம் . 
போறாராம் 
அமெரிக்கா போறாராம் 
அகஸ்தியலிங்கம் அமெரிக்கா 
போறாராம் . 


( iv ) நான் ஆயிரத்தித் தொள்ளா 

யிரத்தி எழுபத்தி அஞ்சாம் 
ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இரு 
பத்திரெண்டாம் தேதி 
வேலெயிலே சேர்ந்தேன் . 
சேர்ந்தேன் 
வேலெயிலே 
இருபத்திரெண்டாம் தேதி 


நான் ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி 
எழுபத்தி அஞ்சாம் 

ஆண்டு 
ஆகஸ்ட் மாசம் இருபத்திரெண் 
டாம் தேதி வேலெயிலே சேர்ந் 
தேன் . 
சேர்ந்தேன் 
வேலெயிலே சேர்ந்தேன் 
இருபத்திரெண்டாம் தேதி வேலெ 
யிலே சேர்ந்தேன் 
ஆகஸ்ட் மாசம் இருபத்திரெண் 
டாம் தேதி வேலெயிலே சேர்ந் 
தேன் 
அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 
இருபத்திரெண்டாம் தேதி வேலெ 
யிலே சேர்ந்தேன் 


ஆகஸ்ட் மாசம் 


அஞ்சாம் ஆண்டு 


Lesson1 38 / 335 


எழுபத்தி 


தொள்ளாயிரத்தி 


ஆயிரத்தி 


எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு 
ஆகஸ்ட் மாசம் இருபத்திரெண் 
டாம் தேதி வேலெயிலே சேர்ந் 
தேன் 
தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ் 
சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இரு - 
பத்திரெண்டாம் தேதி வேலெ 
யிலே சேர்ந்தேன் 
ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி எழு 
பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் 
மாசம் இருபத்திரெண்டாம் தேதி 
வேலெயிலே சேர்ந்தேன் 
நான் ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி 
எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு 
ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண் 
டாம் தேதி வேலெயிலே சேர்ந் 
தேன் . 


நான் 


c . Expansion drill 


( i ) நான் சேர்ந்தேன் . 
வேலெயிலே சேர்ந்தேன் 
ஆகஸ்ட் மாசம் சேர்ந்தேன் 


நான் சேர்ந்தேன் . 
நான் வேலெயிலே சேர்ந்தேன் . 
நான் ஆகஸ்ட் மாசம் வேலெயிலே 
சேர்ந்தேன் . 
நான் ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி 
எழுபத்தி அஞ்சுலே ஆகஸ்ட் 
மாசம் வேலெயிலே சேர்ந்தேன் . 


ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி 
எழுபத்தி அஞ்சுலே சேர்ந் 
தேன் 


( ii ) அவரும் பேசுனாரு . 

ஆங்கிலத்துலே பேசுனாரு 
என்னோடெ பேசுனாரு 


அவரும் பேசுனாரு . 
அவரும் ஆங்கிலத்துலே பேசுனாரு . 
அவரும் என்னோடெ ஆங்கிலத் 
துலே பேசுனாரு . 


( iii ) நான் போறேன் . 

ரயில்லே போறேன் 


நான் போறேன் . 
நான் ரயில்லே போறேன் . 


d . Question -Answer drill 


( i ) Q : உங்களுக்கு அவரெத் தெரியுமா ? 

A : ஒ ! ரொம்ப நல்லாத் தெரியும் . 
( ii ) Q : நீங்க எந்த மொழியிலே அப்பப் பேசுனீங்க ? 
A : ஆங்கிலத்துலேதான் பேசுனேன் . ஏன்னா, அப்ப 

எனக்குத் தமிழ் தெரியாது . 


336 / An Intensive Course in Tamil 


( iii ) Q : எப்ப வேலெயிலே சேர்ந்தீங்க ? 
A : ஆயிரத்தித் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலே 

ஆகஸ்ட் மாசம் வேலெயிலே சேர்ந்தேன் . 


e . Substitution drill 


நான் அதிகாலெயிலே போவேன் . 


( i ) நான் அதிகாலெயிலே 
போவேன் . 
Substitute 
காலெயிலே 
மத்தியானம் 
ராத்திரி 


நான் காலெயிலே போவேன் . 
நான் மத்தியானம் போவேன் . 
நான் ராத்திரி போவேன் . 


நான் போவேன் . 


( ii ) நான் போவேன் . 

Substitute and change the verb 
accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க போவோம் . 
நாம போவோம் . 
நீ போவே . 
நீங்க போவீங்க . 
அவன் போவான் . 
அவ போவா . 
அவரு போவாரு . 
அவங்க போவாங்க . 


அவ 


அவரு 
அவங்க 


நான் வேலெயிலே சேர்ந்தேன் . 


( iii ) நான் வேலெயிலே 

சேர்ந்தேன் . 
Substitute 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க வேலெயிலே சேர்ந்தோம் . 
நாம வேலெயிலே சேர்ந்தோம் . 
நீ வேலெயிலே சேர்ந்தே . 
நீங்க வேலெயிலே சேர்ந்தீங்க . 
அவன் வேலெயிலே சேர்ந்தான் . 
அவ வேலெயிலே சேர்ந்தா . 
அவரு வேலெயிலே சேர்ந்தாரு . 
அவங்க வேலெயிலே சேர்ந்தாங்க . 


அவ 


அவரு 
அவங்க 


நான் சந்திச்சேன் . 


( iv ) நான் சந்திச்சேன் . 

Substitute and conjugate the 
verb suitably , 
வாசி 


படி 


நான் வாசிச்சேன் , 
நான் படிச்சேன் . 
நான் குடிச்சேன் . 
நான் சிகரெட் பிடிச்சேன் . 


குடி 
சிகரெட் பிடி 


Lesson 38 / 337 
நான் பேசுனேன் . 


( v ) நான் பேசுனேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
போ 


எழுது 
பரிமாறு 
ஊட்டு 


நான் போனேன் . 
நான் எழுதுனேன் . 
நான் பரிமாறுனேன் . 
நான் ஊட்டுனேன் . 
நான் ஏறுனேன் 


ஏறு 


நான் சேர்ந்தேன் . 


( vi ) நான் சேர்ந்தேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 


வா 


தா 
கொண்டுவா 


நான் வந்தேன் . 
நான் தந்தேன் . 
நான் கொண்டுவந்தேன் . 


f . Transformation drill 


நீங்க எதுலே பேசுனீங்க ? 


( i ) நான் ஆங்கிலத்துலே 
பேசுனேன் . 
அவரு ஆங்கிலத்துலே 
பேசுனாரு . 
நான் தமிழ்லே பேசுனேன் . 


அவரு எதுலே பேசுனாரு ? 


நீங்க எதுலே பேசுனீங்க ? 


( ii ) நான் ரயில்லே போறேன் . 
நான் பஸ்லே போறேன் . 
நான் கார்லே போறேன் . 


நீங்க எதுலே போறீங்க ? 
நீங்க எதுலே போறீங்க ? 
நீங்க எதுலே போறீங்க ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below .. 


Model : நீங்க பேப்பர்.................ச்சீங்களா ? ( read ) 

நீங்க பேப்பர் வாசிச்சீங்களா ? 


( i ) அவரு .. பேராசிரியரா இருக்குறாரு . (linguistics ) 
( ii ) நான் ஒரு கூட்டத்துலே அவரெ ............ச்சேன் . ( meet ) 
( iii ) நான் அவரோடெ ..... ....னேன் . ( speak ) 
( iv ) நீங்க எந்த ...............யிலே பேசுனீங்க ? ( language ) 
( v ) எப்ப ...............யிலே சேர்ந்தீங்க ? ( job ) 
( vi ) நான் ........ போவேன் . ( in the early morning ) 
( vii ) நீங்க எப்ப வேலெயிலே .......... ..ந்தீங்க ? ( join ) 


338 / An Intensive Course in Tamil 


h . Match the following. 


நீங்க 
நான் 
பேராசிரியரு 
அவரு 


பேசுனாரு 
போறாராம் 
வாசிச்சீங்களா ? 
சந்திச்சேன் 


i . Include the locative form of the item given in parentheses as shown in the 

example .. 


Example : நான் படிச்சேன் . ( யுனிவர்சிட்டி ) 

நான் யுனிவர்சிட்டியிலே படிச்சேன் . 
( i ) நான் அவரோடெ பேசுனேன் . ( ஆங்கிலம் ) 
( ii ) நான் எழுபத்தி அஞ்சுலே சேர்ந்தேன் . ( வேலெ ) 
( iii ) நான் அவரெச் சந்திச்சேன் . ( கூட்டம் ) 


j . Frame questions for the answers given below following the model. 


Nfodel : A : நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 

Q : நீங்க எதுலே பேசுனீங்க ? 
( i ) நான் வேலெயிலே சேர்ந்தேன் . 
( ii ) நான் ரயில்லே போறேன் . 


k . Frame eight sentences from the table below . 


Example : நான் கல்லூரியிலே இருக்குறேன் . 


நான் 


கல்லூரி 
ஹாஸ்டல் 


தங்கு 
படி 
பாரு 


1 , Frame four sentences from the table below as in the example . 


Example : நாம தமிழ்லே பேசுறோம் . 


ஆங்கிலம் 
தமிழ் 


நாம் 


பேசு 


தெலுங்கு 


m , Fill in the blanks with the sentence conjunction ஏன்னா. 


( i ) நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 

... எனக்குத் தமிழ் தெரியாது . 


Lesson 38 / 339 
( ii ) எனக்குப் பேராசிரியரெத் தெரியும் . 

............ நான் அண்ணாமலெ யுனிவர்சிட்டியிலே படிச்சேன் . 
( iii ) நான் அதிகாலெயிலே போவேன் . 

........நான் ரயில்லே போறேன் . 


n . 


Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 
verb பேசு speak . 


( i ) நான் அவரோடெ ..... 
( ii ) நீங்க எதுலே.......... 
( iii ) அவரும் என்னோட 


1 . 


() . 


Fill in the blanks , using the appropriate conjugated forms ( past ) of the 
verb சேரு join . 


( i ) நான் வேலெயிலே ......... 
( ii ) நீங்க எப்ப வேலெயிலே .. 


p . Select the right word and use it in the blank with suitable form . 

கூட்டம் , வேலெ , ஆங்கிலம் 
( i ) நான் ...... 

பேசுனேன் . 
( ii ) நான் ... 

..சந்திச்சேன் .. 
( iii ) நான் ... சேர்ந்தேன் . 


4. Write the word represented by the formula . 


படி + past 


Example : படிச்சேன் 
( i ) சந்தி + Past : 
( ii ) சேரு + Past : .................. 
( iii ) பேசு + Past : ............ 


r . 


Answer these questions. 


( i ) நீங்க அமெரிக்கா போவீங்களா ? 
( ii ) நீங்க உங்க மனெவியெ / கணவரே எப்பர் சந்திப்பீங்க ? 
( iii ) நீங்க தமிழ்லே நல்லாப் பேசுவீங்களா ? 
( iv ) நீங்க எந்த ஆண்டுலே பி.ஏ / பி.எஸ்ஸி . படிச்சீங்க ? 
( v ) எப்ப நீங்க வேலெயிலே சேர்ந்தீங்க ? 
( vi ) நீங்க அதிகாலெயிலே மார்க்கெட்டுக்குப் போறீங்களா ? 
( vii ) நீங்க உங்க ஊருக்கு எதுலே போறீங்க ? 


340 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


வாசி 

read 
கூட்டம் meeting 
கொஞ்சநேரம் for a short time 
மொழி language 
அப்ப 

at that time 
ஆயிரம் thousand 
எழுபது seventy 
வேலெ job 
ஆகஸ்ட் August , name of 

a month 


ஏன்னா 


மொழியியல் linguistics , the 

study about 

language 
சந்தி 

meet 
பேசு 

speak 

because 
ஆண்டு year 
தொள்ளாயிரம் nine hundred 
எப்ப 

when 
சேரு 

join 
அதிகாலெயிலே in the early 

morning 


GRAMMAR 


8.38.126 . The locative case , ill this lesson , is used to denote ( i ) a thing in 
which an action is performed , ( ii ) time expression and ( iii ) the meaning of 
by . The locative case marker is attached to the nouns like ஆங்கிலம் the 
English language , Gouw job etc. , to indicate the meaning ( i). Example : 


8. 38. 126. நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 

நான் வேலெயிலே சேர்ந்தேன் . 


This locative form is correspondingly questioned using Go in which 
( language etc. ) . Exainple : 


8. 38. 126. நீங்க எதுலே பேசுனீங்க ? 


8.38.127 . The locative case marker is attached to the nouns like அதிகாலெ 
early morning , காலெ morning etc. , to denote the meaning ( ii ) . Example : 


8. 38. 127. நான் அதிகாலெயிலே போவேன் . 

நீங்க காலெயிலே போறீங்களா ? 


In a sentence , this locative form is questioned by using Tuu when . Example : 


8. 38. 127. நீங்க எப்ப வேலெயிலே சேர்ந்தீங்க ? 


8.38.128 . The locative case marker is added to the nouns like ரயில் train 
பஸ் bus etc. , to denote the meaning by . Example : 


8. 38. 128. நான் ரயில்லே போறேன் . 
It is correspondingly questioned by using எதுலே by which . Example : 


8. 38. 128. நீங்க எதுலே போறீங்க ? 


Lesson 38 / 341 


Note the difference between எதுலே in 8.38.126 and எதுலே in 8.38.128 . 


8.38 . 129. ஏன்னா because is a sentence conjunction. Example : 


8. 38. 129. நான் ஆங்கிலத்துலே பேசுனேன் . 

ஏன்னா, எனக்குத் தமிழ் தெரியாது . 
The place nouns அமெரிக்கா America and விருதுநகர் Virudhunagar in the 
sentences அகஸ்தியலிங்கம் அமெரிக்கா போறாராம் and நீங்க விருதுநகர் 
போறீங்களா ? are expected to have the case marker -sis to denote the 
dative of direction . But , note that it is optional in these sentences . 
Sandhi : கூட்டம் + உலே - கூட்டத்துலே 

ஆங்கிலம் + உலே - ஆங்கிலத்துலே ( Refer S.17 in 2.13 ) 
அப்ப + பேசுனீங்க - அப்பப் பேசுனீங்க 
நல்லா + தெரியும் ~ நல்லாத் தெரியும் ( Refer S.20 in 3.20 ) 
எனக்கு + தமிழ் - எனக்குத் தமிழ் ( தெ. யாது ) 
நாளெக்கு + காலெயிலே - > நாளெக்குக் காலெயிலே ( Refer S.18 in 2.14 ) 


UNIT 8 


LESSON 39 


WILL YOU PLEASE GIVE THIS BOOK TO HIM ? 


DIALOGUE 


Sir , ( I was told that ) you are going to 
Chidambaram tomorrow , Is it true ? 


சுரேஷ் : ஸார் , நீங்க நாளெக்குச் 

சிதம்பரத்துக்குப் 
போறீங்களாமே , 
உண்மெதானா ? 


Yes ... Who told you ? 


மூர்த்தி : ஆமா...உங்ககிட்டெ 

யாரு சொன்னாங்க ? 


Professor (Sundaram ) told me ... Will 
you go to Annamalai University ? 


சுரேஷ் : பேராசிரியருதான் என் - 

கிட்டெச் சொன்னாரு ... 
அண்ணாமலெ யுனிவர் 
சிட்டிக்குப் போவீங் 
களா ? 


மூர்த்தி : ஆமா , போவேன் . 


Yes , ( I) will go . 


Lesson 39/343 


Will you meet Dr. Sachidanandam ? 


சுரேஷ் : டாக்டர் சச்சிதானந் 

தத்தெச் சந்திப்பீங் 
களா ? 


மூர்த்தி : யாரு ? ... இங்கிலீஷ் 

டிபார்ட்மெண்டுலே 
பேராசிரியரா இருக்கு 
றாரே ... அவரெத்தானே ? 


Who ( is he ) ? ... ( Do you mean the 
person ) who is the professor in the 
English Department ? 


சுரேஷ் : ஆமா . அவருகிட்டெ 

இந்தப் புஸ்தகத்தெக் 
கொடுப்பீங்களா ? 


Yes . Will you please give this book 
to him ? 


மூர்த்தி : சரி . நீங்க அவருகிட் 

டெயா ஆங்கிலம் படிச் 
சீங்க ? 


Alright . Is it that you have studied 
English from him ? 


சுரேஷ் : இல்லெ . நான் டாக்டர் 

சேதுராமன்கிட்டெப் 
படிச்சேன் . உங்க 
கிட்டெத் தமிழ்க்கவிதெ 
இருக்குதா ? 


No. I have studied from Dr. Sethu 
raman . Do you have ( any ) Tamil 
poetry books ? 


I do not have many . Do ( you ) know 
Dr. Panneerselvam ? 


மூர்த்தி : என்கிட்டெ அவ்வளவா 

இல்லே . டாக்டர் பன் 
னீர்செல்வத்தெத் 
தெரியுமா ? 


( Yes , I ) know ( him ) . 


( You ) please ask him . ( You ) please 
go to Dr. Subbiah also . He has also 
many poetry books . 


சுரேஷ் : தெரியுங்க . 
மூர்த்தி : அவருகிட்டெ கேளுங்க . 

டாக்டர் சுப்பையாகிட் 
டெயும் போங்க . அவரு . 
கிட்டெயும் நெறெய 

இருக்குது . 
சுரேஷ் : சரிங்க . நான் டாக்டர் 

பன்னீர்செல்வத்துக் - 
கிட்டெக் கேக்குறேன் . 


Alright sir , I will ask Dr. Panneer 
selvam , 


* 


DRILLS 


a . Variation drill 


8. 39. 130. நான் சேதுராமன் கிட்டெப் படிச்சேன் . 

நான் பன்னீர்செல்வத்துக்கிட்டெக் கேக்குறேன் . 
தமிழ்க்கவிதெ சுப்பையாகிட்டெ இருக்குது . 


344 / An Intensive Course in Tamil 


பேராசிரியரு என்கிட்டெச் சொன்னாரு . 
இந்தப் புஸ்தகத்தெ அவருகிட்டெக் கொடுப்பீங் 
களா ? 


8. 39. 131. பேராசிரியரு என்கிட்டெச் சொன்னாரு . 

யாரு உங்ககிட்டெச் சொன்னாங்க ? 
b . Build up drill 
( i ) பேராசிரியரு என்கிட்டெச் பேராசிரியரு என்கிட்டெச் 

சொன்னாரு . 

சொன்னாரு 
என்கிட்டெ 

என்கிட்டெச் சொன்னா 
பேராசிரியரு 

பேராசிரியரு என்கிட்டெச் 
சொன்னாரு . 


சொன்னாரு . 
சொன்னாரு 


( ii ) நீங்க அவருகிட்டெக் 
கொடுக்குறீங்களா ? 
கொடுக்குறீங்களா ? 
அவருகிட்டெ 


நீங்க அவருகிட்டெக் கொடுக்கு 
றீங்களா 
கொடுக்குறீங்களா ? 
அவருகிட்டெக் கொடுக்குறீங் 
களா ? 
நீங்க அவருகிட்டெக் கொடுக்கு 
றீங்களா ? 


நீங்க 


( iii ) நான் டாக்டர் சேதுராமன் - 

கிட்டெப் படிச்சேன் . 
சேதுராமன்கிட்டெ 
டாக்டர் 


நான் டாக்டர் சேதுராமன்கிட்டெப் 
படிச்சேன் . 
சேதுராமன்கிட்டெப் படிச்சேன் 
டாக்டர் சேதுராமன்கிட்டெப் 
படிச்சேன் 
நான் டாக்டர் சேதுராமன்கிட்டெப் 
படிச்சேன் . 


நான் 


c . Expansion drill 
( i ) நான் கேக்குறேன் . 

பன்னீர்செல்வத்துகிட்டெக் 
கேக்குறேன் 


நான் கேக்குறேன் . 
நான் பன்னீர்செல்வத்துகிட்டெக் 
கேக்குறேன் . 


( ii ) நான் படிச்சேன் . 

ஆங்கிலம் படிச்சேன் 
சேதுராமன்கிட்டெப் படிச் 
சேன் 


நான் படிச்சேன் . 
நான் ஆங்கிலம் படிச்சேன் . 
நான் சேதுராமன்கிட்டெ ஆங்கி 
லம் படிச்சேன் . 


( iii ) நீங்க போங்க . 

சுப்பையாகிட்டெப் போங்க 


நீங்க போங்க . 
நீங்க சுப்பையாகிட்டெப் போங்க 


( iv ) உங்ககிட்டெ இருக்குதா ? 

தமிழ்க்கவிதெ இருக்குதா ? 


உங்ககிட்டெ இருக்குதா ? 
உங்ககிட்டெத் தமிழ்க்கவிதெ 
இருக்குதா ? 


Lesson 39 / 345 


d . Question -Answer drill 


( i ) Q : நீங்க நாளெக்குச் சிதம்பரத்துக்குப் போறீங்களாமே , 

உண்மெதானா ? 


A : ஆமா . 


( ii ) Q : உங்ககிட்டெ யாரு சொன்னாங்க ? 

A : பேராசிரியருதான் என்கிட்டெச் சொன்னாரு . 
( iii ) Q : டாக்டர் சச்சிதானந்தத்தைச் சந்திப்பீங்களா ? 

A : ஆமா , நான் சந்திப்பேன் . 
( iv ) Q : இங்கிலீஷ் டிபார்ட்மெண்டுலே பேராசிரியரா 

இருக்குறாரே ... அவரெத்தானே ? 


A : ஆமா . 


( v ) Q : நீங்க அவருகிட்டெயா ஆங்கிலம் படிச்சீங்க ? 
A : இல்லெ . நான் டாக்டர் சேதுராமன்கிட்டெப் 

படிச்சேன் . 
( vi ) Q : உங்ககிட்டெ தமிழ்க்கவிதெ இருக்குதா ? 

A : என்கிட்டெ அவ்வளவா இல்லெ . 
( vii ) Q : அவருகிட்டெ இந்தப் புஸ்தகத்தெக் கொடுப்பீங்களா ? 

A : சரி . 


e . Substitution drall 


( i ) பேராசிரியரு என்கிட்டெச் 

சொன்னாரு . 
Substitute 
உங்ககிட்டெ 


பேராசிரியரு என்கிட்டெச் 
சொன்னாரு . 


அவருகிட்டெ 


பேராசிரியரு உங்ககிட்டெச் 
சொன்னாரு . 
பேராசிரியரு அவருகிட்டெச் 
சொன்னாரு . 
பேராசிரியரு சுப்பையாகிட்டெச் 
சொன்னாரு . 
பேராசிரியரு சேதுராமன்கிட்டெச் 
சொன்னாரு . 


சுப்பையாகிட்டெ 


சேதுராமன்கிட்டெ 


நான் கேக்குறேன் . 


( ii ) நான் கேக்குறேன் . 

Substitute and change the verb 
accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க கேக்குறோம் . 
நாம கேக்குறோம் . 
நீ கேக்குறே . 
நீங்க கேக்குறீங்க . 
அவன் கேக்குறான் . 


346 / An Intensive Course in Tamil 


அவ 


அவரு 
அவங்க 


அவ கேக்குறா. 
அவரு கேக்குறாரு . 
அவங்க கேக்குறாங்க . 


நான் சந்திப்பேன் . 


( iii ) நான் சந்திப்பேன் . 

Substitute and change the verb 
accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க சந்திப்போம் . 
நாம சந்திப்போம் . 
நீ சந்திப்பே . 
நீங்க சந்திப்பீங்க. 
அவன் சந்திப்பான் . 
அவ சந்திப்பா . 
அவரு சந்திப்பாரு . 
அவங்க சந்திப்பாங்க . 


அவ 


அவரு 
அவங்க 


நீங்க கொடுப்பீங்களா ? 


(iv ) நீங்க கொடுப்பீங்களா ? 

Substitute and conjugate the 
verb suitably .. 
சந்தி 


படி 


குடி 
எடு 
சிகரெட் பிடி 
வறு 


நீங்க சந்திப்பீங்களா ? 
நீங்க படிப்பீங்களா ? 
நீங்க குடிப்பீங்களா ? 
நீங்க எடுப்பீங்களா ? 
நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா ? 
நீங்க வறுப்பீங்களா ? 
நீங்க பார்ப்பீங்களா ? 
நீங்க காண்பிப்பீங்களா ? 


பாரு 


காண்பி 


நீங்க போவீங்களா ? 


( v ) நீங்க போவீங்களா ? 

Substitute and conjugate the 
verb suitably , 


வா 


தா 
ஊட்டு 
பரிமாறு 
சேரு 
சொல்லு 
காட்டு 


நீங்க வருவீங்களா ? 
நீங்க தருவீங்களா ? 
நீங்க ஊட்டுவீங்களா ? 
நீங்க பரிமாறுவீங்களா ? 
நீங்க சேருவீங்களா ? 
நீங்க சொல்லுவீங்களா ? 
நீங்க காட்டுவீங்களா ? 


நீங்க போறீங்க . 


( vi ) நீங்க போறீங்க . 

Substitute and conjugate the 
verb suitably . 
சொல்லு 
சந்தி 
கொடு 


நீங்க சொல்லுறீங்க . 
நீங்க சந்திக்குறீங்க . 
நீங்க கொடுக்குறீங்க. 


Lesson 39/347 


பிடி 


நீங்க பிடிக்குறீங்க . 
நீங்க கேக்குறீங்க . 


கேளு 


நான் படிச்சேன் . 


( vii ) நான் படிச்சேன் . 

Substitute and conjugate the 
verb suitably 
போ 
சொல்லு 
கொடு 
சந்தி 


நான் போனேன் . 
நான் சொன்னேன் . 
நான் கொடுத்தேன் . 
நான் சந்திச்சேன் . 


நீங்க கொடுப்பீங்களா ? 


( viii ) நீங்க கொடுப்பீங்களா ? 

Substitute and conjugate the 
verb suitably .. 
போ 
சந்தி 
படி 
சொல்லு 


நீங்க போவீங்களா ? 
நீங்க சந்திப்பீங்களா ? 
நீங்க படிப்பீங்களா ? 
நீங்க சொல்லுவீங்களா ? 


f . Transformation drill 


( i ) நான் போவேன் . 
நான் படிப்பேன் . 
நான் கொடுப்பேன் . 
நான் சந்திப்பேன் . 


நீங்க போவீங்களா ? 
நீங்க படிப்பீங்களா ? 
நீங்க கொடுப்பீங்களா ? 
நீங்க சந்திப்பீங்களா ? 


EXERCISES 
g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நீங்க போறீங்களாமே , 

தானா ? ( true ) 
நீங்க போறீங்களாமே , உண்மெதானா ? 
( i ) உங்ககிட்டெத் தமிழ் ................ இருக்குதா ? ( poetry ) 
( ii ) நான் அவருகிட்டெ ........ ச்சேன் . ( learn ) 
( iii ) நான் பன்னீர்செல்வத்துகிட்டெ................. றேன் . ( ask ) 


h . Match the following . 


நான் 

சொன்னாரு 
யாரு 

சந்திச்சேன் 
நீங்க 

சொன்னாங்க 
பேராசிரியரு போறீங்க 


348 / An Intensive Course in Tamil 


i . Include the locative form of the item given in parentheses as shown in the 
example . 
Example : இந்தப் புஸ்தகத்தெக் கொடுக்குறீங்களா ? ( அவரு )) 

இந்தப் புஸ்தகத்தெ அவருகிட்டெக் கொடுக்கு 

றீங்களா ? 
( i ) யாரு சொன்னாங்க ? ( நீங்க ) 
( ii ) பேராசிரியருதான் சொன்னாரு . ( நான் ) 
( iii ) நீங்க படிச்சீங்களா ? ( சேதுராமன் ) 
( iv ) நீங்க கேளுங்க . (பன்னீர்செல்வம் ) 


j . Write the word represented by the formula . 


சேதுராமன் + Locative 


Example : சேதுராமன்கிட்டெ 
( i ) நீங்க + Locative : 
( ii ) நான் + Lccative : 
( iii ) அவரு + Locative : 
( iv ) பன்னீர்செல்வம் + Locative 


k . Write the word represented by the formula . 


Example : Cour Count 


போ + Future 


( i ) சந்தி + Future : 
( ii ) கொடு + Future : 
( iii ) படி + Future : 


1. Frame questions for the answers given below following the model . 


Model : A : நான் சேதுராமன்கிட்டெப் படிச்சேன் . 

Q ! நீங்க யாருகிட்டெப் படிச்சீங்க ? 
( i ) நான் பன்னீர்செல்வத்துகிட்டெக் கேக்குறேன் . 
( ii ) நான் அவருகிட்டெக் கொடுக்குறேன் . 
( iii ) நான் சுப்பையாகிட்டெப் போறேன் . 
( iv ) நான் அவருகிட்டெ ஆங்கிலம் படிச்சேன் . 


Model : A : பேராசிரியரு என்கிட்டெச் சொன்னாரு . 

Q : யாரு உங்ககிட்டெச் சொன்னாங்க ? 
( i ) சுரேஷ் சுப்பையாகிட்டெப் போனாரு . 
( ii ) நான் அவருகிட்டெ ஆங்கிலம் படிச்சேன் . 
( iii ) அவரு என்கிட்டெப் புஸ்தகத்தெக் கொடுத்தாரு . 
( iv ) நான் சேதுராமன்கிட்டெப் படிச்ன்ே . 


Lesson 39 / 349 


m . 


Frame twelve sentences from the table given below as in the example . 


Example : நீ அவருகிட்டெச் சொல்லு . 


நீ 
நீங்க 


நான் 
அவரு 
சுப்பையா 


கேளு 
சொல்லு 


n . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 
verb சொல்லு tell . 

. 


( i ) பேராசிரியரு என்கிட்டெ ..... 
( ii ) யாரு உங்ககிட்டெ ....... 


0. Answer these questions . 

( i ) நீங்க தமிழ் படிக்குறீங்களாமே , உண்மெதானா ? 
( ii ) நீங்க உங்க ஆசிரியரெச் சந்திப்பீங்களா ? 
( iii ) நீங்க யாருகிட்டெத் தமிழ் படிக்குறீங்க ? 
( iv ) உங்ககிட்டெத் தமிழ்க் கவிதெ இருக்குதா ? 
( v ) நீங்க நல்லாக் கவிதெ எழுதுவீங்களாமே , உண்மெதானா ? 


VOCABULARY 


உண்மெ 

true 
டிபார்ட்மெண்டு department 

ask . 


டாக்டர் 
கவிதெ 


doctor 
poetry , poem 


கேளு 


GRAMMAR 


8.39.130 . In this lessol } , the locative is used to denote the person with whom 
the action is performed . Note that this is expressed by the marker - கிட்டெ 
attached to the animate nouns . Example : 


8. 39. 130. பேராசிரியரு என்கிட்டெச் சொன்னாரு . 

நான் சேதுராமன் கிட்டெப் படிச்சேன் . 


We may conclude that the locative is marked by the markers - லே - இலே 
-உலே and - கிட்டெ in Tamil and they are added to inanimate and animate 
nouns respectively . 


.8.39.131 . w115 who is an interrogative pronoun . It has the pronominal 
suffix -ஆங்க in the verb predicate when it occurs as the subject of a sentence .. 
Example : 


8. 39. 131. யாரு உங்ககிட்டெச் சொன்னாங்க ? 


350 / An Intensive Course in Tamil 


Sandhi : சிதம்பரம் + உக்கு - சிதம்பரத்துக்கு 

சச்சிதானந்தம் + எ -- சச்சிதானந்தத்தெ 
புஸ்தகம் + எ - புஸ்தகத்தெ 
பன்னீர்செல்வம் + கிட்டெ பன்னீர்செல்வத்துகிட்டெ 

( Refer S.17 in 2.13 ) 
என்கிட்டெ + சொன்னாரு - என்கிட்டெச் சொன்னாரு 
சேதுராமன்கிட்டெ + படிச்சேன் - சேதுராமன்கிட்டெப் படிச்சேன் 
உங்ககிட்டெ + தமிழ்க் கவிதெ -- உங்ககிட்டெத் தமிழ்க்கவிதெ 

( இருக்குதா ? Refer S.22 in 4.25 ) 
சச்சிதானந்தத்தெ + சந்திப்பீங்களா — சச்சிதானந்தத்தெச் 

சந்திப்பீங்களா ? 
புஸ்தகத்தெ + கொடுப்பீங்களா - புஸ்தகத்தெக் கொடுப்பீங்களா ? 
பன்னீர்செல்வத்தெ + தெரியுமா -- பன்னீர்செல்வத்தெத் தெரியுமா ? 

( Refer S.20 in 2.17 ) 
தமிழ் + கவிதெ - தமிழ்க்கவிதெ ( Refer S.4 in 1.2 ) 


-- 


UNIT 9 


LESSON 40 


GUIDING TO THE 
CENTRAL INSTITUTE OF INDIAN LANGUAGES 


DIALOGUE 


Sir , where is the Central Institute of 
Indian Languages ? 


திரிவேதி : ஸார் , சென்ட்ரல் 

இன்ஸ்டிடியூட் ஆஃப் 
இண்டியன் லாங்வே 

ஜஸ் எங்கே இருக்குது ? 
வழிப்போக்கன் : கங்கோத்ரியிலே 

இருக்குது . 
திரிவேதி : அது எந்தப்பக்கம் 

இருக்குதுங்க ? 


(( It ) is in Gangotri. 


Where is it , sir ? 


It is near Saraswathipuram ... 
Do you know the bus stand ? 


வழிப்போக்கன் : அது சரஸ்வதி - 

புரத்துக்குப் பக்கத்துலே 
இருக்குது 

உங்க 
ளுக்குப் பஸ் ஸ்டாண்ட் 
தெரியுமா ? 


352 / An Intensive Course in Tamil 
திரிவேதி : சென்ட்ரல் பஸ் 

ஸ்டாண்ட்தானே...... ? 
தெரியுங்க . 


((Do you mean the ) Central bus 
stand .... ? ( I ) know ( it ) sir . 


வழிப்போக்கன் : நீங்க பதினாலாம் 

நம்பர் பஸ்லே ஏறுங்க . 
அது கங்கோத்ரிக்குப் 
போகும் . 

அங்கே 
கன்னடா 

இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு எதுரே ஒரு 
பஸ் ஸ்டாப் இருக்குது . 
அங்கே எறங்குங்க . 
பின்னாலே சென்ட்ரல் 
இன்ஸ்டிடியூட் ஆஃப் 
இண்டியன் லாங்வே 
ஜஸ் இருக்குது . 


You please board into the bus ( which 
has the ) number fourteen. That will 
go to Gangotri . There is a bus stop 
opposite to the Institute of Kannada 
Studies . ( You ) please get down there . 
The Central Institute of Indian Lan 
guages is ( situated ) behind ( that 
Institute ) . 


திரிவேதி : முன்னாலே என்ன 

இருக்குது ? 


What is in front of the Central 
Institute of Indian Languages ) ? 


வழிப்போக்கன் : முன்னாலே In front of ( the Central Institute of 

காந்திமண்டபம் இருக் Indian Languages ) there is a Gandhi 
கும் ... வலதுபக்கத்துலே Mantap . To the right side there is 
ஸ்டேட்டி ஸ்டிக்ஸ் 

the department of Statistics. 
டிபார்ட்மெண்டு 

இருக்கும் . 
திரிவேதி : எடதுபக்கம் என்ன What is in the left side of the 
இருக்குது ? 

Institute ) ? 
வழிப்போக்கன் : சூ வால ஜி There is ( a ) Zoology department . 

டிபார்ட்மெண்டு 

இருக்குது . 
திரிவேதி : ரொம்ப நன்றிங்க. Thank (you ) very much , sir . 
DRILLS 
a . Variation drill 
9. 40.132 . கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே 

இருக்குது . 
பஸ் ஸ்டாப் கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு எதுரே 
இருக்குது . 
காந்திமண்டபம் இன்ஸ்டிடியூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது . 
எதுக்கு முன்னாலே காந்திமண்டபம் இருக்குது ? 
எங்கே காந்தி மண்டபம் இருக்குது ? 


Lesson 40 / 353 


b . Build up 


drill 


கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் 
பக்கத்துலே இருக்குது . 


( i ) கங்கோத்ரி சரஸ்வதிபுரத் 
துக்குப் பக்கத்துலே 
இருக்குது . 
இருக்குது 
பக்கத்துலே 
சரஸ்வதிபுரத்துக்கு 


இருக்குது 
பக்கத்துலே இருக்குது 
சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே 
இருக்குது 
கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் 
பக்கத்துலே இருக்குது . 


கங்கோத்ரி 


காந்திமண்டபம் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு முன்னாலே இருக்குது . 


( ii ) காந்திமண்டபம் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது . 
இருக்குது 
முன்னாலே 
இன்ஸ்டிடியூட்டுக்கு 


இருக்குது 
முன்னாலே இருக்குது 
இன்ஸ்டிடியூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது 
காந்திமண்டபம் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு முன்னாலே இருக்குது . 


காந்திமண்டபம் 


( iii ) கங்கோத்ரி எந்தப்பக்கம் 

இருக்குது ? 
எந்தப் பக்கம் இருக்குது ? 
கங்கோத்ரி 


கங்கோத்ரி எந்தப் பக்கம் 
இருக்குது ? 
எந்தப் பக்கம் இருக்குது ? 
கங்கோத்ரி எந்தப் பக்கம் 
இருக்குது ? 


c . Expansion drill 


( i ) பஸ் ஸ்டாப் இருக்குது . 
கன்னடா இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு எதுரே இருக்குது . 


பஸ் ஸ்டாப் இருக்குது . 
பஸ் ஸ்டாப் கன்னடா இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு எதுரே இருக்குது . 


( ii ) ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட் 
மெண்டு இருக்குது . 
இன்ஸ்டிடியூட்டுக்கு வலது 
பக்கத்துலே இருக்குது . 


ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட் 
மெண்டு இருக்குது . 
ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட் 
மெண்டு இன்ஸ்டிடியூட்டுக்கு 
வலது பக்கத்துலே இருக்குது . 


( iii ) கங்கோத்ரி இருக்குது . 

சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத் 
துலே இருக்குது . 


கங்கோத்ரி இருக்குது . 
கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் 
பக்கத்துலே இருக்குது . 


354 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 


( i ) Q : கங்கோத்ரி எந்தப் பக்கம் இருக்குது ? 

A : சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே இருக்குது . 
( ii ) Q : உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தெரியுமா ? 

A : சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுதானே , தெரியுங்க . 
( iii ) Q : எடது பக்கம் என்ன இருக்குது ? 

A : எடது பக்கம் சூவாலஜி டிபார்ட்மெண்டு இருக்குது . 


e . 


Substitution drill 


அது கங்கோத்ரிக்குப் போகும் . 


( i ) அது கங்கோத்ரிக்குப் 

போகும் . 
Substitute and change the noun 
accordingly . 


வா 


புறப்படு 
கௌம்பு 


அது கங்கோத்ரிக்கு வரும் . 
அது கங்கோத்ரிக்குப் புறப்படும் . 
அது கங்கோத்ரிக்குக் கெளம்பும் . 


இன்ஸ்டிடியூட்டுக்குப் பக்கத்துலே 
இருக்குது . 


( ii ) இன்ஸ்டிடியூட்டுக்குப் பக்கத் 

துலே இருக்குது . 
Substitute 
வலதுபக்கத்துலே 


எடது பக்கத்துலே 


எதுரே 


இன்ஸ்டிடியூட்டுக்கு வலது 
பக்கத்துலே இருக்குது . 
இன்ஸ்டிடியூட்டுக்கு எடது பக்கத் 
துலே இருக்குது . 
இன்ஸ்டிடியூட்டுக்கு எதுரே 
இருக்குது . 
இன்ஸ்டிடியூட்டுக்குப் பின்னாலே 
இருக்குது . 
இன்ஸ்டிடியூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது . 


பின்னாலே 


முன்னாலே 


நீங்க பஸ்லே ஏறுங்க . 


( iii ) நீங்க பஸ்லே ஏறுங்க . 

Substitute 
கார்லே 
ரயில்லே 
வண்டியிலே 


நீங்க கார்லே ஏறுங்க . 
நீங்க ரயில்லே ஏறுங்க . 
நீங்க வண்டியிலே ஏறுங்க. 


ff . Transformation drill 


அது எங்கே இருக்குது ? 


( i ) அது சரஸ்வதிபுரத்துக்குப் 
பக்கத்துலே இருக்குது . 
பஸ் ஸ்டாப் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு எதுரே இருக்குது . 


பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது ? 


Lesson 40 / 355 


அது எங்கே இருக்குது ? 


அது கன்னடா இன்ஸ்டிடி 
யூட்டுக்குப் பின்னாலே 
இருக்குது . 
காந்திமண்டபம் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது . 


காந்தி மண்டபம் எங்கே இருக்குது ? 


அது எந்தப் பக்கம் இருக்குது ? 


பஸ் ஸ்டாப் எந்தப் பக்கம் 
இருக்குது ? 
அது எந்தப் பக்கம் இருக்குது ? 


( ii ) அது சரஸ்வதிபுரத்துக்குப் 
பக்கத்துலே இருக்குது . 
பஸ் ஸ்டாப் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு எதுரே இருக்குது . 
அது கன்னடா இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது . 
காந்திமண்டபம் இன்ஸ்டிடி. 
யூட்டுக்குப் பின்னாலே 
இருக்குது . 


காந்தி மண்டபம் எந்தப்பக்கம் 
இருக்குது ? 


அது எதுக்குப் பக்கத்துலே 
இருக்குது ? 
பஸ் ஸ்டாப் எதுக்கு எதுரே 
இருக்குது ? 
அது எதுக்கு முன்னாலே இருக்குது ? 


(iii ) அது சரஸ்வதிபுரத்துக்குப் 

பக்கத்துலே இருக்குது . 
பஸ் ஸ்டாப் இன்ஸ்டிடி 
யூட்டுக்கு எதுரே இருக்குது . 
அது கன்னடா இன்ஸ்டிடி. 
யூட்டுக்கு முன்னாலே 
இருக்குது . 
காந்தி மண்டபம் இன்ஸ்டிடி 
யூட்டுக்குப் பின்னாலே 
இருக்குது . 


காந்திமண்டபம் எதுக்குப் 
பின்னாலே இருக்குது ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below .. 

Model : அது எந்த ........ இருக்குது ? ( side ) 

அது எந்தப் பக்கம் இருக்குது ? 
( i ) கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு ... 

ஒரு பஸ் ஸ்டாப் 
இருக்குது . ( opposite: to ) 
( ii ) 

இருக்குது . ( behind ) 
( iii ) .. ..காந்தி மண்டபம் இருக்குது . ( in front of ) 
( iv ) .. ... ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டி.பார்ட்மெண்டு இருக்குது . 

( right side ) 
( v ) , 

...... 

என்ன இருக்குது ? (left side ) 
( vi ) .. 

.ங்க . ( gratefulness ) 


356 / An Intensive Course in Tamil 


h . Add the given postpositions suitably to the sentences given below . 


( i ) பக்கத்துலே : சரஸ்வதிபுரத்துக்கு இருக்குது . 
( ii ) எதுரே : கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்குது . 
( iii ) பின்னாலே : கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்குது : 
( iv ) முன்னாலே : காந்தி மண்டபத்துக்கு இருக்குது . 
( v ) வலதுபக்கத்துலே : ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டுக்கு 

இருக்குது . 


1 . 


i . Write the word represented by the formula . 

Example : போகும் Coun + Future ( non - hum . ) 
( i ) புறப்படு + Future ( non - hum . ) : .............. 
( ii ) எறங்கு + Future ( non - hum . ) : 
( iii ) இரு + Future ( non - hum . ) : 
( iv ) கௌம்பு + Future ( non - hum . ) : 
( v ) குடி + Future ( non - hum . ) : ............ 
( vi ) கொடு + Future ( non - hum . ) : 


j . Change the underlined words to corresponding questions . 

( i ) சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே இருக்குது . 
( ii ) வலதுபக்கத்துலே ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டு 

இருக்குது . 
( iii ) அது கங்கோத்ரிக்குப் போகும் . 
( iv ) அது கங்கோத்ரியிலே இருக்குது . 
( v ) அதுக்குப் பின்னாலே இருக்குது . 
( vi ) எடது பக்கம் சூவாலஜி டிபார்ட்மெண்டு இருக்குது . 


k . Frame questions for the answers given below following the model. 


Model : A : கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே 

இருக்குது . 

Q : கங்கோத்ரி எங்கே இருக்குது ? 
( i ) பஸ் ஸ்டாப் கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு எதுரே 

இருக்குது . 
( ii ) காந்திமண்டபம் இன்ஸ்டிடியூட்டுக்கு முன்னாலே இருக்குது . 
(iii ) ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டு வலதுபக்கத்துலே 

இருக்குது . 


Model : A : பஸ் ஸ்டாப் கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு 

எதுரே இருக்குது . 

Q ; பஸ் ஸ்டாப் எதுக்கு எதுரே இருக்குது ? 
(i ) கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்குப் பின்னாலே சென்ட்ரல் 
இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டியன் லாங்வேஜஸ் இருக்குது . 


Lesson 40 / 357 


( ii ) ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்டு இன்ஸ்டிடியூட்டுக்கு 

வலதுபக்கத்துலே இருக்குது . 
( ii ) கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே இருக்குது . 
Model : A : வலதுபக்கத்துலே ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 

டிபார்ட்மெண்டு இருக்குது . 
Q : எந்தப்பக்கத்துலே ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 

டிபார்ட்மெண்டு இருக்குது ? 
( i ) எடதுபக்கம் சூவாலஜி டிபார்ட்மெண்டு இருக்குது . 


1. Join the following according to the sandhi rules . 


( ii ) கங்கோத்ரி + இலே : 


( i ) சரஸ்வதிபுரம் + உலே : 

பக்கம் + உலே : 
காந்தி மண்டபம் + உலே : ......... 


m . 


Answer these questions . 


( i ) கங்கோத்ரி எந்தப் பக்கம் இருக்குது ? உங்களுக்குத் 

தெரியுமா ? 
( ii ) காந்தி மண்டபம் எங்கே இருக்குது ? 
( iii ) உங்க பள்ளிக்கூடத்துக்கு எதுரே என்ன இருக்குது ? 
( iv ) உங்க வீட்டுக்குப் பக்கத்துலே என்ன இருக்குது ? 
( v ) உங்க ஊருலே பதினாலாம் நம்பர் பஸ் இருக்குதா ? 


VOCABULARY 


ஸார் 

Sir 
இண்டியன் 

Indian 
பக்கம் 

• side 
எதுரே opposite to 
பின்னாலே behind 
வலதுபக்கம் right side 
எடதுபக்கம் left side 
நன்றி 

gratefulness 


சென்ட்ரல் 

central 
லாங்வேஜஸ் languages 
பக்கத்துலே near 
பஸ் ஸ்டாப் 

bus stop 
முன்னாலே in front of 
ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் " Statistics 
சூவாலஜி Zoology 
வழிப்போக்கன் trespasser 


GRAMMAR 


9.40.132 . பக்கத்துலே near , எதுரே opposite to , முன்னாலே before, in 
front of etc. , are postpositions . Unlike in English , they are placed after nouns 
and hence they are called postpositions. The nouns are , in most cases obli 
gatorily declined for dative case . Example : 
9. 40. 132. கங்கோத்ரி சரஸ்வதிபுரத்துக்குப் பக்கத்துலே 

இருக்குது . 
பஸ் ஸ்டாப் கன்னடா இன்ஸ்டிடியூட்டுக்கு எதுரே 
இருக்குது . 


358 / An Intensive Course in Tamil 


Note that சரஸ்வதிபுரம் Saraswathipuram is declined for the dative case 
In spoken Tamil , at times the dative case marker is optional . Example : 
கங்கோத்ரி சரஸ்வதிபுரம் பக்கத்துலே இருக்குது etc. These postpositions 
are correspondingly questioned by எங்கே ‘ where . Example : கங்கோத்ரி 
எங்கே இருக்குது ? 


Sandhi : பக்கம் + உலே பக்கத்துலே 

சரஸ்வதிபுரம் + உக்கு - சரஸ்வதிபுரத்துக்கு 
காந்தி மண்டபம் + உக்கு – காந்திமண்டபத்துக்கு 

( Refer S.17 in 2.13 ) 
இன்ஸ்டிடியூட்டுக்கு + பின்னாலே -- இன்ஸ்டிடியூட்டுக்குப் பின்னாலே 
கங்கோத்ரிக்கு + போகும் – கங்கோத்ரிக்குப் போகும் ( Refer S.18 in 2.14 ) 


UNIT 9 


LESSON 41 


WITH THE PEON 


DIALOGUE 


Is this the Central Institute of 
Indian Languages ? 


திரிவேதி : இதுதானே சென்ட்ரல் 

இன்ஸ்டிடியூட் ஆஃப் 
இண்டியன் லாங்வே 

ஜஸ் ? 
பியூன் : ஆமாங்க . நீங்க யாரு 

? 
திரிவேதி : என் பேரு திரிவேதி . 

ரோஹ்தக்லே 
யிருந்து வறேன் . நான் 
மிஸ்டர் சுரேஷோடெ 
சிநேகிதன் . அவரு இந்த 
இன்ஸ்டிடியூட்டுலே 
தமிழ் படிக்குறாரு ... 
நான் இப்ப அவரெப் 
பார்க்கலாமா ? 


Yes , who are you , sir ? 
My name is Trivedi . I come from 
Rohtak , I am a friend of Mr. Suresh. 
He is studying Tamil in this Insti 
tute ... May I see him now : ? 


நான் 


360 / An Intensive Course in Tamil 


Oh ! By all means ( you ) can see 
( him ) . Now he will be in the lan 
guage laboratory . You please go up . 


பியூன் ; ஓ ! தாராளமாப் பார்க் 
கலாம் . 

அவரு இப்ப 
லேபரட்டரியிலே இருப் 
பாரு . நீங்க மேலே 
போங்க . 


திரிவேதி : மேலேயா ? 


( Do you mean ) upstairs ? 


பியூன் : ஆமாங்கக ... லேபரட்டரி 

மேலே தான் இருக்குது . 
வகுப்பு கீழே நடக்கும் ... 
லாங்வேஜ் லேபரட்ட 
ரிக்கு வெளியே 

ஒரு 
கதவு இருக்கும் . அதெத் 
தள்ளுங்க. அதுக் 
குள்ளே லேபரட்டரி 
இருக்கும் . 

மிஸ்டர் 
சுரேஷெ நீங்க அங்கே 
பார்க்கலாம் . அந்த 
அறெக்கு வலது பக்கமா 
மேலே போங்க . அதுக்கு 
முன்னாலே 

அந்த 
ரெஜிஸ்டர்லே ஒ 
கையெழுத்துப் 
போடுங்க . 


Yes sir ... The language laboratory is 
in the upstairs ( of this building ) . 
The classes are conducted in the 
downstairs... There is a door outside 
of the language laboratory . ( You ) 
please push it . Inside is the language 
laboratory . You can see Mr. Suresh 
there . Please go to the upstairs 
through the rightside of that room . 
Please put your signature in that 
register before ( you proceed ) . 


திரிவேதி : சரி ... பேனா இருக்குதா ? 


Alright ... (Do you ) have a pei ? 


பியூன் : அந்த மே செக்கு 

மேலேயே இருக்குது ... 
உங்க பையெ அந்த 
மே செக் 
சக்குக் 

கீழே 
வைங்க . 


( There ) is ( a pen ) on that table 
itself. ( You ) please keep your bag 
under that table . 


Shall ( I ) give this pen afterwards ? 


திரிவேதி : இந்தப் 

பின் 
கட்டுமா ? 


பேனாவெப் 
கொடுக் 


னு 


லே 


பியூன் : சரிங்க . 


Alright , sir . 


திரிவேதி : ரொம்ப நன்றி . 


Thank ( you ) veryinuch . 


பியூன் : பரவாயில்லெங்க . 


Don t mention please . 


Lesson 41 / 361 


DRILLS 


a . Variation drill 


9.41 . 133. லேபரட்டரி இதுக்கு மேலே இருக்குது . 

வகுப்பு இதுக்குக் கீழே நடக்கும் . 
லேபரட்டரி அதுக்கு உள்ளே இருக்குது . 
ஒரு கதவு லேபரட்டரிக்கு வெளியே இருக்கும் . 
நீங்க அதுக்கு முன்னாலே ஒரு கையெழுத்துப் 

போடுங்க . 
b . Build up drill 


-- 


( i ) லேபரட்டரி இதுக்கு மேலே 
இருக்குது . 
இருக்குது 
மேலே 
இதுக்கு 
லேபரட்டரி 


லேபரட்டரி இதுக்கு மேலே 
இருக்குது . 
இருக்குது 
மேலே இருக்குது 
இதுக்கு மேலே இருக்குது 
லேபரட்டரி இதுக்கு மேலே 
இருக்குது . 


* வகுப்பு இதுக்குக் கீழே நடக்கும் . 


( ii ) வகுப்பு இதுக்குக் கீழே 

நடக்கும் . 
நடக்கும் 
கீழே 
இதுக்கு 
வகுப்பு 


நடக்கும் 
கீழே நடக்கும் 
இதுக்குக் கீழே நடக்கும் 
வகுப்பு இதுக்குக் கீழே நடக்கும் . 


( iii ) ஒரு கதவு லேபரட்டரிக்கு 

வெளியே இருக்கும் . 
இருக்கும் 
வெளியே 
லேபரட்டரிக்கு 


ஒரு கதவு லேபரட்டரிக்கு 
வெளியே இருக்கும் . 
இருக்கும் 
வெளியே இருக்கும் 
லேபரட்டரிக்கு வெளியே 
இருக்கும் 
கதவு லேபரட்டரிக்கு வெளியே 
இருக்கும் . 
ஒரு கதவு லேபரட்டரிக்கு 
வெளியே இருக்கும் . 


கதவு 


ஒரு 


c . Expansion dril 


( i ) லேபரட்டரி இருக்குது . 
அதுக்கு உள்ளே இருக்குது . 


லேபரட்டரி இருக்குது . 
லேபரட்டரி அதுக்கு உள்ளே 
இருக்குது . 
ஒரு கதவு இருக்கும் . 
ஒரு கதவு லேபரட்டரிக்கு 
வெளியே இருக்கும் . 


( ii ) ஒரு கதவு இருக்கும் . 

லேபரட்டரிக்கு வெளியே 
இருக்கும் 


362 / An Intensive Course in Tamil 


d . Question - Ansiver drill 


( i ) Q : இதுதானே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் 

இண்டியன் லாங்வேஜஸ் ? 
A : ஆமாங்க . 
( ii ) Q : நான் அவரெப் பார்க்கலாமா ? 

A : ஓ 1 தாராளமாப் பார்க்கலாம் . 
( iii ) Q : மேலேயா ? 

A : ஆமாங்க , லேபரட்டரி இதுக்கு மேலேதான் இருக்குது . 


e . Substituticn drill 


கீழே வகுப்பு நடக்கும் . 


( i ) கீழே வகுப்பு நடக்கும் . 

Substitute and conjugate the 
verb suitably .. 


கீழே வகுப்பு இருக்கும் . 


( ii ) லேபரட்டரி இதுக்கு மேலே 

இருக்குது . 
Substitute 
கீழே 


லேபரட்டரி இதுக்கு மேலே 
இருக்குது . 


வெளியே 


உள்ளே 


பக்கத்துலே 


எடது பக்கத்துலே 


லேபரட்டரி இதுக்குக் கீழே 
இருக்குது . 
லேபரட்டரி இதுக்கு வெளியே 
இருக்குது . 
லேபரட்டரி இதுக்கு உள்ளே 
இருக்குது . 
லேபரட்டரி இதுக்குப் பக்கத்துலே 
இருக்குது . 
லேபரட்டரி இதுக்கு எடதுபக்கத் 
துலே இருக்குது . 
லேபரட்டரி இதுக்கு வலது பக்கத் 
துலே இருக்குது . 
லேபரட்டரி இதுக்கு எதுரே 
இருக்குது . 
லேபரட்டரி இதுக்கு முன்னாலே 
இருக்குது . 
லேபரட்டரி இதுக்குப் பின்னாலே 
இருக்குது . 


வலதுபக்கத்துலே 


எதுரே 


மூன்னாலே 


பின்னாலே 


அவரு தமிழ் படிக்குறாரு . 


( iii ) அவரு தமிழ் படிக்குறாரு . 

Substitute and conjugate the 
verb suitably . 
எழுது 
வாசி 
பேசு 


அவரு தமிழ் எழுதுறாரு . 
அவரு தமிழ் வாசிக்குறாரு . 
அவரு தமிழ் பேசுறாரு . 


Lesson 41 / 363 


f. Transformation drill 


வகுப்பு எங்கே நடக்கும் ? 
கதவு எங்கே இருக்கும் ? 
லேபரட்டரி எங்கே இருக்குது ? 


வகுப்பு கீழே நடக்கும் . 
கதவு வெளியே இருக்கும் . 
லேபரட்டரி மேலே 
இருக்குது . 
லேபரட்டரி உள்ளே 
இருக்குது . 


லேபரட்டரி எங்கே இருக்குது ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : நீங்க ..... 

- போங்க . ( upstairs ) 
நீங்க மேலே போங்க . 


( iii ) ஒரு .. 


( i ) வகுப்பு ....... 

நடக்கும் . ( downstairs ) 
( ii ) 

ஒரு கதவு இருக்கும் . ( outside ) 

இருக்கும் . (door ) 
( iv ) அதெ ....... --ங்க . ( push ) 
( v ) அதுக்கு .. .. லேபரட்டரி இருக்கும் . ( inside ) 
( vi ) அதுக்கு...... ..........கையெழுத்துப் போடுங்க . (before ) 
( vii ) ரெஜிஸ்டர்லே ஒரு .. ..போடுங்க . ( signature ) 
( viii ) சூட்கேஸெ மேசெக்கு...... ....... வைங்க . ( under ) 
( ix ) பேனா மேசெக்கு ..... இருக்குது . ( on ) 
( x ) இந்தப் பேனாவெ .. கொடுக்கட்டுமா ? ( afterwards ) 


h . Add the given postpositions suitably to the sentences given below . 


( i ) மேலே : இதுக்கு இருக்குது . 
( ii ) கீழே : இதுக்கு நடக்கும் . 
( iii ) வெளியே : லேபரட்டரிக்கு ஒரு கதவு இருக்கும் . 
( iv ) உள்ளே : அதுக்கு இருக்கும் . 


i . Fill in the blanks with the appropriate form of the item given in paren 

theses . 


( i ) ...... 


மேலே லேபரட்டரி இருக்குது . ( இது ) 
( ii ) 

கீழே வகுப்பு நடக்கும் . ( அது ) 
( iii ) ..வெளியே ஒரு கதவு இருக்கும் ( லேபரட்டரி ) 
( iv ) ................. 

வலதுபக்கமா மேலே போங்க . ( அறெ ) 
j . Write the word represented by the formula . 

Example : நடக்கும் நட + Future ( non - hum . ) 
( i ) எடு + Future ( non - hum . ) : 


364 / An Intensive Course in Tamil 


...... 


( ii ) பிடி + Future ( non - hum . ) : ... 
( iii ) ஓட்டு + Future ( non - hum . ) : 
( iv ) ஊட்டு + Future ( non - hum . ) : 
( v ) கொண்டுவா + Future ( non - hum . ) : 


k . Write the word represented by the formula . 


இரு + Future 


Example : இருப்பாரு 
( i ) படி + Future : 
( ii ) குடி + Future : 
( iii ) கொடு + Future : 
( iv ) எடு + Future ; 
( v ) சிகரெட் பிடி + Future : 


1. Change the underlined words to corresponding questions . 

( i ) லேபரட்டரி இதுக்கு மேலே இருக்குது . 
( ii ) வகுப்பு கீழே நடக்கும் . 
( iii ) அறெக்கு வலதுபக்கமா போகலாம் . 
( iv ) அவரு இன்ஸ்டிடியூட்டுலே தமிழ் படிக்குறாரு . 
( v ) நான் ரோஹ்தக்லேயிருந்து வறேன் . 
( vi ) அவரு தமிழ் படிக்குறாரு . 


m . 


Frame questions for the answers given below following the models . 


Model : A : லேபரட்டரி இதுக்கு மேலே இருக்குது . 

Q. லேபரட்டரி எங்கே இருக்குது ? 
( i ) வகுப்பு இதுக்குக் கீழே நடக்கும் . 
( ii ) லேபரட்டரி அதுக்கு உள்ளே இருக்குது . 
( iii ) கதவு லேபரட்டரிக்கு வெளியே இருக்கும் . 
Model : A : வகுப்பு இதுக்குக் கீழே நடக்கும் . 

Q. வகுப்பு எதுக்குக் கீழே நடக்கும் ? 
( 1 ) லேபரட்டரி இதுக்கு மேலே இருக்குது . 
( ii ) கதவு லேபரட்டரிக்கு வெளியே இருக்கும் . 
( iii ) லேபரட்டரி அதுக்கு உள்ளே இருக்குது . 


n . Answer these questions , 

( i ) நீங்க எங்கே தமிழ் படிக்குறீங்க ? 
(ii) உங்க இன்ஸ்டிடியூட்டுலே லாங்வேஜ் லேபரட்டரி 

இருக்குதா ? 
( iii ) அது எங்கே இருக்குது ? 
( iv ) இன்ஸ்டிடியூட்டுலே உங்க வகுப்பு எங்கே நடக்கும் ? 


Lesson 41 / 365 


( v ) உங்க அறெக்கு வலதுபக்கம் யாரோடெ அறெ இருக்குது ? 
( vi ) உங்க மேசெக்கு மேலே என்ன இருக்குது ? 
( vii ) உங்க மேசெக்குக் கீழே என்ன இருக்குது ? 


VOCABULARY 


தாராளமா 


மேலே 
கீழே 
வெளியே 
தள்ளு 
முன்னாலே 
கையெழுத்து 


without any 

லேபரட்டரி laboratory 
difficulty / by 
all means 
up (stairs ) வகுப்பு 

class 
down ( stairs ) நட 

be conducted 
outside கதவு 

door 
push உள்ளே 

inside , in 
before ரெஜிஸ்டர் register 
signature கையெழுத்துப் 

போடு sign 
bag கீழே 

under 
put , keep மேலே 

‘ on / above 
afterwards 


பை 


வை 


பின்னாலே 


GRAMMAR 


9.1.133 . மேலே above , on , கீழே under , beneath etc. , are also postposi 
tions as we have noted in the previous lesson . As in the previous lesson the 
nouns that occur before these postpositions are also inflected for dative case . 
Example : 
9.41.133 . லேபரட்டரி இதுக்கு மேலே இருக்குது . 

வகுப்பு இதுக்குக் கீழே நடக்கும் . 
லேபரட்டரி அதுக்கு உள்ளே இருக்குது . 
ஒரு கதவு லேபரட்டரிக்கு வெளியே இருக்கும் . 
நீங்க அதுக்கு முன்னாலே கையெழுத்துப் போடுங்க . 


These postpositions are questioned in a . sentence by எங்கே where . Example : 
லேபரட்டரி எங்கே இருக்குது ? 


Sandhi : திரிவேதி + ஓடெ --- திரிவேதியோடெ 

லேபரட்டரி + இலே - லேபரட்டரியிலே 
மேலே + ஏ - மேலேயே 

பை + எ - பையெ ( Refer S. & in 1.5 ) 
தாராளமா + பார்க்கலாம் - தாராளமாப் பார்க்கலாம் ( Refer S.21 in 3.20 ) 


UNIT 10 


LESSON 42 


ASKING FOR RECOMMENDATION 


DIALOGUE 


சுரேஷ் : அட ! திரிவேதியா ... ? 

ஊருலே எல்லாரும் 
சௌக்கியமா ? 


Hey ! Trivedi .... ? How are the folks at 
home ? 


All are doing well ...How are you ? 


திரிவேதி : எல்லாரும் சௌக்கி 

இருக்குறாங்க ..... 
நீ எப்படி இருக்குறே ? 


யமா 


சுரேஷ் : நான் சௌக்கியமா 

இருக்குறேன் ... .நீ மது 
ரெக்குப் போனேயா ? 


I am doing well ... Did you go to 
Madurai ? 


திரிவேதி : ஆமா . மதுரெயிலே 

யிருந்துதான் வறேன் . 


Yes . I am just returning from 
Madurai . 


Lesson 42 / 367 


சுரேஷ் : நான் இந்த இன்ஸ்டிடி 

யூட்டுக்குப் போனவாரம் 
வந்தேன் . நாளெக்கு 
மதுரெக்குப் போறேன் . 
உன் தங்கெ லதா என்ன 
செய்றா ? 


I came to this institute last week . ( I ) 
am going to Madurai tomorrow . 
What is your younger sister Latha 
doing ? 


திரிவேதி : அவ இந்த இன்ஸ்டிடி 

யூட்டுலே ஒரு வேலெக் 
காக மனுப் போடுறா.. 
நான் அதுக்காகத்தான் 
இப்ப வந்தேன் . 


She applies for a job in this institute . 
I have now come ( here ) to enquire 
about that . 


. 


சுரேஷ் : ஸ்டெனோ வேலெக்கா ? 


Is it for the post of a steno ? 


Yes . Will she get this job ? 


திரிவேதி : ஆமா . அவளுக்கு இந்த 

வேலெ கெடெக்குமா ? 


I do not know . I will talk ( to the 
people ) in the office . 


நான் 


சுரேஷ் : எனக்குத் தெரியாது . 

ஆ பீ ஸ்லே 
சொல்லுறேன் . 
திரிவேதி : நீ அவளுக்காகச் 

சிபாரிசு பண்ணுவேயா ? 


Will you ( please ) recommend her 
(for this post ? ) 


Certainly I will do ... Now I have 
class . Shall we meet afterwards ? 


சுரேஷ் : நிச்சயமாப் பண்ணுறேன் 

..... எனக்கு இப்ப வகுப்பு 
இருக்குது . நாம அப்பு 
றம் பார்ப்போமா ? 


Shall I wait for you outside ? 


திரிவேதி : நான் உனக்காக 

வெளியே காத்திருக் 
கட்டுமா ? 


சுரேஷ் : சரி , பதினஞ்சு நிமிஷத் 

துலே வறேன் . 


Alright , I will be back in fifteen 
minutes .. 


DRILLS 


a . Variation drill 


10. 42. 134 . 


அவ வேலெக்காக மனுப்போடுறா. 
நான் உனக்காகக் காத்திருக்கட்டுமா ? 
நீ அவளுக்காகச் சிபாரிசு பண்ணுவேயா ? 


368 / An Intensive Course in Tamil 


அவ வேலெக்காக மனுப்போடுறா. 


b . Build up drill 
( i ) அவ வேலெக்காக மனுப் 
போடுறா. 
மனுப்போடுறா 
வேலெக்காக 


மனுப்போடுறா 
வேலெக்காக மனுப்போடுறா 
அவ வேலெக்காக மனுப்போடுறா. 


அவ 


( ii ) நான் உனக்காகக் காத்திருக் 

கட்டுமா ? 
காத்திருக்கட்டுமா ? 
உனக்காக 


நான் உனக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 
காத்திருக்கட்டுமா ? 
உனக்காகக் காத்திருக்கட்டுமா ? 
நான் உனக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 


நான் 


( iii ) நீ அவளுக்காகச் சிபாரிசு 

பண்ணுவேயா ? 
பண்ணுவேயா ? 
சிபாரிசு 
அவளுக்காக 


நீ அவளுக்காகச் சிபாரிசு 
பண்ணுவேயா ? 
பண்ணுவேயா ? 
சிபாரிசு பண்ணுவேயா ? 
அவளுக்காகச் சிபாரிசு பண்ணு 
வேயா ? 
நீ அவளுக்காகச் சிபாரிசு 
பண்ணுவேயா ? 


நீ 


c . Expansion drill 


( i ) அவ போடுறா. 
மனுப்போடுறா 
வேலெக்காக போடுறா 


அவ போடுறா. 
அவ மனுப்போடுறா. 
அவ வேலெக்காக மனுப்போடுறா. 


( ii ) நான் காத்திருக்கட்டுமா ? 

உனக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 


நான் காத்திருக்கட்டுமா ? 
நான் உனக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 


( iii ) நீ பண்ணுவேயா ? 

சிபாரிசு பண்ணுவேயா ? 
அவளுக்காக பண்ணுவேயா ? 


. 


நீ பண்ணுவேயா ? 
நீ சிபாரிசு பண்ணுவேயா ? 
நீ அவளுக்காகச் சிபாரிசு 
பண்ணுவேயா ? 


d . Question -Answer drill 


( i ) Q : அட ! சுரேஷா ? ஊருலே எல்லாரும் சௌக்கியமா ? 

A : எல்லாரும் சௌக்கியமா இருக்குறாங்க . 
( ii ) Q : நீ எப்படி இருக்குறே ? 

A : நானும் சௌக்கியமா இருக்குறேன் . 


Lesson : 12 / 369 


( iii ) Q : நீ அவளுக்காக இந்த வேலெயெச் சிபாரிசு 

பண்ணுவேயா ? 
A : நிச்சயமாப் பண்ணுறேன் . 
( iv ) Q ; நான் உனக்காக வெளியே காத்திருக்கட்டுமா ? 

A : சரி . 


e . 


Substitution drill 


( i ) நான் உனக்காகக் காத்திருக் 

கட்டுமா ? 
Substitute 
உங்களுக்காக 


நான் உனக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 


அவனுக்காக 


அவளுக்காக 


நான் உங்களுக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 
நான் அவனுக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 
நான் அவளுக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 
நான் அவருக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 
நான் அவங்களுக்காகக் காத்திருக் 
கட்டுமா ? 


அவருக்காக 


அவங்களுக்காக 


நீ எப்படி இருக்குறே ? 


( ii ) நீ எப்படி இருக்குறே ? 

Substitute and change the verb 
accordingly . 
நீங்க 
அவன் 


அவ 


நீங்க எப்படி இருக்குறீங்க ? 
அவன் எப்படி இருக்குறான் ? 
அவ எப்படி இருக்குறா ? 
அவரு எப்படி இருக்குறாரு ? 
அவங்க எப்படி இருக்குறாங்க ? 
அது எப்படி இருக்குது ? 


அவரு 
அவங்க 


அது 


நான் வெளியே காத்திருக்கட்டுமா ? 


( iii ) நான் வெளியே காத்திருக் 

கட்டுமா ? 
உள்ளே 
கீழே 
மேலே 


நான் உள்ளே காத்திருக்கட்டுமா ? 
நான் கீழே காத்திருக்கட்டுமா ? 
நான் மேலே காத்திருக்கட்டுமா ? 


f. Transformation drill 


. 


( i ) நான் அவளுக்காகச் சிபாரிசு 
பண்ணுறேன் . 
நான் உனக்காகக் காத்திருக் 
குறேன் . 


நீ யாருக்காகச் சிபாரிசு பண் 
ணுறே ? 
நீ யாருக்காகக் காத்திருக்குறே ? 


370 / An Intensive Course in Tamil 


நீ யாருக்காக மனுப்போடுறே ? 


நான் உனக்காக மனுப் 
போடுறேன் . 
நான் உனக்காக வறேன் . 
நான் அவளுக்காகச் சொல் 
லுறேன் . 


நீ யாருக்காக வறே ? 
நீ யாருக்காகச் சொல்லுறே ? 


( ii ) நான் சிபாரிசு பண்ணுறேன் . 

நான் காத்திருக்குறேன் . 
நான் சொல்லுறேன் . 
நான் மனுப்போடுறேன் . 


நீ சிபாரிசு பண்ணுவேயா ? 
நீ காத்திருப்பேயா ? 
நீ சொல்லுறேயா ? 
நீ மனுப்போடுறேயா ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


... றா . ( apply ) 


Model : அவ வேலெக்காக . ..போடுறா. ( application ) 

அவ வெலெக்காக மனுப் போடுறா. 
( i ) அவ வேலெக்காக ............... 
( ii ) நீ ...............பண்ணுவேயா ? ( recommendation ) 
( iii ) நீ அவளுக்காக ............. வேயா ? ( recommend ) 
( iv ) நான் ... ....பண்ணுறேன் . ( definitely ) 
( v ) நான் . க்கட்டுமா ? ( wait ) 
( vi ) நான் நிச்சயமா ... ...றேன் . ( do ) 


h . Include the purposive form of the item given in parentheses against each 

of the sentences as shown in the example . 


Example : அவ மனுப்போடு . ( வேலெ ) 

அவ வேலெக்காக மனுப்போடுறா. 
( i ) நீ சிபாரிசு பண்ணுவேயா ? ( அவ ) 
( ii ) நான் காத்திருக்கட்டுமா ? ( நீ ) 
( iii ) அவ மனுப்போடுறா. ( ஸ்டெனோ வேலெ ) 
( iv ) நான் வந்தேன் . ( அது ) 


i . Write the word represented by the formula . 


. 


Example : அவளுக்காக 


அவ + Purposive 


( i ) நான் + Purposive : 
( ii ) நாங்க + Purposive : 
( iii ) நீங்க + Purposive : 
( iv ) அவன் + Purposive : .... 
( v ) அவங்க + Purposive : 


Lesson 42 / 371 


j . Frame questions for the answers given below following the model . 

Model : A : நான் உனக்காகக் காத்திருக்குறேன் . 

Q : நீ யாருக்காகக் காத்திருக்குறே ? 
( i ) நான் அவளுக்காகச் சிபாரிசு பண்ணுறேன் . 
( ii ) நான் அவளுக்காகச் சொல்லுறேன் . 
( iii ) நான் அவளுக்காக வறேன் . 


k . Frame eight sentences from the table given below as in the example . 


Example : நான் உனக்காகச் சிபாரிசு பண்ணுறேன் . 


நான் 
அவ 


நீ 
அவன் 


சிபாரிசுபண்ணு 
காத்திரு 


1. Answer the questions . 


( i ) உங்களுக்குத் தங்கெ இருக்குறாங்களா ? அவங்க என்ன 

செய்றாங்க ? 
( ii ) நீங்க உங்க நண்பருக்காக ஒரு வேலெக்குச் சிபாரிசு 

பண்ணுவீங்களா ? 
( iii ) மாலெயிலே உங்க நண்பரு உங்களுக்காகக் காத்திருப்பாரா ? 
( iv ) நீங்க உங்க மனெவிக்காக என்ன வாங்குவீங்க ? 
( v ) மாலெயிலே யாருக்காக நீங்க காத்திருப்பீங்க ? 


VOCABUALRY 


மனு 
ஸ்டெனோ 
சிபாரிசுபண்ணு 
பண்ணு 
நிமிஷம் 


application மனுப்போடு 
stenographer சிபாரிசு 
recommend நிச்சயமா 
do 

காத்திரு 
minute 


apply 
recommendation 
certainly 
wait 


GRAMMAR 


10.42.134 . Purposive in Tamil may be expressed in many ways . In this 
Unit , we are mainly concerned with the kind of purposive which is constituted 
by a noun and the purposive marker as in other cases . The purposive marker 
is formed by adding - ஆக to the dative case markers . ( Refer 2.14.56 ) . Thus , 
there are three alternants of purposive markers in Tamil . They are manifested 
in three ways in three different environments . They are : 

( i ) - அக்காக occurs after the oblique bases of the personal pronouns 

என்- , நம் - , உன்- and the reflexive pronoun தன்- . Example : 
எனக்காக for me , நமக்காக for us , உனக்காக for you etc. 


372 | An Intensive Course in Tamil 


( ii ) - க்காக Occurs after the vowels இ- , ஈ- , எ - , உ- and the conso 

nant use . Example : WN6070188T for the girl student , 

அறெக்காக for the room etc. 
( iii ) - உக்காக occurs after the consonants other than the consonant 

mentioned earlier . Example : வக்கீலுக்காக for the advocate 

மகனுக்காக for the son etc. 
In a sentence, these purposive markers give the meanings of for , for the sake 
of etc. Example : 
10. 42. 134 . அவ வேலெக்காக மனுப்போடுறா. 

நான் உனக்காகக் காத்திருக்கட்டுமா ? 
Sandhi 25. The consonants க் , ச் , த் and i are always doubled after the 
purposive case suffix . Example : 

அதுக்காக + தான் - அதுக்காகத்தான் 


UNIT 10 


LESSON 43 


WHY DO YOU WORRY SO MUCH FOR THIS ? 


DIALOGUE 


திரிவேதி : சுரேஷ் , நாம நாளெ 

க்குக் காலெயிலே எங்கே 
போறோம் ? 


Suresh , where are we going tomorrow 
morning ? 


ம் ... 


( We ) are going to Mr. Murthi s 
house ... He knows director very well ... 
I will tell him ... He will recommend 
to the director for Latha . 


சுரேஷ் : மிஸ்டர் மூர்த்தி வீட்டுக் 

போறோம் 
அவருக்கு டைரக்டரெ 
ரொம்ப நல்லாத் தெரி 
யும் ..... நான் அவரு 
கிட்டெச் சொல்லுறேன் 
..அவரு டைரக்டர்கிட் 
டெ லதாவுக்குச் சிபாரிசு 
பண்ணுவாரு . 


374 / An Intensive Course in Tamil 


Is it certain that Latha will get ( this ) 


திரிவேதி : லதாவுக்கு நிச்சயமா 

வேலெ கெடெக்குமா ? 


job ? 


சுரேஷ் : நிச்சயமாக் கெடெக்கும் . நீ 

இதுக்கு ஏன் இவ்வளவு 
கவலெப் படுறே .... ? 
நாம நாளெக்கு மதுரெக் 
குப் போகலாமா ? 


Certainly ( she ) will get ... Why do 
you worry so much for this .... ? Shall 
we go to Madurai tomorrow ? 


திரிவேதி : மொதல்லே மிஸ்டர் 

மூர்த்தியெப் பார்ப் 
போம் . அப்புறம் மது 
ரெப் பிரயாணத்தெ 
யோசிக்கலாம் . 


First ( we ) will meet Mr. Murthi . 
Then ( we ) will think of the Madurai 
trip . 


Alright , come on , ( We ) shall go to 


சுரேஷ் : சரி , வா . கேண்டீனுக்குப் 

போகலாம் . 


canteen . 


DRILLS 


a . Variation drill 


10. 43. 135 . அவரு லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாரு . 

நீ இதுக்கு ஏன் கவலெப்படுறே ? 
10. 43. 136. நீ இதுக்கு ஏன் இவ்வளவு கவலெப்படுறே ? 

ஏன் நாம மதுரெக்குப் போறாம் ? 


b . Build up drill 
( i ) அவரு லதாவுக்குச் சிபாரிசு 

பண்ணுவாரு . 
பண்ணுவாரு 
சிபாரிசு 
லதாவுக்கு 
அவரு 


அவரு லதாவுக்குச் சிபாரிசு 
பண்ணுவாரு . 
பண்ணுவாரு 
சிபாரிசு பண்ணுவாரு 
லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாரு 
அவரு லதாவுக்குச் சிபாரிசு 
பண்ணுவாரு . 


நீ இதுக்கு ஏன் கவலெப்படுறே ? 


( ii ) நீ இதுக்கு ஏன் கவலெப் 

படுறே ? 
ஏன் கவலெப்படுறே ? 
இதுக்கு 


ஏன் கவலெப்படுறே ? 
இதுக்கு ஏன் கவலெப்படுறே ? 
நீ இதுக்கு ஏன் கவலெப்படுறே ? 


Lesson 43 / 375 


E. Expansion drill 


( i ) அவரு பண்ணுவாரு . 
சிபாரிசு பண்ணுவாரு 
லதாவுக்குப் பண்ணுவாரு 


டைரக்டர்கிட்டெப் பண்ணு 
வாரு . 


அவரு பண்ணுவாரு . 
அவரு சிபாரிசு பண்ணுவாரு . 
அவரு லதாவுக்குச் சிபாரிசு 
பண்ணுவாரு . 
அவரு டைரக்டர்கிட்டெ 
லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாரு . 
நீ ஏன் கவலெப்படுறே ? 
நீ இதுக்கு ஏன் கவலெப் 
படுறே ? 
நீ இதுக்கு ஏன் இவ்வளவு 
கவலெப்படுறே ? 


( ii ) நீ ஏன் கவலெப்படுறே ? 

இதுக்கு ஏன் கவலெப் 
படுறே ? 
இவ்வளவு ஏன் கவலெப் 
படுறே ? 


d . Question -Answer drill 

( i ) Q : நாம நாளெக்குக் காலெயிலே எங்கே போறோம் ? 

A : மிஸ்டர் மூர்த்தி வீட்டுக்குப் போறோம் . 
( ii ) Q : லதாவுக்கு நிச்சயமா வேலெ கெடெக்குமா ? 

A : நிச்சயமாக் கெடெக்கும் . 
(ii ) Q : நாம நாளெக்கு மதுரெக்குப் போகலாமா ? 
A : மொதல்லே மிஸ்டர் மூர்த்தியெப் பார்ப்போம் . 

அப்புறம் மதுரெக்குப் போவோம் . 


நீ ஏன் கவலெப்படுறே ? 


e . Substitution drill 
( i ) நீ ஏன் கவலெப்படுறே ? 

Substitute and conjugate the 
verb suitably . 
காத்திரு 
மனுப்போடு 
சொல்லு 

வாங்கு 
(ii ) நாம போவோம் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
சிபாரிசு பண்ணு 
செய் 


நீ ஏன் காத்திருக்குறே ? 
நீ ஏன் மனுப்போடுறே ? 
நீ ஏன் சொல்லுறே ? 
நீ ஏன் வாங்குறே ? 


நாம போவோம் . 


வா 


ஏறு 
சொல்லு 
உக்காரு 
கவலெப்படு 


நாம சிபாரிசு பண்ணுவோம் . 
நாம செய்வோம் . 
நாம வருவோம் . 
நாம ஏறுவோம் . 
நாம சொல்லுவோம் . 
நாம உக்காருவோம் . 
நாம கவலெப்படுவோம் . 


376 / An Intensive Course in Tamil 


நாம பார்ப்போம் . 


( iii ) நாம பார்ப்போம் . 

Substitute and conjugate the 
verb suitably 
காத்திரு 
படு 
வறு 


நாம காத்திருப்போம் . 
நாம படுப்போம் . 
நாம வறுப்போம் . 
நாம வைப்போம் . 


வை 


f. Transformation drill 


( i ) அவரு லதாவுக்குச் சிபாரிசு 
பண்ணுவாரு . 
அவ வேலெக்கு மனுப் 
போடுறா. 
அவன் இதுக்குக் கவலெ 
ப்படுறான் . 


அவரு லதாவுக்காகச் சிபாரிசு 
பண்ணுவாரு . 
அவ வேலெக்காக மனுப் போடுறா. 


அவன் இதுக்காகக் கவலெப் 
படுறான் . 


( ii ) நான் கவலெப்படுறேன் . 

நான் போறேன் . 
நான் சிபாரிசு பண்ணுறேன் . 
நான் சொல்லுறேன் . 


நீ ஏன் கவலெப்படுறே ? 
நீ ஏன் போறே ? 
நீ ஏன் சிபாரிசு பண்ணுறே ? 
நீ ஏன் சொல்லுறே ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cuss given in parentheses as in the model 

given below ,, 


Model ; நீ ஏன் ............. றே ? ( worry )) 

நீ ஏன் கவலெப்படுறே ? 
( i ) நீ ஏன் ................ கவலெப்படுறே ? ( this much ) 
( ii ) நாம மூர்த்தியெச் ................ ப்போம் . ( meet ) 

(iii) நீ ................இதுக்குக் கவலெப்படுறே ? ( why ) 
h . Write the word represented by the formula. 

Example : CuirCut போ + Future 
( 1 ) சிபாரிசு பண்ணு + Future : 
( ii ) பாரு + Future : 
( iii ) கவலெப்படு + Future : 


i . Frame questions for the answers given below following the model . 

Model : A : நான் கவலெப்படுறேன் . 

Q : நீ ஏன் கவலெப்படுறே ? 
( i ) நான் போறேன் . 
( ii ) நான் சிபாரிசு பண்ணுறேன் . 
( iii ) நான் சொல்லுறேன் . 


Lesson 43 / 377 


j . Frame six sentences from the table given below as in the example . 


Example : அவரு லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாரு . 


அவரு 
இவரு 


இது 
அது 


கவலெப்படு 


எது 


k . Answer the questions . 


( i ) நீங்க நாளெக்குக் காலெயிலே எங்கே போறீங்க ? 
( ii ) லதா யாரு ? 
( iii ) யாரு லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாங்க ? 
( iv ) நாம நாளெக்கு மதுரெக்குப் போகலாமா ? 
( v ) நீங்க மாலெயிலே கேண்டீன்லே என்ன சாப்பிடுறீங்க ? 
( vi ) இண்ணெக்கு நான் உங்க கூடக் கேண்டீனுக்கு வரட்டுமா ? 
( vii ) எனக்கு ஒரு வேலெ வேணும் . நீங்க உங்க நண்பருகிட்டெ 

என்னெச் சிபாரிசு பண்ணுவீங்களா ? 


VOCABULARY 


டைரக்டர் 
இவ்வளவு 
பாரு 


director 
this much 


ஏன் 
கவலெப்படு 
கேண்டீன் 


why 
worry 
canteen 


meet 


GRAMMAR 


10.43.135 . We had seen in the previous lesson that the purposive is 
expressed by a noun and the purposive marker and that the purposive markers 
are constituted by the dative markers such as- க்கு , -உக்கு and - அக்கு ( Refer 
2.14.56 ) followed by -ஆக . Sometimes , the dative case markers alone can 
have the function of purposive in Tamil . The verbs like fun for WOWOTE 
recommend , கவலெப்படு worry etc. , identify the meaning of purposive 
here . Example : 
10. 43.135 . அவரு லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாரு . 

நீ இதுக்கு ஏன் கவலெப்படுறே ? 


Sandhi : நல்லா + தெரியும் - நல்லாத் தெரியும் 
நிச்சயமா + கெடெக்கும் - நிச்சயமாக் கெடெக்கும் 

( Refer S.21 in 3.20 ) 


எதாவுக்கு + சிபாரிசுபண்ணுவாரு > லதாவுக்குச் சிபாரிசு பண்ணுவாரு 
மதுரெக்கு + போகலாமா ? – மதுரெக்குப் போகலாமா ? 

( Refer S.18 in 2.14 ) 


UNIT 11 


LESSON 44 


DON T WRITE THE HOMEWORK WITH BALLPOINT PEN 


DIALOGUE 


சுரேஷ் : நீ மிஸ்டர் மூர்த்தியோடெ 

மக , இல்லே .... ? வீட்டுப் 
பாடம் எழுதுறேயா ..... ? 
அது என்ன ? 


You are the daughter of Mr. Murthi, 
aren t you .... ? Are ( you ) writing 
homework ... ? What is that ? 


கலா : இது பால்பாயிண்ட் பேனா, 

மாமா . அப்பா கொடுத் 
தாங்க . 


This is a ballpoint pen , uncle . Father 
gave ( me ) . 


சுரேஷ் : வீட்டுப் பாடத்தெப் பால் 

பாயிண்ட் பேனாவாலெ 
எழுதாதேம்மா . சாதா 
ரணப் 

பேனாவாலெ 
எழுது....உன்கிட்டெப் 
பென்சில் இருக்குதா ? 


Don t write the homework with 
ballpoint pen . ( You ) write ( it ) with 
ordinary ( ink ) pen .... Do you have a 
pencil ? 


Lesson 44 / 379 


கலா : இருக்குது மாமா . இந்தப் 

பென்சிலெக் கொஞ்சம் 
கத்தியாலெ சீவுறீங் 
களா ? 


( Yes , I ) have , uncle . 

Will ( you ) 
please sharpen this pencil a little with 
the knife ? 


சுரேஷ் : சரி , கொடு . உன்கிட்டெப் 

பேனா இல்லெயா ? 


Alright , give ( it ) . Don t you have 
a pen ? 


( I ) don t have . Father has ( a pen ) . 


கலா : என்கிட்டெ இல்லெ . அப்பா 

கிட்டெ இருக்குது . 


சுரேஷ் : நீ அப்பா பேனாவெ 

எடுக்க மாட்டேயா ? 


Will you not take ( your ) 
father s pen ? 


கலா : நான் எடுக்கமாட்டேன் . 

அப்பா என்னெக் கம் 
பாலெ அடிப்பாங்க . 


I will not take ( it ) . Father will beat 
me with stick . 


சுரேஷ் : அப்பா எங்கே ? 


Where is ( your ) father ? 


கலா : அப்பா கடெவீதிக்குப் 

போனாங்க . இப்ப வரு 
வாங்க .... உக்காருங்க 


Father went to bazaar . ( He ) will 
come now ... Please be seated uncle .. 


மாமா . 


சுரேஷ் : சரியம்மா . 


Okey dear ., 


DRILLS 


a . Variation drill 
11. 44. 137. நீ வீட்டுப்பாடத்தெச் சாதாரணப் பேனாவாலெ 

எழுது . 
நீ வீட்டுப் பாடத்தெப் பால்பாயிண்ட் பேனாவாலெ 
எழுதாதே . 
அப்பா என்னெக் கம்பாலெ அடிப்பாங்க . 
நீங்க இந்தப் பென்சிலெக் கத்தியாலெ 
சீவுறீங்களா ? 


b . Build 

up 

drill 


( i ) அப்பா என்னெக் கம்பாலெ 
அடிப்பாங்க . 
அடிப்பாங்க 
கம்பாலெ 
என்னெ 
அப்பா 


அப்பா என்னெக் கம்பாலெ 
அடிப்பாங்க. 
அடிப்பாங்க 
கம்பாலெ அடிப்பாங்க 
என்னெக் கம்பாலெ அடிப்பாங்க 
அப்பா என்னெக் கம்பாலெ 
அடிப்பாங்க . 


380 / An Intensive Course in Tamil 


நீ வீட்டுப்பாடத்தெப் பால் 
பாயிண்ட் பேனாவாலெ எழுதாதே . 


(ii) நீ வீட்டுப்பாடத்தெப் பால் 
பாயிண்ட் பேனாவாலெ 
எழுதாதே . 
எழுதாதே 
பேனாவாலெ 
பால்பாயிண்ட் 


எழுதாதே 
பேனாவாலெ எழுதாதே 
பால் பாயிண்ட் பேனாவாலெ 
எழுதாதே 
வீட்டுப்பாடத்தெப் பால்பாயிண்ட் 
பேனாவாலெ எழுதாதே 
நீ வீட்டுப்பாடத்தெப் பால் 
பாயிண்ட் பேனாவாலெ எழுதாதே . 


வீட்டுப்பாடத்தெ 


நீ 


( iii ) நீங்க இந்தப் பென்சிலெக் 

கத்தியாலெ சீவுறீங்களா ? 
சீவுறீங்களா ? 
கத்தியாலெ 
பென்சிலெ 


நீங்க இந்தப் பென்சிலெக் கத்தி 
யாலெ சீவுறீங்களா ? 
சீவுறீங்களா ? 
கத்தியாலெ சீவுறீங்களா ? 
பென்சிலெக் கத்தியாலெ 
சீவுறீங்களா ? 
இந்தப் பென்சிலெக் கத்தியாலெ 
சீவுறீங்களா ? 
நீங்க இந்தப் பென்சிலெக் கத்தி 
யாலெ சீவுறீங்களா ? 


இந்த 


நீங்க 


( iv ) நீ வீட்டுப்பாடத்தெச் சாதா 

ரணப் பேனாவாலெ எழுது . 
எழுது 
பேனாவாலெ 
சாதாரண 
வீட்டுப்பாடத் தெ 


நீ வீட்டுப் பாடத்தெச் சாதாரணப் 
பேனாவாலெ எழுது . 
எழுது 
பேனாவாலெ எழுது 
சாதாரணப் பேனாவாலெ எழுது 
வீட்டுப் பாடத்தெச் சாதாரணப் 
பேனாவாலெ எழுது 
நீ வீட்டுப் பாடத்தெச் சாதாரணப் 
பேனாவாலெ எழுது . 


c . Expansion drill 


நீ எழுது . 
நீ சாதாரணப் பேனாவாலெ எழுது . 


( i ) நீ எழுது .. 
சாதாரணப் பேனாவாலெ 
எழுது 
வீட்டுப் பாடத்தெ எழுது 


நீ வீட்டுப் பாடத்தெச் சாதாரணப் 
பேனாவாலெ எழுது . 


Lesson 44 / 381 


( ii ) அப்பா அடிப்பாங்க . 
கம்பாலெ அடிப்பாங்க 
என்னெ அடிப்பாங்க 


அப்பா அடிப்பாங்க . 
அப்பா கம்பாலெ அடிப்பாங்க . 
அப்பா என்னெக் கம்பாலெ 
அடிப்பாங்க . 


( iii ) நீங்க சீவுறீங்களா ? 

கத்தியாலெ சீவுறீங்களா ? 
கொஞ்சம் சீவுறீங்களா ? 


நீங்க சீவுறீங்களா ? 
நீங்க கத்தியாலெ சீவுறீங்களா ? 
நீங்க கொஞ்சம் கத்தியாலெ 
சீவுறீங்களா ? 
நீங்க பென்சிலெக் கொஞ்சம் 
கத்தியாலெ சீவுறீங்களா ? 


பென்சிலெச் சீவுறீங்களா ? 


( iv ) நீ எழுதாதேம்மா . 

பால்பாயிண்ட் பேனாவாலெ 
எழுதாதேம்மா 
வீட்டுப் பாடத்தெ எழுதா 
தேம்மா 


நீ எழுதாதேம்மா. 
நீ பால்பாயிண்ட் பேனாவாலெ 
எழுதாதேம்மா . 
நீ வீட்டுப்பாடத்தெப் பால் 
பாயிண்ட் பேனாவாலெ எழுதா 
தேம்மா . 


d . Question - Answer drill 


( i ) Q : அது என்ன ? 

A : இது பால் பாயிண்ட் பேனா, மாமா . 
( ii ) Q : உன்கிட்டெப் பென்சில் இருக்குதா ? 

A : இருக்குது , மாமா . 
( iii ) Q : இந்தப் பென்சிலெக் கொஞ்சம் கத்தியாலெ 

சீவுறீங்களா ? 
A : சரி , கொடு . 
( iv ) Q : உன்கிட்டெப் பேனா இல்லெயா ? 

A : என்கிட்டெ இல்லெ . அப்பாகிட்டெ இருக்குது . 
( v ) Q : நீ அப்பா பேனாவெ எடுக்கமாட்டேயா ? 

A : நான் எடுக்கமாட்டேன் . 
( vi ) Q : அப்பா எங்கே ? 

A : அப்பா கடெவீதிக்குப் போனாங்க . 


e . Substitution drill 


நீ பேனாவாலெ எழுது . 


( i ) நீ பேனாவாலெ எழுது . 

Substitute 
பென்சிலாலெ 


நீ பென்சிலாலெ எழுது . 


நான் எடுக்கமாட்டேன் . 


( ii ) நான் எடுக்கமாட்டேன் . 

Substitute and conjugate the 
verb suitably 


382 / An Intensive Course in Tamil 


கொடு 
படு 


நான் கொடுக்கமாட்டேன் . 
நான் படுக்கமாட்டேன் . 
நான் அடிக்கமாட்டேன் . 
நான் குடிக்கமாட்டேன் . 


அடி 


குடி 


அப்பா கொடுத்தாங்க. 


( iii ) அப்பா கொடுத்தாங்க . 

Substitute 
அம்மா 


மாமா 


அம்மா கொடுத்தாங்க . 
மாமா கொடுத்தாங்க . 
அத்தெ கொடுத்தாங்க . 
அக்கா கொடுத்தாங்க . 


அத்தெ 
அக்கா 


f. Transformation drill 


( i ) நான் பேனாவாலெ எழுது 
வேன் . 
நான் கத்தியாலெ சீவுவேன் . 
நான் கம்பாலெ அடிப்பேன் . 
நான் பேனாவெ எடுப்பேன் . 


நான் பேனாவாலெ எழுதமாட் 
டேன் . 
நான் கத்தியாலெ சீவமாட்டேன் . 
நான் கம்பாலெ அடிக்கமாட்டேன் . 
நான் பேனாவெ எடுக்கமாட்டேன் 


நீ பேனாவாலெ எழுதமாட்டேயா ? 


நீ கத்தியாலெ சீவமாட்டேயா ? 


( ii ) நான் பேனாவாலெ எழுத 

மாட்டேன் . 
நான் கத்தியாலெ சீவமாட் 
டேன் . 
நான் கம்பாலெ அடிக்க 
மாட்டேன் . 
நான் பேனாவெ எடுக்கமாட் 
டேன் . 


நீ கம்பாலெ அடிக்கமாட்டேயா ? 


நீ பேனாவெ எடுக்கமாட்டேயா ? 


( iii ) என்கிட்டெப் பேனா இல்லெ. 

என்கிட்டெப் பென்சில் 
இல்லெ . 


உன்கிட்டெப் பேனா இல்லெயா ? 
உன்கிட்டெப் பென்சில் 
இல்லெயா ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : இது .. 

......... ( ball point pen ) 

இது பால்பாயிண்ட் பேனா . 
( i ) ............பேனாவாலெ எழுது . ( ordinary ) 
( ii ) இந்தப் பென்சிலெ................றீங்களா ? ( sharpen ) 
( iii ) அப்பா ................ + ஆலெ அடிப்பாங்க . ( stick ) 
( iv ) அப்பா கம்பாலெ.................ப்பாங்க . ( beat ) 


Lesson 44 / 383 
h , Include the instrumental form of the item given in parentheses against 

each of the sentences as shown in the example . 


Exainrple : நீ வீட்டுப்பாடத்தெ எழுது . ( பேனா) 

நீ வீட்டுப்பாடத்தெப் பேனாவாலெ எழுது . 
( i ) நீ வீட்டுப்பாடத்தெ எழுதாதே . ( பென்சில் ) 
( ii ) இந்தப் பென்சிலெச் சீவுறீங்களா ? ( கத்தி ) 
( iii ) அப்பா என்னெ அடிப்பாங்க . ( கம்பு ) 


i . Give the future negative form of the verb given in parentheses . 


( i ) நான் ...... ( எடு ) 
( ii ) நாங்க .... ..... ( கொடு ) 
( iii ) நீ ................ ( போ ) 
( iv ) நீங்க ...... ( வா ) 
( v ) அவன் .............. ( அடி ) 
( vi ) அவ ...... 

( எழுது ) 
( vii ) அவரு ................ ( சீவு ) 
( viii ) அவங்க ..... ... (உக்காரு ) 


| 


j . Frame eight sentences from the table given below . 


Example : நீ பேனாவாலெ எழுது . 


நீ 
நீங்க 


பேனா 
பென்சில் 


எழுது 
வரெ 


k . Join the following according to the sandhi rules . 


( i) பேனா + ஆலெ : 
( ii ) பேனா + எ : 


( iii ) கம்பு + ஆலெ : 
( iv ) கத்தி + ஆலெ : 


....... 


1. Answer these questions . 


( i ) உங்ககிட்டெப் பால் பாயிண்ட் பேனா இருக்குதா ? 
( ii ) நீங்க உங்க மாணவங்களெக் கம்பாலெ அடிப்பீங்களா ? 
( iii ) கலா எந்தப் பேனாவாலெ வீட்டுப்பாடம் எழுதுற ? 
( iv ) நீங்க தினசரி வீட்டுப்பாடம் எழுதுறீங்களா ? 
( v ) நீங்க உங்க மனெவியோடெ / கணவரோடெ பேனாவெ 

எடுக்கமாட்டீங்களா ? 


VOCABULARY 


பால்பாயிண்ட் 


ball point pen சாதாரண 


ordinary 


பேனா 


சீவு 


கத்தி 
கம்பு 


knife 
stick 


sharpen 
beat 


அடி 


* 


384 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


11.44.137 . The case form which consists of a noun and the case marker 
-ஆலெ is called instrumental case .. It is used in the following meanings . 

( i ) To denote an instrument with which the action is performed , 
( ii ) To denote an object by means of which the action is performed . 
( iii ) To denote the cause and agent of the action . 
( iv ) To denote the object which is used in implementing the action . 


The different uses of the instrumental case mentioned above are determined by 
the different classes of verbs and the various kinds of nouns with which the 
marker - ஆலெ occurs . In this lesson the instrumental case marker - ஆலெ 
is used in the first meaning listed above . Example : 


11. 44. 137. நீ வீட்டுப்பாடத்தெச் சாதாரணப் பேனாவாலெ 

எழுது . 

அப்பா என்னெக் கம்பாலெ அடிப்பாங்க . 
In these sentences , பேனா pen and கம்பு stick are the instruments with which 
the actions of writing and beating are performed respectively . 
Sandhi : என் + எ - என்னெ ( Refer S.11 in 1.8 ) 

மூர்த்தி + ஓடெ - மூர்த்தியோடெ 
கத்தி + ஆலெ - கத்தியாலெ 
சரி + அம்மா - சரியம்மா ( Refer S.8 in 1.5 ) 
பேனா + ஆலெ - பேனாவாலெ 
பேனா + எ - பேனாவெ ( Refer S.9 in 1.7 ) 


UNIT 11 


LESSON 45 


WHAT DO WE DO WITH LEGS ? 


DIALOGUE 


சுரேஷ் : கலா , நான் ஒரு கேள்வி 

கேக்குறேன் .... நீ பதில் 
சொல்லுறேயா ? 


Kala , I will ask a question ... Will you 
answer ? 


4 


கலா : சரி மாமா . கேளுங்க . 


Okey uncle . Please ask . 


சுரேஷ் : கண்ணு , காது , மூக்கு , 

வாய் , கை , காலு இதெல் 
லாம் உடல் உறுப்பு , 
இல்லெயா ? இதாலெ 
நாம் என்ன செய்றோம் ? 


Eyes , ears , nose , mouth , hands and 
legs are all body parts , are they not ? 
What do we do with them ? 


386 / An Intensive Course in Tamil 


It is a very simple question , uncle . 
Shall ( I ) answer ... ? We see with eyes ; 
and hear with ears . 

, 


கலா : இது ரொம்பச் சின்னக் 

கேள்வி , மாமா . விடெ 
சொல்லட்டுமா .... ? நாம 
கண்ணாலே பார்க்கு 
றோம் ; காதாலெ கேக்கு - 
றோம் . 


சுரேஷ் : எதாலெ சுவாசிக்குறோம் ? 


With which do we breathe ? 


கலா : மூக்காலெ சுவாசிக்குறோம் . 


( We ) breathe with nose . 


சுரேஷ் : அப்புறம் ? 


Then ? 


கலா : வாயாலெ பேசுறோம் ; 

சாப்பிடுறோம் ; கையாலெ 
வேலெ செய்றோம் ; 


( We ) speak with mouth ; eat 
( with mouth ) ; and work with 
hands . 


சுரேஷ் : ஒரு கையிலே எத்தனெ 

வெரலு இருக்குது ? 


Howmany fingers are in a hand ? 


There are five fingers in a hand . 


கலா : ஒருகையிலெ அஞ்சு 

வெரலு இருக்குது . 


சுரேஷ் : காலாலெ என்ன செய் 

றோம் ..... ? உனக்குத் 
தெரியுமா ? 


What do ( we ) do with legs ... Do you 
know ? 


கலா : தெரியும் ... காலாலெ நடக் 

குறோம் ... மாமா , அப்பா 
வறாங்க . 


( Yes I ) kilow .... ( we ) walk with legs .... 
Uncle , father is coming . 


சுரேஷ் : கெட்டிக்காரி ! 


Clever girl ! 


DRILLS 


a . Variation drill 


11. 45.138 . 


நாம கண்ணாலெ பார்க்குறோம் . 
நாம காதாலெ கேக்குறோம் . 
நாம கையாலெ வேலெ செய்றோம் . 
நாம கையாலெ என்ன செய்றோம் ? 
நாம எதாலெ வேலெ செய்றோம் ? 


b . Build 

up 

drill 


நாம் கண்ணாலெ பார்க்குறோம் . 


( i ) நாம கண்ணாலெ பார்க்கு 
றோம் . 
பார்க்குறோம் 


பார்க்குறோம் 


Lesson 45 / 387 


கண்ணாலெ 


கண்ணாலெ பார்க்குறோம் 
நாம கண்ணாலெ பார்க்குறோம் . 


நாம் 


( ii ) நாம காதாலெ கேக்குறோம் . 

கேக்குறோம் 
காதாலெ 
நாம் 


( iii ) நாம கையாலெ வேலெ 

செய்றோம் . 
செய்றோம் 
வேலெ 
கையாலெ 


நாம காதாலெ கேக்குறோம் . 
கேக்குறோம் 
காதாலே கேக்குறோம் 
நாம காதாலெ கேக்குறோம் . 
நாம கையாலெ வேலெ செய் 
றோம் . 
செய்றோம் 
வேலெ செய்றோம் 
கையாலெ வேலெ செய்றோம் 
நாம கையாலெ வேலெ செய் 
றோம் . 


நாம் 


நாம இதாலெ என்ன செய்றோம் ? 


( iv) நாம இதாலெ என்ன செய் 

றோம் . 
என்ன செய்றோம் ? 


இதாலெ 


என்ன செய்றோம் ? 
இதாலெ என்ன செய்றோம் ? 
நாம இதாலெ என்ன செய்றோம் ? 


நாம 


நாம எதாலெ சுவாசிக்குறோம் ? 


( v ) நாம எதாலெ சுவாசிக்கு - 

றோம் ? 
எதாலெ சுவாசிக்குறோம் ? 
நாம் 


எதாலெ சுவாசிக்குறோம் ? 
நாம எதாலெ சுவாசிக்குறோம் ? 


c . Expansion ) drill 
( i ) நாம செய்றோம் . 

வேலெ செய்றோம் 
கையாலெ செய்றோம் 


நாம செய்றோம் . 
நாம வேலெ செய்றோம் . 
நாம கையாலெ வேலெ 
செய்றோம் . 


( ii ) நாம பேசுறோம் . 

வாயாலெ பேசுறோம் 


நாம பேசுறோம் . 
நாம வாயாலெ பேசுறோம் . 
நாம சுவாசிக்குறோம் . 
நாம மூக்காலெ சுவாசிக்குறோம் . 


( 111 ) நாம கவாசிக்குறோம் . 

மூக்காலெ சுவாசிக்குறோம் 


( ! ) நாம நடக்குறோம் . 

காலாலெ நடக்குறோம் 


நாம நடக்குறோம் . 
நாம காலாலெ நடக்குறோம் . 


d . Question - Answer drill 
( i ) Q : நான் ஒரு கேள்வி கேக்குறேன் , நீ பதில் சொல்லு . 

றேயா ? 
A : சரி , கேளுங்க . 


388 / An Intensive .Course in Tamil 


( ii ) Q : ஒரு கையிலே எத்தனெ வெரலு இருக்குது ? 

A : ஒரு கையிலே அஞ்சு வெரலு இருக்குது . 
( iii ) Q : காலாலெ என்ன செய்றோம் ? 

A : காலாலெ நடக்குறோம் . 
(iv ) Q : எதாலெ சுவாசிக்குறோம் ? 

A : நாம மூக்காலெ சுவாசிக்குறோம் . 
e . Substitution drill 

நாம வாயாலெ சாப்பிடுறோம் . நாம வாயாலெ சாப்பிடுறோம் . 
Substitute and change the noun 
suitably . 

நாம கையாலெ சாப்பிடுறோம் . 


( i ) 


கை 


நாம மூக்காலெ சுவாசிக்குறோம் . 


( ii ) நாம மூக்காலெ சுவாசிக்கு 

றோம் . 
Substitute and change the noun 
suitably .. 
வாய் 


நாம வாயாலெ சுவாசிக்குறோம் . 


ஒரு கையிலே எத்தனெ வெரலு 
இருக்குது ? 


( iii ) ஒரு கையிலே எத்தனை 

வெரலு இருக்குது ? 
Substitute and change the noun 
suitably . 
காலு 


ஒரு காலுலே எத்தனெ வெரலு 
இருக்குது ? 


கண்ணு ஒரு உறுப்பு . 


( iv ) கண்ணு ஒரு உறுப்பு . 

Substitute 


காது 


மூக்கு 
வாய் 


காது ஒரு உறுப்பு . 
மூக்கு ஒரு உறுப்பு . 
வாய் ஒரு உறுப்பு . 
கை ஒரு உறுப்பு . 
வெரலு ஒரு உறுப்பு . 
காலு ஒரு உறுப்பு . 


கை 


வெரலு 
காலு 


f. Transformation drill 


நாம எதாலெ சுவாசிக்குறோம் ? 


நாம எதாலெ பார்க்குறோம் ? 


( i ) நாம மூக்காலெ சுவாசிக்கு 
றோம் . 
நாம கண்ணாலெ பார்க்கு 
றோம் . 
நாம காதாலெ கேக்குறோம் . 
நாம வாயாலெ பேசுறோம் . 
நாம கையாலெ வேலெ 
செய்றோம் . 
நாம் காலாலெ நடக்குறோம் . 


நாம எதாலெ கேக்குறோம் ? 
நாம எதாலெ பேசுறோம் ? 
நாம எதாலெ வேலெ செய்றோம் ? 


நாம எதாலெ நடக்குறோம் ? 


Lesson 45 / 389 


( ii ) நாம காலாலெ நடக்குறோம் . 
நாம வாயாலெ பேசுறோம் . 
நாம காதாலெ கேக்குறோம் . 
நாம முக்காலெ சுவாசிக்கு 
றோம் . 
நாம கண்ணாலெ பார்க்குறோம் 


நாம காலாலெ என்ன செய்றோம் ? 
நாம வாயாலெ என்ன செய்றோம் ? 
நாம காதாலெ என்ன செய்றோம் ? 
நாம மூக்காலெ என்ன செய்றோம் ? 


நாம கண்ணாலெ என்ன செய் 
றோம் ? 
நாம கையாலெ என்ன செய் 
றோம் ? 


நாம கையாலெ வேலெ 
செய்றோம் . 


1 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 

. 


( iv ) நாம் .. 


... 


Model : நான் ஒரு .. 

..... கேக்குறேன் . ( question ) 
நான் ஒரு கேள்வி கேக்குறேன் . 
( i ) நீ ............ ..றேயா ? ( answer ) 
( ii ) கை உடலு ............. ( human body part ) 
( iii ) நான் .. சொல்லட்டுமா ? ( answer ) 

+ ஆலெ பார்க்குறோம் . ( eye ) 
( v ) நாம் ... 

+ ஆலெ கேக்குறோம் . ( ear ) 
( vi ) நாம் ......... 

+ ஆலெ சுவாசிக்குறோம் . ( nose ) 
( vii ) மூக்காலெ ............... க்குறாம் . ( breathe .) 
( viii ) 

+ ஆலெ பேசுறோம் . ( mouth ) 
( ix ) 

+ ஆலெ வேலெ செய்றோம் . ( hand ) 
( x ) கையிலே எத்தனெ...............இருக்குது ? ( finger ) 
( xi ) காலாலெ ................க்குறோம் . ( walk ) 
( xii ) நீ ......... 

( clever girl ) 


h . Include the instrumental form of the item given in parentheses against 

each of the sentences as shown in the example , 


Example : நாம் பார்க்குறோம் . ( கண்ணு ) 

நாம கண்ணாலெ பார்க்குறோம் . 
( i ) நாம கேக்குறோம் . ( காது ) 
( ii ) நாம சுவாசிக்குறோம் . ( மூக்கு ) 
( iii ) நாம சாப்பிடுறோம் . ( வாய் ) 
( iv ) நாம என்ன செய்றோம் . ( இது ) 


i . Select the right word and use it in the blank with suitable form . 


பாரு , கேளு, சுவாசி , நட , சாப்பிடு 
( i ) நாம காதாலெ............. 


390 / An Intensive Course in Tamil 


( ii ) நாம காலாலெ.. 
( iii ) நாம மூக்காலெ .. 
( iv ) நாம கண்ணாலெ ....... 
( v ) நாம வாயாலெ .. 


j . Write the word represented by the formula . 

Example : செய்றோம் செய் + Present 
( i ) சாப்பிடு + Present : 
( ii ) பாரு + Present : 
( iii ) பேசு + Present : 
( iv ) கேளு + Present : 
( v ) சுவாசி + Present : 


k . Afatch the following : 


நான் 
நாம 
நீ 
அப்பா 
வெரலு 


சாப்பிடுறோம் 
கேக்குறேன் 
இருக்குது 
வாரு 
சொல்லுறே 


1. Frame eight sentences from the table given below .. 

Example : நாம கையாலெ வேலெ செய்றோம் . 


நாம் 


கை 


வேலெ செய் 
கொடு 
எடு 
வாங்க 


நாங்க 


... 


m . Join the following according to the sandhi rules . 
( i ) கண்ணு + ஆலெ : 

( ii ) கை + இலே : 
காது + ஆலெ : 
காலு + ஆலெ : 
இது + ஆலெ : 


n . 


Answer the questions . 

( i ) எதெல்லாம் உடலு உறுப்பு ? 
( ii ) நாம கண்ணாலெ என்ன செய்றோம் ? 
( iii ) நாம காதாலெ என்ன செய்றோம் ? 
( iv ) ஒரு கையிலே எத்தனெ வெரலு இருக்குது ? 
( v ) நாம எதாலெ நடக்குறோம் ? 


Lesson 45 / 391 


VOCABULARY 


கேள்வி 

question பதில் 
பதில் சொல்லு answer ( verb ) கண்ணு 

ear 

மூக்கு 
வாய் 

mouth 
உடலு 

( human ) body உறுப்பு 


காது 


கை 


answer ( noun ) 
eye 
nose 
‘ hand 
( ( human ) body 

part 
hear 
work 
walk 


விடெ 
சுவாசி 
வெரலு 
கெட்டிக்காரி 


answer ( noun ) கேளு 
• breathe வேலெ செய் 
finger 

நட 
clever girl 


GRAMMAR 


11.45.138 . The instrumental case illustrated in this lesson forms a class of 
nouns by means of which the action is performed . This meaning of the 
instrumental case is again indicated by its case marker -ஆலெ . Example : 


11. 45.138 . நாம கண்ணாலெ பார்க்குறோம் . 

நாம காதாலெ கேக்குறோம் . 
நாம கையாலெ வேலெ செய்றோம் . 

நாம எதாலெ வேலெ செய்றோம் ? 
It is important to note that the case marker - 400w is used in Tamil whenever 
the function of the human / non -hunan body parts is to be expressed . 

. 
Sandhi : இது + ஆலெ > இதாலெ 

காது + ஆலெ காதாலெ 
கண்ணு + ஆலெ - கண்ணாலெ 
எது + ஆலெ – எதாலெ 
மூக்கு + ஆலெ - மூக்காலெ ( Refer S.3 in 1.2 ) 
சின்ன + கேள்வி > சின்னக் கேள்வி ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 11 


LESSON 46 


1 


MEETING A FRIEND FOR RECOMMENDATION 


DIALOGUE 


சுரேஷ் : வணக்கம் , மூர்த்தி ஸார் ! 


Vanakkam , Mr. Murthi ., 


மூர்த்தி : வணக்கம் , மிஸ்டர் 

சுரேஷ் .... ரொம்ப நேரம் 
காத்திருக்குறீங்களா ? 


Vanakkam , Mr. Suresh ... Are ( you ) 
waiting for a long time ? 


No sir . ( We ) came just now ... 


சுரேஷ் : இல்லெங்க. இப்பத்தான் 
வந்தோம் 

பஸ் 
லேட்டா ? 


Was the bus late ? 


மூர்த்தி : ஆமாங்க. அரெமணி 

நேரம் லேட்டா வந்தது . 
அதனாலெ கொஞ்சம் 
தாமதம் ....உக்காருங்க. 


Yes . It came late by a halt an hour . 
That is why ( I ) am a bit late ... Please 
be seated . 


Lesson 46 / 393 


He is my friend Trivedi . His younger 
sister is applying for the post of a 
steno in our institute . 
please give her your recommenda 
tion ... ? Can you do (this ) ? 


Would you 


சுரேஷ் : இவன் என்னோடெ 

நண்பன் திரிவேதி . 
இவன் தங்கெ எங்க 
இன்ஸ்டிடியூட்டுலே 
ஸ்டெனோ வேலெக்கு 
மனுப்போடுறா .... நீங்க 
அவளுக்காகச் 

சிபாரிசு 
பண்ணுவீங்களா .... ? 
உங்களாலெ முடியுமா ? 


I will tell the director .... That is all I 
can do . That tou , ( I ) am doing this 
favour because of you only . 


மூர்த்தி : நான் டைரக்டர்கிட்டெச் 

சொல்லுறேன் ... அவ்வ 
ளவு தான் என்னாலெ 
முடியும் . அதுவும் உங்க 
ளுக்காக இந்தக் காரி - 
யத்தெச் செய்றேன் . 


சுரேஷ் : அது 

போதும் 

ஸார் . 
ரொம்ப நன்றி . எங்க 

உங்களுக்கு 
ரொம்பச் சிரமம் . இந்த 
உதவியெ எப்பவும் 
மறக்க 

மாட்டேன் : 
நாங்க வரட்டுமா ? 


That is enough , sir . Thank ( you ) 
very much . We are putting you into 
great trouble . ( 1 ) will never forget 
this help . Shall we take leave of 


ளாலெ 


you ? 


மூர்த்தி : வாங்க . வணக்கம் . 


Please do . Vanakkam ! 


DRILLS 


a . 


Variation drill 


11. 46.139 . எங்களாலெ உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 

அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 


11. 46.140 . என்னாலெ முடியும் . 

உங்களாலெ முடியுமா ? 


b . Build up drill 


( i ) எங்களாலெ உங்களுக்கு 
ரொம்பச் சிரமம் . 
சிரமம் 
ரொம்ப 
உங்களுக்கு 
எங்களாலெ 


எங்களாலெ உங்களுக்கு ரொம்பச் 
சிரமம் . 
சிரமம் 
ரொம்பச் சிரமம் 
உங்களுக்கு ரொம்பச் சிரமம் 
எங்களாலெ உங்களுக்கு ரொம்பச் 
சிரமம் . 


394 / An Intensive Course in Tamil 


( ii ) உங்களாலெ முடியுமா ? 
முடியுமா 

? 
உங்களாலெ 


உங்களாலெ முடியுமா 

? 
முடியுமா ? 
உங்களாலெ முடியுமா ? 


( iii ) என்னாலெ முடியும் . 

முடியும் 
என்னாலெ 


( iv ) அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 

தாமதம் 
கொஞ்சம் 
அதனாலெ 


என்னாலெ முடியும் . 
முடியும் 
என்னாலெ முடியும் . 
அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 
தாமதம் 
கொஞ்சம் தாமதம் 
அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 


c . Expansion drill 


( i ) என்னாலெ முடியும் . 
அவ்வளவுதான் முடியும் 


என்னாலெ முடியும் . 
என்னாலெ அவ்வளவுதான் 


முடியும் . 


( ii ) உங்களுக்குச் சிரமம் . 

ரொம்பச் சிரமம் 
எங்களாலெ சிரமம் 


உங்களுக்குச் சிரமம் . 
உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 
உங்களுக்கு எங்களாலெ ரொம்பச் 
சிரமம் . 


( iii ) அதனாலெ தாமதம் . 

கொஞ்சம் தாமதம் 


அதனாலெ தாமதம் . 
அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க ரொம்ப நேரமாக் காத்திருக்குறீங்களா ? 

A : இல்லெங்க , இப்பத்தான் வந்தோம் . 
( ii ) Q : பஸ் லேட்டா ? 

A : ஆமா , அரெமணி நேரம் லேட்டா வந்தது . 
( iii ) Q : உங்களாலெ முடியுமா ? 

A : என்னாலெ முடியும் . 
( iv ) Q : நாங்க வரட்டுமா ? 

A : வாங்க , வணக்கம் . 


e . Substitution drill 


உங்களாலெ முடியுமா ? 


( i ) உங்களாலெ முடியுமா ? 

Substitute and change the 
pronoun suitably , 


நான் 


நாம 


என்னாலெ முடியுமா 

? 
நம்மாலெ முடியுமா ? 
உன்னாலெ முடியுமா ? 


நீ 


Lesson 46 / 395 


அவன் 
அவ 
அவரு 
அவங்க 


அவனாலெ முடியுமா ? 
அவளாலெ முடியுமா ? 
அவராலெ முடியுமா ? 
அவங்களாலெ முடியுமா ? 


உங்களுக்காகச் செய்றேன் . 


( ii ) உங்களுக்காகச் செய்றேன் . 

Substitute and change the 
pronoun suitably .. 
இவன் 
இவ 
இவரு 
இவங்க 

இது 
(ii ) உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 

Substitute and change the 
pronoun suitably .. 
நான் 
அவன் 
அவ 
அவங்க 


இவனுக்காகச் செய்றேன் 
இவளுக்காகச் செய்றேன் . 
இவருக்காகச் செய்றேன் . 
இவங்களுக்காகச் செய்றேன் . 
இதுக்காகச் செய்றேன் . 


உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 


எனக்கு ரொம்பச் சிரமம் . 
அவனுக்கு ரொம்பச் சிரமம் . 
அவளுக்கு ரொம்பச் சிரமம் . 
அவங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 
அதுக்கு ரொம்பச் சிரமம் . 


அது 


அரெமணி நேரம் லேட்டா 
வந்தது . 


( iv ) அரெமணி நேரம் லேட்டா 

வந்தது . 
Substitute 
கால் 
முக்கால் 


கால்மணி நேரம் லேட்டா வந்தது . 
முக்கால்மணி நேரம் லேட்டா 
வந்தது . 
ஒருமணி நேரம் லேட்டா வந்தது . 
ரெண்டு மணி நேரம் லேட்டா 
வந்தது . 


ஒரு 
ரெண்டு 


f . Transformation drill 


யாராலெ உங்களுக்குச் சிரமம் ? 


யாராலெ உங்களுக்குச் சிரமம் ? 


( i ) எங்களாலெ உங்களுக்குச் 
சிரமம் . 
அவங்களாலெ உங்களுக்குச் 
சிரமம் . 
அவளாலெ உங்களுக்குச் 
சிரமம் . 
அவராலெ உங்களுக்குச் 
சிரமம் . 


யாராலெ உங்களுக்குச் சிரமம் ? 


யாராலெ உங்களுக்குச் சிரமம் ? 


396 / An Intensive Course in Tamil 


( ii ) என்னாலெ முடியும் . 

உன்னாலெ முடியும் . 
இவராலெ முடியும் . 
இவளாலெ முடியும் . 


என்னாலெ முடியாது . 
உன்னாலெ முடியாது . 
இவராலெ முடியாது . 
இவளாலெ முடியாது . 


(iii ) உங்களாலெ முடியுமா ? 

அவங்களாலெ முடியுமா ? 
அவளாலெ முடியுமா ? 
அவராலெ முடியுமா ? 


உங்களாலெ முடியாதா ? 
அவங்களாலெ முடியாதா ? 
அவளாலெ முடியாதா ? 
அவராலெ முடியாதா ? 


EXERCISES 


8. Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : அதனாலெ கொஞ்சம் ................. ( late ) 

அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 
( i ) உங்களாலெ ............ + ஆ . ( can ) 
( ii ) எங்களாலெ உங்களுக்கு ..... .... ( trouble ) 
( iii ) இந்த ........... + எ மறக்கமாட்டேன் . ( help ) 
( iv ) இந்த உதவியெ ................ மறக்கமாட்டேன் . ( ever ) 

( v ) இந்த உதவியெ எப்பவும் ................க்கமாட்டேன் . (forget) 
h . Change the given nouns in to the instrumental ( in the meaning of causal ) 
and add at the beginning of the sentences given below . 

( i ) நாங்க : உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 
( ii ) நான் : உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 
( iii ) அவன் : உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 
( iv ) அவ : கொஞ்சம் தாமதம் . 
( v ) அவங்க : கொஞ்சம் தாமதம் . 
( vi ) அது : கொஞ்சம் தாமதம் . 


i . Include the dative form ( in the purposive meaning ) of the item given in 

parentheses against each of the sentences given below . 


( i ) இவன் தங்கெ மனுப்போடுறா. ( ஸ்டெனோ வேலெ ) 
( ii ) நீங்க சிபாரிசு பண்ணுவீங்களா ? ( அவ ) 


j . Frame questions for the answers given below following the model . 


Model : A : என்னாலெ முடியும் . 

Q : உங்களாலெ முடியுமா ? 


E 


( i ) எங்களாலெ முடியும் . 
( ii ) உன்னாலெ முடியும் . 


Lesson 46 / 397 


k . Frame twelve sentences from the table given below . 


Example : உன்னாலெ முடியுமா ? 


நான் 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


முடியுமா ? 
முடியும் 


1. Join the following according to the sandhi rule . 


...... 


( i ) எங்க + ஆலெ : 

உங்க + ஆலெ : 


அவங்க + ஆலெ : 
அவ + ஆலெ : 


Answer these questions . 


( I ) லதா என்ன வேலெக்கு மனுப்போடுறா ? 
( ii ) சுரேஷோடெ . நண்பனோடெ பேரு என்ன ? 
( iii ) நீங்க நேத்து வகுப்புக்கு லேட்டா வந்தீங்களா ? 
( iv ) நீங்க இந்தக் கவிதெயெப் படிக்குறீங்களா ? உங்களாலெ 

முடியுமா ? 
( v ) நீங்க வகுப்புக்குத் தினந்தோறும் தாமதமா வறீங்களா ? 
( vi ) நீங்க எந்த வருஷம் ஆசிரியரு வேலெக்கு மனுப்போட் 

டீங்க ? 
( vii ) உங்க ஆசிரியரு வேலெக்கு உங்க நண்பரு சிபாரிசு 

பண்ணுனாரா ? 
( viii ) உங்க ஆசிரியரு வேலெக்காக யாரு சிபாரிசு பண்ணுனாங்க ? 


VOCABULARY 


நேரம் 
தாமதம் 
காரியம் 
உதவி 
மற 


time 
late 
work 
help 
forget 


லேட் 
முடியும் 
சிரமம் 
எப்பவும் 


late 
can 
trouble 
ever 


GRAMMAR 


11. 46. 139. In this lesson , as we mentioned earlier , the case marker - ஆலெ 
is added to the nouns to express the meaning of the cause and agent of the 
action . -Example : 


11. 46. 139. எங்களாலெ உங்களுக்கு ரொம்பச் சிரமம் . 

அதனாலெ கொஞ்சம் தாமதம் . 


398 / An Intensive Course in Tamil 
The case marker - ஆலெ is here suffixed to the noun எங்க ( ள் ) and toget 
her it has the force of meaning because of us . 
11. 46.140 . Like defective verbs , the verbs முடியும் can anid முடியாது 
cannot do not have all the required forms of conjugation. They are imper 
sonal and common to all genders . Unlike the other defective verbs these 
verbs obligatorily require instrumental as their subject. Example : 
11. 46. 140 , என்னாலெ முடியும் . 

உங்களாலெ முடியுமா ? 
Sandhi : காத்திருக்குறீங்க + ஆ - காத்திருக்குறீங்களா ? 
சிபாரிசு பண்ணுவீங்க + ஆ - சிபாரிசு பண்ணுவீங்களா ? 

( Refer S.19 in 2.14 ) 
அவளுக்காக + கொஞ்சம் -- அவளுக்காகக் கொஞ்சம் ( சிபாரிசு 

பண்ணுவீங்களா ? ) ( Refer S.25 in 10.42 ) 
உங்க + ஆலெ -- > உங்களாலெ 
உங்க + உக்காக - உங்களுக்காக 
உங்க + உக்கு - உங்களுக்கு ( Refer S.6 in 1.5 ) 
ரொம்ப சிரமம் - ரொம்பச் சிரமம் ( Refer S.14 in 1.11 ) 


UNIT 11 


LESSON 47 


NADURAI 


DIALOGUE 


சுரேஷ் : திரிவேதி , இதுதான் 

மதுரெ மீனாட்சி அம்மன் 
கோயில் . 


Trivedi , this is Madurai Meenakshi 
amman temple . 


திரிவேதி : இந்தக் கோயிலெ யாரு 

கட்டுனாங்க ? 


Who built this temple ? 


சுரேஷ் : இந்தக் கோயிலெ ஒரு 

பாண்டிய அரசரு கட்டு 
னாரு . அவரு பேரு சுந்தர 
பாண்டியன் . 

அவரு 
இந்தக் கோயில் பூராவெ 
யும் கல்லாலெயே கட்டு - 
னாரு . ஷாஜஹான் தாஜ் 
மகாலெப் பளிங்குக் 
கல்லாலெ கட்டுனாரு 
இல்லெயா ? அதேமாதிரி 
திருமலெ நாயக்கர் 
மகாலெ வெறும் செங் - 
கல்லுலே திரும 
நாயக்கர் கட்டுனாரு . 


A Pandya king built this temple . 
His name is Sundara Pandyan . He 
built this whole temple only with 
stones . Shahjahan built Taj Mahal 
with marbles only , isn t it ? Like that 
Thirumalai Naikkar built the Thiru 
malai Naikkar Mahal with bricks 
only , 


ல 


400 / An Intensive Course in Tamil 


Where is that Mahal ? 


திரிவேதி : அந்த மகால் எங்கே 

இருக்குது ? 


( It ) is very near. Look ! That is the 
golden flagstaff. 


Did they make that flagstaff with 
gold only ? 


சுரேஷ் : பக்கத்துலேதான் 
இருக்குது . 

அதோ ! 
அது தங்கக் கொடிமரம் . 
திரிவேதி : அந்தக் கொடிமரத்தெத் 

தங்கத்தாலெயே செய் 

தாங்களா ? | 
சுரேஷ் : இல்லெ . வெறும் மரத் 

துலே செய்தாங்க . அப் 
புறம் தங்கத் தகட்டுலே 
வேய்ஞ்சாங்க . இங்கே 
சித்திரெப் பௌர்ணமி 
ரொம்ப விசேஷம் . 
அண்ணெக்குக் கள்ள 
ழகர் ஆத்துலே எறங்கு 

அண்ணெக்குக் 
கள்ளழகரெப் பூவாலெ 
அலங்கரிப்பாங்க . ஊர் 
வலமும் நடத்துவாங்க . 


No. ( They ) made it only of 
wood . Then ( they ) wrapped ( it ) 
with gold plates . 

The Chaitra 
fullmoon festival is the speciality 
here . The Lord Kallazhahar would 
step in to the river on that day . The 
Lord Kallazhahar will be adorned 
with flowers on that day . ( They ) 
will hold the procession also . 


வாரு . 


திரிவேதி : சரி , நாம இப்ப திரு 

மலெ நாயக்கர் மகாலுக் 
குப் போகலாமா ? 


Alright , shall we go to Thirumalai 
Naikkar Mahal now ? 


சுரேஷ் : சரி , போவோம் . 


Okey , we shall go . 


DRILLS 


a . Variation drill 
11. 47. 141. ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங்குக் கல்லாலெ 

கட்டுனாரு . 
அவரு கோயிலெக் கல்லாலெ கட்டுனாரு .. 

அந்தக் கொடிமரத்தெ எதாலெ செய்தாங்க ? 
11. 47. 142. திருமலை நாயக்கர் மகாலெச் செங்கல்லுலே 

கட்டுனாரு . 
கொடிமரத்தெ மரத்துலே செய்தாங்க . 

கொடிமரத்தெ எதுலே செய்தாங்க ? 
11. 47. 143. திருமலெநாயக்கர் மகாலெ வெறும் செங்கல்லுலே 

கட்டுனாரு . 
அந்தக் கொடிமரத்தெ வெறும் தங்கத்தாலெயே 
செய்தாங்களா ? 


Lesson 47 / 401 


b . Build up drill 


ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங் 
குக் கல்லாலெ கட்டுனாரு . 


( i ) ஷாஜஹான் தாஜ்மகாலெப் 
பளிங்குக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
கட்டுனாரு 
கல்லாலெ 
பளிங்கு 
தாஜ்மகாலெ 


ஷாஜஹான் 


( ii ) அவரு கோயிலெக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
கட்டுனாரு 
கல்லாலெ 
கோயிலெ 


கட்டுனாரு 
கல்லாலெ கட்டுனாரு 
பளிங்குக் கல்லாலெ கட்டுனாரு 
தாஜ்மகாலெப் பளிங்குக் கல்லாலெ 
கட்டுனாரு 
ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங் 
குக் கல்லாலெ கட்டுனாரு . 
அவரு கோயிலெக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
கட்டுனாரு 
கல்லாலெ கட்டுனாரு 
கோயிலெக் கல்லாலெ கட்டுனாரு 
அவரு கோயிலெக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
திருமலெநாயக்கர் மகாலெச் 
செங்கல்லுலே கட்டுனாரு . 
கட்டுனாரு 
செங்கல்லுலே கட்டுனாரு 
மகாலெச் செங்கல்லுலே கட்டுனாரு 
திருமலெநாயக்கர் மகாலெச் 
செங்கல்லுலே கட்டுனாரு . 


அவரு 


(iii) திருமலெநாயக்கர் மகாலெச் 

செங்கல்லுலே கட்டுனாரு . 
கட்டுனாரு 
செங்கல்லுலே 
மகாலெ 
திருமலெநாயக்கர் 


| 


அந்தக் கொடிமரத்தெத் தங்கத் 
தகட்டுலே வேய்ஞ்சாங்க . 


( iv ) அந்தக் கொடிமரத்தெத் 

தங்கத் தகட்டுலே வேய்ஞ் 
சாங்க . 
வேய்ஞ்சாங்க 
தங்கத்தகட்டுலே 
கொடிமரத்தெ 


அந்த 


வேய்ஞ்சாங்க 
தங்கத்தகட்டுலே வேய்ஞ்சாங்க 
கொடிமரத்தெத் தங்கத் 
தகட்டுலே வேய்ஞ்சாங்க 
அந்தக் கொடிமரத்தெத் தங்கத் 
தகட்டுலே வேய்ஞ்சாங்க . 
திருமலெ நாயக்கர் மகாலெ வெறும் 
செங்கல்லுலே கட்டுனாரு . 


( v ) திருமலெநாயக்கர் மகாலெ 
வெறும் செங்கல்லுலே 
கட்டுனாரு . 
கட்டுனாரு 
செங்கல்லுலே 
வெறும் 


கட்டுனாரு 
செங்கல்லுலே கட்டுனாரு 
வெறும் செங்கல்லுலே கட்டுனாரு 


402 / An Intensive Course in Tamil 


மகாலெ 


மகாலெ வெறும் செங்கல்லுலே 
கட்டுனாரு 
திருமலெநாயக்கர் மகாலெ வெறும் 
செங்கல்லுலே கட்டுனாரு . 


திருமலெ நாயக்கர் 


c . Expansion drill 


( i ) ஷாஜஹான் கட்டுனாரு . 
பளிங்குக்கல்லாலெ கட்டுனாரு 


ஷாஜஹான் கட்டுனாரு . 
ஷாஜஹான் பளிங்குக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
ஷாஜஹான் தாஜ்மகாலெப் 
பளிங்குக் கல்லாலெ கட்டுனாரு . 


தாஜ்மகாலெக் கட்டுனா 


( ii ) திருமலெநாயக்கர் கட்டுனாரு . 

செங்கல்லுலே கட்டுனாரு 


திருமலெ நாயக்கர் கட்டுனாரு . 
திருமலெ நாயக்கர் செங்கல்லுலே 
கட்டுனாரு . 
திருமலெ நாயக்கர் மகாலெச் 
செங்கல்லுலே கட்டுனாரு . 


மகாலெக் கட்டுனாரு 


J. Question - Answer drill 


( i ) Q : அந்த மகால் எங்கே இருக்குது ? 

A : பக்கத்துலேதான் இருக்குது ? 
( ii ) Q : திருமலெநாயக்கர் மகாலுக்குப் போகலாமா ? 

A : சரி , போவோம் . 
( iii ) Q ; அந்தக் கொடிமரத்தெ வெறும் தங்கத்தாலெயே 

செய்தாங்களா ? 
A : இல்லெ , தங்கத் தகட்டுலே வேய்ஞ்சாங்க . 


e . Substitution drill 


தங்கத்தாலெயே செய்தாங்களா ? 


( i ) தங்கத்தாலெயே செய்தாங் 

களா ? 
Substitute and change the 
noun suitably. 
கல்லு 
பளிங்குக் கல்லு 


கல்லாலெயே செய்தாங்களா ? 
பளிங்குக் கல்லாலெயே செய் 
தாங்களா ? 
செங்கல்லாலெயே செய்தாங் 
களா ? 


செங்கல்லு 


அவரு செங்கல்லுலே கட்டுனாரு . 


( ii ) அவரு செங்கல்லுலே 

கட்டுனாரு . 
Substitute and change the 
noun suitably . 


Lesson 47/403 


தங்கம் 
கல்லு 
பளிங்குக் கல்லு 


அவரு தங்கத்துலே கட்டுனாரு . 
அவரு கல்லுலே கட்டுனாரு . 
அவரு பளிங்குக் கல்லுலே 
கட்டுனாரு . 


அவரு இந்தக் கோயிலெக்கட்டு 
னாரு . 


( iii ) அவரு இந்தக் கோயிலெக் 

கட்டுனாரு . 
Substitute and change the 
noun suitably . 
மகால் 
வீடு 
பள்ளிக்கூடம் 


அவரு இந்த மகாலெக் கட்டுனாரு . 
அவரு இந்த வீட்டெக் கட்டுனாரு . 
அவரு இந்தப் பள்ளிக்கூடத்தெக் 
கட்டுனாரு . 
அவரு இந்தக் கல்லூரியெக் 
கட்டுனாரு . 
அவரு இந்தக் கோபுரத்தெக் 
கட்டுனாரு . 


கல்லூரி 


கோபுரம் 


அவங்க வேய்ஞ்சாங்க . 


( iv ) அவங்க வய்ஞ்சாங்க . 

Substitute and change the 
verb suitably . 
நான் 
நாம 
நாங்க 
நீ 
நீங்க 
அவன் 


நான் வேய்ஞ்சேன் . 
நாம வேய்ஞ்சோம் . 
நாங்க வேய்ஞ்சோம் . 
நீ வேய்ஞ்சே . 
நீங்க வேய்ஞ்சீங்க . 
அவன் வேய்ஞ்சான் . 
அவ வேய்ஞ்சா. 
அவரு வேய்ஞ்சாரு . 


அவ 


அவரு 


இது சித்திரெ மாசம் . 


( v ) இது சித்திரெ மாசம் . 

Substitute 
வைகாசி 
ஆனி 
ஆடி 
ஆவணி 
புரட்டாசி 
ஐப்பசி 
கார்த்திகெ 
மார்கழி 
தை 
மாசி 
பங்குனி 


இது வைகாசி மாசம் . 
இது ஆனி மாசம் . 
இது ஆடி மாசம் . 
இது ஆவணி மாசம் . 
இது புரட்டாசி மாசம் . 
இது ஐப்பசி மாசம் . 
இது கார்த்திகெ மாசம் . 
இது மார்கழி மாசம் . 
இது தை மாசம் . 
இது மாசி மாசம் . 
இது பங்குனி மாசம் . 


404 | An Intensive Course in Tamil 


f , Transformation drill 


அவரு கல்லாலெ கட்டுனாரு . 
அவரு செங்கல்லாலெ கட்டுனாரு . 


( i ) அவரு கல்லுலே கட்டுனாரு . 
அவரு செங்கல்லுலே 
கட்டுனாரு . 
அவரு பளிங்குக் கல்லுலே 
கட்டுனாரு . 

அவரு தங்கத்துலே கட்டுனாரு . 
( ii ) அவரு கல்லாலெ கட்டுனாரு . 

அவரு பளிங்குக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
அவரு செங்கல்லாலெ 
கட்டுனாரு . 


அவரு பளிங்குக் கல்லாலெ 
கட்டுனாரு . 
அவரு தங்கத்தாலெ கட்டுனாரு . 


அவரு எதாலெ கட்டுனாரு ? 
அவரு எதாலெ கட்டுனாரு ? 


அவரு எதாலெ கட்டுனாரு ? 


அவரு எதுலே கட்டுனாரு ? 
அவரு எதுலே கட்டுனாரு ? 
அவரு எதுலே கட்டுனாரு ? 


யாரு தாஜ்மகாலெக் கட்டுனாங்க ? 


( iii ) அவரு கல்லுலே கட்டுனாரு . 

அவருதங்கத்துலே கட்டுனாரு . 
அவரு செங்கல்லுலே 

கட்டுனாரு . 
( iv ) ஷாஜஹான் தாஜ்மகாலெக் 

கட்டுனாரு . 
திருமலெநாயக்கர் மகாலெக் 
கட்டுனாரு . 
சுந்தரபாண்டியன் மீனாட்சி 
அம்மன் கோயிலெக் 
கட்டுனாரு . 


யாரு மகாலெக் கட்டுனாங்க ? 


யாரு மீனாட்சி அம்மன் கோயிலெக் 
கட்டுனாங்க ? 


EXERCISES 


( i ) ஒரு .. 


னாரு . ( build ) 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 
Model : இதுதான் .... 

(temple ) 
இதுதான் கோயில் . 

............ கட்டுனாரு . ( king ) 
( ii ) அவரு கல்லாலெயே . 
( iii ) ......வெயும் கல்லாலெயே கட்டுனாரு . ( complete , whole ) 
( iv ) அவரு ... 

+ ஆலெயே கட்டுனாரு . ( stone ) 
( v ) தாஜ்மகாலெ ........... + ஆலெ கட்டுனாரு . ( marble stone ) 
( vi ) அதே .......... கட்டுனாரு . ( like ) 
( vii ) அவரு .. 

+ எக் கட்டுனாரு . ( palace ) 
(viii ) அவரு ... 

+ லே கட்டுனாரு . ( bricks ) 
( ix ) அது தங்க ...... (flagstaff ) 
( x ) அதுக்குமேலே........... + லே வேய்ஞ்சாங்க . ( gold sheet ) 


Lesson 47 / 405 
( xi ) அதுக்கு மேலே...... -ஞ்சாங்க . ( wrap ) 
( xii ) 

கள்ளழகர் ஆத்துலே எறங்குவாரு . ( on that day ) 
( xiii ) கள்ளழகரெ ................. + ஆலெ அலங்கரிப்பாங்க . ( flower ) 
( xiv ) கள்ளழகர் ...... + லே எறங்குவாரு . ( river ) 
( xv ) கள்ளழகரெப் பூவாலெ .......... ... ப்பாங்க . ( adorn ) 
(xvi ) ....... 

• நடத்துவாங்க . ( procession ) 
( xvii ) ஊர்வலம் .... ... வாங்க . ( hold the procession ) 


h . Include the instrumental form of the item given in parentheses against 

each of the sentences as shown in the example . 


Example : ஷாஜஹான் தாஜ்மகாலெக் கட்டுனாரு . 

(பளிங்குக் கல்லு ) 
ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங்குக் கல்லாலெ 

கட்டுனாரு . 
( i ) அவரு இந்தக் கோயிலெக் கட்டுனாரு . ( கல்லு ) 
( ii ) திருமலெ நாயக்கர் ஒரு மகாலெக் கட்டுனாரு . ( செங்கல்லு ) 
( iii ) கொடி மரத்தெச் செய்தாங்க . ( தங்கத்தகடு ) 


i . Include the locative form ( in the meaning of instrumental ) of the item 

given in parentheses against each of the sentences as shown in the example . 


Example : அவரு இந்தக் கோயிலெக் கட்டுனாரு . ( கல்லு ) 

அவரு இந்தக் கோயிலெக் கல்லுலே கட்டுனாரு . 
( i ) திருமலெ நாயக்கர் ஒரு மகாலெக் கட்டுனாரு . ( செங்கல்லு ) 
( ii ) கொடிமரத்தெச் செய்தாங்க . ( தங்கத்தகடு ) 
( iii ) ஷாஜஹான் தாஜ்மகாலெக் கட்டுனாரு . ( பளிங்குக்கல்லு ) 


j . Write the word represented by the formula . 


Example : கல்லாலெ கல்லு + Instrumental . 
( i ) பூ + Instrumental : ...... 
( ii ) தங்கம் + Instrumental : 
( iii ) தங்கத்தகடு + Instrumental : 
( iv ) மரம் + Instrumental : 
( v ) செங்கல்லு + Instrumental : 


- 


k . Write the word represented by the formula . 


நடத்து + Future 


Example : நடத்துவாங்க 
( i ) எறங்கு + Future : 
( ii ) வேய் + Future : 
( iii ) கட்டு + Future : 
( iv) செய் + Future : 


406 / An Intensive Course in Tamil 


1. Frame questions for the answers given below following the model. 

Model : A : அவரு கோயிலெக் கல்லாலெ கட்டுனாரு . 

Q : அவரு கோயிலெ எதாலெ கட்டுனாரு ? 
( i ) ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங்குக் கல்லாலெ கட்டுனாரு . 
( ii ) அந்தக் கொடிமரத்தெ மரத்தாலெ செய்தாங்க . 
( iii ) திருமலெநாயக்கர் மகாலெச் செங்கல்லாலெ கட்டுனாரு . 


Model : A : ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங்குக் 

கல்லுலே கட்டுனாரு . 

Q : ஷாஜஹான் தாஜ்மகாலெ எதுலே கட்டுனாரு ? 
( i ) திருமலெநாயக்கர் மகாலெச் செங்கல்லுலே கட்டுனாரு . 
( ii ) அந்தக் கொடிமரத்தெ மரத்துலே செய்தாங்க . 
( iii ) அவரு கோயிலெக் கல்லுலே கட்டுனாரு . 


m . 


Write twelve sentences about the months of the year . 


Example : சித்திரெ தமிழ் ஆண்டுலே மொதலாவது மாசம் . 


Ask who did each of these things . 


Example : ஷாஜஹான் தாஜ்மகாலெக் கட்டுனாரு . 

யாரு தாஜ்மகாலெக் கட்டுனாங்க ? 
( i ) திருமலெ நாயக்கர் மகாலெக் கட்டுனாரு . 
( ii ) அவங்க மகாலுக்குப் போனாங்க . 
(iii) கள்ளழகர் ஆத்துலே எறங்குவாரு . 
( iv ) அவங்க கொடிமரத்தெ மரத்துலே செய்தாங்க . 
( v ) அவங்க கள்ளழகரெப் பூவாலெ அலங்கரிப்பாங்க . 


0. Join the following according to the sandhi rules .. 


( ii ) பூ + ஆலெ : 


. 


( i ) கல்லு + ஆலெ : 

செங்கல்லு + ஆலெ : 
( iii ) தங்கம் + ஆலெ : 

கொடிமரம் + எ : 


( iv ) தங்கத்தகடு + லே : 


( v ) ஆறு + லே : 


p . Answer these questions . 


( i ) மீனாட்சி அம்மன் கோயிலெ யாரு கட்டுனாங்க ? 
( ii ) அவரு கோயில் பூராவெயும் எதாலெ கட்டுனாரு ? 
(iii ) தாஜ்மகாலெ யாரு கட்டுனாங்க ? 
( iv ) கொடிமரத்தெ எதுலே செய்தாங்க ? 
( v ) கள்ளழகரெ எதாலெ அலங்கரிப்பாங்க ? 
( vi ) எங்கே சித்திரெப் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ? 


Lesson 47 / 407 


VOCABULARY 


கட்டு 


build | 
king 


stone 


கோயில் 

temple 
பாண்டிய ( ன் ) 

the Pandya அரசரு 

king 
பூரா 

complete, கல்லு 

whole 
பளிங்குக் கல்லு marble stone மாதிரி 
மகால் 

palace வெறும் 
செங்கல்லு brick ( s ) தங்க ( ம் ) 
கொடிமரம் flagstaff செய் 
மரம் wood 

தங்கத்தகடு 
வேய் 

wrap சித்திரெ 


like 
only 
gold 
make 
gold plate 
Chittirai , name 
of the Tamil 

month 
special ( festival ) 
river 
flower 
procession 


பௌர்ணமி full moon விசேஷம் 
எறங்கு step into 

ஆறு 
அலங்கரி adorn 

பூ 
ஊர்வலம் நடத்து hold the ஊர்வலம் 

procession 


GRAMMAR 


11.47.141 . It has been already remarked in 11.44 that the instrumental case 
has got various functions in Tamil . At times , when a case marker is used to 
indicate a particular. meaning , it may be replaced by another case marker 
without any change in meaning . This is one of the chief characteristics of 
case in general and this phenomenon is called case overlapping . Let us 
consider the following examples . 


11. 47. 141. ஷாஜஹான் தாஜ்மகாலெப் பளிங்குக் கல்லாலெ 

கட்டுனாரு . 
அவரு கோயிலெக் கல்லாலெ கட்டுனாரு . 


11.47.142 . The instrumental marker -ஆலெ is added to the nouns to denote 
the objects that are used in implementing the action of கட்டு build . That 
is , பளிங்குக் கல்லு marble stone , கல்லு stone etc. , are the objects that 
are used for the construction . In this meaning , the locative case marker can 
have the position of the instrumental case marker as follows. 
11. 47. 142. திருமலெ நாயக்கர் மகாலெச் செங்கல்லுலே 

கட்டுனாரு . 
கொடிமரத்தெ மரத்துலே செய்தாங்க . 


408 / An Intensive Course in Tamil 


11.47.143 . Gougju merely , only is a kind of modifier . Example : 
11. 47. 143. திருமலெநாயக்கர் மகாலெ வெறும் செங்கல்லுலே 

கட்டுனாரு . 
அந்தக் கொடிமரத்தெ வெறும் தங்கத்தாலெயே 

செய்தாங்களா ? 
Sandhi 26. The word final - று is dropped when it is followed by any case . 
The nominal base and the case suffix , again , are linked by the increment - த்த் 
Example : 


ஆறு + உலே -- ஆத்துலே 


தங்கம் + கொடிமரம் - தங்க கொடிமரம் 
தங்கம் + தகடு - தங்க தகடு ( Refer S.2 in 1.1 ) 
தங்க + கொடி மரம் - தங்கக் கொடி மரம் 
தங்க + தகடு - தங்கத்தகடு 
பளிங்கு + கல்லு - பளிங்குக் கல்லு 
இந்த + கோயில் - இந்தக் கோயில் 
அந்த + கொடிமரம் --- அந்தக் கொடிமரம் ( Refer S.3 in 1.2 ) 
பக்கம் + உலே பக்கத்துலே 
தங்கம் + ஆலெ - தங்கத்தாலெ 
மரம் + உலே - மரத்துலே ( Refer S.17 in 2.13 ) 
தகடு + உலே - தகட்டுலே ( Refer S.16 in 2.13 ) 


UNIT 12 


LESSON 48 


CONSULTING A DOCTOR 


DIALOGUE 


சுரேஷ் : வணக்கம் , டாக்டர் ! 


Vanakkam , doctor ! 


டாக்டர் : வணக்கம் . உங்க 

உடம்புக்கு என்ன ? 


Vanakkam . What happened to ( your ) 
health ? 


( I ) have cough for two or three days 
... (I ) have slight fever also . 


சுரேஷ் : ரெண்டு மூணு நாளா 

இருமலா இருக்குதுங்க... 
லேசாக் காய்ச்சலும் 
இருக்குது . 


டாக்டர் : ராத்திரி நல்லாத் தூங்கு 

றீங்களா ? 


Are ( you ) sleeping well during 
nights ? 


சுரேஷ் : இல்லெங்க . ராத்திரிப் 

பூராவும் இருமல்தாங்க . 


No sir . I am coughing all through 
the night , sir . 


410 / An Intensive Course in Tamil 


Do ( you ) have fever all the time ? 


டாக்டர் : காய்ச்சல் எப்பவும் 

இருக்குதா ? 


( I ) do not have fever all the time 
( in a day ) There is slight fever inthe 
evening . The whole body perspires 
once in the night . Then fever is 
reduced . But ( I ) cough all the time . 


சுரேஷ் : காய்ச்சல் எப்பவும் 

இல்லெங்க , மாலெ 
யிலே லேசாக் காய்ச்சல் 
அடிக்கும் . ராத்திரி ஒரு 
தரம் உடம்பு பூராவும் 
நல்லா வேர்க்கும் . 
உடனே காய்ச்சலும் 
குறெயும் . ஆனா எப்ப 
வும் இருமுறேங்க. 


Are ( you ) sneezing often ? 


டாக்டர் : அடிக்கடி தும்மு 

றீங்களா ? 


சுரேஷ் : ஆமாங்க . தும்மல் இருக் 

குது ; கூடவே சளியும் 
இருக்குது . 


Yes , sir . ( I ) have sneezing , I have also 
cold . 


டாக்டர் : ஒண்ணுமில்லேங்க. 

இந்த மருந்தெ ஒரு 
நாளெக்கு நாலுவேளெ 
சாப்பிடுங்க ....நீங்க தனி 
யாலா போறீங்க ? 


There is nothing . You take this 
medicine four times a day ... Are you 
going alone ? 


சுரேஷ் : இல்லெங்க . கூடவே 

என் நண்பரும் வராது. 
வறேங்க . 


No , sir . My friend is also coming 
along with me . I take leave of you , 
sir . 


டாக்டர் : வணக்கம் .. 


Vanakkam . 


ORILLS 


a , Variation drill 


12. 48. 144. நீங்க நல்லாத் தூங்குறீங்களா ? 

உடம்பு பூராவும் நல்லா வேர்க்கும் . 

நீங்க அடிக்கடி தும்முறீங்களா ? 
12. 48. 145. கூடவே என் நண்பரும் வறாரு . 

கூடவே சளியும் இருக்குதுங்க . 


Lesson 48 / 411 


b . Build up drill 


நீங்க நல்லாத் தூங்குறீங்களா ? 


( i ) நீங்க நல்லாத் தூங்கு 
றீங்களா ? 
தூங்குறீங்களா ? 
நல்லா 
நீங்க 


தூங்குறீங்களா ? 
நல்லாத் தூங்குறீங்களா ? 
நீங்க நல்லாத் தூங்குறீங்களா ? 


உடம்பு பூராவும் நல்லா வேர்க்கும் . 


( ii ) உடம்பு பூராவும் நல்லா 

வேர்க்கும் . 
வேர்க்கும் 
நல்லா 
பூராவும் 
உடம்பு 


வேர்க்கும் 
நல்லா வேர்க்கும் 
பூராவும் நல்லா வேர்க்கும் 
உடம்பு பூராவும் நல்லா வேர்க்கும் . 


கூடவே என் நண்பரும் வறாரு . 


( iii ) கூடவே என் நண்பரும் 

வறாரு . 
வறாரு 
நண்பரும் 
என் 


வறாரு 
நண்பரும் வறாரு 
என் நண்பரும் வாரு 
கூடவே என் நண்பரும் வறாரு . 


கூடவே 


c . Expansion drill 


( i ) ராத்திரி வேர்க்கும் . 
நல்லா வேர்க்கும் . 
உடம்பு பூராவும் வேர்க்கும் . 


ராத்திரி வேர்க்கும் . 
ராத்திரி நல்லா வேர்க்கும் . 
ராத்திரி உடம்பு பூராவும் நல்லா 
வேர்க்கும் . 
ராத்திரி ஒருதரம் உடம்பு பூராவும் 
நல்லா வேர்க்கும் . 


ஒரு தரம் வேர்க்கும் 


( ii ) நீங்க தும்முறீங்களா ? 

அடிக்கடி தும்முறீங்களா ? 


நீங்க தும்முறீங்களா ? 
நீங்க அடிக்கடி தும்முறீங்களா ? 


( iii ) என் நண்பரும் வறாரு . 

கூடவே வறாரு 


என் நண்பரும் வறாரு .. 
என் நண்பரும் கூடவே வறாரு . 


d . Question - Answer drill 


( i ) Q : உங்க உடம்புக்கு என்ன ? 
A : ரெண்டு மூணு நாளா இருமலா இருக்குதுங்க .... 

லேசாக் காய்ச்சலும் இருக்குது . 


( ii ) Q : காய்ச்சல் எப்பவும் இருக்குதா ? 

A ; எப்பவும் இல்லெங்க . 


412 / An Intensive Course in Tamil 

( iii ) Q : அடிக்கடி தும்முறீங்களா ? 
A : ஆமாங்க. தும்மல் இருக்குது ; கூடவே சளியும் 

இருக்குதுங்க. 
( iv ) Q : நீங்க தனியாவா போறீங்க ? 

A : இல்லெங்க . கூடவே என் நண்பரும் வறாரு . 
e . Substitution drill 


நீங்க தூங்குறீங்களா ? 


( i ) நீங்க தூங்குறீங்களா ? 

Substitute and change the 
verb accordingly . 
நீ 
சுரேஷ் 


மணி 


நீ தூங்குறேயா ? 
சுரேஷ் தூங்குறாரா ? 
மணி தூங்குறானா ? 
மாணவங்க தூங்குறாங்களா ? 
மாலா தூங்குறாளா ? 
அது தூங்குதா ? 


மாணவங்க 


மாலா 


அது 


என் நண்பரும் வறாரு . 


( ii ) என் நண்பரும் வறாரு . 

Substitute and conjugate the 
verb suitably .. 
இருமு 
தூங்கு 
தும்மு 
போ 


என் நண்பரும் இருமுறாரு . 
என் நண்பரும் தூங்குயரு. 
என் நண்பரும் தும்முறாரு . 
என் நண்பரும் போறாரு . 


காய்ச்சல் அடிக்கும் . 


( iii ) காய்ச்சல் அடிக்கும் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
இரு 


குறெ 


காய்ச்சல் இருக்கும் . 
காய்ச்சல் குறெயும் . 
காய்ச்சல் வரும் . 
காய்ச்சல் போகும் . 


வா 


போ 


காய்ச்சல் இருக்குது . 


( iv ) காய்ச்சல் இருக்குது . 

Substitute and conjugate the 
verb suitably . 
குறெ 
அடி 


காய்ச்சல் குறெயுது . 
காய்ச்சல் அடிக்குது . 
காய்ச்சல் வருது . 
காய்ச்சல் போகுது . 


வா 


போ 


மூணு நாளா இருமலா இருக்கு - 
துங்க . 


( v ) மூணு நாளா இருமலா 

இருக்குதுங்க. 
Substitute and change the 
noun accordingly . 


Lesson 48 / 413 


காய்ச்சல் 


தும்மல் 


முணு நாளாக் சாய்ச்சலா 
இருக்குதுங்க . 
முணு நாளாத் தும்மலா 
இருக்குதுங்க. 
மூணு நாளாச் சளியா இருக்கு 
துங்க . 


சளி 


உங்க உடம்புக்கு என்ன ? 


( vi ) உங்க உடம்புக்கு என்ன ? 

Substitute and change the 
noun accordingly . 
காலு 


கண்ணு 


மூக்கு 


உங்க காலுக்கு என்ன ? 
உங்க கண்ணுக்கு என்ன ? 
உங்க மூக்குக்கு என்ன ? 
உங்க கைக்கு என்ன ? 
உங்க உடலுக்கு என்ன ? 


கை 


உடலு 


கூடவே என் நண்பரும் வறாரு . 


( vii ) கூடவே என் நண்பரும் 

வறாரு . 
Substitute and change the 
noun accordingly .. 


மாமா 


அப்பா 
கணவரு 

சினேகிதரு 
f. Transformation drill 


கூடவே என் மாமாவும் வறாரு . 
கூடவே என் அப்பாவும் வறாரு . 
கூடவே என் கணவரும் வறாரு . 
கூடவே என் சினேகிதரும் வறாரு . 


( i ) தான் தூங்குறேன் . 

நான் இருமுறேன் . 
நான் தும்முறேன் . 


நீங்க தூங்குறீங்களா ? 
நீங்க இருமுறீங்களா ? 
நீங்க தும்முறீங்களா ? 


( ii ) எனக்கு இருமலா இருக்குது . 

எனக்குத் தும்மலா இருக்குது . 
எனக்குக் காய்ச்சலா 
இருக்குது . 


எனக்கு இருமலா இருந்தது . 
எனக்குத் தும்மலா இருந்தது . 
எனக்குக் காய்ச்சலா இருந்தது . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


Model : உங்க .. 

உங்க............... க்கு என்ன ? ( health / body ) 

உங்க உடம்புக்கு என்ன ? 
( i ) மூணு நாள 

+ ஆ இருக்குதுங்க . ( cough ) 
( ii ) லேசா ...... + உம் இருக்குது . (fever ) 
( iii ) ராத்திரி நல்லாத் .. .........றீங்களா ? ( sleep ) 


414 / An Intensive Course in Tamil 


( iv ) காய்ச்சல் ...... இருக்குதா ? ( always ) 
( v ) உடம்பு நல்லா ........ ..க்கும் . ( sweat ) 
( vi ) உடனே காய்ச்சலும்.................யும் . ( reduce ) 
( vii ) அடிக்கடி ...... .றீங்களா ? ( sneeze ) 
( viii ) 

இருக்குது . ( sneezing ) 
( ix ) .......... யும் இருக்குதுங்க . ( cold ) 
( x ) இந்த ....... + எச் சாப்பிடுங்க . ( medicine ) 

-சாப்பிடுங்க . ( times ) 
( xii ) நீங்க .... 

--போறீங்களா ? (alone ) 


( xi ) நாலு . 


அடி + Future 


h . Write the word represented by the formula . 

Example : அடிக்கும் 
( i ) வேர் + Future : 
( ii ) குறெ + Future : 
( iii ) தும்மு + Future : 
( iv ) இருமு + Future : 
( v ) சாப்பிடு + Future : 
( vi ) வா + Future : 
( vii ) தூங்கு + Future : 


i . Include the adverb form of the item given in parentheses as shown in 

the example . 


Example : ரெண்டு மூணு நாளா இருக்குதுங்க. ( இருமல் ) 

ரெண்டு மூணு நாளா இருமலா இருக்குதுங்க. 
( i ) ரெண்டு மூணு நாளா இருக்குதுங்க. ( காய்ச்சல் ) 
( ii ) மாலெயிலே அஞ்சுமணிக்குக் காய்ச்சல் அடிக்கும் . ( லேசு ) 
( iii ) நீங்க போறீங்களா ? ( தனி ) 
( iv ) ஆமாங்க , இருக்குதுங்க. ( தும்மல் ) 
( v ) இருமலா இருக்குதுங்க. ( மூணு நாளு ) 


j . Transform the following singular non - honorific imperatives into singular 

honorific imperatives . 


( i ) நீ சாப்பிடு . 
( ii ) நீ தூங்கு . 
( iii ) நீ போ . 
( iv ) நீ வா . 
( v ) நீ இருமு . 


k . Answer these questions . 


( i ) உங்க உடம்புக்கு என்ன ? 
( ii ) நீங்க ராத்திரி நல்லாத் தூங்குறீங்களா ? 


Lesson 48 / 415 


( iii ) நேத்து ராத்திரி உங்களுக்குக் காய்ச்சல் அடிச்சதா ? 
( iv ) உங்க அறெயிலே ரொம்ப வேர்க்குதா ? 
( v ) நீங்க தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்குத் தனியாவா 

போறீங்க ? 
( vi ) கூடவே உங்க மனெவியும் கணவரும் மைசூருக்கு 

வந்தாங்களா ? 
( vii ) நீங்க இப்ப மருந்து சாப்பிடுறீங்களா ? 

( viii ) நீங்க இருமலுக்கு என்ன மருந்து சாப்பிடுறீங்க ? 
VOCABULARY 


டாக்டர் 


medical doctor உடம்பு 


human body / 

health 
slightly 
sleep 


இருமல் 
காய்ச்சல் 
பூரா ( வும் ) 


லேசா 
தூங்கு 
எப்பவும் 


always 


காய்ச்சல் அடி 
வேர் 
இருமு 
தும்மல் 
மருந்து 

தனியா 
GRAMMAR 


cough 
fever 
throughout , 

whole 
get fever 
sweat 
cough 
sneezing 
medicine 
alone 


( ஒரு ) தரம் 
குறெ 
தும்மு 
சளி 
வேளே 


once 
reduce 
sneeze 
cold 
times 


12.48.144 . Tamil verbs may be broadly classified into two , namely , intransi 
tive and transitive . As Arden says the intransitive verb usually expresses 
experiencing, enduring, and action which is confined to the subject of the verb 
and does not pass on to an object . The verbs such as தூங்கு , sleep , வேர் 
sweat தும்மு sneeze and இருமு cough are intransitive verbs . These 
verbs suggest that the subjects in the following sentences are experiencing the 
actions expressed by them . Note that there is no object in these sentences . 
12. 48. 144. நீங்க நல்லாத் தூங்குறீங்களா ? 

உடம்பு பூராவும் நல்லா வேர்க்கும் . 
நீங்க அடிக்கடி தும்முறீங்களா ? 


12.48.145 . We noticed in 5.28.101 that கூட- is a sociative case marker . 
Unlike other case markers this can occur alone without noun . It signifies along 

-ஏ is all emphatic innarker . Example : 


with . 


12. 48.145 . கூடவே என் நண்பரும் வறாரு . 

கூடவே சளியும் இருக்குதுங்க . 
Sandhi ; கூட + ஏ - கூடவே 

தனியா + ஆ Goofwoun ( Refer S.9 in 1.9 ) 
நல்லா + தூங்குறீங்களா + நல்லாத் தூங்குறீங்களா 

( Refer S.21 in 3.20 ) 


UNIT 12 


LESSON 49 


WITH THE SERVANT BOY 


DIALOGUE 


Mani , when did you get up ? 


I got up at five o clock , sir . 


Who woke you up from the bed ? 


சுரேஷ் : மணி , நீ எப்ப எழுந்தே ? 
மணி : நான் அஞ்சு மணிக்கே 

எழுந்தேன் ஸார் . 
சுரேஷ் : யாரு உன்னெப் படுக்கெ 

யிலேயிருந்து எழுப்பு 

னாங்க ? 
மணி : நரசய்யா ஸார் எழுப்பு - 

னாங்க . பெட் காபிக்குப் 

பாலெக் காய்ச்சட்டுமா ? 
சுரேஷ் : பாலு அடுப்புலே காயுது . 

அதெ அடுப்புலே - 
யிருந்து எறக்கு , பூசெக் 
குப் பூ வாங்குனேயா ? 


Mr. Narasaiah woke me 
Shall ( I ) boil the milk for bed coffee ? 


lup , sir. 


- 


The milk is being heated in the oven , 
You remove it from the oven . Did 
you buy flowers for pooja ? 


Lesson 49 / 417 


மணி : இல்லெ , ஸார் . தோட்டத் 

துலேயிருந்து பறிக்கட் 
டுமா ? 


No , sir : Shall ( 1 ) pluck ( flowers ) 
from the garden ? 


5 


யிருந்து 


Alright , Look ! The water is leaking 
from that tap . Close it tightly . Take 
the tooth powder tin from the 
almirah . Draw a bucket of water 
from the well . 


சுரேஷ் : சரி . அந்தக் குழாயிலே - 

தண்ணீரு 
கசியுது , பாரு . அதெ 
இறுக்கமா மூடு . 

அல் 
மாரியிலேயிருந்து பல் 
பொடி டப்பாவெ எடு... 
கெணத்துலேயிருந்து 
ரு வாளி தண்ணீரு 
எறெ . 


மணி : சரிங்க . வாளியிலேயிருந்து 

தண்ணீரு ஒழுகுது ஸார் . 


Alright , sir . The water is leaking 
from the bucket , sir . 


new 


ரூமுலே 


சுரேஷ் : நாளெக்கு ஒரு புது வாளி 

வாங்கலாம் 
திரிவேதி தூங்குறாரு .... 
அவரெச் சீக்கிரமா 
எழுப்பு . 


( We ) shall buy a bucket 
tomorrow . Mr. Trivedi is sleeping 
in the room . Wake him up quickly . 


மணி : சரிங்க . 


Alright , sir . 


DRILLS 


a . Variation drill 


12. 49. 146. யாரு உன்னெ எழுப்புனாங்க ? 

நான் பாலெக் காய்ச்சட்டுமா ? 
நீ அதெ இறுக்கமா மூடு . 
நீ அவரெ எழுப்பு . 


12. 49. 147. நான் அஞ்சுமணிக்கே எழுந்தேன் . 

நரசய்யா தான் என்னெ எழுப்புனாரு . 
பால் அடுப்புலே காயுது . 
நான் பாலெக் காய்ச்சட்டுமா ? 


12. 49. 148. யாரு உன்னெப் படுக்கெயிலேயிருந்து 

எழுப்புனாங்க ? 
நீ கடையிலேயிருந்து பூ வாங்குனேயா ? 
அலமாரியிலேயிருந்து பல்பொடி டப்பாவெ எடு . 


418 / An Intensive Course in Tamil 


b. Build up drill 


( i ) நான் காபிக்குப் பாலெக் 
காய்ச்சட்டுமா ? 
காய்ச்சட்டுமா ? 
பாலெ 
காபிக்கு 
நான் 


நான் காபிக்குப் பாலெக் காய்ச் 
சட்டுமா ? 
காய்ச்சட்டுமா ? 
பாலெக் காய்ச்சட்டுமா ? 
காபிக்குப் பாலெக் காய்ச்சட்டுமா ? 
நான் காபிக்குப் பாலெக் 
காய்ச்சட்டுமா ? 


( ii ) நரசய்யாதான் என்னெ 

எழுப்புனாரு . 
எழுப்புனாரு 
என்னெ 
நரசய்யாதான் 


நரசய்யாதான் என்னெ 
எழுப்புனாரு . 
எழுப்புனாரு 
என்னெ எழுப்புனாரு 
நரசய்யாதான் என்னெ 
எழுப்புனாரு . 


( iii ) நீ கடெயிலேயிருந்து பூ 

வாங்குனேயா ? 
வாங்குனேயா ? 
பூ 
கடெயிலேயிருந்து 


நீ கடெயிலேயிருந்து பூ வாங்கு 
னேயா ? 
வாங்குனேயா ? 
பூ வாங்குனேயா ? 
கடெயிலேயிருந்து பூ வாங்கு 
னேயா ? 
நீ கடெயிலேயிருந்து பூ வாங்கு 
னேயா ? 


c . Expansion drill 


( i ) நீ மூடு . 

இறுக்கமா மூடு 
அதெ மூடு 


நீ மூடு . 
நீ இறுக்கமா மூடு . 
நீ அதெ இறுக்கமா மூடு . 


( ii ) நீ எழுப்பு. 

அவரெ எழுப்பு 
சீக்கிரமா எழுப்பு 


நீ எழுப்பு . 
நீ அவரெ எழுப்பு . 
நீ சீக்கிரமா அவரெ எழுப்பு . 


( iii ) நீ வாங்குனேயா ? 

பூ வாங்குனேயா ? 
பூசெக்கு வாங்குனேயா ? 
கடெயிலேயிருந்து வாங்கு 
னேயா ? 


நீ வாங்குனேயா ? 
நீ பூ வாங்குனேயா ? 
நீ பூசெக்குப் பூ வாங்குனேயா ? 
நீ கடெயிலேயிருந்து பூசெக்குப் 
பூ வாங்குனேயா ? 


அந்தக் குழாயிலேயிருந்து கசியுது . 


( iv ) அந்தக் குழாயிலெயிருந்து 

கசியுது . 
தண்ணீரு கசியுது 


அந்தக் குழாயிலேயிருந்து 
தண்ணீரு கசியுது . 


Lesson 49 / 419 


3. Question Answer drill 


( i ) Q : நீ எப்ப எழுந்தே ? 

A : நான் அஞ்சுமணிக்கே எழுந்தேன் , ஸார் . 
( ii ) Q : யாரு உன்னெ எழுப்புனாங்க ? 

A : நரசய்யாதான் எழுப்புனாரு . 
( iii ) Q : கடெயிலேயிருந்து பூசெக்குப் பூ வாங்குனேயா ? 

A : இல்லெ ஸார் . 


e . Substitution drill 


அவரு எழுப்புனாரு . 


( i ) அவரு எழுப்புனாரு . 

Substitute and change the 
verb accordingly . 
நான் 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 
அவ 
இவங்க 


நான் எழுப்புனேன் . 
நாங்க எழுப்புனோம் . 
நாம எழுப்புனோம் . 
நீ எழுப்புனே . 
நீங்க எழுப்புனீங்க 
அவன் எழுப்புனான் . 
அவ எழுப்புனா. 
இவங்க எழுப்புனாங்க . 


யாரு உன்னெ எழுப்புனாங்க ? 


( ii ) யாரு உன்னெ எழுப்புனாங்க ? 

Substitute and change the 
noun accordingly . 
நான் 
மணி 
நரசய்யா 
அவரு 
நாங்க 
நாம 


யாரு என்னெ எழுப்புனாங்க ? 
யாரு மணியெ எழுப்புனாங்க ? 
யாரு நரசய்யாவெ எழுப்புனாங்க ? 
யாரு அவரெ எழுப்புனாங்க ? 
யாரு எங்களெ எழுப்புனாங்க ? 
யாரு நம்மெ எழுப்புனாங்க ? 


நான் எழுப்புனேன் . 


( iii ) நான் எழுப்புனேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 


பாரு 


காய்ச்சு 
எறக்கு 
வாங்கு 
பறி 
மூடு 
எறெ 
எடு 


நான் பார்த்தேன் 
நான் காய்ச்சுனேன் . 
நான் எறக்குனேன் . 
நான் வாங்குனேன் . 
நான் பறிச்சேன் . 
நான் மூடுனேன் . 
நான் எறெச்சேன் . 
நான் எடுத்தேன் . 


420 / An Intensive Course in Tamil 


அது காயுது . 


( iv ) அது காயுது . 

Substituie and conjugate the 
verb suitably . 
கசி 


அது கசியுது . 
அது ஒழுகுது . 


ஒழுகு 


f . Transformation drill 


( i ) திரிவேதி தூங்குறாரு . 

நரசய்யா எழுப்புறாரு . 
நான் பறிக்குறேன் . 
நான் எடுக்குறேன் . 


திரிவேதி தூங்குனாரு . 
நரசய்யா எழுப்புனாரு . 
நான் பறிச்சேன் . 
நான் எடுத்தேன் . 


( ii ) அது காயுது . 

அது கசியுது . 
அது ஒழுகுது . 


அது காயும் . 
அது கசியும் . 
அது ஒழுகும் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in prentheses as in the model given 

below . 


( iv ) பாலு 


Alodel : நீ எப்ப ........ ந்தே ? ( get up ) 

நீ எப்ப எழுந்தே ? 
( i ) யாரு உன்னெ ....... 

னாங்க . ( wake up ) 
( ii ) நான் ... 

+ எக் காய்ச்சட்டுமா ? ( milk ) 
( iii ) நான் . 

+ அட்டுமா ? ( boil ) 

து . ( be boiled ) 

லேயிருந்து எறக்கு . ( oven ) 
( vi ) 

+ இலேயிருந்து வாங்குனேயா ? (shop ) 
( vii ) 

- + உலேயிருந்து பறிக்கட்டுமா ? ( garden ) 
( viii ) அந்த ........... + இலேயிருந்து தண்ணீரு கசியுது . (pipe ) 
( ix ) தண்ணீரு.. 

......... யுது ( leak ) 
( x ) அதெ ...... + ஆ மூடு . ( tightness ) 
( xi ) அதெ ..... ( close ) 
( xii ) டப்பாவெ ...... ( take ) 
( xiii ) தண்ணீரு. 

து . ( leak ) 
( xiv ) 

டப்பாவெ எடு . ( tooth powder ) 
( xv ) நீ ...... + எ எடு . ( tin container ) 


... 


h . Write the word represented by the formula . 


Example : உன்னெ 


நீ + Objective 


( i ) பாலு + Objective : 


Lesson 49 / 421 


.. 


( ii ) காபி + Objective : ............. 
( iii ) அடுப்பு + Objective : 
( iv ) கடெ + Objective : ........... 

( v ) பூசெ + Objective : .......... 
( vi ) பூ + Objective : 
( vii ) auront + Objective : 


i . Include the objective form of the item given in parentheses as shown in 

the example . 


Example : யாரு எழுப்புனாங்க ? ( நீ ) 

யாரு உன்னெ எழுப்புனாங்க ? 


( i ) நான் காய்ச்சட்டுமா ? ( பாலு ) 
( ii ) நீ எறக்கு . ( அது ) 
( iii ) நீ பூசெக்கு வாங்குனேயா ? ( பூ ) 
( iv ) நீ எடு ( பல்பொடி டப்பா ) 

( v ) நீ சீக்கிரமா எழுப்பு ( அவரு ) 
j . Include the ablative form of the item given in parentheses as shown in the 
example . 

. 
Example : நான் எழுந்தேன் . ( படுக்கெ ) 

நான் படுக்கெயிலேயிருந்து எழுந்தேன் . 
( i ) யாரு உன்னெ எழுப்புனாங்க ? ( படுக்கெ ) 
( ii ) அதெ எறக்கு . ( அடுப்பு ) 
( iii) பூசெக்குப் பூ வாங்குனேயா ? ( கடெ ) 
( iv ) நான் பறிக்கட்டுமா ? ( தோட்டம் ) 
( v ) தண்ணீரு கசியுது . ( குழாய் ) 
( vi ) நீ அந்த டப்பாவெ எடு . ( அலமாரி ) 
( vii ) ஒரு வாளி தண்ணீரு எறெ . ( கெணறு ) 


k . Join the following according to the sandhi rules . 


( i ) படுக்கெ + இலேயிருந்து : ...... 

கடெ + இலேயிருந்து : ...... 

வாளி + இலேயிருந்து : 
( ii ) அது + எ : 
( iii ) டப்பா + எ : 

பூ + எ : 
( iv ) கெணறு + உலெயிருந்து : 

வயிறு + உலேயிருந்து : 


1 , Answer the questions . 


( i ) நீங்க காலெயிலே எத்தனெ மணிக்கு எழுந்தீங்க ? 
( ii ) உங்களெ யாரு படுக்கெயிலேயிருந்து எழுப்புனாங்க ? 


422 | An Intensive Course in Tamil 


( iii ) நீங்க தினந்தோறும் பாலு குடிப்பீங்களா ? 
( iv ) நீங்க தினந்தோறும் பூசெ செய்றீங்களா ? 
( v ) உங்க வீட்டுக் குழாயிலேயிருந்து எப்பவும் தண்ணீரு 


வருமா ? 


VOCABULARY 


எழு 


எழுப்பு 
காய்ச்சு 


காய் 


கடெ 
தோட்டம் 
குழாய் 
பாரு 
மூடு 
டப்பா 
எறெ 


get up படுக்கெ 
wake up 

பாலு 
boil 

அடுப்பு 
be boiled 

எறக்கு 
shop 

பூசெ 
garden பறி 
pipe 

கசி 
look 

இறுக்கமா 
close 

பல்பொடி 
itin , container 0960 m 
draw water சீக்கிரமா 
from the well 
leak 


bed 
milk 
oven 
remove 
pooja 
pluck 
leak 
tightly 
toothpowder 
well 
quickly 


ஒழுகு 


GRAMMAR 


12.49.146 . We noticed in 12.18.144 . that Tamil verbs are classified into two , 
namely , intransitive and transitive . The transitives again can be classified 
inio inherent transitive and derived transitive . In this lesson , we mainly deal 
with inherent transitive verbs and derived transitive verbs in contrast with 
intransitive verbs . 
As Arden says , a transitive verb denotes certain action that does pass over to 
an object . The verbs like எழுப்பு wake up , காய்ச்சு boil , வாங்கு buy , 
மூடு close etc. , are transitive verbs . Note that the actions expressed by these 
verbs are passed on to the objects in the following examples . 
12. 49.146 . யாரு உன்னெ எழுப்புனாங்க ? 

நான் பாலெக் காய்ச்சட்டுமா ? 
நீ அதெ இறுக்கமா மூடு . 


2_607 0.67 you - obj , un milk -obi . 30 % that -obj are the objects of the 
sentences mentioned abuve ( Als ( ) refer 6.31.111 ) , 
12.49.147 . Now let us consider the relationship between the following sets 
of verbs . 

எழுப்பு 
( ii ) காய் காய்ச்சு 
( iii ) எறங்கு எறக்கு 


(i ) எழு 


Lesson 49 / 423 


We notice a phonetic resemblance between the two sets of verbs . But there 
is a little phonetic difference that establishes the fact that they are different in 
function and meaning . The verbs listed in the first and the second columns 
are called intransitive and ( derived ) transitive respectively . This does not 
mean that a transitive verh can be derived from any and all instranstive verbs . 
The following examples illustrate the grammatical behaviour of these verbs . 


12. 49 , 147. நான் அஞ்சுமணிக்கே எழுந்தேன் . 

நரசய்யா தான் என்னெ எழுப்புனாரு . 
பால் அடுப்புலே காயுது . 

நான் பாலெக் காய்ச்சட்டுமா ? 
The verb which is not derived from any intransitive verb is called inherent 
transitive . For example , the verbs like வாங்கு buy பறி pluck , மூடு close , 
எடு take etc., are inherent transitive verbs : Example : நீ பூசெக்குப் பூ 
வாங்குனேயா?; தோட்டத்துலேயிருந்து பறிக்கட்டுமா ? ; அதெ இறுக் 
கமா மூடு . ; பல்பொடி டப்பாவெ எடு . etc. 
12.49.148 . See the following sentences .. 


12. 49.148 . 


யாரு உன்னெப் படுக்கெயிலேயிருந்து 
எழுப்புனாங்க ? 
நீ கடையிலேயிருந்து பூ வாங்குனேயா ? 
அலமாரியிலேயிருந்து பல்பொடி டப்பாவெ எடு . 


Let us recall the function of the case ablative of motion ( Refer 5.27.9 } ). The 
case forms like படுக்கெயிலேயிருந்து , bed - from கடெயிலேயிருந்து shop 
from , அலமாரியிலேயிருந்து , almirah - from and கெணத்துலேயிருந்து 
weli -from are the same as the case forms we have in the following senterces . 


5. 27. 99. நான் வீட்டுலேயிருந்து வறேன் . 

நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 
பேராசிரியரு மார்க்கட்டுலேயிருந்து புறப்படுறாரு. 


The difference we find in these two sets of sentences is that the ablative of 
motion is understood along with an object in the former set of sentences 
whereas it is understood without an object in the later set of sentences . 


Sandhi : படுக்கெ + இலேயிருந்து --> படுக்கெயிலேயிருந்து 

கடெ + இலேயிருந்து - கடெயிலேயிருந்து 
அலமாரி + இலேயிருந்து - > அலமாரியிலேயிருந்து 

வாளி + இலேயிருந்து - > வாளியிலேயிருந்து ( Refer S.8 in 1.5 ) 
தோட்டம் + உ லேயிருந்து -- > தோட்டத்துலேயிருந்து 

( Refer S. 17 ill 2.13 ) 
கெணறு + உலேயிருந்து - > கெணத்துலேயிருந்து ( Refer s . 26 in 11.47 ) 


UNIT 12 


LESSON 50 


INSTRUCTING A COOK 


DIALOGUE 


மணி : ஸார் , தோட்டத்துலே 

எல்லாப் பூச்செடியும் 
நல்லா வளரு துங்க. 
இந்தாங்க பூசெக்குப் பூ . 


Sir , all the flower plants are growing 
well in the graden . Here are the 
flowers for Pooja ! 


சுரேஷ்: இந்த மொட்டெயெல்லாம் 

ஏண்டா பறிச்சே ? 
இந்தப் பூ வெல்லாம் 
இன்னும் சரியா விரி 
யலெ . நாளெக்கு 
இப்படிப் பறிக்காதே . 


Hey ! why did you pluck all these 
buds ? They have not yet fully 
blossomed . Don t pluck ( the buds ) 
like this tomorrow . 


மணி : சரிங்க .... டிபன் தயார் 

பண்ணட்டுமா ? 


Alright , sir . Shall ( I ) prepare tiffin ? 


Lesson 50 / 425 


Okey , What is the tiffin today ? 


சுரேஷ் : சரி . இண்ணெக்கு என்ன 

டிபன் ? 


மணி : தோசெ சுடட்டுமா ? 


Shall ( 1 ) make dosai ? 


சுரேஷ் : தோசெ வேண்டாம் . 

சப்பாத்தி போடு . என்ன 
கூட்டு வைப்பே ? 


( I ) do not want dosai . ( You ) prepare 
chappathi . What curry will ( you ) 
prepare ? 


மணி : உருளெக் கெழங்குக் கூட்டு 

வைக்குறேன் , விருந்தா - 
ளிக்காகக் கொஞ்சம் 
ரவாகேசரியும் கிண்டு 
றேன் . 


( I ) will prepare potato curry . ( I ) will 
also prepare a little ravakesari for the 
guest . 


சுரேஷ் : சரி . மத்தியானம் என்ன 

சமெக்குறே ? 


Alright . What will ( you ) cook for 
the noon ? 


மணி : வெஜிடபிள் பிரியாணி 

சமெக்குறேன் . 
இனிப்பும் பண்ணுறேன் . . 


( I ) will cook vegetable biriyani . ( I ) 
will also prepare a sweet . 


Instead of sweet , prepare payasam . 
Trivedi likes payasam very much .... 
( You ) fry a few vadagam also . 


சுரேஷ் : இனிப்புக்குப் பதிலாப் 

பாயசம் வையேன் . திரி - 
வேதிக்குப் 

பாயசம் 
ரொம்பப் பிடிக்கும் 
கொஞ்சம் 

வடகமும் 
பொரி . 


மணி : சரிங்க . 


Alright , sir . 


* 


. 


DRILLS 


a . Variation drill 


12. 50. 149. நான் டிபன் தயார் பண்ணட்டுமா ? 

உருளெக்கெழங்குக் கூட்டு வைக்குறேன் . 
நான் கொஞ்சம் ரவாகேசரியும் கிண்டுறேன் . 
ரவாகேசரிக்குப் பதிலாப் பாயசம் வையேன் . 

நீ கொஞ்சம் வடகமும் பொரி . 
12.50 . 150. இந்த மொட்டெயெல்லாம் ஏண்டா பறிச்சே ? 


4.26 / An Intensive Course in Tamil 


b . Build up drill 


( i ) நான் உருளெக்கெழங்குக் 

கூட்டு வைக்குறேன் . 
வைக்குறேன் 
கூட்டு 
உருளெக்கெழங்கு 


நான் உருளெக்கெழங்குக் கூட்டு 
வைக்குறேன் . 
வைக்குறேன் 
கூட்டு வைக்குறேன் 
உருளெக்கெழங்குக் கூட்டு 
வைக்குறேன் 
நான் உருளெக்கெழங்குக் கூட்டு 
வைக்குறேன் . 


நான் 


. 


( ii ) ரவாகேசரிக்குப் பதிலாப் 

பாயசம் வையேன் . 
வையேன் 
பாயசம் 
ரவாகேசரிக்குப் பதிலா 


ரவாகேசரிக்குப் பதிலாப் பாயசம் 
வையேன் . 
வையேன் 
பாயசம் வையேன் 
ரவாகேசரிக்குப் பதிலாப் பாயசம் 
வையேன் . 


( iii ) இந்த மொட்டெயெல்லாம் 
ஏண்டா பறிச்சே ? 
ஏண்டா பறிச்சே ? 
மொட்டெயெல்லாம் 


இந்த மொட்டெயெல்லாம் 
ஏண்டா பறிச்சே ? 
ஏண்டா பறிச்சே ? 
மொட்டெயெல்லாம் ஏண்டா 
பறிச்சே ? 
இந்த மொட்டெயெல்லாம் 
ஏண்டா பறிச்சே ? 


c . Expansion drill 


( i ) நான் கிண்டுறேன் . 

ரவாகேசரியும் கிண்டுறேன் 
கொஞ்சம் கிண்டுறேன் 


நான் கிண்டுறேன் . 
நான் ரவாகேசரியும் கிண்டுறேன் . 
நான் கொஞ்சம் ரவாகேசரியும் 
கிண்டுறேன் . 
நான் விருந்தாளிக்காகக் கொஞ்சம் 
ரவாகேசரியும் கிண்டுறேன் . 


விருந்தாளிக்காக 
கிண்டுறேன் . 


இந்தப் பூவெல்லாம் விரியலெ . 


( ii ) இந்தப் பூவெல்லாம் 

விரியலெ . 
சரியா விரியலெ 


இந்தப் பூவெல்லாம் சரியா 
விரியலெ . 
இந்தப் பூவெல்லாம் இன்னும் 
சரியா விரியலெ . 


இன்னும் விரியலெ 


( iii ) நீ பொரி . 

வடகமும் பொரி 
கொஞ்சம் பொரி 


நீ பொரி . 
நீ வடகமும் பொரி . 
நீ கொஞ்சம் வடகமும் பொரி . 


Lesson 50 / 427 


d . Question - Answer drill 


( i ) Q : டிபன் தயார் பண்ணட்டுமா ? 

A : சரி . 
( ii ) Q : தோசெ சுடட்டுமா ? 

A : தோசெ வேண்டாம் . சப்பாத்தி போடு . 
( iii ) Q : என்ன கூட்டு வைப்பே ? 

A : உருளெக்கெழங்குக் கூட்டு வைக்குறேன் . 


நீ ஏன் பறிச்சே ? 


e . Substitution drill 
( i ) நீ ஏன் பறிச்சே ? 

Substitute and change the 
verb accordingly . 
நீங்க 
அவன் 
அவ 
அவரு 
அவங்க 


நீங்க ஏன் பறிச்சீங்க ? 
அவன் ஏன் பறிச்சான் ? 
அவ ஏன் பறிச்சா ? 
அவரு ஏன் பறிச்சாரு ? 
அவங்க ஏன் பறிச்சாங்க ? 


நான் வைக்குறேன் . 


( ii ) நான் வைக்குறேன் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
பறி 
தயார் பண்ணு 
சுடு 
போடு 
கிண்டு 
பொரி 


நான் பறிக்குறேன் . 
நான் தயார் பண்ணுறேன் . 
நான் சுடுறேன் . 
நான் போடுறேன் . 
நான் கிண்டுறேன் . 
நான் பொரிக்குறேன் . 


அது விரியலெ . 


( iii ) அது விரியலெ . 

Substitute and change the 
verb accordingly. 
வளரு 
பறி 
போடு 


அது வளரலெ . 
அது பறிக்கலெ . 
அது போடலெ . 
அது வைக்கலெ . 
அது செய்யலெ . 


வை 


செய் 


அது வளருது . 


( iv ) அது வளருது : 

Substitute and change the 
verb accordingly . 
செய் 


அது செய்யுது . 
அது விரியுது . 


விரி 


428 / An Intensive Course in Tamil 


நீ பறிச்சே . 


( v ) நீ பறிச்சே . 

Substitute and conjugate the 
verb suitably . 

. 
வளரு 
போடு 


வை 


செய் 
பொரி 
கிண்டு 
சுடு 


நீ வளர்ந்தே . 
நீ போட்டே . 
நீ வைச்சே . 
நீ செய்தே . 
நீ பொரிச்சே . 
நீ கிண்டுனே . 
நீ சுட்டே . 


f. Transformation drill 


( i ) அது வளருது . 

அது விரியுது . 
அது செய்யுது . 


அது வளரலெ . 
அது விரியலெ . 
அது செய்யலெ . 


( ii ) நீ போடு . 

நீ வை . 
நீ பறி . 
நீ பொரி . 


நீ போடாதே . 
நீ வைக்காதே . 
நீ பறிக்காதே . 
நீ பொரிக்காதே 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model 

given below . 


து . ( grow ) 


Model : எல்லாப் பூச்செடியும் நல்லா .... 

எல்லாப் பூச்செடியும் நல்லா வளருது . 
( i ) இந்தாங்க ....... ... ( flower ) 
( ii ) பூவெல்லாம் சரியா.. .... யலெ . ( blossom ) 
( iii ) நீ ..............க்காதே . ( pluck ) 
( iv ) நான் தோசெ ................ + அட்டுமா . (roast ) 
( v ) நீ என்ன ... வைப்பே ? ( a kind of curry ) 
( vi ) .. க்காக ரவாகேசரி கிண்டுறேன் . ( guest ) 
( vii ) சமெக்குறேன் . ( biriyani ) 
( viii ) ஒரு................ பண்ணுறேன் . ( sweet ) 
( ix ) ஒரு இனிப்பு ................ றேன் . ( prepare ) 
( x ) நீ .............. வையேன் . ( sweet semi - liquid food ) 
( xi ) கொஞ்சம்.................பொரி . ( spiced and dried lumps of flour ) 
( xii ) நீ ...... 

..... (fry ) 


( 


h . Frame questions for the answers given below following the model . 


Model : நான் பிரியாணி சமெக்குறேன் . 

நீ என்ன மெக்குறே ? 


1 


Lesson 50 / 429 


( i ) நான் பூப் பறிக்குறேன் . 
( ii ) நான் கூட்டு வைக்குறேன் . 
( ii ) நான் வடகமும் பொரிக்குறேன் . 
( iv ) நான் சப்பாத்தி போடுறேன் . 
( v ) நான் ஒரு இனிப்புப் பண்ணுறேன் . 


i . Write the word represented by the formula. 


விரி + Inf 


Example : விரிய 
( i ) வளரு + Inf : ..... 
( ii ) பறி + Inf : 
( iii ) சுடு + Inf : .......... 
( iv ) போடு + Inf : 
( v ) வை + Inf : 
( vi ) கிண்டு + Inf : 
( vii ) செய் + Inf : 
( viii ) பொரி + Inf : ...... 


சமெ + Present 


.. 


Example : மெக்குறேன் 
( i ) கிண்டு + Present : 
( ii ) வை + Present : 
( iii ) பொரி + Present : 
( iv ) வளரு + Present 
( v ) பறி + Fresent : 


j . Join the following according to the sandhi rules . 


( ii ) பூ + எல்லாம் : 


( i ) தோட்டம் + உலே : 

பாயசம் + எ : 


k . Answer these questions . 


( i ) உங்க வீட்டுலே எல்லாப் பூச்செடியும் இருக்குதா ? 
( ii ) நீங்க காலெயிலே என்ன டிபன் சாப்பிட்டீங்க ? 
( iii ) இண்ணெக்கு உங்க ஹாஸ்டல்லே பாயசம் வைச்சாங்களா ? 
( iv ) உங்களுக்கு உருளெக்கெழங்குக் கூட்டுப் பிடிக்குமா ? 
( v ) உங்க மனெவி வெஜிடபிள் பிரியாணி மெப்பாங்களா ? 


VOCABULARY 


வளரு 
இன்னும் 
விரி 
தயார் பண்ணு 
போடு 


grow 
yet 
blossom 
prepare 
prepare 
prepare 


மொட்டு 
சரியா 
இப்படி 
சுடு 
கூட்டு 
விருந்தாளி 


bud 
properly /fully 
like this 
roast 
a kind of curry 
‘ guest 


வை 


கிண்டு 


stir / prepare 


430 / An Intensive Course in Tamil 
ரவாகேசரி a sweet dish 

prepared out of 
wheat and sugar 


வெஜிடபிள் 
இனிப்பு 
பதிலா 


vegetable 
sweet 
instead of 


பண்ணு 


பிரியாணி biriyani 

prepare 
பாயசம் sweet semi 

liquid food 
பொரி 


வடகம் 


fry 


spiced and 
dried lumps 
of flour 


GRAMMAR 


12.50.149 . We noticed in the lesson 6.31 that the objective case marker - எ 
is sometimes covertly expressed in certain grammatical contexts . In this lesson 
we see some of the transitive verbs that are preceded by the objects which do 
not have the objective case marker explicitly . Example : 
12.50 . 149. நான் டிபன் தயார் பண்ணட்டுமா ? 

உருளெக்கெழங்குக் கூட்டு வைக்குறேன் . 
நான் கொஞ்சம் ரவாகேசரியும் கிண்டுறேன் . 
ரவாகேசரிக்குப் பதிலாப் பாயசம் வையேன் . 

நீ கொஞ்சம் வடகமும் பொரி . 
This composition of a noun and a verb appears to be a compound verb 
wherein the noun may be expanded with the objective case marker -67 . See 
the following examples . 
கூட்டு வை 

கூட்டெ வை 
ரவாகேசரி கிண்டு ரவாகேசரியெக் கிண்டு 
பாயசம் வை 

பாயசத்தெ வை 
வடகம் பொரி 

வடகத்தெப் பொரி 
12.50.150 . Like - ம்மா and - ப்பா ( Refer 1.7 . Notes ) , - டா can also be added 
to any word or sentence . It is used by the speaker when the hearer is young 
and / or socially inferior. It also indicates that the speaker and hearer are on 
intimate terms , childhood friends etc. Sometimes it is used to indicate that 
speaker shows affection to the hearer . Example : ஏண்டா ( ஏன் + டா ) ; 
வாடா ; போடா etc. See the following sentence . 

12. 50. 150. இந்த மொட்டெயெல்லாம் ஏண்டா பறிச்சே ? 
Sandhi : பூ + செடி - பூச்செடி ( Refer S.4 in 1.2 ) 

பூச்செடி + உம் - பூச்செடியும் 
மொட்டெ + எல்லாம் – மொட்டெயெல்லாம் 
சரி + ஆ > சரியா ( Refer S.8 in 1.5 ) 
பூ + எல்லாம் பூவெல்லாம் ( Refer S.9 in 1.7 ) 


UNIT 13 


LESSON 51 


WE TEACH TAMIL 


DIALOGUE 


a 


சுந்தரம் : என் பேரு சுந்தரம் 

நான் மதுரெப் பல்கலெக் 
கழகத்துலே தமிழ்ப் 
பேராசிரியரா வேலெ 
பார்க்குறேன் . இங்கே 
பதினஞ்சு மாணவங்க 
தமிழ் எம் . ஏ . படிக்கு 
றாங்க . அவங்களெத் 

வெளிநாட்டுக் 
காரங்க செலரும் தமிழ் 
டிப்ளமோ படிக்கு - 
றாங்க . நாங்க அவங்க 
ளுக்குத் தமிழ் மொழி 
யெக் கற்பிக்குறோம் . 


My name is Sundaram . I work as 

Professor of Tamil in Madurai 
University . Fifteen students study 
Tamil M.A. here. Other than 
these ( students ) some foreigners are 
also studying for Tamil Diploma . 
We teach the Tamil language to 
them . They study Tamil ( here ) for 
one year . Within this one year they 
speak Tamil well . At the end of the 
year we conduct an examination . 
Almost all ( of them ) will pass that 
examination . We give diploma 
to them ,, 


தவிர 


432 / An Intensive Course in Tamil 


அநேகமா 


அவங்க ஒரு வருஷம் 
தமிழ் 

படிக்குறாங்க . 
இந்த ஒரு வருஷத்துலே 
தமிழ்லே நல்லாப் பேசு 
றாங்க ; எழுதுறாங்க. 
வருஷக் கடெசியிலே , 
ஒரு தேர்வு நடத்துறோம் . 
அந்தத் தேர்வுலே 

எல்லாரும் 
பாஸ் பண்ணுறாங்க . 
அவங்களுக்கு 

நாங்க 
டிப்ளமோ பட்டம் 

கொடுக்குறோம் . 
திரிவேதி : சுரேஷ் உங்க மாண 

வரா .... ? அவரு என்ன 

படிக்குறாரு ? 
சுந்தரம் : சுரேஷ் என் மாணவரு 
தான் .... அவரு 

தமிழ் 
டிப்ளமோ படிக்குறாரு . 
உங்களுக்கு அவரெத் 

தெரியுமா ? 
திரிவேதி : தெரியுங்க . 


Is Mr. Suresh your student ? ... what 
is he studying ? 


( Yes ) Mr. Suresh is my student ... He 
is studying Tamil diploma . Do you 
know him ? 


( Yes , I ) know ( him sir ) . 


DRILLS 


2 . 


Variation drill 


13.51.151 . 


மாணவங்க தமிழ் படிக்குறாங்க . 
நாங்க அவங்களுக்குக் கற்பிக்குறோம் . 
அவங்க தமிழ் நல்லாப் பேசுறாங்க . 
நாங்க கடெசியிலே தேர்வு நடத்துறோம் . 


b . Build up drill 


மாணவங்க தமிழ் படிக்குறாங்க . 


( i ) மாணவங்க தமிழ் படிக்கு - 
றாங்க . 
படிக்குறாங்க 
தமிழ் 

மாணவங்க 
( ii ) நாங்க அவங்களுக்குக் 

கற்பிக்குறோம் . 
கற்பிக்குறோம் 


படிக்குறாங்க 
தமிழ் படிக்குறாங்க 
மாணவங்க தமிழ் படிக்குறாங்க . 
நாங்க அவங்களுக்குக் கற்பிக்கு - 
றோம் . 
கற்பிக்குறோம் 


Lesson 51 / 433 


அவங்களுக்கு 
நாங்க 


அவங்களுக்குக் கற்பிக்குறோம் 
நாங்க அவங்களுக்குக் கற்பிக்கு 
றோம் . 


( iii ) அவங்க தமிழ்லே நல்லாப் 

பேசுறாங்க . 
பேசுருங்க 
நல்லா 
தமிழ்லே 
அவங்க 


அவங்க தமிழ்லே நல்லாப் 
பேசுறாங்க . 
பேசுறாங்க 
நல்லாப் பேசுறாங்க 
தமிழ்லே நல்லாப் பேசுறாங்க 
அவங்க தமிழ்லே நல்லாப் 
பேசுறாங்க . 


( iv ) நாங்ககடெசியிலே தேர்வு 

நடத்துறோம் . 
நடத்துறோம் 
தேர்வு 
கடெசியிலே 
நாங்க 


நாங்க கடெசியிலே தேர்வு 
நடத்துறோம் . 
நடத்துறோம் 
தேர்வு நடத்துறோம் 
கடெசியிலே தேர்வு நடத்துறோம் 
நாங்க கடெசியிலே தேர்வு 
நடத்துறோம் . 


c . Expansion drill 


( i ) நான் வேலெ பார்க்குறேன் . 
பேராசிரியரா வேலெ 
பார்க்குறேன் 
பல்கலெக்கழகத்துலே 
வேலெ பார்க்குறேன் 


நான் வேலெ பார்க்குறேன் . 
நான் பேராசிரியரா வேலெ 
பார்க்குறேன் . 
நான் பல்கலெக்கழகத்துலே 
பேராசிரியரா வேலெ 
பார்க்குறேன் . 


( ii ) நாங்க கற்பிக்குறோம் . 

தமிழ் மொழியெக் கற்பிக்கு - 
றோம் 
அவங்களுக்குக் கற்பிக்கு 
றோம் 


நாங்க கற்பிக்குறோம் . 
நாங்க தமிழ்மொழியெக் கற்பிக் 
குறோம் . 
நாங்க அவங்களுக்குத் தமிழ் 
மொழியெக் கற்பிக்குறோம் . 


( iii ) அவங்க படிக்குறாங்க . 

தமிழ் படிக்குறாங்க 
ஒரு வருஷம் படிக்குறாங்க 


அவங்க படிக்குறாங்க . 
அவங்க தமிழ் படிக்குறாங்க . 
அவங்க ஒரு வருஷம் தமிழ் 
படிக்குறாங்க . 


iv ) நாங்க கொடுக்குறோம் . 
டிப்ளமோ கொடுக்குறோம் 
அவங்களுக்குக் கொடுக்கு 
றோம் . 


நாங்க கொடுக்குறோம் . 
நாங்க டிப்ளமோ கொடுக்குறோம் . 
நாங்க அவங்களுக்கு டிப்ளமோ 
கொடுக்குறோம் . 


434 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 


(i ) Q : சுரேஷ் உங்க மாணவரா ? 

A : ஆமா . அவரு தமிழ் டிப்ளமோ படிக்குறாரு . 
( ii ) Q : உங்களுக்கு அவரெத் தெரியுமா ? 

A : தெரியுங்க. அவரு என் நண்பரு . 


e . Substitution drill 


நாங்க கற்பிக்குறோம் . 


( i ) நாங்க கற்பிக்குறோம் . 

Substitute and conjugate the 
verb suitably . 
வேலெ பாரு 
நடத்து 
பாஸ்பண்ணு 


நாங்க வேலெ பார்க்குறோம் . 
நாங்க நடத்துறோம் . 
நாங்க பாஸ்பண்ணுறோம் . 
நாங்க படிக்குறோம் . 


படி 


வெளிநாட்டுக்காரங்க படிக்கு 
றாங்க . 


( ii ) வெளிநாட்டுக்காரங்க படிக் 

குறாங்க . 
Substitute and conjugate the 
verb suitably .. 
கற்பி 


பாஸ்பண்ணு 


வெளிநாட்டுக்காரங்க கற்பிக்கு - 
றாங்க . 
வெளிநாட்டுக்காரங்க பாஸ் 
பண்ணுறாங்க . 
வெளிநாட்டுக்காரங்க கொடுக்கு 
றாங்க . 


கொடு 


நான் பல்கலெக்கழகத்துலே 
வேலெ பார்க்குறேன் . 


( iii ) நான் பல்கலெக்கழகத்துலே 

வேலெ பார்க்குறேன் . 
Substitute 
கல்லூரியிலே 


பள்ளிக்கூடத்துலே 


நான் கல்லூரியிலே வேலெ 
பார்க்குறேன் . 
நான் பள்ளிக்கூடத்துலே வேலெ 
பார்க்குறேன் . 
நான் ஆபீஸ்லே வேலெ பார்க் 
குறேன் . 


ஆபீஸ்லே 


f . Transformation drill . 


அவரு என்ன படிக்குறாரு ? 


( i ) அவரு டிப்ளமோ படிக் 
குறாரு . 
வெளிநாட்டுக்காரங்க தமிழ் 
படிக்குறாங்க . 
அவங்க தமிழ் கற்பிக்குறாங்க . 


வெளிநாட்டுக்காரங்க என்ன 
படிக்குறாங்க ? 
அவங்க என்ன கற்பிக்குறாங்க ? 


Lesson 51 / 435 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நான் ...... + லே வேலெபார்க்குறேன் . 

( university ) 
நான் பல்கலெக்கழகத்துலே வேலெ 
பார்க்குறேன் . 


( i ) நான் பேராசிரியரா ................க்குறேன் . ( work ) 
( ii ) வெளிநாட்டுக்காரங்க தமிழ் .................க்குறாங்க . ( learn ) 
( iii ) நாங்க தமிழ் மொழியெக் ........... ..க்குறோம் . (teach ) 
( iv ) அவங்க ஒரு.................தமிழ் படிக்குறாங்க . ( year ) 
( v ) வருஷக் .......... + இலே தேர்வு நடத்துறோம் . ( at the end ) 
( vi ) நாங்க தேர்வு . ..... றோம் . ( conduct ) 
( vii ) எல்லாரும் ...... 

...... றாங்க . ( pass ) 


h . Change these sentences to the future . 


( i ) நான் பேராசிரியரா வேலெ பார்க்குறேன் . 
( ii ) வெளிநாட்டுக்காரங்க தமிழ் படிக்குறாங்க . 
( iii ) நாங்க தமிழ் மொழியெக் கற்பிக்குறோம் . 
( iv ) அவங்க நல்லாத் தமிழ் பேசுறாங்க . 
( v ) அந்தத் தேர்வுலே எல்லாரும் பாஸ்பண்ணுறாங்க . 


i . Change these sentences to the negative . 


( i ) நான் தமிழ்ப் பேராசிரியரா வேலெ பார்க்குறேன் . 
( ii ) நாங்க தமிழ்மொழியெக் கற்பிக்குறோம் . 
( iii ) அவங்க நல்லா எழுதுறாங்க . 
( iv ) வருஷக் கடெசியிலே தேர்வு நடத்துறோம் . 
( v ) வெளிநாட்டுக்காரங்க தமிழ் படிக்குறாங்க . 


j . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 

verbs given in parentheses . 


( i ) நான் பல்கலெக்கழகத்துலே ......... ( வேலெ பாரு ) 
( ii ) மாணவங்க தமிழ் ................. ( படி ) 
( iii ) நாங்க தமிழ்மொழியெக் ............ ( கற்பி ) 
( iv ) அவங்க தமிழ்லே நல்லா ................ ( எழுது ) 
( v ) அவங்க தமிழ்லே நல்லாப் ................ ( பேசு ) 
( vi ) நாங்க ஒரு தேர்வு ....... ( நடத்து ) 
( vii ) அநேகமா எல்லாரும் .......... ( பாஸ்பண்ணு ) 


436 / An Intensive Course in Tamil 


k . Change the given nouns into the locative and add at the lett to the verb 

in the sentences given below . 


( i ) பல்கலெக்கழகம் : நான் வேலெ பார்க்குறேன் . 
( ii ) தேர்வு : எல்லாரும் பாஸ்பண்ணுறாங்க . 
( iii) கடெசி : நாங்க தேர்வு நடத்துறோம் . 
( iv ) கல்லூரி : அவரு படிக்குறாரு . 


1. Give the plural form of these words . 


( i ) மாணவன் = 
( ii ) வெளிநாட்டுக்காரன் 
( iii ) மாணவி 
( iv ) ஆசிரியன் 


... 4 


m . Frame questions for the answers given below following the model . 


Model : அவரு டிப்ளமோ படிக்குறாரு . 

அவரு என்ன படிக்குறாரு ? 
( i ) வெளிநாட்டுக்காரங்க தமிழ் படிக்குறாங்க . 
( ii ) அவங்க தமிழ் கற்பிக்குறாங்க . 


n . 


Answer these questions . 


( i ) நீங்க எங்கே வேலெ பார்க்குறீங்க ? 
( ii ) நீங்க என்னவா வேலெ பார்க்குறீங்க ? 
( iii ) உங்ககூட வெளிநாட்டுக்காரங்க தமிழ் படிக்குறாங்களா ? 
( iv ) நீங்களும் தமிழ் டிப்ளமோ படிக்குறீங்களா ? 
( v ) உங்களுக்கு யாரு தமிழ் மொழியெக் கற்பிக்குறாங்க ? 
( vi ) நீங்க எப்படித் தமிழ்லே எழுதுறீங்க ? 
( vii ) உங்க வகுப்புலே தேர்வு நடத்துறாங்களா ? 


VOCABULARY 

பல்கலெக்கழகம் university வேலெபாரு work 
தவிர 

except / other வெளிநாட்டுக் 
than 

காரங்க foreigners 
செலரு 

some people டிப்ளமோ ‘ diploma 
படி 

learn கற்பி 

teach 
கடெசியிலே at the end தேர்வு 

examination , 

test 
நடத்து 

conduct அநேகமா 

almost 
பாஸ்பண்ணு pass ( the 

examination ) 


Lesson 51 / 437 


GRAMMAR 


13.51.151 . In addition to denote tense , the present and future tense markers 
are used to express habit too . The finite verbs are called habitual verbs . 
They are dealt with in detail in lessons 51 and 52. 


In this lesson , we are primarily concerned with the use of present tense marker 
to express habit . Example : 
13. 51. 151 . மாணவங்க தமிழ் படிக்குறாங்க . 

நாங்க அவங்களுக்குக் கற்பிக்குறோம் . 
அவங்க தமிழ் நல்லாப் பேசுறாங்க . 
நாங்க கடெசியிலே தேர்வு நடத்துறோம் . 


Sandhi : மதுரெ + பல்கலெக்கழகழகம் - மதுரெப் பல்கலெக்கழகம் 

தமிழ் + பேராசிரியரு - தமிழ்ப் பேராசிரியரு 
வருஷ + கடெசி – வருஷக்கடெசி 

அந்த + தேர்வு -- அந்தத் தேர்வு ( Refer S.4 in 1.2 ) 
தெரியும் + ங்க தெரியுங்க ( Refer S.1 in 1.1 ) 


UNIT 13 


LESSON 52 


MORNING DUTIES 


DIALOGUE 


சுரேஷ் : நீங்க அதிகாலெயிலே 

வாக்கிங் போவீங்களா ? 


Do you go for walking early in the 
morning ? 


Yes ... I get up at five thirty in the 
morning. Then , ( I ) brush ( my ) teeth . 
( I ) walk for a while . Our milkman 
comes at six thirty . Kamala gives me 
coffee inimediately . ( I ) drink that . 
The paper boy comes 
o clock . ( I ) read newspaper for a 
while. ( I ) take bath at nine o clock . 
At nine thirty , ( I ) eat tiffin .... At 
nine forty five ( I ) start for college . 


at 


சுந்தரம் : ஆமா ....நான் காலெ 

யிலே அஞ்சரெமணிக்கு 
எழுந்திருப்பேன் . 
அப்புறம் பல் 

வெளக் 
வேன் . 

கொஞ்ச 
நேரம் நடப்பேன் . ஆற 

மணிக்கு எங்க 
வீட்டுப் 

பால்காரன் 
வருவான் . உடனே 

எனக்குக் காபி 
தருவா . அதெக் குடிப் 


seven 


ரெ 


கமலா 


Lesson 12 | 1.30 


வரு 


பேன் . ஏ ழு மணிக்கு 
பேப்பர்க்காரன் 
வான் . கொஞ்சநேரம் 
பேப்பர் படிப்பேன் . 
ஒம்பது மணிக்குக் 
குளிப்பேன் . ஒம்பதரெ 
மணிக்கு டிபன் சாப்பிடு 
வேன்...... ஒம்பதே 
முக்காலுக்குக் கல்லூ - 
ரிக்குப் புறப்படுவேன் . 


What news paper do you read ? 


சுரேஷ் : நீங்க என்ன பேப்பர் 

படிக்குறீங்க ? 


சுந்தரம் : இந்து பேப்பர் படிக 

குறேன் . 


( I ) read The Hindu 


DRILLS 


a .. 


Variation drill 


13. 52. 152 . 


நான் காலெயிலே எழுந்திருப்பேன் 
பால்காரன் ஆறரெ மணிக்கு வருவான் . 
கமலா எனக்குக் காபி தருவா . 
நான் ஒம்பது மணிக்குக் குளிப்பேன் . 


b . Build up ( lrill 


( i ) நான் காலெயிலே எழுந்தி 
ருப்பேன் . 
எழுந்திருப்பேன் 
காலெயிலே 
நான் 


நான் காலெயிலே எழுந்திருப் 
பேன் . 
எழுந்திருப்பேன் 
காலெயிலே எழுந்திருப்பேன் 
நான் காலெயிலே எழுந்திருப் 
பேன் . 


( ii ) பால்காரன் ஆறரெமணிக்கு 

வருவான் . 
வருவான் 
ஆறரெமணிக்கு 
பால்காரன் 


பால்காரன் ஆறரெமணிக்கு 
வருவான் . 
வருவான் 
ஆறரெமணிக்கு வருவான் 
பால்காரன் ஆறரெமணிக்கு 
வருவான் . 


கமலா எனக்குக் காபி தடுவா , 
தருவா 


( iii ) கமலா எனக்குக் காபி தருவா . 

தருவா 
காபி 
எனக்கு 


காபி தருவா 
எனக்குக் காபி தருவா 
கமலா எனக்தக் காபி தருலா 


கமலா 


440 / An Intensive Course in Tamil 


(iv ) நான் ஒம்பதுமணிக்குக் 

குளிப்பேன் . 
குளிப்பேன் 
ஒம்பதுமணிக்கு 
நான் 


நான் ஒம்பது மணிக்குக் 
குளிப்பேன் . 
குளிப்பேன் 
ஒம்பதுமணிக்குக் குளிப்பேன் 
நான் ஒம்பதுமணிக்குக் 
குளிப்பேன் . 


c . Expansion drill 


( i ) நான் எழுந்திருப்பேன் . 
அஞ்சரெ மணிக்கு எழுந்திரு 
ப்பேன் . 
காலெயிலே எழுந்திருப் 
பேன் . 


நான் எழுந்திருப்பேன் . 
நான் அஞ்சரெமணிக்கு எழுந்தி 
ருப்பேன் . 
நான் காலெயிலே அஞ்சரெ 
மணிக்கு எழுந்திருப்பேன் . 


( ii ) கமலா தருவா . 

காபி தருவா 
எனக்குத் தருவா 
உடனே தருவா 


கமலா தருவா . 
கமலா காபி தருவா . 
கமலா எனக்குக் காபி தருவா . 
கமலா உடனே எனக்குக் காபி 
தருவா . 


( iii ) நான் படிப்பேன் . 

பேப்பர் படிப்பேன் 
கொஞ்சநேரம் படிப்பேன் 


நான் படிப்பேன் . 
நான் பேப்பர் படிப்பேன் . 
நான் கொஞ்சநேரம் பேப்பர் 
படிப்பேன் . 
நான் காலெயிலே கொஞ்சநேரம் 
பேப்பர் படிப்பேன் . 


காலெயிலே படிப்பேன் . 


( iv ) நான் புறப்படுவேன் . 

கல்லூரிக்குப் புறப்படுவேன் 
ஒம்பதேமுக்காலுக்குப் புறப் 
படுவேன் 
காலெயிலே புறப்படுவேன் 


நான் புறப்படுவேன் . 
நான் கல்லூரிக்குப் புறப்படுவேன் . 
நான் ஒம்பதேமுக்காலுக்குக் 
கல்லூரிக்குப் புறப்படுவேன் . 
நான் காலெயிலே ஒம்பதே 
முக்காலுக்குக் கல்லூரிக்குப் 
புறப்படுவேன் . 


dl . Question - Answer drill 


( i ) Q : நீங்க அதிகாலெயிலே வாக்கிங் போவீங்களா , ஸார் ? 


A : ஆமா . 


( ii ) Q : நீங்க என்ன பேப்பர் படிக்குறீங்க ? 

A : இந்து பேப்பர் படிக்குறேன் . 


Lesson 52 / 441 


e . Substitution drill 


நான் காலெயிலே எழுந்திரு - 
ப்பேன் . 


( i ) நான் காலெயிலே எழுந்திரு - 

ப்பேன் . 
Substitute and conjugate the 
verb suitably . 
நட 
படி 


குளி 


நான் காலெயிலே நடப்பேன் . 
நான் காலெயிலே படிப்பேன் . 
நான் காலெயிலே குளிப்பேன் . 
நான் காலெயிலே கற்பிப்பேன் . 
நான் காலெயிலே வேலெ பார்ப் . 
பேன் . 


கற்பி 
வேலெபாரு 


நான் புறப்படுவேன் . 


( ii ) நான் புறப்படுவேன் . 

Substitute and conjugate the 
verb suitably .. 
சாப்பிடு 


வா 


நான் சாப்பிடுவேன் . 
நான் வருவேன் . 
நான் தருவேன் . 
நான் போவேன் . 


தா 
போ 


நான் எழுந்திருப்பேன் . 


( iii ) நான் எழுந்திருப்பேன் . 

Substitute and conjugate the 
verb accordingly. 
நாங்க 
நாம் 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க எழுந்திருப்போம் . 
நாம எழுந்திருப்போம் . 
நீ எழுந்திருப்பே . 
நீங்க எழுந்திருப்பீங்க . 
அவன் எழுந்திருப்பான் , 
அவ எழுந்திருப்பா . 
அவரு எழுந்திருப்பாரு . 
அவங்க எழுந்திருப்பாங்க . 


அவ 


அவரு 
அவங்க 


நீங்க அதிகாலெயிலே போவீங் 
களா ? 


( iv ) நீங்க அதிகாலெயிலே 

போவீங்களா ? 
Substitute 
காலெயிலே 
மத்தியானம் 
மாலெயிலே 
ராத்திரி 


நீங்க காலெயிலே போவீங்களா ? 
நீங்க மத்தியானம் போவீங்களா ? 
நீங்க மாலெயிலே போவீங்களா ? 
நீங்க ராத்திரி போவீங்களா ? 


f. Transformation drill , 


| 


( i ) நான் காலெயிலே எழுந்தி 
ருப்பேன் . 


நான் காலெயிலே எழுந்திருக்கு - 
றேன் . 


442 / An Intensive Course in Tamil 


நான் கொஞ்ச நேரம் நடக்குறேன் . 


நான் கொஞ்ச நேரம் நடப் 
பேன் .. 
நான் பேப்பர் படிப்பேன் . 
நான் ஒம்பது மணிக்குக் 
குளிப்பேன் , 
நான் அவங்களுக்குக் கற்பிப் 
பேன் . 


நான் பேப்பர் படிக்குறேன் . 
நான் ஒம்பது மணிக்குக் குளிக்கு 
றேன் . 
நான் அவங்களுக்குக் கற்பிக்கு 
றேன் . 


பால்காரன் ஆறரெமணிக்கு 
வறான் . 
கமலா காபி தறா . 
நான் கல்லூரிக்குப் புறப்படுறேன் . 


( ii ) பால்காரன் ஆறரெமணிக்கு 

வருவான் . 
கமலா காபி தருவா . 
நான் கல்லூரிக்குப் புறப்படு 
வேன் . 
அப்புறம் பல் 

வௌக்கு - 
வேன் . 
அவரு காலெயிலே வாக்கிங் 
போவாரு . 


அப்புறம் பல் 


வௌக்குறேன் . 


அவரு காலெயிலே வாக்கிங் 


போறாரு . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the inodel given 

below .. 


Model : நான் காலெயிலே ...............ப்பேன் . ( get up ) 

நான் காலெயிலே எழுந்திருப்பேன் . 
( i ) அப்புறம் , பல் 

வேன் . ( brush ) 
( ii ) கொஞ்சநேரம் ..............ப்பேன் . ( walk ) 
( iii ) ஒம்பதரெமணிக்கு.. ..சாப்பிடுவேன் . (tiffin ) 


h . Change these sentences to the present. 


( i ) நான் காலெயிலே எழுந்திருப்பேன் . 
( ii ) நான் காலெயிலே பல் வௌக்குவேன் . 
( iii ) கமலா எனக்குக் காபி தருவா . 
( iv ) நான் ஒம்பது மணிக்குக் குளிப்பேன் . 
( v ) ஒம்பதரெ மணிக்கு டிபன் சாப்பிடுவேன் . 


i . Change these sentences to the negative . 


( i ) நான் காலெயிலே எழுந்திருப்பேன் . 
( ii ) நான் பல் 

வெளக்குவேன் . 
( iii ) நான் நடப்பேன் . 
( iv ) ஆறரெமணிக்குப் பால்காரன் வருவான் . 
( v ) நான் ஒம்பதுமணிக்குக் குளிப்பேன் . 
( vi ) கமலா எனக்குக் காபி தருவா . 


Lesson 52 / 443 


j . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 
verbs given in parentheses . 

( i ) நான் காலெயிலே..... ... ( எழுந்திரு ) 
( ii ) அப்புறம் , பல் 

( வௌக்கு ) 
( iii ) நான் கொஞ்சநேரம் ... ( நட ) 
( iv ) எங்க வீட்டுப் பால்காரன் . 

( வா ) 
( v ) ஒம்பது மணிக்குக் ...... ( குளி ) 
( vi ) ஓம்பதேமுக்காலுக்குக் கல்லூரிக்குப் 

( புறப்படு ) 


k . Change the given nouns into the dative and add at the left to the verb 

in the sentences given below . 


( i ) அஞ்சரெமணி : நான் எழுந்திருப்பேன் . 
( ii) கல்லூரி : நான் ஒம்பதே முக்காலுக்குப் புறப்படுவேன் . 
( iii ) வீடு : பேப்பர்க்காரன் வருவான் . 
( iv ) நான் : கமலா தருவா . 


1. Answer these questions . 


( i ) நீங்க அதிகாலெயிலே வாக்கிங் போவீங்களா ? 
( ii ) நீங்க காலெயிலே எத்தனெ மணிக்கு எழுந்திருப்பீங்க ? 
( iii ) எத்தனெமணிக்கு உங்க வீட்டுப் பால்காரன் வருவான் ? 
( iv ) காலெயிலே நீங்க காபி குடிப்பீங்களா ? 
( v ) நீங்க காலெயிலே என்ன பேப்பர் படிக்குறீங்க ? 
( vi ) நீங்க மாலெயிலே என்ன செய்வீங்க ? 
( vii ) ராத்திரி கொஞ்சநேரம் நடப்பீங்களா ? 


VOCABULARY 


வாக்கிங் 

walking 
பல் 

tooth 
பேப்பர்க்காரன் paper boy 


எழுந்திரு 
வௌக்கு 


get up 
brush , as teeth 
take bath 


குளி 


GRAMMAR 


13.52.152 . As it is remairked in the previous lesson , besides their use to 
denote future time the future tense markers -வ்- , -ப்- , - ப்ப்- and -ம் 
used to express habit as well . Example : 


are 


13. 52. 152. நான் காலெயிலே எழுந்திருப்பேன் , 

பால்காரன் ஆறரெமணிக்கு வருவான் . 
நான் ஒம்பதுமணிக்குக் குளிப்பேன் . 


Sandhi : எனக்கு + காபி எனக்குக் காபி ( தருவா ). 
ஒம்பது மணிக்கு + குளிப்பேன் -- ஒம்பதுமணிக்குக் 

குளிப்பேன் . 
கல்லூரிக்கு + புறப்படுவேன் ---- கல்லூரிக்குப் புறப்படுவேன் . 

{ Refer S. 18 il ) 2.14 ) 


UNIT 14 


LESSON 53 


ARE ALL THE EXAMINATIONS OVER ? 


DIALOGUE 


மூர்த்தி : ஹலோ , சுரேஷ் ! பரீட்செ 

எல்லாம் முடிஞ்சதா ? 


Hallo , Suresh ! Are all the examina 
tions over ? 


சுரேஷ் : ஆமாங்க . 


Yes , sir . 


Did ( you ) write well ... ? (you ) may 
get first rank , mayn t you ? 


களா 


மூர்த்தி : நல்லா 

எழுதுனீங் . 

... ? மொதல் 
ரேங்கு கெடெக்கலாம் . 
இல்லெயா ? 


சுரேஷ் : இல்லெங்க . மொதல் 

ரேங்கு கெடெக்காது .... 
நிச்சயமா மொதல் 
வகுப்பு கெடெக்கும் .... 
நரசய்யாவுக்கு மொதல் 


No , sir . ( I ) won t ger first rank..... 
Certainly , ( I ) will get first class ... 
Narasaiah may get first rank . 
wrote all the examinations very welk 


He 


Lesson 53 / 445 


ரேங்கு கெடெக்கலாம் . 
அவரு எல்லாப் பரீட் 
செயும் நல்லா எழு 
துனாரு . 


Is he also coming for cinema ? 


மூர்த்தி : அவரும் சினிமாவுக்கு 

வறாரா ? 


He did not 


சுரேஷ் : ஒருவேளெ வரலாம் . 
என்கிட்டெ 

அவரு 
ஒண்ணும் சொல்லலெ . 


Perhaps he may come. 
say anything to me . 


மூர்த்தி : சரி , நாம கொஞ்சநேரம் 

காத்திருப்போம் . அவரு 
வறாரா , பார்க்கலாம் . 


Alright , let us wait for sometime . 
Let ( us ) see whether he comes (for 
the movie ) . 


சுரேஷ் : ஒரு 

வேளெ 

அவரு 
நேராத் தியேட்டருக்குப் 
போகலாம் . 

நாமும் 
தியேட்டருக்குப் போக 
லாமே ? 


Sometimes , he may go to the theatre 
straight . ( I think ) we may also go 
to the theatre . 


மூர்த்தி : சரி . தியேட்டருக்கே 

போவோம் . 


Alright . Let ( us ) go to the theatre . 


DRILLS 


a . Variation drill 


14.53 . 153. நரசய்யாவுக்கு மொதல் ரேங்கு கெடெக்கலாம் . 

நரசய்யா சினிமாவுக்கு வரலாம் . 

அவரு நேராத் தியேட்டருக்குப் போகலாம் . 
b . Build up drill 
( i ) நரசய்யாவுக்கு மொதல் நரசய்யாவுக்கு மொதல் ரேங்கு 
ரேங்கு கெடெக்கலாம் . 

கெடெக்கலாம் . 
கெடெக்கலாம் 

கெடெக்கலாம் 
ரேங்கு 

ரேங்கு கெடெக்கலாம் 
மொதல் 

மொதல் ரேங்கு கெடெக்கலாம் 
நரசய்யாவுக்கு 

நரசய்யாவுக்கு மொதல் ரேங்கு 
கெடெக்கலாம் . 


நரசய்யா சினிமாவுக்கு வரலாம் . 


( ii ) நரசய்யா சினிமாவுக்கு 

வரலாம் . 
வரலாம் 
சினிமாவுக்கு 
நரசய்யா 


வரலாம் 
சினிமாவுக்கு வரலாம் 
நரசய்யா சினிமாவுக்கு வரலாம் .. 


446 / An Intensive Course in Tamil 


( iii ) அவரு நேராத் தியேட் 

டருக்குப் போகலாம் . 
போகலாம் 
தியேட்டருக்கு 
நேரா 


அவரு நேராத் தியேட்டருக்குப் 
போகலாம் . 
போகலாம் 
தியேட்டருக்குப் போகலாம் 
நேராத் தியேட்டருக்குப் 
போகலாம் 
அவரு நேராத் தியேட்டருக்குப் 
போகலாம் . 


அவரு 


c . Expansion drill 


நரசய்யாவுக்குக் கெடெக்கலாம் . 


( i ) நரசய்யாவுக்கு கெடெக் 
கலாம் . 
மொதல்ரேங்கு கெடெக்க 
லாம் 
நிச்சயமாக் கெடெக்கலாம் 


. 


நரசய்யாவுக்கு மொதல் ரேங்கு 
கெடெக்கலாம் . 
நரசய்யாவுக்கு நிச்சயமா மொதல் 
ரேங்கு கெடெக்கலாம் . 


( ii ) அவரு போகலாம் . 

தியேட்டருக்குப் போகலாம் 
நேராப் போகலாம் 


அவரு போகலாம் . 
அவரு தியேட்டருக்குப் போகலாம் . 
அவரு நேராத் தியேட்டருக்குப் 
போகலாம் . 
அவரு ஒருவேளெ நேராத் 
தியேட்டருக்குப் போகலாம் . 


ஒருவேளெ போகலாம் 


( iii ) அவரும் வரலாம் . 

சினிமாவுக்கு வரலாம் 
ஒருவேளெ வரலாம் 


அவரும் வரலாம் . 
அவரும் சினிமாவுக்கு வரலாம் . 
அவரும் ஒருவேளெ சினிமாவுக்கு 
வரலாம் . 


d . Question - Answer drill 


( i ) Q : பரீட்செ எல்லாம் முடிஞ்சதா ? 

A : ஆமாங்க . 


( ii ) Q : மொதல் ரேங்கு கெடெக்கலாம் , இல்லெயா ? 

A : இல்லெங்க . மொதல் ரேங்கு கெடெக்காது . 


( iii ) Q : அவரும் சினிமாவுக்கு வறாரா ? 

A : ஒருவேளெ வரலாம் . 
(iv ) Q : நாமும் தியேட்டருக்கே போகலாமா ? 

A : சரி , தியேட்டருக்கே போவோம் . 


Lesson 53 / 447 


e . Substitution drill 


அவரு வரலாம் . 


( i ) அவரு வரலாம் . 

Substitute and change the 
verb suitably . 
போ 
எழுது 
சொல்லு 
தா 
சாப்பிடு 


அவரு போகலாம் ... 
அவரு எழுதலாம் . 
அவரு சொல்லலாம் . 
அவரு தரலாம் . 
அவரு சாப்பிடலாம் . 


: 


அவரு போகலாம் . 


| 


( ii ) அவரு போகலாம் . 

Substitute and change the 
verb suitably . 
நட 
காத்திரு 


பாரு 


அவரு நடக்கலாம் . 
அவரு காத்திருக்கலாம் . 
அவரு பார்க்கலாம் . 
அவரு கற்பிக்கலாம் . 
அவரு குளிக்கலாம் . 
அவரு வேலெ பார்க்கலாம் . 


கற்பி 
குளி 
வேலெபாரு 


f. Transformation drill 


( i ) அவரு வருவாரு . 

அவரு எழுதுவாரு . 
அவரு சொல்லுவாரு . 
அவரு காத்திருப்பாரு . 


அவரு வரலாம் . 
அவரு எழுதலாம் . 
அவரு சொல்லலாம் . 
அவரு காத்திருக்கலாம் . 


அவரு சொல்லலெ . 


பரீட்செ முடியலே . 


( ii ) அவரு சொன்னாரு . 

பரீட்செ முடிஞ்சது . 
அவரு வந்தாரு . 
அவரு போனாரு . 
அவரு காத்திருந்தாரு . 
அவரு பார்த்தாரு . 


அவரு வரலெ . 
அவரு போகலெ . 
அவரு காத்திருக்கலெ . 
அவரு பார்க்கலெ . 


EXERCISES 


8. Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : பரீட்செ எல்லாம் ................ ஞ்சதா ? ( be over ) 

பரீட்செ எல்லாம் முடிஞ்சதா ? 
( i ) நரசய்யாவுக்கு மொதல் .................கெடெக்கலாம் . (rank ) 
( ii ) நாம் .............. க்குப் போகலாம் . (theatre ) 


448 / An Intensive Course in Tamil 


h . Fill in the blanks using the appropriate future subjunctive form of the 
verbs given in parentheses. 
( i ) எனக்கு மொதல் ரேங்கு ........... 

........ ( கெடெ ) 
( ii ) அவரு ஒருவேளெ சினிமாவுக்கு 

( வா ) 
( iii ) அவரு நேராத் தியேட்டருக்குப் .. .... ( போ ) 
( iv ) அவரு ஒருவேளை சினிமா ... ( பாரு ) 


i . Write the word represented by the formula . 


Example : வரலாம் வா + Fut . subjunctive.. 
( i ) படி + Fut . subjunctive : 
( ii ) எழுது + Fut . subjunctive : 
( iii ) கற்பி + Fut . subjunctive : 
( iv ) கல் + Fut . subjunctive : 
( v ) கொடு + Fut . subjunctive : 
( vi ) பாரு + Fut . subjunctive : 
( vii ) குடி + Fut . subjunctive : 


j . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 

verbs given in parentheses. 


( i ) பரீட்செ எல்லாம் ........ ( முடி ) 
( ii ) மொதல் ரேங்கு ........ ( கெடெ ) 
( iii ) அவரு சினிமாவுக்கு .. 

( வா ) 
( iv ) என்கிட்டெ அவரு.. 

( சொல்லு ) 
( v ) நாம கொஞ்ச நேரம் ....... ( காத்திரு ) 
( vi ) அவரு நேராத் தியேட்டருக்குப் ..... ( போ ) 


k . Change these sentences to the future subjunctive. 

( i ) அவரு பரீட்செ எழுதுவாரு . 
( ii ) நரசய்யா ஒருவேளெ சினிமாவுக்கு வருவாரு . 
( iii ) நரசய்யாவுக்கு மொதல் ரேங்கு கெடெக்கும் . 
( iv ) அவரு நேராத் தியேட்டருக்குப் போவாரு . 


1. Change the given nouns into the dative and add at the left to the verb 

in the sentences given below . 


( i ) சினிமா : அவரும் வறாரா ? 
( ii ) நரசய்யா : மொதல் ரேங்கு கெடெக்கலாம் . 
( iii ) தியேட்டர் : அவரு நேராப் போகலாம் . 
( iv ) அவரு : ரேங்கு கெடெக்காது . 


m . Change these sentences to the negative . 


( i ) பரீட்செ எல்லாம் முடிஞ்சது . 
( ii ) அவரு நல்லா எழுதுனாரு . 


Lesson 53 / 449 


( iii ) அவரு சொன்னாரு . 
( iv ) நாங்க காத்திருந்தோம் . 
( v ) அவரு நேராத் தியேட்டருக்குப் போனாரு . 


n , 


Answer these questions .,, 


( i ) உங்க பரீட்செ எல்லாம் முடிஞ்சதா ? 
( ii ) உங்களுக்குத் தமிழ் டிப்ளமோவுலே மொதல் வகுப்புக் 

கெடெக்குமா ? 
( iii ) உங்களுக்குத் தமிழ் டிப்ளமோவுலே மொதல் வகுப்பு 

கெடெக்கலாம் , இல்லெயா ? 
(iv ) உங்க நண்பரும் பரீட்செ எழுதுனாரா ? 
( v ) நீங்க நாளெக்கு ஒருவேளெ சினிமாவுக்குப் போகலாம் , 

இல்லெயா ? 
( vi ) உங்க மனெவி என்ன படிக்குறாங்க ? 


VOCABULARY 


பரீட்செ 


ரேங்கு 


examination , முடி 

be finished over 
test 
rank 

மொதல்வகுப்பு first class 
sometimes , நேரா 

straight 
perhaps 
theatre 


ஒருவேளெ 


தியேட்டர் 


GRAMMAR 


14.53.153 . In Tamil , the future subjunctive is expressed by suffixing - லாம் 
to the infinitive form of a verb . Example : 


14. 53. 153. நரசய்யாவுக்கு மொதல் ரேங்கு கெடெக்கலாம் . 

நரசய்யா சினிமாவுக்கு வரலாம் . 

அவரு நேராத் தியேட்டருக்குப் போகலாம் . 
Note that these subjunctives are identical in form with the permissive impera 
tives ( Refer 4.24.86) . But they are functionally different . Mention may be 
made about the chief characteristics of the future subjunctive in comparison 
with the permissive imperatives to understand the functional difference bet 
ween them .. 


First of all , a few verbs do not have the function of permissive imperatives . 
For example * நான் அதிசயிக்கலாமா ? Alay I surprise ? நான் தடுமா 
POUILLIT ? May I totier ? etc. , are ungrainmatical sentences. Whereas , 101 60T 
அதிசயிக்கலாம் [ may surprise , நான் தடுமாறலாம் I may totter etc. , are 
grammatical sentences . This shows that alınost all the verbs can have the 
function of subjunctive unlike permissive imperatives . 


450 / An Intensive Course in Tamil 


Secondly , the future subjunctive may be immediately followed by its corres 
ponding negative sentence . Example : நரசய்யா வரலாம் ; வராம இருக்க 
லாம் Narasaiah may or may not come ( Refer 14.54.154 ). The permissive 
imperatives do not have corresponding negative form as mentioned above 
although the formation of affirmative is identical with the latter. 


sudhi : கொஞ்சம் + நேரம் - கொஞ்ச நேரம் ( Refer s . 2 in 1.1 ) 
நேரா + தியேட்டருக்கு – நேராத் தியேட்டருக்குப் 

( போகலாம் . Refer S. 21 in 3.20 ) 


UNIT 14 


LESSON 54 


WHEN IS SUNDARAM COMING FROM MADRAS ? 


DIALOGUE 
நரசய்யா : சுரேஷ் , பேராசிரியரு 

சென்னெயிலேயிருந்து 
எப்ப வறாரு ? 


Suresh , When is Professor (Sunda 
ram ) coming from Madras ? 


come on 


சுரேஷ் : அநேகமா அடுத்த மாசம் 

இருபத்தி ஆறாம் தேதி 
வரலாம் .... செலவேளெ 
இருபத்தி ஆறாம் தேதி 
வராமலும் இருக்கலாம் . 


Most probably he may 
twentysixth of next month .... Some 
times he may not come on twenty 
sixth also . 


Why do (you ) say so ? 


நரசய்யா : ஏன் அப்படிச் சொல் 

லுறீங்க ? 


452 / An Intensiue Course in Tamil 


His younger aunt s son s Wedding is 
on twentyseventh . So he will go to 
Mayuram . Next day he will leave 
Mlayuiam .. 


சுரேஷ் : இருபத்தி ஏழாம் தேதி 

அவரொடே சின்னம்மா 
பையனுக்குக் கலியா 
மணம் . அதனாலெ மாய 
வரத்துக்குப் போவாரு . 
மறுநாளு அங்கேயி - 
ருந்து புறப்படுவாரு . 


நரசய்யா : பொண்ணு யாரு ? 


Who is the bride ? 


I do not know ... ( I think that ) the 
college reopens on twentyninth ? 


சுரேஷ் : எனக்குத் தெரியாது 

இருபத்தி ஒம்பதாம் 
தேதி தானே கல்லூரி 
தெறக்குறாங்க ? 


நரசய்யா : ஆமா .... ரயில்லே 

வருவாரா , பஸ்லே வரு 
வாரா ? 


Yes ... Will ( he ) come by train or 
bus ? 


சுரேஷ் : அநேகமா பஸ்லே வர 

லாம் . 


\ lost probably , ( he ) may come by 
bus . 


நரசய்யா : இருபத்தி ஒம்பதாம் 

தேதி வகுப்பு எடுப் 


Will he take ( his ) class on twenty 
ninth ? 


பாரா ? 


சுரேஷ் : ஒருவேளெ எடுக்காம 

இருக்கலாம் . ஏன்னா, 
அண்ணெக்கு ஸ்டாஃப் 
மீட்டிங் இருக்கும் ... 
ஏன் , நீங்க லீ 

நீங்க லீவுலே 
போறீங்களா ? 


Sometimes he may not take ( his 
class ) because there will be a staff 
meeting on that day . Why , are you 
going on leave ? 


நரசய்யா : இல்லெ . சும்மா கேட் 

டேன் . 


No. ( I ) just asked . 


DRILLS 


a . Variation drill 
14. 54. 154. அவரு பஸ்லே வரலாம் . 

அவரு பஸ்லே வராம இருக்கலாம் . 
அவரு வகுப்பு எடுக்கலாம் . 
அவரு வகுப்பு எடுக்காம இருக்கலாம் . 
அவருக்கு நேரம் இருக்கலாம் . 
அவருக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் . 


} 


Lesson 54 / 453 


b . Build up drill 


( i ) அவரு பஸ்லே வரலாம் . 
வரலாம் 
பஸ்லே 


அவரு பஸ்லே வரலாம் . 
வரலாம் 
பஸ்லே வரலாம் 
அவரு பஸ்லே வரலாம் . 


அவரு 


( ii ) அவரு வகுப்பு எடுக்கலாம் . 

எடுக்கலாம் 
வகுப்பு 
அவரு 


அவரு வகுப்பு எடுக்கலாம் . 
எடுக்கலாம் 
வகுப்பு எடுக்கலாம் 
அவரு வகுப்பு எடுக்கலாம் . 


( iii ) அவரு வகுப்பு எடுக்காம 

இருக்கலாம் . 
இருக்கலாம் 
எடுக்காம 
வகுப்பு 
அவரு 


அவரு வகுப்பு எடுக்காம இருக்க 
லாம் . 
இருக்கலாம் 
எடுக்காம இருக்கலாம் 
வகுப்பு எடுக்காம இருக்கலாம் 
அவரு வகுப்பு எடுக்காம 
இருக்கலாம் . 


அவரு வராமலும் இருக்கலாம் . 


( iv ) அவரு வராமலும் 

இருக்கலாம் . 
இருக்கலாம் 
வராமலும் 
அவரு 


இருக்கலாம் 
வராமலும் இருக்கலாம் 
அவரு வராமலும் இருக்கலாம் . 


C. Expansion dtill 


( i ) அவரு வரலாம் . 
பஸ்லே வரலாம் 
ஒருவேளெ வரலாம் 


அவரு வரலாம் . 
அவரு பஸ்லே வரலாம் . 
அவரு ஒருவேளை பஸ்லே 
வரலாம் . 


(ii } அவரு வரலாம் . 

ரயில்லே வரலாம் 
அநேகமா வரலாம் 


அவரு வரலாம் . 
அவரு ரயில்லே வரலாம் . 
அவரு அநேகமா ரயில்லே 
வரலாம் . 


அவரு வராமலும் இருக்கலாம் . 


( iii ) அவரு வராமலும் இருக் 

கலாம் . 
இருபத்தி ஆறாம் தேதி வரா 
மலும் இருக்கலாம் 
ஒருவேளெ வராமலும் இருக் 
கலாம் 


அவரு இருபத்தி ஆறாம் தேதி 
வராமலும் இருக்கலாம் . 
அவரு ஒருவேளெ இருபத்தி 
ஆறாம் தேதி வராமலும் இருக் 
கலாம் . 


454 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 


( i ) Q : பேராசிரியரு சென்னெயிலேயிருந்து எப்ப வறாரு ? 
A : அநேகமா அடுத்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி 

வரலாம் . 
( ii ) Q : இருபத்தி ஒம்பதாம் தேதி தானே கல்லூரி தெறக்கு 

றாங்க ? 


A : ஆமா . 


( iii ) Q : ரயில்லே வருவாரா , பஸ்லே வருவாரா ? 

A : அநேகமா பஸ்லே வரலாம் . 


( iv ) Q : இருபத்திாம்பதாம் தேதி வகுப்பு எடுப்பாரா ? 

A : ஒருவேளெ அவரு வகுப்பு எடுக்காம இருக்கலாம் . 
( v ) Q : நீங்க லீவுலே போறீங்களா ? 

A : இல்லெ , சும்மா கேட்டேன் . 


e .. 


Substitution drill 


அவரு அடுத்தமாசம் வரலாம் . 


( i ) அவரு அடுத்தமாசம் 
வரலாம் . 
Substitute 
நாளெக்கு 
அண்ணெக்கு 
காலெயிலே 
ராத்திரி 


அவரு நாளெக்கு வரலாம் . 
அவரு அண்ணெக்கு வரலாம் . 
அவரு காலெயிலே வரலாம் . 
அவரு ராத்திரி வரலாம் . 


( 


அவரு அநேகமா அடுத்தமாசம் 
வரலாம் . 


( ii ) அவரு அநேகமா அடுத்த 

மாசம் வரலாம் . 
Substitute 
ஒருவேளை 


செலவேளெ 


அவரு ஒரு வேளெ அடுத்தமாசம் 
வரலாம் . 
அவரு செலவேளெ அடுத்தமாசம் 
வரலாம் . 
அவரு நிச்சயமா அடுத்தமாசம் 
வரலாம் . 


நிச்சயமா 


அவரு வரலாம் . 


( iii ) அவரு வரலாம் . 

Substitute and change the 
verb suitably . 
போ 
எடு 
தெற 
கேளு 


அவரு போகலாம் . 
அவரு எடுக்கலாம் . 
அவரு தெறக்கலாம் . 
அவரு கேக்கலாம் . 


Lesson 54 / 455 


நான் சும்மா கேட்டேன் . 


( iv ) நான் சும்மா கேட்டேன் , 

Substitute and conjugate the 
verb accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
இவன் 
இவ 
இவரு 
இவங்க 


நாங்க சும்மா கேட்டோம் . 
நாம சும்மா கேட்டோம் . 
நீ சும்மா கேட்டே . 
நீங்க சும்மா கேட்டீங்க . 
இவன் சும்மா கேட்டான் . 
இவ சும்மா கேட்டா . 
இவரு சும்மா கேட்டாரு. 
இவங்க சும்மா கேட்டாங்க . 
இது சும்மா கேட்டது . 


f. Transformation drill 


( i ) அவரு செலவேளெ வரலாம் . 


அவரு வகுப்பு எடுக்கலாம் . 


அவரு செலவேளெ வராம 
இருக்கலாம் . 
அவரு வகுப்பு எடுக்காம இருக் 
கலாம் . 
அவரு தமிழ் படிக்காம இருக் 
கலாம் . 
அவரு கடன் வாங்காம இருக் 
கலாம் . 


அவரு தமிழ் படிக்கலாம் . 


அவரு கடன் வாங்கலாம் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இருபத்தி ஏழாம் தேதி ..... .. + உக்குக் 

கலியாணம் . ( son ) 
இருபத்தி ஏழாம் தேதி பையனுக்குக் கலியாணம் . 
( i ) இருபத்தி ஏழாம் தேதி ...... பையனுக்குக் கலியாணம் . 

( mother s younger sister ) 
( ii ) இருபத்தி ஏழாம் தேதி ......... ( marriage ) 
( iii ) 

.... யாரு ? ( bride ) 


h . Fill in the blanks using the appropriate future subjunctive form of the 
verbs given in parentheses. 

( i ) அவரு அநேகமா பஸ்லே................... ( வா ) 
( ii ) இருபத்தி ஒம்பதாம் தேதி கல்லூரி................. ( தெற ) 
(iii ) அவரு ஒருவேளெ . 

( சொல்லு ) 
( iv ) அவரு வகுப்பு ........ ( எடு ) 
( v ) அண்ணெக்கு நேரம் ......... ( இரு ) 


456 / An Intensi : e Course in Tamil 


i . Fill in the blanks using the appropriate negative future subjunctive form 
of the verb given in parentheses. 

( i ) அவருக்கு அண்ணெக்கு நேரம் ................. ( இரு ) 
( ii ) அவரு வகுப்பு................. ( எடு ) 
( iii ) அவரு ஒருவேளை ... 

( சொல்லு ) 
( iv ) இருபத்தி ஒம்பதாம் தேதி கல்லூரி ................. ( தெற ) 
( v ) அவரு அநேகமா பஸ்லே ... 

( வா ) 


j . Write the word represented by the formula . 

Example : வரலாம் வா + Fut . subjunctive . 
( i ) தெற + Fut . subjunctive : 
( ii ) எடு + Fut . subjunctive : 
( iii ) இரு + Fut . subjunctive : 
( iv ) சொல்லு + Fut . subjunctive : 
( v ) Cun + Fut . subjunctive : 
( vi ) கெளு + Fut . subjunctive : 


k . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 
verbs given in parentheses. 

( i ) அவங்க இருபத்திஒம்பதாம் தேதி ................. ( தெற ) 
( ii ) அவரு வகுப்பு .................. ( எடு ) 
( iii ) அவரு பஸ்லே ............. ( வா ) 
( iv ) நான் சும்மா............ ( கேளு ) 


1. Answer these questions .. 

( i ) இந்த வருஷம் எத்தனாம் தேதி உங்க பள்ளிக்கூடம் 

தெறந்தாங்க ? 
( ii ) நீங்க மைசூருக்கு ரயில்லே வந்தீங்களா ? பஸ்லே 

வந்தீங்களா ? 
( iii ) நாளெக்கு உங்க ஆசிரியரு வகுப்பு எடுப்பாரா ? 
( iv ) நீங்க எத்தனாம் வகுப்பு மாணவங்களுக்குக் கற்பிக்குறீங்க ? 
( v ) இண்ணெக்கு உங்க ஆசிரியரு வகுப்பு எடுக்காம 

இருக்கலாம் , இல்லெயா ? 
( vi ) நீங்க அடுத்த மாசம் லீவுலே போறீங்களா ? 

( vii ) நேத்து உங்க ஆசிரியருகிட்டெக் கேள்வி கேட்டீங்களா ? 
VOCABULARY 
அநேகமா probably 

செலவேளெ sometimes 
சின்னம்மா mother s younger 

பையன் son 

sister , alunt 
கலியாணம் marriage 

மறுநாளு 

next day 
பொண்ணு bride 

ஸ்டாஃப் staff 
மீட்டிங் meeting 

லீவு 

leave 
சும்மா 

simply , just 


Lesson 54 / 457 


GRAMMAR 


14.54.154 . The negative future suljunctive is formed by adding the negative 
marker - 3 to the verb stems and together they are followed by the finite 
verb இருக்கலாம் . Example : 


14. 54. 154. அவரு பஸ்லே வராம இருக்கலாம் . 

அவருக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் . 


The suffix -ஆம is realized as -ஆமல் when it is followed by any suffix 
beginning in a vowel . 


எடுக்காம + உம் எடுக்காமலும் 
வராம + உம் - வராமலும் 
இல்லாம + உம் இல்லாமலும் 


See the following examples . 


14. 54. 154 . 


அவரு வகுப்பு எடுக்காமலும் இருக்கலாம் . 
அவருக்கு நேரம் இல்லாமலும் இருக்கலாம் . 


Sandhi : போறீங்க + ஆ + போறீங்களா ( Refer S. 19 in 2.14 ) 


UNIT 15 


LESSON 55 


I WANT TO LEARN TAMIL 


DIALOGUE 


Vanakkam sir . My name is Baldev 
raj ... I am coming from Rajasthan. 
I want learn Tamil ....Whom 
should I meet for admission ? 


to 


பல்தேவராஜ் : வணக்கங்க . என் 

பேரு பல்தேவராஜ் .... 
நான் ராஜஸ்தான்லே 
யிருந்து வறேன் . நான் 
தமிழ் படிக்கணும் .... அட் 
மிஷனுக்காக யாரெப் 
பார்க்கணும் ? 


குமாஸ்தா : மொதலாவது மொதல் 

வரெச் சந்திக்கணும் . 
அவரோடெ அ றெ 
தெரியுமா உங்களுக்கு ? 


First of all ( you ) must 

meet the 
Principal , Do you know his rcom ? 


Lesson 55 / 459 


( I ) do not know , sir ... Will I get 
admission easily ? 


( You ) will get admission . But , youmust 
work hard . Then only you can read 
and write a new language well . 


For howmany hours the students 
have to remain in the classroom ? 


பல்தேவராஜ் : தெரியாதுங்க .... 

எனக்கு அட்மிஷன் 
லகுவா 

கெடெக்குங் 
களா ? 
குமாஸ்தா : அட்மிஷன் கெடெக் 

கும் . ஆனா , நீங்க கடினமா 
உழெக்கணும் . அப்ப 
டீன்னாத்தான் ஒரு புது 
மொழியெ நல்லா வாசி 
க்க முடியும் ; எழுத 

முடியும் . 
பல்தேவராஜ் : எத்தனெ மணி 

நேரம் மாணவங்க வகு 

ப்புலே இருக்கணும் ? 
குமாஸ்தா : சுமார் அஞ்சரெமணி 

நேரம் இருக்கணும் 
நெறெய வீட்டுப் பாடம் 
கொடுப்போம் . அதெ 
யெல்லாம் எழுதணும் . 
மறுநாளு வகுப்புக்குக் 
கொண்டு வரணும் ... 
இன்னொரு முக்கியமான 
விஷயம் . எல்லா மாண 
வங்களும் ஹாஸ்டல் 
லேதான் தங்கணும் . 
ஹாஸ்டல் மெஸ்லே 
தான் சாப்பிடணும் . 
நீங்க மொதல்வரெப் 
பாருங்க 

அவரு 
எல்லாத்தெயும் சொ 
ல்லுவாரு . அதுதான் 

அவரோடெ அறெ . 
பல்தேவராஜ் : சரிங்க .... ரொம்ப 

நன்றி . 


They have to remain in the class 
room for about five and a half hours ... 
( We ) will give a lot of homework . 
( You ) must write all of them . Next 
day ( you ) must bring ( them ) to the 
classroom . Another important matter 
is that all the students must stay in 
the hostel ( and ) eat in the hostel 
mess . You go and meet the Principal . 
He will tell you about everything . 
That is his rocm . 


A ! right sir ... Thank ( you ) very much . 


DRILLS 


a . Variation drill 
15. 55. 155. நான் தமிழ் படிக்கணும் . 

நான் யாரெப் பார்க்கணும் ? 
நீங்க மொதல்வரெச் சந்திக்கணும் . 
நான் வகுப்புக்கு வரணுமா ? 


460 / An Intensive Course in Tamil 


15. 55. 156. அப்படீன்னாத்தான் ஒரு புது மொழியெ நல்லா 

வாசிக்க முடியும் . 
அப்படீன்னாத்தான் ஒரு புதுமொழியெ நல்லா 

எழுத முடியும் . 
b . Build up drill 


( i ) நான் தமிழ் படிக்கணும் . 

படிக்கணும் 
தமிழ் 
நான் 


நான் தமிழ் படிக்கணும் . 
படிக்கணும் 
தமிழ் படிக்கணும் 
நான் தமிழ் படிக்கணும் . 


நீங்க மொதல்வரெச் சந்திக்கணும் . 


( ii ) நீங்க மொதல்வரெச் 

சந்திக்கணும் . 
சந்திக்கணும் 
மொதல்வரெ 
நீங்க 


சந்திக்கணும் 
மொதல்வரெச் சந்திக்கணும் 
நீங்க மொதல்வரெச் சந்திக்கணும் . 


( iii ) நான் யாரெப் பார்க்கணும் ? 

யாரெப் பார்க்கணும் ? 
நான் 


நான் யாரெப் பார்க்கணும் ? 
யாரெப் பார்க்கணும் ? 
நான் யாரெப் பார்க்கணும் ? 


( iv ) நான் வகுப்புக்கு வரணுமா ? 

வரணுமா ? 
வகுப்புக்கு 
நான் 


நான் வகுப்புக்கு வரணுமா ? 
வரணுமா ? 
வகுப்புக்கு வரணுமா ? 
நான் வகுப்புக்கு வரணுமா ? 


c . Expansion drill 


( i ) நீங்க சந்திக்கணும் . 

மொதல்வரெச் சந்திக்கணும் 
மொதலாவது சந்திக்கணும் 


நிங்க சந்திக்கணும் . 
நீங்க மொதல்வரெச் சந்திக்கணும் . 
நீங்க மொதலாவது மொதல்வரெச் 
சந்திக்கணும் . 


( ii ) நீங்க தங்கணும் . 

ஹாஸ்டல்லே தங்கணும் 


நீங்க தங்கணும் . 
நீங்க ஹாஸ்டல்லே தங்கணும் . 


(iii ) நீங்க கொண்டு வரணும் . 

வகுப்புக்குக் கொண்டு 
வரணும் 
மறுநாளு கொண்டு வரணும் 


நீங்க கொண்டு வரணும் . 
நீங்க வகுப்புக்குக் கொண்டு 
வரணும் . 
நீங்க மறுநாளு வகுப்புக்குக் 
கொண்டு வரணும் . 
நீங்க வீட்டுப்பாடத்தெ மறுநாளு 
வகுப்புக்குக் கொண்டு வரணும் . 


வீட்டுப்பாடத்தெக் கொண்டு 
வரணும் 


( iv ) நீங்க சாப்பிடணும் . 

ஹாஸ்டல் மெஸ்லே சாப்பி 
டணும் 


நீங்க சாப்பிடணும் . 
நீங்க ஹாஸ்டல் மெஸ்லே சாப்பி 
டணும் . 


Lesson 55 / 461 


d . Question - Answer drill 
( i ) Q : நான் தமிழ் படிக்கணும் ... அட்மிஷனுக்காக யாரெப் 

பார்க்கணும் ? 
A : மொதலாவது மொதல்வரெச் சந்திக்கணும் . 
(ii) Q : அவரோடெ அறெ தெரியுமா ? 

A : தெரியாதுங்க . 


( iii ) Q : எனக்கு அட்மிஷன் லகுவாக் கெடெக்குங்களா ? 
A : அட்மிஷன் கெடெக்கும் . ஆனா , நீங்க கடினமா 

உழெக்கணும் . 
( iv ) Q : எத்தனெ மணி நேரம் மாணவங்க வகுப்புலே 

இருக்கணும் ? 
A : சுமார் அஞ்சரெ மணி நேரம் இருக்கணும் . 


e . Substitution drill 


நான் பார்க்கணும் . 


( i ) நான் பார்க்கணும் . 

Substitute and change the 
verb accordingly . 
சந்தி 
உழே 
வாசி 
இரு 
கொடு 


நான் சந்திக்கணும் . 
நான் உழெக்கணும் . 
நான் வாசிக்கணும் . 
நான் இருக்கணும் . 
நான் கொடுக்கணும் . 


நீங்க தங்கணும் . 


( ii ) நீங்க தங்கணும் . 

Substitute and change the 
verb accordingly . 
கொண்டுவா 


வா 


சாப்பிடு 


நீங்க கொண்டுவரணும் . 
நீங்க வரணும் . 
நீங்க சாப்பிடணும் . 
நீங்க சொல்லணும் . 
நீங்க எழுதணும் . 


சொல்லு 
எழுது 


நீங்க வாசிக்க முடியும் . 


( iii ) நீங்க வாசிக்கமுடியும் . 

Substitute and change the 
verb accordingly . 
சந்தி 
உழெ 


பாரு 


நீங்க சந்திக்க முடியும் . 
நீங்க உழெக்க முடியும் . 
நீங்க பார்க்க முடியும் . 
நீங்க இருக்க முடியும் . 
நீங்க கொடுக்க முடியும் . 


கொடு 


462 / An Intensive Course in Tamil 


நீங்க எழுத முடியும் . 


( iv ) நீங்க எழுத முடியும் . 

Substitute and change the 
verb accordingly . 
தங்கு 
கொண்டுவா 


வா 


நீங்க தங்கமுடியும் . 
நீங்க கொண்டுவரமுடியும் . 
நீங்க வரமுடியும் . 
நீங்க சாப்பிடமுடியும் . 
நீங்க சொல்லமுடியும் . 


சாப்பிடு 
சொல்லு 


நான் மொதல்வரெச் சந்திக்கணும் . 


( v ) நான் மொதல்வரெச் சந்திக் 

கணும் . 
Substitute and change the 
noun accordingly . 
பேராசிரியரு 
ஆசிரியரு 
ஆசிரியெ 


நான் பேராசிரியரெச் சந்திக்கணும் . 
நான் ஆசிரியரெச் சந்திக்கணும் . 
நான் ஆசிரியெயெச் சந்திக்கணும் . 
நான் மாணவரெச் சந்திக்கணும் . 
நான் மாணவியெச் சந்திக்கணும் . 


மாணவரு 


மாணவி 


f. Transformation drill 


நான் யாரெப் பார்க்கணும் ? 


நான் யாரெப் பார்க்கணும் ? 


( i ) நீங்க மொதல்வரெப் பார்க்க 

ணும் . 
நீங்க பேராசிரியரெப் பார்க் 
கணும் . 
நீங்க ஆசிரியரெச் சந்திக் 
கணும் . 
நீங்க மாணவரெச் சந்திக் 
கணும் . 


நான் யாரெச் சந்திக்கணும் ? 


நான் யாரெச் சந்திக்கணும் ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 
Model : நீங்க ......... 

+ எச் சந்திக்கணும் . ( principal ) 
நீங்க மொதல்வரெச் சந்திக்கணும் . 
( i ) எனக்கு ... + ஆக் கெடெக்குங்களா ? ( easiness ) 
( ii ) நீங்க ....... உழெக்கணும் . ( hard ) 
( iii ) நீங்க கடினமா . 

..க்கணும் . ( work ) 
(iv ) இன்னொரு முக்கியமான ................ ( matter )) 
( v ) 

..முக்கியமான விஷயம் . ( another ) 
( vi ) இன்னொரு ................. 

விஷயம் . ( important ) 
( vii ) .............வகுப்புக்குக் கொண்டு வரணும் . ( next day ) 


..... 


Lesson 55 / 463 


h . Include the infinitive form of the verb given in parentheses against each 
of the sentences as shown in the example . 
Example : நான் தமிழ் ................ ணும் ? ( படி ) 

நான் தமிழ் படிக்கணும் . 
( i ) நான் யாரெப் ...... ..ணும் ? ( பாரு ) 
( ii ) நான் மொதல்வரெச் . ..... ணும் . ( சந்தி ) 
( iii ) நீங்க கடினமா ... ணும் . ( உழெ ) 
( iv ) மாணவங்க வகுப்புலே 

ணும் . ( எழுது ) 
( v ) அதெயெல்லாம் .. ணும் . ( எழுது ) 
( vi ) மெஸ்லே.......... ணும் . ( சாப்பிடு ) 


i . Write the word represented by the formula . 


Example : படிக்க 

படி + Infinitive 
{ i ) தங்கு + Infinitive : 
( ii ) சொல்லு + Infinitive : ........ 
( iii ) சாப்பிடு + Infinitive : 
( iv ) கொண்டுவா + Infinitive : 
( v ) எழுது + Infinitive : 
( vi ) இரு + Infinitive : 
( vii ) 26160 + Infinitive : 
( viii ) சந்தி + Infinitive : 
( ix ) பாரு + Infinitive : 


.. 


j . Fill in the blanks using the appropriate obligative verbal forms of the verb 
given in paren heses . 

( i ) நான் தமிழ் .......... ( படி ) 
( ii ) நான் யாரெப் 

( பாரு ) 
( iii ) மொதலாவது மொதல்வரெச் ............. ( சந்தி ) 
( iv ) அஞ்சரெ மணி நேரம் ....... ( இரு ) 
(( v ) அதெயெல்லாம் ............. ( எழுது ) 


k . Change the given nouns into the objective and add at the left to the verb 

in the sentences given below . 


( i ) மொதல்வரு : நீங்க சந்திக்கணும் . 
( ii ) யாரு : நான் பார்க்கணும் . 
( iii ) புதுமொழி : நீங்க எழுத முடியும் . 
( iv ) எல்லாம் : அவரு சொல்லுவாரு . 


1. Change these sentences to the future .. 


( i ) அவரு எல்லாத்தெயும் சொல்லுறாரு . 
( ii ) நெறெய வீட்டுப்பாடம் கொடுக்குறோம் . 


464 / An Intensive Course in Tamil 


( iii ) மாணவங்க நெறெய வீட்டுப்பாடம் எழுதுறாங்க . 
( iv ) சுமார் அஞ்சரெ மணி நேரம் வகுப்புலே இருக்குறாங்க . 


m . Frame questions for the answers given below following the model . 

Model : நீங்க மொதல்வரெப் பார்க்கணும் . 

நான் யாரெப் பார்க்கணும் ? 
( i ) நீங்க பேராசிரியரெப் பார்க்கணும் . 
( ii ) நீங்க ஆசிரியரெச் சந்திக்கணும் . 
( iii ) நீங்க மாணவரெச் சந்திக்கணும் . 


Make up ten sentences in the pattern . 

Subject + Obligative verb . 
Model : நான் + படிக்கணும் . 


0. Answer these questions . 


( i ) நீங்க எங்கேயிருந்து வறீங்க ? 
( ii ) உங்களுக்குத் தமிழ் டிப்ளமோ படிக்கணுமா ? 
( iii ) நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்டுலே மொதலாவது யாரெச் 

சந்திச்சீங்க ? 
( iv ) உங்களுக்கு உங்க ஆசிரியரோடெ வீடு தெரியுமா ? 
( v ) நீங்க கடினமா உழெக்குறீங்களா ? 
( vi ) நீங்க எத்தனெ மணி நேரம் வகுப்புலே இருக்கணும் ? 
( vii ) நீங்க தினந்தோறும் வீட்டுப்பாடம் எழுதணுமா ? 
( viii ) நீங்க ஹாஸ்டல்லேதான் தங்கணுமா ? 


VOCABULARY 


மொதல்வரு 


அட்மிஷன் 
லகுவா 
உழே 
இன்னொரு 
விஷயம் 


admission 
easily 
work ( hard ) 
another 
matter 


principal 
கடினமா 

hard 
அப்படீன்னாத்தான் then only 
முக்கியமான imp ( rtant 
தங்கு 

stay 


GRAMMAR 


15.55.155 . The defective verbs like வேணும் வேண்டாம் , பிடிக்கும் 
பிடிக்காது , தெரியும் தெரியாது etc. , can be added to the infinitive form of 
another verb as auxiliary verbs . This unit in six lessons deals with the various 
uses of this kind of verbal composition in detail . 
-ணும் is a truncated form of the verb வேணும் . It is added to the infinitive 
to denote obligation or strong wish or command . These verbs are at times 
called obligative verbs . Example : 


Lesson 55 / 465 


15. 55. 155. நான் தமிழ்ப் படிக்கணும் . 

நான் வகுப்புக்கு வரணுமா ? 
நான் யாரெப் பார்க்கணும் ? 


It is important to note that the basic difference between the defective verb 
வேணும் and the auxiliary verb - ணும் is that the subject is always dative in 
the former (Refer 3.19.70 ) and nominative in the latter . 
15.55.156 . அப்படீன்னாத்தான் means if it is so . See the use of this form 
in the following examples . 
15. 55. 156. அப்படீன்னாத்தான் ஒரு புதுமொழியெ நல்லா 

வாசிக்க முடியும் . 
அப்படீன்னாத்தான் ஒரு புதுமொழியெ நல்லா 
எழுத முடியும் . 


Sandhi 27. Honorific marker -ங்க is realised as -ங்கள் when a particle 
beginning with vowel is added to it . Example : 


S 


கெடெக்குங்க + ஆ – கெடெக்குங்களா 


are always doubled after 


Sandhi 28. The consonants க் , ச் , த் and ப் 
அப்படீன்னா. Example : 


அப்படீன்னா + தான் - > அப்படீன்னாத்தான் 


கெடெக்கும் + ங்க - கெடெக்குங்க ( Refer S.2 in 1.1 ) 
மாணவன் + ங்க - > மாணவங்க ( Refer S.5 in 1.3 ) 
யாரெ + பார்க்கணும் யாரெப் பார்க்கணும் 
மொதல்வரெ + சந்திக்கணும் – மொதல்வரெச் சந்திக்கணும் 

( Refer S.20 in 2.17 ) 


UNIT 15 


LESSON 56 


INVITING A FRIEND 


DIALOGUE 


Suresh ! you must come to our house 
for lunch . Can you come tomorrow ? 


மூர்த்தி : சுரேஷ் ! நீங்க எங்க 
வீட்டுக்குச் 

சாப்பிட 
வரணும் . நாளெக்கு 
உங்களுக்கு வரமுடி 


யுமா ? 


சுரேஷ் : என்ன விசேஷங்க ? 


What is special , ( about tomorrow ) 
sir ? 
Tomorrow is Kala s birth day . So , 
( you ) please come and have a lunch 


மூர்த்தி : நாளெ கலாவோடெ 

பெறந்த நாளு . அதனாலே 
நாளெக்கு மத்தியானம் 
சாப்பிட வாங்க . 


tomorrow noon . 


Lesson 56 / 467 


Pardon ( me ) , sir .... (you see ) I cannot 
come tomorrow . ( I ) have Professor s 
class . I should attend ( it ) certainly . 


சுரேஷ் : மன்னிக்கணுங்க .... 

நாளெக்கு எனக்கு வர 
முடியாதுங்களே ! பேரா 
சிரியரோடெ வகுப்பு 
இருக்குது . நான் கண்டி 
ப்பாப் போகணும் . 


மூர்த்தி : சரி , மத்தியானம் வர 

வேண்டாம் . காலெயிலே 
வரமுடியுமா ? 


noon . 


Alright , ( you ) need not come in the 
Can ( you ) come 

come in the 
morning ? 


சுரேஷ் : காலேயிலே வகுப்புக் 

கெடெயாது . அதனாலெ 
கல்லூரிக்கே 

போக 
வேண்டாம் . 
காலெயிலே எத்தனெ 
மணிக்கு வரணும் ? 


( Yes ) , ( I ) can come in the morning 
because there is no class in the 
morning . So I need not go even to 
college . At what time in the morning 
should I come ( to your house ) ? 


நான் 


மூர்த்தி : உங்களுக்குக் காலெயிலே 

ஏழு மணிக்கு வரக் 
கஷ்டமா இருக்குமா ? 


to 


Will there be any diffculty for you 

at seven o clock in the 
morning ? 


come 


Yes , sir . There is no bus at seven 
o clock . So it will be difficult for me 


to come . 


சுரேஷ் : ஆமாங்க .. ஏழுமணிக்குப் 

பஸ் கெடெயாது . அத 
னாலெ எனக்கு 

வரக் 
கஷ்டமா இருக்கும் . 
மூர்த்தி : எட்டு மணிக்குச் சௌக - 

ரியமா இருக்குமா ? 


Will it be convenient at eight 
o clock ? 


சுரேஷ் : எட்டுமணிக்குச் சௌக 

ரியமா இருக்குங்க .... 
அப்பவே வறேன் . 


It will be convenient at eight 
o clock ..... ( I ) will come at that time . 


Shall I 


மூர்த்தி : ரொம்ப நன்றி . நான் 

வரட்டுமா ? 


Thank ( you ) very much . 
take leave of you ? 


சுரேஷ் : வாங்க . 


Please do . 


DRILLS 


2. Variation drill 


15.56.157 . நான் கல்லூரிக்குப் போக வேண்டாம் . 

நீங்க மத்தியானம் வரவேண்டாம் . 


468 / An Intensive Course in Tamil 


15.56 . 158. உங்களுக்கு நாளெக்கு வரமுடியுமா ? 

எனக்கு நாளெக்கு வரமுடியாது , 
எனக்குக் காலெயிலே வரமுடியும் . 


15.56.159 . உங்களுக்கு ஏழுமணிக்கு வரக் கஷ்டமா 

இருக்குமா ? 
எனக்கு ஏழுமணிக்கு வரக் கஷ்டமா இருக்கும் . 


15. 56. 160. அதனாலெ , நீங்க மத்தியானம் சாப்பிட வாங்க . 

அதனாலெ , எனக்கு வரக் கஷ்டமா இருக்கும் . 


b . Build up drill 


எனக்குக் கலெயிலே வரமுடியும் . 


( i ) எனக்குக் காலெயிலே வர 
முடியும் . 
முடியும் 
வர 
காலெயிலே 
எனக்கு 


முடியும் 
வரமுடியும் 
காலெயிலே வரமுடியும் 
எனக்குக் காலெயிலே வரமுடியும் . 


( ii ) உங்களுக்கு நாளெக்கு வர 

முடியுமா ? 
முடியுமா ? 
வர 
நாளெக்கு 
உங்களுக்கு 


உங்களுக்கு நாளெக்கு 
வரமுடியுமா ? 
முடியுமா ? 
வரமுடியுமா 

? 
நாளெக்கு வரமுடியுமா ? 
உங்களுக்கு நாளெக்கு 
வர முடியுமா ? 


எனக்கு நாளெக்கு வரமுடியாது . 


( iii ) எனக்கு நாளெக்கு வர 

முடியாது . 


முடியாது 
வர 
நாளெக்கு 
எனக்கு 


முடியாது 
வரமுடியாது 
நாளெக்கு வரமுடியாது 
எனக்கு நாளெக்கு வரமுடியாது . 


நீங்க மத்தியானம் வரவேண்டாம் . 


( iv ) நீங்க மத்தியானம் வர 

வேண்டாம் . 
வேண்டாம் 


வர 
மத்தியானம் 
நீங்க 


வேண்டாம் 
வரவேண்டாம் 
மத்தியானம் வரவேண்டாம் 
நீங்க மத்தியானம் வரவேண்டாம் . 


( v ) உங்களுக்கு ஏழுமணிக்கு 

வரக் கஷ்டமா இருக்குமா ? 
கஷ்டமா இருக்குமா ? 


உங்களுக்கு ஏழுமணிக்கு வரக் 
கஷ்டமா இருக்குமா ? 
கஷ்டமா இருக்குமா ? 
வரக் கஷ்டமா இருக்குமா ? 


வர 


Lesson 56 / 469 


ஏழுமணிக்கு 


ஏழுமணிக்கு வரக் கஷ்டமா 
இருக்குமா ? 
உங்களுக்கு ஏழுமணிக்கு வரக் 
கஷ்டமா இருக்குமா ? 


உங்களுக்கு 


c . Expansion drill 


( i ) உங்களுக்கு முடியுமா ? 

வரமுடியுமா ? 
மத்தியானம் முடியுமா ? 


உங்களுக்கு முடியுமா ? 
உங்களுக்கு வரமுடியுமா ? 
உங்களுக்கு மத்தியானம் வர 
முடியுமா ? 
உங்களுக்கு நாளெக்கு மத்தி 
யானம் வரமுடியுமா ? 


நாளெக்கு முடியுமா ? 


உங்களுக்குக் கஷ்டமா இருக்குமா ? 


( ii ) உங்களுக்குக் கஷ்டமா 

இருக்குமா ? 
வரக் கஷ்டமா இருக்குமா ? 


ஏழுமணிக்குக் கஷ்டமா 
இருக்குமா ? 
காலெயிலே கஷ்டமா இருக் 


உங்களுக்கு வரக் கஷ்டமா இருக் 
குமா ? 
உங்களுக்கு ஏழுமணிக்கு வரக் 
கஷ்டமா இருக்குமா ? 
உங்களுக்குக் காலெயிலே ஏழுமணி 
க்கு வரக் கஷ்டமா இருக்குமா ? 


குமா ? 


( iii ) நான் போக வேண்டாம் . 
கல்லூரிக்கே போக 
வேண்டாம் 
காலெயிலே போக 
வேண்டாம் 


நான் போக வேண்டாம் . 
நான் கல்லூரிக்கே போக 
வேண்டாம் . 
நான் காலெயிலே கல்லூரிக்கே 
போக வேண்டாம் . 


d . Question - Answer drill 


A : 


( i ) Q : என்ன விசேஷங்க ? 

A : கலாவோடெ பெறந்த நாளு. 
( ii ) Q : காலெயிலே வரமுடியுமா ? 

காலெயிலே வரமுடியும் . 
( iii ) Q : உங்களுக்குக் காலெயிலே ஏழுமணிக்கு வரக்கஷ்டமா 

இருக்குமா ? 
A : ஆமாங்க . 
( iv ) Q : எட்டுமணிக்குச் சௌகரியமா இருக்குமா ? 

A : எட்டு மணிக்குச் சௌகரியமா இருக்குங்க . 


470 / An Intensive Course in Tamil 


e . Substitution drill 


நீங்க சாப்பிட வரணும் . 


( i ) நீங்க சாப்பிட வரணும் . 

Substitute and change the 
verb accordingly . 
பாரு 
கொடு 
சொல்லு 


நீங்க பார்க்க வரணும் . 
நீங்க கொடுக்க வரணும் . 
நீங்க சொல்ல வரணும் . 


உங்களுக்கு வரக் கஷ்டமா 
இருக்குமா ? 


( ii ) உங்களுக்கு வரக் கஷ்டமா 

இருக்குமா ? 
Substitute and change the 
verb accordingly . 
தங்கு 


உழெ 


போ 


உங்களுக்குத் தங்கக் கஷ்டமா 
இருக்குமா ? 
உங்களுக்கு உழெக்கக் கஷ்டமா 
இருக்குமா ? 
உங்களுக்குப் போகக் கஷ்டமா 
இருக்குமா ? 
உங்களுக்கு வாசிக்கக் கஷ்டமா 
இருக்குமா ? 
உங்களுக்கு எழுதக் கஷ்டமா 
இருக்குமா ? 


வாசி 


எழுத 


நீங்க வரணும் . 


( iii ) நீங்க வரணும் . 

Substitute and change the 
verb accordingly .. 
போ 


நீங்க போகணும் . 
நீங்க மன்னிக்கணும் . 


மன்னி 


f . Transformation drill 


( i ) எனக்கு வரமுடியும் . 
எனக்குப் போக முடியும் . 
எனக்குச் சாப்பிட முடியும் . 


உங்களுக்கு வரமுடியுமா 

? 
உங்களுக்குப் போக முடியுமா ? 
உங்களுக்குச் சாப்பிட முடியுமா ? 


( ii ) எனக்கு வரமுடியும் . 

எனக்குப் போக முடியும் . 
எனக்குச் சாப்பிட முடியும் . 


எனக்கு வரமுடியாது . 
எனக்குப் போக முடியாது . 
எனக்குச் சாப்பிட முடியாது . 


( iii ) நீங்க வரணும் . 

நீங்க போகணும் . 
நீங்க சாப்பிடணும் . 


நீங்க வரவேண்டாம் . 
நீங்க போக வேண்டாம் . 
நீங்க சாப்பிட வேண்டாம் . 


Lesson 56 / 471 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below .. 

Model : நாளெக்குக் கலாவோடெ .............. ( birth day ) 

நாளெக்குக் கலாவோடெ பெறந்தநாளு. 
( i ) நீங்க .... 

--க்கணுங்க . ( excuse ) 
( ii ) நான் ..... 

போகணும் . ( definitely ) 
( iii ) எட்டுமணிக்கு .. இருக்குமா ? ( convenient ) 
h . Include the infinitive form of the verb given in parentheses against each 

of the sentences as shown in the example , 


Example : நாளெக்கு முடியுமா ? ( வா ) 

நாளெக்கு வர முடியுமா ? 
( i ) நீங்க மத்தியானம் வாங்க . ( சாப்பிடு ) 
( ii ) நீங்க .க்கணும் . ( மன்னி ) 
( iii ) நான் எத்தனெ மணிக்கு ... --ணும் . ( வா ) 
( iv ) கல்லூரிக்கு வேண்டாம் . ( போ ) 


i . Write the word represented by the formula . 


சாப்பிடு + Infinitive 


Example : சாப்பிட 
( i ) வா + Infinitive : 
( ii ) போ + Infinitive : 
( iii ) தா + Infinitive : 


j . Fill in the blanks using the appropriate obligative verbal forms of the verb 

given in parentheses. 


( i ) நீங்க ................. ( மன்னி ) 
( ii ) நான் கண்டிப்பாப் .......... ( போ ) 
( iii ) நீங்க சாப்பிட ...... 

( வா ) 


k . Change these sentences to the negative . 


( i ) எனக்குப் போக முடியும் . 
( ii ) எனக்கு வரமுடியும் . 
( iii ) நீங்க போகணும் . 
( iv ) நீங்க சாப்பிடணும் . 


and add at the left to the verb 


1. Change the given nouns into the dative 

in the sentences given below , 


( i ) வீடு : நீங்க சாப்பிட வரணும் . 
( ii ) வகுப்பு : நான் போகணும் . 
( iii ) கல்லூரி : நான் போக வேண்டாம் . 
( iv ) ஏழுமணி : பஸ் கெடையாது . 


472 / An Intensive Course in Tamil 


m . Frame questions for the answers given below following the model . 


Model : எனக்கு வரமுடியும் . 

உங்களுக்கு வரமுடியுமா ? 
( i ) எனக்குப் போக முடியும் . 
( ii ) எனக்குச் சாப்பிட முடியும் . 


Make up ten sentences in the pattern . 


Subj. ( Dat ) + Inf. + 

முடியும் | 

| முடியாது ) 
Model : எனக்கு + வர + முடியும் . 


0 . 


Answer these questions . 


( i ) நாளெக்கு எங்க வீட்டுக்கு வரமுடியுமா ? 
( ii ) உங்க மகளோடெ பெறந்தநாளு எப்ப ? 
( iii ) நீங்க தமிழ் வகுப்புக்குக் கண்டிப்பாப் போகணுமா ? 
( iv ) இண்ணெக்கு நீங்க இன்ஸ்டிடியூட்டுக்குப் போக 

வேண்டாமா ? 
( v ) உங்களுக்குக் காலெயிலே அஞ்சுமணிக்கு எழுந்திருக்கக் 

கஷ்டமா இருக்குமா ? 
( vi ) ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சிட்டியிலேயிருந்து 

கங்கோத்ரிக்குப் பஸ் கெடெக்குமா ? 
( vii ) ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சிட்டியிலேயிருந்து பஸ் 

கெடெயாது , இல்லே ? 
( viii ) உங்களுக்கு ஹாஸ்டல் சௌகரியமா இருக்குதா ? 


VOCABULARY 


பெறந்தநாளு 
மன்னி 
கண்டிப்பா 


birthday 
pardon , excuse 
certainly 


அதனாலெ so / therefore 
முடியாது 

cannot 
சௌகரியமா conveniently 


GRAMMAR 


15.56.157 . We mentioned in the previous lesson that the verb வேணும் 
has a truncated form - ணும் . However , its corresponding negative is identi 
cal in form with the negative defective verb வேண்டாம் . Example : 


15. 56. 157. நான் கல்லூரிக்குப் போக வேண்டாம் . 

நீங்க மத்தியானம் வரவேண்டாம் . 


15.56.158 . முடியும் முடியாது is also used as an auxiliary verb and added to 
the infinitive as follows. 


Lesson 56 | 473 


15.56.158 . உங்களுக்கு நாளெக்கு வரமுடியுமா ? 

எனக்கு நாளெக்கு வரமுடியாது . 
எனக்குக் காலெயிலே வரமுடியும் . 


In these sentences , rarely the nominative can also have the position of subject. 
Example : 
15.56.158 . நான் காலெயிலே வரமுடியும் . 

நான் நாளெக்கு வரமுடியாது . 


15.56.159 . Like முடியும் முடியாது , கஷ்டமா இருக்கும் கஷ்டமா 
இருக்காது is also added to the infinitive of another verb and it has dative 
as its subject . Example : 


15. 56. 159 . 


உங்களுக்கு ஏழுமணிக்கு வரக் கஷ்டமா 
இருக்குமா ? 
எனக்கு ஏழுமணிக்கு வரக் கஷ்டமா இருக்கும் . 


15.56.160 . அதனாலெ is a sentence conjunction which means so / therefore . 
Example : 


15. 56. 160. அதனாலெ , நீங்க மத்தியானம் சாப்பிட வாங்க . 

அதனாலெ , எனக்கு வரக் கஷ்டமா இருக்கும் . 


Saindhi 29. The consonants க் , ச் , த் and i are always doubled after the 
infinitives. Example : 


வர + கஷ்டம் - வரக்கஷ்டம் 


விசேஷம் + ங்க விசேஷங்க 
மன்னிக்கணும் + ங்க - மன்னிக்கணுங்க ( Refer S. 1 in 1.1 ) 
வரமுடியாதுங்க + ஏ + வரமுடியாதுங்களே ( Refer S.27 in 15.55 ) 
கண்டிப்பா + போகணும் - கண்டிப்பாப் போகணும் ( Refer S.21 in 3.20) 


UNIT 15 


LESSON 57 


BORROWING MONEY FROM A FRIEND 


DIALOGUE 


Suresh , I need a loan of ten rupees 
urgently . Can you give me ? 


நரசய்யா : சுரேஷ் , அவசரமா 

பத்து ரூபாய் கடன் 
வேணும் .உங்களாலெ 
கொடுக்க முடியுமா ? 


சுரேஷ் : மன்னிக்கணும் நரசய்யா , 

என்னாலே பத்து ரூபாய் 
கொடுக்க முடியாது . 
எட்டு ரூபாய் போ - 


Pardon me , Mr. Narasaiah .... I cannot 
give ( you ) ten rupees . Will eight 


rupees do ? 


துமா ? 


Lesson 57 / 475 


நரசய்யா : சரிங்க , 

கொடுங்க .... 
எனக்குக் கடன் வாங்கப் 
பிடிக்காது . இண்ணெக்கு 
வேறே வழி இல்லெ .... 
நாளெக்கு எங்க 
அண்ணா ஊருலேயி - 
ருந்து வறாரு . அடுத்த 
வாரம் திருப்பிக் கொடுக் 
குறேன் . 


Alright . Please give ( it ) ... I do not 
like borrowing ( money from others ) . 
( There is ) no other way today ... My 
elder brother is coming from ( his ) 
place tomorrow . I will return ( it ) 
next week . 


சுரேஷ்: அடுத்த வாரமா .... எனக்கு 

ஞாயிற்றுக்கெழமெ 
இந்தப் பணம் வேணுமே . 

உங்களாலெ தயவு 
செய்து அண்ணெக்குக் 
கொடுக்க முடியுமா ? 


Oh ! next week .... ? (you see ) I need 
this money on Sunday . Could you 
please return this money 
day ? 


on that 


நரசய்யா : ஞாயிற்றுக்கெழமெ 

கொடுக்கக் கொஞ்சம் 
கஷ்டமா இருக்கும் ... 
திங்கக்கெழமெ கொடுக் 
கட்டுமா ? 


I will have some difficulty to return 
it on Sunday , Shall ( 1 ) give ( it ) on 
Monday ? 


சுரேஷ் : சரி , கொடுங்க .... இண் 

ணெக்கு மாலெயிலே 
சினிமாவுக்கு வறீங்களா ? 


Alright , ( you ) please give it ( on 
Monday ) .... Are you coming for the 
movie this evening ? 


No sir . I do not like to go to cinema . 
( I ) like seeing dramas . Shall ( we ) 
go for a drama ? 


நரசய்யா : இல்லெ . எனக்குச் சினி 

மாவுக்குப் போகப் 
பிடிக்காது 

நாடகம் 
பார்க்கப் பிடிக்கும் . ஒரு 
நாடகத்துக்குப் போக 
லாமா ? 


Alright , I like dramas also ..... Then , 
shall we meet at Star theatre ? 


சுரேஷ் : எனக்கு நாடகமும் பிடிக் 

கும் .... அப்ப , மாலெ 
யிலே ஸ்டார் தியேட் 
டர்லே சந்திப்போமா ? 


நரசய்யா : சரி . நான் வறேன் , 

சுரேஷ் . 


Alright . I take leave of you , Mr. 
Suresh . 


சுரேஷ் : வாங்க . 


Please do . 


476 / An Intensive Course in Tamil 


DRILLS 


aa . Variation drill 


15. 57. 161 . 


உங்களாலெ பத்து ரூபாய் கொடுக்க முடியுமா ? 
என்னாலெ பத்து ரூபாய் கொடுக்க முடியாது . 


15. 57. 162. எனக்கு நாடகம் பார்க்கப் பிடிக்கும் . 

எனக்குச் சினிமா பார்க்கப் பிடிக்கும் . 
எனக்குக் கடன் வாங்கப் பிடிக்காது . 


b . Build up drill 


உங்களாலெ பத்துரூபாய் 
கொடுக்க முடியுமா 

? 


முடியுமா ? 


( i ) உங்களாலெ பத்து ரூபாய் 
கொடுக்க முடியுமா ? 
முடியுமா ? 
கொடுக்க 
ரூபாய் 
பத்து 
உங்களாலெ 


கொடுக்க முடியுமா ? 
ரூபாய் கொடுக்க முடியுமா ? 
பத்து ரூபாய் கொடுக்க முடியுமா ? 
உங்களாலெ பத்து ரூபாய் 
கொடுக்க முடியுமா ? 


( ii ) எனக்கு நாடகம் பார்க்கப் 

பிடிக்கும் . 
பிடிக்கும் 
பார்க்க 


எனக்கு நாடகம் பார்க்கப் 
பிடிக்கும் . 
பிடிக்கும் 
பார்க்கப் பிடிக்கும் 
நாடகம் பார்க்கப் பிடிக்கும் 
எனக்கு நாடகம் பார்க்கப் 
பிடிக்கும் . 


நாடகம் 


எனக்கு 


( iii ) எனக்குச் சினிமா பார்க்கப் 

பிடிக்காது . 
பிடிக்காது 
பார்க்க 
சினிமா 
எனக்கு 


எனக்குச் சினிமா பார்க்கப் 
பிடிக்காது . 
பிடிக்காது 
பார்க்கப் பிடிக்காது 
சினிமா பார்க்கப் பிடிக்காது 
எனக்குச் சினிமா பார்க்கப் 
பிடிக்காது . 


( iv ) எனக்குக் கடன் வாங்கப் 

பிடிக்காது . 
பிடிக்காது 


எனக்குக் கடன் வாங்கப் 
பிடிக்காது . 
பிடிக்காது 


கடன் வாங்க 


எனக்கு 


கடன் வாங்கப் பிடிக்காது 
எனக்குக் கடன் வாங்கப் 
பிடிக்காது . 


Lesson 57 / 477 


c . Expansion drill 


( i ) என்னாலெ முடியாது . 
கொடுக்க முடியாது 
பத்து ரூபாய் முடியாது 


என்னாலெ முடியாது . 
என்னாலெ கொடுக்க முடியாது . 
என்னாலெ பத்துரூபாய் கொடுக்க 
முடியாது . 


( ii ) எனக்குப் பிடிக்காது . 

போகப் பிடிக்காது 
சினிமாவுக்குப் பிடிக்காது 


எனக்குப் பிடிக்காது . 
எனக்குப் போகப் பிடிக்காது . 
எனக்கு சினிமாவுக்குப் போகப் 
பிடிக்காது . 


( iii ) எனக்குப் பிடிக்கும் . 

பார்க்கப் பிடிக்கும் 
நாடகம் பிடிக்கும் 


எனக்குப் பிடிக்கும் . 
எனக்குப் பார்க்கப் பிடிக்கும் . 
எனக்கு நாடகம் பார்க்கப் 
பிடிக்கும் . 


d . Question - Answer drill 


( i ) Q : திங்கக் கெழமெ கொடுக்கட்டுமா ? 

A : சரி , கொடுங்க . 


( ii ) Q : இண்ணெக்கு மாலெயிலே சினிமாவுக்கு வறீங்களா ? 

A : இல்லை , எனக்குச் சினிமாவுக்குப் போகப் பிடிக்காது . 
( iii ) Q : ஒரு நாடகத்துக்குப் போகலாமா ? 

A : சரி , எனக்கு நாடகமும் பிடிக்கும் . 
( iv ) Q : அப்ப , மாலெயிலே ஸ்டார் தியேட்டர்லே சந்திப் 

போமா ? 
A : சரி , நான் வறேன் . 


e . 


Substitution drill 


உங்களாலெ கொடுக்க முடியுமா ? 


( i ) உங்களாலெ கொடுக்க 

முடியுமா ? 
Substitute and change the 
pronoun accordingly . 
நீ 
நான் 
நாம் 
நாங்க 
அவன் 


உன்னாலெ கொடுக்க முடியுமா ? 
என்னாலெ கொடுக்க முடியுமா ? 
நம்மாலெ கொடுக்க முடியுமா ? 
எங்களாலெ கொடுக்க முடியுமா ? 
அவனாலெ கொடுக்க முடியுமா ? 
அவளாலே கொடுக்க முடியுமா ? 
அவராலெ கொடுக்க முடியுமா ? 
அவங்களாலெ கொடுக்க முடி 


அவ 


அவரு 
அவங்க 


யுமா ? 


478 / An Intensive Course in Tamil 


எனக்கு வாங்கப் பிடிக்காது . 


( ii ) எனக்கு வாங்கப் பிடிக்காது . 

Substitute and change the 
verb accordingly . 
போ 


வா 


எழுது 
கொண்டுவா 


எனக்குப் போகப் பிடிக்காது . 
எனக்கு வரப் பிடிக்காது . 
எனக்கு எழுதப் பிடிக்காது . 
எனக்குக் கொண்டுவரப் 
பிடிக்காது . 


எனக்குப் பார்க்கப் பிடிக்கும் . 


( iii ) எனக்குப் பார்க்கப் பிடிக்கும் . 

Substitute and change the 
verb accordingly . 
சந்தி 
வாசி 


எனக்குச் சந்திக்கப் பிடிக்கும் . 
எனக்கு வாசிக்கப் பிடிக்கும் . 
எனக்குப் படிக்கப் பிடிக்கும் . 


படி 


எனக்கு ஞாயிற்றுக்கெழமெ பணம் 
வேணும் . 


(iv ) எனக்கு ஞாயிற்றுக்கெழமெ 

பணம் வேணும் . 
Substitute and change the 
verb accordingly . 
திங்கக்கெழமெ 


செவ்வாக்கெழமெ 


புதன்கெழமெ 


எனக்குத் திங்கக்கெழமெ பணம் 
வேணும் . 
எனக்குச் செவ்வாக்கெழமெ 
பணம் வேணும் . 
எனக்குப் புதன்கெழமெ பணம் 
வேணும் . 
எனக்கு வியாழக்கெழமெ பணம் 
வேணும் . 
எனக்கு வெள்ளிக்கெழமெ 
பணம் வேணும் . 
எனக்குச் சனிக்கெழமெ பணம் 
வேணும் . 


வியாழக்கெழமெ 


வெள்ளிக்கெழமெ 


சனிக்கெழமெ 


f. Transformation drill 


( i ) என்னாலெ கொடுக்க முடியும் . 
என்னாலெ வாங்க முடியும் . 
என்னாலெ வர முடியும் . 
என்னாலெ சாப்பிட முடியும் . 


உங்களாலெ கொடுக்க முடியுமா ? 
உங்களாலெ வாங்க முடியுமா ? 
உங்களாலெ வர முடியுமா ? 
உங்களாலெ சாப்பிட முடியுமா ? 


( ii ) என்னாலெ சாப்பிட முடியும் . 

என்னாலெ வர முடியும் . 
என்னாலெ வாங்க முடியும் . 
என்னாலெ கொடுக்க முடியும் . 


என்னாலெ சாப்பிட முடியாது . 
என்னாலெ வர முடியாது . 
என்னாலெ வாங்க முடியாது . 
என்னாலெ கொடுக்க முடியாது . 


Lesson 57 / 479 





. 


( iii) எனக்கு நாடகம் பார்க்கப் 

பிடிக்கும் . 
எனக்குச் சினிமா பார்க்கப் 
பிடிக்கும் . 
எனக்குக் கடன் வாங்கப் 
பிடிக்கும் . 


எனக்கு நாடகம் பார்க்கப் 
பிடிக்காது . 
எனக்குச் சினிமா பார்க்கப் 
பிடிக்காது . 
எனக்குக் கடன் வாங்கப் 
பிடிக்காது . 


EXERCISES 


3. Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : எனக்கு................வேணும் . ( urgently ) 

எனக்கு அவசரமா வேணும் . 
( i ) எனக்கு ................வேணும் . ( loan ) 
( ii ) எனக்கு................ + அ பிடிக்காது . ( buy ) 
( iii ) இண்ணெக்கு வேறெ................ இல்லெ . ( way ) 
( iv ) .............- வாரம் கொடுக்குறேன் . ( next ) 
( v ) அடுத்த ................ கொடுக்குறேன் . ( week ) 
( vi ) நாளெக்கு எங்க ................ வறாரு . ( elder brother ) 
( vii ) எனக்கு...... வேணும் . (sunday ) 
( viii ) எனக்குப் ................ வேணும் . ( money ) 
( ix ) 

கொடுக்கட்டுமா ?. ( monday ) 


ha. Include the infinitive form of the verb given in parentheses against each 
of the sentences as shown in the example . 
Example : என்னாலெ முடியாது . ( கொடு ) 

என்னாலெ கொடுக்க முடியாது . 
(i ) என்னாலெ முடியாது . ( வா ) 
( ii ) எனக்குப் பிடிக்காது . ( வாங்கு ) 
( iii ) எனக்குப் பிடிக்காது . ( போ ) 
( iv ) எனக்கு நாடகம் பிடிக்கும் . ( பாரு ) 


i . Change the given nouns into the instrumental and add at the left to the 

sentences given below . 


( i ) நீங்க : கொடுக்க முடியுமா ? 
( ii ) நான் : பத்து ரூபாய் கொடுக்க முடியாது . 
( iii ) அண்ணா : வரமுடியும். 


j . Write the word represented by the formula . 


Example : போக CUI + Infinitive 
(i ) கொடு + Infinitive : 
( ii ) வாங்கு + Infinitive : .......... 


480 / An Intensive Course in Tamil 


( iii ) வா + Infinitive : 
( iv ) சந்தி + Infinitive : 


k . Change these sentences to the future. 


( i ) நான் அடுத்த வாரம் கொடுக்குறேன் . 
( ii ) நாளெக்கு அண்ணா ஊருலேயிருந்து வறாரு . 
( iii ) நீங்க சினிமாவுக்குப் போறீங்களா ? 
( iv ) நான் தியேட்டருலே சந்திக்குறேன் . 


1. Change these sentences to the negative . 


( i ) என்னாலெ கொடுக்க முடியும் . 
( ii ) என்னாலெ வாங்க முடியும் . 
( iii ) எனக்கு நாடகம் பார்க்கப் பிடிக்கும் . 
( iv ) எனக்குச் சினிமா பார்க்கப் பிடிக்கும் . 
( v ) எனக்குக் கடன் வாங்கப் பிடிக்கும் . 


m . 


Write seven sentences about the days of the week . 


Example : ஞாயிற்றுக்கெழமெ வாரத்துலே மொதலாவது 

நாளு. 


n 
. 


Answer these questions . 


( i ) அவசரமா எனக்கு இருபது ரூபாய் கடன் வேணும் . 

உங்களாலெ கொடுக்க முடியுமா ? 
( ii ) எனக்குக் கடன் வாங்கப் பிடிக்கும் . உங்களுக்கு ? 
( iii ) எனக்குக் கடன் கொடுக்கப் பிடிக்காது . உங்களுக்கு ? 
( iv ) உங்களுக்குச் சினிமாவுக்குப் போகப் பிடிக்குமா ? 
( v ) உங்களுக்கு நாடகம் பார்க்கப் பிடிக்குமா ? 
( vi ) நாளெக்கு உங்க அண்ணா ஊருலேயிருந்து வறாரா ? 


VOCABULARY 


கடன் 


loan 
வழி 

way 
ஞாயிற்றுக் 

கெழமெ sunday 
திங்கக்கெழமெ monday 


கடன்வாங்கு 
அண்ணா 
தயவு செய்து 


borrow 
elder brother 
please 


நாடகம் 


drama 


GRAMMAR 


15.57.161 . We have already noted in the lesson 11.46.140 that the verb 
முடியும் முடியாது at times has its subject in the instrumental form which 
consists of a noun and the instrumental marker -ஆலெ. There was no 
explicit indication of the occurrence of the infinitive of another verb in those 


Lesson 57 / 481 


sentences . However , its existence is inherently understood in those sentences . 
In the following sentences the infinitives that are followed by முடியும் முடி 
யாது are overtly expressed .. 


15. 57. 161 . 


உங்களாலெ பத்து ரூபாய் கொடுக்க முடியுமா ? 
என்னாலெ பத்து ரூபாய் கொடுக்க முடியாது . 


15.57.162 . Like other defective verbs , பிடிக்கும் பிடிக்காது can also be 
added to the infinitive form of another verb . But it is important to note that 
only the dative can have the position of subject in these sentences . Example : 
15.57 . 162 . எனக்கு நாடகம் பார்க்கப் பிடிக்கும் . 

எனக்குச் சினிமா பார்க்கப் பிடிக்காது . 


Sandhi : வாங்க + பிடிக்காது வாங்கப் பிடிக்காது 
கொடுக்க + கொஞ்சம் கொடுக்கக் கொஞ்சம் 

( கஷ்டமா இருக்கும் ) 
போக + பிடிக்காது போகப் பிடிக்காது 
பார்க்க + பிடிக்கும் - பார்க்கப் பிடிக்கும் ( Refer S. 29 in 15.56 ) 


UNIT 15 


LESSON 58 


EXPECTING A GUEST TO ARRIVE 


DIALOGUE 


சுரேஷ் : நரசய்யா , நேத்து உங்க 

அண்ணா ஊரு 
ருந்து வந்தாரா ? 


Natasaiah , did your elder brother 
come from ( his ) place yesterday ? 


லயீட 


நரசய்யா : வரலெ ...... ஒருவேளெ 

இண்ணெக்கு வரக் 
கூடும் . 


( He ) did not come ( yesterday ) .... 
Perhaps ( ha ) may come today , 


சுரேஷ் : அவரு மட்டுமா வறாரு 

? 


Is he coming alone ? 


நரசய்யா : தெரியல.. ஒருவேளெ 

அண்ணியும் வரலாம் . 
அவங்ககூடக் 

குழந் 
தெங்களும் வரக்கூடும் . 


( I ) do not know ... Perhaps my sister 
in - law may also come .... With her 
the children inay also come, 


Lesson 58 / 483 


You expected them yesterday evening 
itself , didn t you ? 


சுரேஷ் : நீங்க அவங்களெ 

நேத்துச் சாயங்காலமே 
எதிர்பார்த்தீங்க , 
இல்லே ? 


Yes , Mr. Suresh .... ( I ) was in the bus 
stand till ten o clock yesterday . 


பஸ் 


நரசய்யா : ஆமா 

சுரேஷ் .... 
பத்துமணிவரெ 
ஸ்டாண்டுலேதான் 
இருந்தேன் . 


சுரேஷ் : என்ன ? பத்துமணிவரெ 

பஸ் ஸ்டாண்டுலேயா 
இருந்தீங்க ? 


What ? Were you there in the bus 
stand till ten o clock ? 


Yes . They didn t turn up . ( I ) should 
go to bus stand today evening too . 


நரசய்யா : ஆமாங்க . 

அவங்க 
வரலெ . இண்ணெக்குச் 
சாயங்காலமும் 

பஸ் 
ஸ்டாண்டுக்குப் போக 
ணும் . 


சுரேஷ் : நானும் உங்க கூட வரட் 


Shall I also come with you ? 


டுமா ? 


நரசய்யா : நீங்க நாளெக்குப் 

பரீட்செக்குப் படிக்க 
வேண்டாமா ? 


Don t you have to study for the 
tomorrow s examination ? 


I do not like studying in the evening . 


சுரேஷ் : எனக்குச் சாயங்காலம் 

படிக்கப் பிடிக்காது . 
நரசய்யா : சரி , அஞ்சுமணிக்குப் 

போகலாம் . நீங்க 
ரெடியா இருங்க . 


Alright , we shall go at five o clock . 
Please be ready . 


நரசய்யா : சரி . 


Alright .) 


DRILLS 


a . Variation drill 
15.58 . 163. அண்ணா இண்ணெக்கு வரக்கூடும் . 

அண்ணிகூடக் குழந்தெங்களும் வரக்கூடும் . 
15.58 . 164. நான் பத்து மணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 

இருந்தேன் . 
நீங்க பத்துமணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 
இருந்தீங்களா ? 


. 


484 / An Intensive Course in Tamil 


b . Build up drill 


( i ) அண்ணா இண்ணெக்கு வரக் 
கூடும் . 
கூடும் 


அண்ணா இண்ணெக்கு வரக் 
கூடும் . 
கூடும் 
வரக்கூடும் 
இண்ணெக்கு வரக்கூடும் 
அண்ணா இண்ணெக்கு வரக்கூடும் . 


வர 
இண்ணெக்கு 
அண்ணா 


( ii ) அண்ணிகூடக் குழந்தெங் 

களும் வரக்கூடும் . 
கூடும் 
வர 
குழந்தெங்களும் 
அண்ணிகூட 


அண்ணிகூடக் குழந்தெங்களும் 
வரக்கூடும் . 
கூடும் 
வரக்கூடும் 
குழந்தெங்களும் வரக்கூடும் 
அண்ணிகூடக் குழந்தெங்களும் 
வரக்கூடும் . 


( iii ) நான் பத்து மணிவரே பஸ் 

ஸ்டாண்டுலே இருந்தேன் . 
இருந்தேன் 
பஸ் ஸ்டாண்டுலே 
பத்துமணிவரே 


நான் பத்துமணிவரே பஸ் ஸ்டா 
ண்டுலே இருந்தேன் . 
இருந்தேன் 
பஸ் ஸ்டாண்டுலே இருந்தேன் 
பத்துமணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 
இருந்தேன் 
நான் பத்துமணிவரை பஸ் ஸ்டா 
ண்டுலே இருந்தேன் . 


நான் 


( iv ) நீங்க பத்துமணிவரெ பஸ் 

ஸ்டாண்டுலே இருந்தீங்களா ? 
இருந்தீங்களா ? 
பஸ் ஸ்டாண்டுலே 
பத்துமணிவரை 


நீங்க பத்துமணிவரை பஸ் ஸ்டா 
ண்டுலே இருந்தீங்களா ? 
இருந்தீங்களா ? 
பஸ்ஸ்டாண்டுலே இருந்தீங்களா ? 
பத்து மணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 
இருந்தீங்களா ? 
நீங்க பத்து மணிவரெ பஸ் ஸ்டா 
ண்டுலே இருந்தீங்களா ? 


நீங்க 


c . Expansion drill 


( i ) அண்ணா வரக்கூடும் . 
இண்ணெக்கு வரக்கூடும் 
ஊருலேயிருந்து வரக்கூடும் 


அண்ணா வரக்கூடும் . 
அண்ணா இண்ணெக்கு வரக்கூடும் . 
அண்ணா ஊருலேயிருந்து 
இண்ணெக்கு வரக்கூடும் . 


Lesson 58 / 485 


(ii) குழந்தெங்களும் வரக்கூடும் 

ஒருவேளெ வரக்கூடும் 


குழந்தெங்களும் வரக்கூடும் . 
குழந்தெங்களும் ஒருவேளெ 
வரக்கூடும் . 
குழந்தெங்களும் அண்ணிகூட 
ஒருவேளெ வரக்கூடும் . 


அண்ணிகூட வரக்கூடும் 


(iii ) நான் பஸ் ஸ்டாண்டுலே 

இருந்தேன் . 
பத்துமணிவரெ இருந்தேன் . 


நான் பஸ் ஸ்டாண்டுலே 
இருந்தேன் . 
நான் பத்துமணிவரை பஸ் ஸ்டா 
ண்டுலே இருந்தேன் . 


( iv ) நீங்க படிக்க வேண்டாமா ? 

பரீட்செக்குப் படிக்க வேண் - 
டாமா ? 
நாளெக்குப் படிக்க வேண் 
டாமா ? 


நீங்க படிக்க வேண்டாமா ? 
நீங்க பரீட்செக்குப் படிக்க 
வேண்டாமா ? 
நீங்க நாளெக்குப் பரீட்செக்குப் 
படிக்க வேண்டாமா ? 


d . Question -Answer drill 

( i ) Q : நேத்து உங்க அண்ணா ஊருலேயிருந்து வந்தாரா ? 

A : வரலெ . ஒருவேளை இண்ணெக்கு வரக்கூடும் . 
( ii ) Q : அவரு மட்டுமா வறாரு ? 

A : தெரியலெ . 
( iii ) Q : நீங்க அவங்களெ நேத்துச் சாயங்காலமே எதிர்பார்த் 

தீங்க , இல்லே ? 


A : ஆமா . 
( iv ) Q : பத்துமணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே இருந்தீங்களா ? 

A : ஆமா . 


e . 


Substitution drill 


இண்ணெக்கு வரக்கூடும் . 


( i) இண்ணெக்கு வரக்கூடும் . 

Substitute and change the 
verb accordingly . 
போ 
சந்தி 
கொண்டுவா 


இண்ணெக்குப் போகக்கூடும் . 
இண்ணெக்குச் சந்திக்கக்கூடும் . 
இண்ணெக்குக் கொண்டுவரக் 
கூடும் . 
இண்ணெக்குப் பார்க்கக்கூடும் . 


பாரு 


நீங்க படிக்க வேண்டாமா ? 


( ii ) நீங்க படிக்க வேண்டாமா ? 

Substitute 
முடியுமா ? 
முடியாதா ? 


நீங்க படிக்க முடியுமா ? 
நீங்க படிக்க முடியாதா ? 


486 / An Intensive Course in Tamil 


அவங்க வரலெ . 


( iii ) அவங்க வரலெ . 

Substitute and change the 
verb accordingly . 
போ 


படி 
சந்தி 
தங்கு 
எழுது 


அவங்க போகலெ . 
அவங்க படிக்கலெ . 
அவங்க சந்திக்கலெ . 
அவங்க தங்கலெ . 
அவங்க எழுதலெ . 


நீங்க எதிர்பார்த்தீங்க . 


( iv ) நீங்க எதிர்பார்த்தீங்க . 

Substitute and conjugate the 
verb suitably . 
பாரு 
கொடு 
வறு 
எடு 
படு 


நீங்க பார்த்தீங்க . 
நீங்க கொடுத்தீங்க . 
நீங்க வறுத்தீங்க . 
நீங்க எடுத்தீங்க . 
நீங்க படுத்தீங்க . 


f. Transformation drill 


யாரு இண்ணெக்கு வரக்கூடும் ? 


யாரு இண்ணெக்கு வரக்கூடும் ? 


( i ) அண்ணா இண்ணெக்கு 
வரக்கூடும் . 
அண்ணி இண்ணெக்கு 
வரக்கூடும் . 
குழந்தெங்க இண்ணெக்கு 
வரக்கூடும் . 


யாரு இண்ணெக்கு வரக்கூடும் ? 


( iii ) அவரு மட்டும் வறாரு . 

அவங்க மட்டும் வறாங்க . 
அண்ணி மட்டும் வறாங்க . 


அவரு மட்டுமா வறாரு ? 
அவங்க மட்டுமா வறாங்க ? 
அண்ணி மட்டுமா வறாங்க ? 


EXERCISES 
g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 
Model : 

வரலாம் . ( elder brother s wife ) 

அண்ணி வரலாம் . 
( i ) நீங்க நேத்து ................ த்தீங்க. ( expect ) 
( ii ) நீங்க ..... 

+ ஆ இருங்க . ( ready ) 


h . Write the word represented by the formula . 


Example : வர 

வா + Infinitive, 
( i ) எதிர்பாரு + Infinitive : 
( ii ) இரு + Infinitive : 
( iii ) படி + Infinitive : 


Lesson 58 / 487 


i Change these sentences to the past . 


( i ) அண்ணா ஊருலேயிருந்து வறாரு . 
( ii ) அவங்களெச் சாயங்காலமே எதிர்பார்க்குறேன் . 
( iii ) சாயங்காலம் பஸ் ஸ்டாண்டுக்குப் போறேன் . 
( iv ) பத்துமணி வரெ பஸ் ஸ்டாண்டுலே இருக்குறேன் . 
( v ) நீங்க பரீட்செக்குப் படிக்குறீங்க. 


j . Frame questions for the answers given below following the models . 


Model : அண்ணா இண்ணெக்கு வரக்கூடும் . 

யாஎரு இண்ணெக்கு வரக்கூடும் ? 
( i ) குழந்தெங்க இண்ணெக்கு வரக்கூடும் . 
(ii ) அண்ணி இண்ணெக்கு வரக்கூடும் . 
Model : அண்ணா இண்ணெக்கு வரக்கூடும் . 

அண்ணா இண்ணெக்கு வரக்கூடுமா ? 
( i ) அண்ணி இண்ணெக்கு வரக்கூடும் . 
( ii) குழந்தெங்க இண்ணெக்கு வரக்கூடும் . 


k . Make up ten sentences in the pattern .. 


Subj. + Inf + கூடும் . 
Model : அண்ணி + வர + கூடும் . 


1. Answer these questions . 

. 


( i ) நேத்து உங்க மனெவி ஊருலேயிருந்து வந்தாங்களா ? 
( ii ) நேத்து ராத்திரி எத்தனெ மணிவரெ நீங்க படிச்சீங்க ? 
( iii ) இண்ணெக்குச் சாயங்காலம் நீங்க சினிமாவுக்குப் 

போறீங்களா ? 
( iv ) உங்களுக்குச் சாயங்காலம் படிக்கப் பிடிக்குமா ? 
( v ) நீங்க மாலெயிலே எத்தனெ மணிவரெ வகுப்புலே 

இருக்குறீங்க ? 


VOCABULARY 


மட்டும் 


கூடும் 
தெரி 
எதிர்பாரு 


may 
know 
expect 


அண்ணி 
வரெ 


only , alone 
elder brother s wife 
till , until 


GRAMMAR 


15.58.163 . கூடும் is an auxiliary verb which is idiomatically used in the 
sense of may ( Also refer 15.59 ) . Example : 
15.58 . 163. அண்ணா இண்ணெக்கு வரக்கூடும் . 

அண்ணிகூடக் குழந்தெங்களும் வரக்கூடும் . 


488 / An Intensive Course in Tamil 


15.58.164 . வரெ is a particle . The combination of the noun denoting time 
and this particle indicate a point of time till or from which an action is 
performed . Example : 


15.58 . 164. நான் பத்துமணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 

இருந்தேன் . 
நீங்க பத்துமணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 
இருந்தீங்களா ? 


The sentences 15.58.164 . usually preceded by another combination of a noun 
denoting time and .இலேயிருந்து . Example : 
நான் ( எட்டுமணியிலேயிருந்து ) பத்துமணிவரெ பஸ் ஸ்டாண்டுலே 
இருந்தேன் . 


I was in the bus stand ( from eight o clock ) till ten o clock : 


Sandhi : வர + கூடும் - வரக்கூடும் 

படிக்க + பிடிக்காது - படிக்கப் பிடிக்காது ( Refer S.29 in 15.56 ) 
அவங்ககூட + குழந்தெங்களும் - அவங்க கூடக் குழந்தெங்களும் 
( வரக்கூடும் . ( Refer S.23 in 5.28 ) 


UNIT 15 


LESSON 59 


DO YOU KNOW READING MARATHI WELL ? 


DIALOGUE 


Suresh , do you know reading Marathi 


well ? 


நரசய்யா : சுரேஷ் , உங்களுக்கு 

மராத்தி நல்லா வாசி - 

க்கத் தெரியுமா ? 
சுரேஷ் : வாசிக்கத் தெரியாது ; 

கொஞ்சம் பேசத் தெரி 
யும் . 


( I ) don t know reading ; I know speak 
ing ( Marathi ) a little , 


Who else knows reading Marathi 
well ? 


நரசய்யா : வேறே யாருக்கு நல்லா 

வாசிக்கத் தெரியும் ? 
சுரேஷ் : பேராசிரியருக்கு நல்லா 

வாசிக்கத் தெரியும் . 


Professor ( Sundaram ) knows reading 
( Marathi ) well ? 


Where will he be now ? 


நரசய்யா : அவரு இப்ப எங்கே 

இருப்பாரு ? 


490 / An Intensive Course in Tamil 


சுரேஸ் : கல்லூரியிலே இருப் 

பாரு ... அது என்ன ? 


( He ) will be in the college . What is 
that ? 


It is a letter from a friend of mine . 
His native place is Bombay. He 
understands only Marathi . He will 
write letters to all only in Marathi . 


நரசய்யா : இது ஒரு நண்பனோடே 

கடிதம் . இவன் சொந்த 
ஊரு பம்பாய் . மராத்தி 
மாத்திரந்தான் இவனு - 
க்குப் புரியும் . 
எல்லாருக்கும் மராத்தி 
யிலேயே 

கடிதம் 
எழுதுவான் . 
சுரேஷ் : நீங்க கல்லூரியிலே 

பேராசிரியரெப் பாருங்க . 
அவருக்கு மராத்தி எழு 
தவும் தெரியும் . அத 
னாலெ , அவரு உதவி 
யோடெ நீங்க உங்க 
நண்பருக்குப் பதிலும் 
எழுதலாம் . 


You meet Professor ( Sundaram ) in 
the college . He knows writing 
Marathi also . So , with his help you 
can also have ( your ) reply to your 
friend written in (Marathi). 


Is that so ? Can you come now with 
me to the college ? 


என் 


நரசய்யா : அப்படியா ? 

இப்ப 
உங்களாலெ 
கூடக் கல்லூரிக்கு வரக் 
கூடுமா ? 


Now ? Please pardon me .. 


I have 


some work . 


சுரேஷ் : இப்பவா ? மன்னிக் 

கணுங்க. எனக் க் 

காஞ்சம் வேலெ 
இருக்குது . 


நரசய்யா : சரி . நான் மட்டும் 

போறேன் . வரட்டுமா ? 


Alright . I will go alone . Shall ( I ) 
take leave of you ? 


சுரேஷ் : வாங்க . 


Please do . 


DRILLS 


a .. 


Variation drill 


15.59.165 . உங்களாலெ என்கூடக் கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 

அவருக்கு இண்ணெக்குக் கல்லூரிக்கு வரக்கூடும் . 


15. 59. 166. உங்களுக்கு மராத்தி வாசிக்கத் தெரியுமா ? 

எனக்கு மராத்தி வாசிக்கத் தெரியாது . 
எனக்கு மராத்தி பேசத் தெரியும் . 


Lesson 59/491 


எனக்கு மராத்தி பேசத் தெரியும் . 


b . Build up drill 
( i ) எனக்கு மராத்தி பேசத் 

தெரியும் . 
தெரியும் 
பேச 
மராத்தி 
எனக்கு 


தெரியும் 
பேசத் தெரியும் 
மராத்தி பேசத் தெரியும் 
எனக்கு மராத்தி பேசத் தெரியும் . 


( ii ) உங்களுக்கு மராத்தி வாசிக்கத் 

தெரியுமா ? 
தெரியுமா ? 
வாசிக்க 
மராத்தி 
உங்களுக்கு 


உங்களுக்கு மராத்தி வாசிக்கத் 
தெரியுமா ? 
தெரியுமா ? 
வாசிக்கத் தெரியுமா ? 
மராத்தி வாசிக்கத் தெரியுமா ? 
உங்களுக்கு மராத்தி வாசிக்கத் 
தெரியுமா ? 


(iii ) உங்களுக்கு என் கூடக் 

கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 
கூடுமா ? 
வர 
கல்லூரிக்கு 
என்கூட 


உங்களுக்கு என்கூடக் 
கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 
கூடுமா ? 
வரக்கூடுமா ? 
கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 
என்கூடக் கல்லூரிக்கு 
வரக்கூடுமா ? 
உங்களுக்கு என்கூடக் 
கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 


உங்களுக்கு 


c . Expansion drill 


( i ) உங்களுக்குத் தெரியுமா ? 
வாசிக்கத் தெரியுமா ? 
நல்லாத் தெரியுமா ? 


உங்களுக்குத் தெரியுமா ? 

பங்களுக்கு வாசிக்கத் தெரியுமா ? 
உங்களுக்கு நல்லா வாசிக்கத் 
தெரியுமா ? 
உங்களுக்கு மராத்தி நல்லா 
வாசிக்கத் தெரியுமா ? 


மராத்தி தெரியுமா ? 


( ii ) பேராசிரியருக்குத் தெரியும் . 

வாசிக்கத் தெரியும் 


பேராசிரியருக்குத் தெரியும் . 
பேராசிரியருக்கு வாசிக்கத் 
தெரியும் . 
பேராசிரியருக்கு நல்லா வாசிக்கத் 
தெரியும் . 


நல்லாத் தெரியும் 


( iii ) உங்களுக்கு வரக்கூடுமா ? 

கல்லூரிக்கு ( ரக்கூடுமா ? 


உங்களுக்கு வரக்கூடுமா ? 
உங்களுக்குக் கல்லூரிக்கு 
வரக்கூடுமா ? 


492 / An Intensive Course in Tamil 


என்கூட 


வரக்கூடுமா ? 


உங்களுக்கு என்கூடக் 
கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 
உங்களுக்கு இப்ப என்கூடக் 
கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 


இப்ப வரக்கூடுமா ? 


d . Question - Answer drill 


( i ) Q : உங்களுக்கு மராத்தி வாசிக்கத் தெரியுமா ? 

A : வாசிக்கத் தெரியாது ; கொஞ்சம் பேசத்தெரியும் . 
( ii ) Q : அவரு இப்ப எங்கே இருப்பாரு ? 

A : கல்லூரியிலே இருப்பாரு. 
( iii ) Q : இப்ப உங்களுக்கு என்கூடக் கல்லூரிக்கு 

வரக்கூடுமா ? 
A : இப்பவா ? மன்னிக்கணுங்க. எனக்குக் கொஞ்சம் 

வேலெ இருக்குது . 


2 . 


Substitution drill 


உங்களுக்கு வாசிக்கத் தெரியுமா ? 


( i ) உங்களுக்கு வாசிக்கத் 

தெரியுமா ? 
Substitute and change the 
verb accordingly . 
படி 
பேசு 


எழுது 
வரே 
செய் 


உங்களுக்குப் படிக்கத் தெரியுமா ? 
உங்களுக்குப் பேசத் தெரியுமா ? 
உங்களுக்கு எழுதத் தெரியுமா ? 
உங்களுக்கு வரெயத் தெரியுமா ? 
உங்களுக்குச் செய்யத் தெரியுமா ? 


எனக்கு எழுதவும் தெரியும் . 


( ii ) எனக்கு எழுதவும் தெரியும் . 

Substitute and change the 
verb accordingly . 
படி 
வாசி 
கொடு 
வரெ 


எனக்குப் படிக்கவும் தெரியும் . 
எனக்கு வாசிக்கவும் தெரியும் . 
எனக்குக் கொடுக்கவும் தெரியும் . 
எனக்கு வரெயவும் தெரியும் . 


( iii ) பேராசிரியருக்கு நல்லா 

வாசிக்கத் தெரியும் . 
Substitute 
கொஞ்சம் 


பேராசிரியருக்கு நல்லா வாசிக்கத் 
தெரியும் . 


வேகமா 


பேராசிரியருக்குக் கொஞ்சம் 
வாசிக்கத் தெரியும் . 
பேராசிரியருக்கு வேகமா 
வாசிக்கத் தெரியும் . 
பேராசிரியருக்கு அழகா வாசிக்கத் 
தெரியும் . 


அழகா 


Lesson 59/493 


உங்களுக்கு வரக்கூடுமா ? 


( iv ) உங்ளுகக்கு வரக்கூடுமா ? 

Substitute and change the 
pronoun accordingly. 
நீ 
இவன் 
இவ 
இவரு 
இவங்க 


உனக்கு வரக்கூடுமா ? 
இவனுக்கு வரக்கூடுமா ? 
இவளுக்கு வரக்கூடுமா ? 
இவருக்கு வரக்கூடுமா ? 
இவங்களுக்கு வரக்கூடுமா ? 


f. Transformation drill 


( i ) எனக்கு வாசிக்கத் தெரியும் . 
எனக்கு எழுதத் தெரியும் . 
எனக்குப் படிக்கத் தெரியும் . 
எனக்கு வரெயத் தெரியும் . 


உங்களுக்கு வாசிக்கத் தெரியுமா ? 
உங்களுக்கு எழுதத் தெரியுமா ? 
உங்களுக்குப் படிக்கத் தெரியுமா ? 
உங்களுக்கு வரெயத் தெரியுமா ? 


( ii ) எனக்கு வரெயத் தெரியும் . 

எனக்கு எழுதத் தெரியும் . 
எனக்குப் படிக்கத் தெரியும் . 
எனக்கு வாசிக்கத் தெரியும் . 


யாருக்கு வரெயத் தெரியும் ? 
யாருக்கு எழுதத் தெரியும் ? 
யாருக்குப் படிக்கத் தெரியும் ? 
யாருக்கு வாசிக்கத் தெரியும் ? 


( iii ) எனக்கு வாசிக்கத் தெரியும் . 

எனக்கு வரெயத் தெரியும் . 
எனக்கு எழுதத் தெரியும் . 
எனக்குப் படிக்கத் தெரியும் . 


எனக்கு வாசிக்கத் தெரியாது . 
எனக்கு வரெயத் தெரியாது . 
எனக்கு எழுதத் தெரியாது . 
எனக்குப் படிக்கத் தெரியாது . 


EXERCISES 
g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 

. 


Model : இது நண்பனோ 

( letter ) 
இது நண்பனோடெ கடிதம் . 
( i ) இவன் ................பம்பாய் . ( native place ) 
( ii ) அவரு . 

+ ஓடெ பதில் எழுதலாம் . ( help ) 
( iii ) நான் ...... ... போறேன் . ( only ) 


h . Include the infinitive form of the verb given in parentheses against each of 

the sentences as shown in the example . 


Example : உங்களுக்குத் தெரியுமா ? ( வாசி ) 

உங்களுக்கு வாசிக்கத் தெரியுமா ? 
( i ) எனக்குக் கொஞ்சம் தெரியும் . ( பேசு ) 
( ii ) அவருக்கு நல்லாத் தெரியும் . ( எழுது ) 


494 / An Intensive Course in Tamil 


i. Write the word represented by the formula. 


Example : எழுத 


எழுது + Infinitive 


( i ) வாசி + Infinitive : 
(ii ) பேசு + Infinitive : 
( iii ) மன்னி + Infinitive : 


j . Frame questions for the answers given below following the model . 

Model : எனக்கு வாசிக்கத் தெரியும் . 

யாருக்கு வாசிக்கத் தெரியும் ? 
( i ) எனக்கு எழுதத் தெரியும் . 
( ii ) எனக்குப் படிக்கத் தெரியும் . 
( iii ) எனக்கு வரெயத் தெரியும் . 


k . Change these sentences to the negative . 


( i ) எனக்கு வாசிக்கத் தெரியும் . 
( ii ) அவனுக்கு மராத்தி மட்டும் புரியும் . 
( iii ) எனக்குப் படிக்கத் தெரியும் . 
( iv ) அவருக்கு எழுதவும் தெரியும் . 


1. Make up ten sentences in the pattern . 
Subj. ( Da :) + Inf + தெரியும் 

தெரியாது 
Alodel : பேராசிரியருக்கு + வாசிக்க + தெரியும் . 


mm . Answer these questions . 

( i ) உங்களுக்குத் தமிழ் நல்லா வாசிக்கத் தெரியுமா ? 
( ii ) உங்க ஆசிரியரு இப்ப எங்கே இருப்பாரு ? 
( iii ) உங்க மனெவிக்குத் தமிழ் எழுதத் தெரியுமா ? 
( iv ) உங்க மனெவி கடிதம் எழுதுனாங்களா ? 
( v ) நீங்க உங்க மனெவிக்கு எப்பப் பதில் எழுதுனீங்க ? 
( vi ) உங்களாலெ தமிழ்லேயே கடிதம் எழுத முடியுமா ? 


VOCABULARY 


கடிதம் 


letter 
reply 


சொந்த ஊரு 
பதில் எழுது 


native place 
reply 


பதில் 


GRAMMAR 


15.59.165 . A reference has been made in the previous lesson about the use 
of the auxiliary verb to ou . We use this verb in the sense ( it is ) possible 
( it ) can be done etc. , in this lesson . See the following examples . 


Lesson 59 /- 495 


15.59.165 . உங்களாலெ என்கூடக் கல்லூரிக்கு வரக்கூடுமா ? 

அவரு இண்ணெக்குக் கல்லூரிக்கு வரக்கூடும் . 


It has the instrumental form as its subject . 


15.59.166 . தெரியும் தெரியாது also has the function of an auxiliary verb 
when it is added to the infinitive form of a verb . Example : 


15. 59. 166. எனக்கு மராத்தி பேசத் தெரியும் . 

உங்களுக்கு மராத்தி வாசிக்கத் தெரியுமா ? 


Sandhi : வாசிக்க + தெரியாது வாசிக்கத் தெரியாது 

பேச + தெரியும் பேசத் தெரியும் 
வர + கூடுமா வரக்கூடுமா ( Refer S.29 in 15.56 ) 


எழுத + உம் - எழுதவும் 
இப்ப + ஆ - > இப்பவா ( Refer S.9 in 1.7 ) 
கல்லூரி + இலே - கல்லூரியிலே 
உதவி + ஓடெ.- உதவியோடெ 
அப்படி + ஆ + அப்படியா ( Refer S.7 in 1.5 ) 


UNIT 15 


LESSON 60 


WHAT SHOULD I DO IN THE MORNING ? 


DIALOGUE 


Kala , what are you doing there ? 


மூர்த்தி : கலா , அங்கே என்ன 

பண்ணுறே ? 


கலா : வெளெயாடுறேன் , அப்பா ? 


( 1 ) am playing , daddy , 


Come here ! ... ( You ) must not play 
in the morning .... ( You ) must play 
in the evening ... Do you understand ? 


மூர்த்தி : இங்கே வா ! காலெயிலே 

வெளெயாடக்கூடாது . 
காலெயிலே படிக்க 
ணும் ... சாயங்காலம் 
வெளெயாடணும் .... 
தெரியுதா ? 


கலா : சரியப்பா . 


Alright , daddy . 


Lesson 60/497 


Don t you have to go to school ? 


மூர்த்தி : நீ பள்ளிக்கூடத்துக்குப் 

போகவேண்டாமா ? 


( Yes ) I should go.... Mother is busy 
at ivork . 

Isn t the mother who 
should bathe me ? 


கலா : போகணும்...... அம்மா 

வேலெயா இருக்குறாங்க . 
அம்மா தானே என்னெக் 

குளிப்பாட்டணும் ? 
மூர்த்தி : அம்மாவுக்காகக் காத்தி 

ருக்கக்கூடாது . நீயே 
குளிக்கணும் . 


( You ) must not wait for mother . You 
should bathe yourself.. 


கலா : அப்புறம் , காலெயிலே 

என்ன செய்யணும் ? 


Then , what should ( I ) do in the 
morning ? 


|| 


மூர்த்தி : அப்புறம் , டிபன் சாப்பி 

டணும் . 


Then , ( you ) should eat ( your ) tiffin/ 
( breakfast ). 


கலா : டிரஸ் பண்ணவேண்டாமா ? 


Won t I have to dress ( myself ) ? 


மூர்த்தி : ஒம்பது மணிக்கு டிரஸ் ( You ) should dress yourself at nine 

பண்ணணும் . .ஒம்பதரெ o clock ... ( You ) should go to school 
மணிக்குப் 

பள்ளிக் - at nine thirty ... ( You ) should greet 
கூடத்துக்குப் போகணும் . your teacher in the school.... ( You ) 

should not show disrespect to the 
ணும் . பள்ளிக் கூடத் 

teacher . Go ! Mother is waiting . 
துலே ஆசிரியருக்கு 
வணக்கம் சொல் 
லணும் . ஆசிரியரெ அவ 
மரியாதெ செய்யக் 
கூடாது . போ ! அம்மா 
காத்திருக்குறாங்க . 


கலா : சரியப்பா . 


Okey , daddy . 


DRILLS 


2 .. 


Variation drill 


15. 60. 167. நான் என்ன செய்யணும் ? 

நீயே குளிக்கணும் . 
நீ பள்ளிக்கூடத்துக்குப் போகணும் . 


15. 60. 168. நீ காலெயிலே வெளெயாடக்கூடாது . 

நீ அம்மாவுக்காகக் காத்திருக்கக்கூடாது . 
நீ ஆசிரியரெ அவமரியாதெ செய்யக்கூடாது . 


498 / An Intensive Course in Tamil 


b . Build 


up 


drill 


( i ) நான் என்ன செய்யணும் ? 
என்ன செய்யணும் ? 
நான் 


நான் என்ன செய்யணும் ? 
என்ன செய்யணும் ? 
நான் என்ன செய்யணும் ? 


( ii ) நீயே குளிக்கணும் . 

குளிக்கணும் 
நீயே 


நீயே குளிக்கணும் . 
குளிக்கணும் 
நீயே குளிக்கணும் . 


(iii) நீ பள்ளிக்கூடத்துக்குப் 

போகணும் . 
போகணும் 
பள்ளிக்கூடத்துக்கு 
நீ 


நீ பள்ளிக்கூடத்துக்குப் 
போகணும் . 
போகணும் 
பள்ளிக்கூடத்துக்குப் போகணும் 
நீ பள்ளிக்கூடத்துக்குப் 
போகணும் . 


( iv ) நீ காலெயிலே வெளெயாடக் 


நீ காலெயிலே வெளெயாடக் 


கூடாது . 
சு - டாது 
வெளெயாட 
காலெயிலே 


கூடாது . 
கூடாது 
வெளெயாடக்கூடாது 
காலெயிலே வெளெயாடக்கூடாது 
நீ காலெயிலே வெளெயாடக் 


நீ 


கூடாது . 


( v ) நீ அம்மாவுக்காகக் காத்தி 
ருக்கக்கூடாது . 
காத்திருக்கக்கூடாது 
அம்மாவுக்காக 


நீ அம்மாவுக்காகக் காத்திருக்கக் 
கூடாது . 
காத்திருக்கக் கூடாது 
அம்மாவுக்காகக் கத்திருக்கக் 
கூடாது 
நீ அம்மாவுக்காகக் காத்திருக்கக் 
கூடாது . 


நீ 


C. Expansion drill 


( i ) நான் என்ன செய்யணும் ? 
காலெயிலே என்ன செய்ய 


நான் என்ன செய்யணும் ? 
நான் காலெயிலே என்ன செய்ய - 


ணும் ? 


ணும் ? 


( ii ) நீ போகவேண்டாமா ? 
பள்ளிக்கூடத்துக்குப் போக 
வேண்டாமா ? 


நீ போகவேண்டமா ? 
நீ பள்ளிக்கூடத்துக்குப் போக 
வேண்டாமா ? 


( iii ) நீ வெளெயாடக் கூடாது . 

காலெயிலே வெளெயாடக் 


நீ வெளெயாடக் கூடாது . 
நீ காலெயிலே வெளெயாடக் 
கூடாது . 


கூடாது 


Lesson 60/499 


நீ செய்யக்கூடாது . 
நீ அவமரியாதெ செய்யக்கூடாது . 


- (iv ) நீ செய்யக்கூடாது . 

அவமரியாதெ செய்யக் 
கூடாது 
ஆசிரியரெச் செய்யக்கூடாது 


நீ ஆசிரியரெ அவமரியாதெ 
செய்யக்கூடாது . 


d . Question - Answer drill 


( i ) Q : அங்கே என்ன பண்ணுறே ? 

A : வெளெயாடுறேன் . 
( ii ) Q : நீ பள்ளிக்கூடத்துக்குப் போக வேண்டாமா ? 

A : போகணும் . 
( iii ) Q : அப்புறம் காலெயிலே என்ன செய்யணும் ? 

A : அப்புறம் டிபன் சாப்பிடணும் . 
( iv ) Q : அம்மாதானே என்னெக் குளிப்பாட்டணும் ? 
A : அம்மாவுக்காகக் காத்திருக்கக் கூடாது . 

நீயே குளிக்கணும் . 


e . Substitution drill 


நீ படிக்கணும் . 


( i ) நீ படிக்கணும் . 

Substitute and change the 
verb accordingly . 
வெளெயாடு 
போ 
குளிப்பாட்டு 


குளி 


நீ வெளெயாடணும் . 
நீ போகணும் . 
நீ குளிப்பாட்டணும் . 
நீ குளிக்கணும் . 
நீ காத்திருக்கணும் . 
நீ சாப்பிடணும் . 
நீ சொல்லணும் . 


காத்திரு 
சாப்பிடு 
சொல்லு 


நீ வெளெயாடக்கூடாது . 


( ii ) நீ வெளெயாடக்கூடாது . 

Substitute and change the 
verb accordingly . 
சாப்பிடு 
குளிப்பாட்டு 
சொல்லு 
போ 
குளி 
காத்திரு 


நீ சாப்பிடக்கூடாது . 
நீ குளிப்பாட்டக்கூடாது . 
நீ சொல்லக்கூடாது . 
நீ போகக்கூடாது . 
நீ குளிக்கக்கூடாது . 
நீ காத்திருக்கக்கூடாது . 
நீ படிக்கக்கூடாது . 


படி 


500 / An Intensive Course in Tamil 


f . Transformation drill 


( i ) நான் குளிக்கணும் . 
நான் குளிப்பாட்டணும் . 
நான் போகணும் . 
நான் வெளெயாடணும் . 


நீ குளிக்க வேண்டாம் . 
நீ குளிப்பாட்ட வேண்டாம் . 
நீ போக வேண்டாம் . 
நீ வெளெயாட வேண்டாம் . 


( ii ) நான் வெளெயாடணும் . 

நான் குளிப்பாட்டணும் . 
நான் குளிக்கணும் . 
நான் போகணும் . 


நீ வெளெயாடக் கூடாது . 
நீ குளிப்பாட்டக் கூடாது . 
நீ குளிக்கக் கூடாது . 
நீ போகக் கூடாது . 


( iii ) நீ குளிக்கணும் . 

நீ வெளெயாடணும் . 
நீ போகணும் . 
நீ குளிப்பாட்டணும் . 


நான் என்ன செய்யணும் ? 
நான் என்ன செய்யணும் ? 
நான் என்ன செய்யணும் ? 
நான் என்ன செய்யணும் ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நீ காலெயிலே ............ + அக் கூடாது . ( play ) 

நீ காலெயிலே வெளெயாடக் கூடாது . 
( i ) அம்மா என்னெ ... ... றாங்க . ( bathe ) 
( ii ) அப்புறம் , நான் . --றேன் . ( dress ) 


h . Include the infinitive form of the verb given in parentheses against each of 

the sentences as shown in the example . 


Example : சாயங்காலம் ...... ணும் . ( வெளெயாடு ) 

சாயங்காலம் வெளெயாடணும் . 
( i ) அம்மாதானே என்னெக் ... ...... ணும் . (குளிப்பாட்டு ) 
(ii ) நீ அம்மாவுக்காகக் .............. ணும் . ( காத்திரு ) 
( iii ) நீயே ................ ணும் . ( குளி ) 
( iv ) காலெயிலே என்ன . --ணும் ? ( செய் ) 

( v ) ஆசிரியருக்கு வணக்கம் ணும் . ( சொல்லு ) 
i . Fill in the blanks using the prohibitive form of the verbs given in paren 

theses . 


( i ) நீ காலெயிலே ... ( வெளெயாடு ) 
( ii ) நீ அம்மாவுக்காகக் ... ( காத்திரு ) 
( iii ) ஆசிரியரே ....... ..... ( அவமரியாதெ செய் ) 
( iv ) அம்மா என்னெக் .. ( குளிப்பாட்டு ) 


Lesson 60 / 501 


j . Write the word represented by the formula . 


Example : படிக்க 

படி + Infinitive 
( i ) வெளெயாடு + Infinitive : 
( ii ) குளிப்பாட்டு + Infinitive : 
( iii ) காத்திரு + Infinitive : 
( iv ) குளி + Infinitive : 
( v ) செய் + Infinitive : 
( vi ) பண்ணு + Infinitive : 


k . Change these sentences to the negative . 


( i ) நீ குளிக்கணும் . 
( ii ) நீ குளிப்பாட்டணும் . 
( iii ) நீ போகணும் . 
( iv ) நீ வெளெயாடணும் . 


1. Frame questions for the answers given below following the model . 


Model : நீ குளிக்கணும் . 

நான் என்ன செய்யணும் ? 
( i ) நீ வெளெயாடணும் . 
( ii ) நீ போகணும் . 
( iii ) நீ வரணும் . 
( iv ) நீ குளிப்பாட்டணும் . 


Make up ten sentences in the pattern . 


Subj. + Inf . + கூடாது 
Model : நீ + வெளெயாட + கூடாது . 


Answer these questions . 


( i ) நீங்க எத்தனெ மணிக்கு இன்ஸ்டிடியூட்டுக்குப் போகணும் ? 
( ii ) நீங்க வகுப்புலே ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லணுமா ? 
( iii ) ஆசிரியரெ அவமரியாதெ செய்யக்கூடாது , இல்லே ? 
( iv ) மாணவங்க காலெயிலே வெளெயாடக்கூடாது , இல்லே ? 


VOCABULARY 


அங்கே 
குளிப்பாட்டு 
டிரஸ் பண்ணு 


there 
bathe 
wear, as clothes 


வெளெயாடு 
டிரஸ் 
அவமரியாதெ 


play 
dress 
disrespect 


502 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


15.60.167 . The infinitive form of a verb 67607 GOT blow is the corresponding 
question of the infinitive form of the main verb with which the auxiliary verbs 
are added . Example : 


15. 60. 167. நான் என்ன செய்யணும் ? 
We mentioned in the lessson 15.55 that the auxiliary verb - 20 has the 
meaning of command . See the following examples . 
15. 60. 167. நீயே குளிக்கணும் . 

நீயே பள்ளிக்கூடத்துக்குப் போகணும் . 
-ஏ is an emphatic marker . Example : 

15. 60. 167. நீயே குளிக்கணும் . 
15.60.168 . கூடாது must not / should not is although similar with கூடும் in 
formation , this auxiliary verb implies that a prohibition is imposed not to carry 
( ut an action . Example : 
15. 60. 168. நீ காலெயிலே வெளெயாடக்கூடாது . 

நீ ஆசிரியரெ அவமரியாதெ செய்யக்கூடாது . 
Sandhi : வெளெயாட + கூடாது – வெளெயாடக்கூடாது 

காத்திருக்க + கூடாது – காத்திருக்கக் கூடாது 

செய்ய + கூடாது – செய்யக்கூடாது ( Refer S.29 in 15.56 ) 
அம்மாவுக்காக + காத்திருக்கக்கூடாது - > அம்மாவுக்காகக் காத்திருக்கக் 
கூடாது . ( Refer S.25 in 10.42 ) 


UNIT 16 


LESSON 61 


WITH THE STATION MASTER 


DIALOGUE 


சுரேஷ் : ஸார் ! மாயவரத்துக்குப் 

போற ரயில் எப்ப 
வரும் ? 


Sir , when will the train that goes to 
Mayuram come ? 


ஸ்டேஷன் மாஸ்டர் : பத்துமணி 

க்கு வரணும்....இண் 
ணெக்கு நாப்பது நிமி 
ஷம் லேட் . அதனாலெ 
பத்து நாப்பதுக்கு வரும் 
நீங்க எங்கே போக 


( It ) should have come at 10 o clock ... 
Today ( it is ) late by forty minutes . 

So , ( it ) will come at ten forty , 
Where do you want to go ? 


ணும் ? 


சுரேஷ் : மாயவரத்துக்குத்தாங்க 


Up to Mayuram , sir . 


504 / An Intensive Course in Tamil 


If that is so , you can go very well by 
the incoming train now ? 


Why , sir ... ? Will there be much 
crowd in the ten forty train ? 


You see , ( this ) is summer vacation ... 
It will be crowded in the trains that 
are coming from Madras . 


Is that so ? Is there any book shop 
in this railway station ? 


ஸ்டேஷன் மாஸ்டர் : அப்படீன்னா, 

இப்ப வற ரயில்லேயே 

நீங்க போகலாமே ? 
சுரேஷ் : ஏங்க ..... ? பத்து நாப்பது 

ரயில்லே ரொம்பக் 

கூட்டமா இருக்குமா ? 
ஸ்டேஷன் மாஸ்டர் : கோ டெ 

விடுமுறெ பாருங்க 
சென்னெயிலேயிருந்து 
வற ரயில்லேயெல் 
லாம் ரொம்பக் கூட்டமா 

இருக்கும் . 
சுரேஷ் : அப்படீங்களா ? இந்த 

ஸ்டேஷன்லே புஸ்தகம் 
விக்குற கடெ இருக்கு 

துங்களா ? 
ஸ்டேஷன் மாஸ்டர் : மூணாவது 

பிளாட்பாரத்துலே இரு 
க்குற 

கேண்டீனுக்குப் 
பக்கத்துலே ஒரு கடெ 
இருக்குது . அங்கே 
எல்லாப் புஸ்தகமும் 

கெடெக்கும் . 
சுரேஷ் : இங்கே டிக்கெட் கொடு 

க்குற கெளண்டர் 
எந்தப் பக்கம் இருக்கு 

துங்க ? 
ஸ்டேஷன் மாஸ்டர் : அதோ ! 

அது தாங்க கௌ 

ண்டர் . 
சுரேஷ் : ரொம்ப நன்றிங்க. 


There is a shop near the canteen 
which is in the third platform ... All 
the books are available there . 


In which side is the ticket issuing 
counter here ? 


Look there ! That is the counter . 


Thank ( you ) very much , sir . 


a .. 


DRILLS 
Variation drill 
16. 61. 169. சென்னெயிலேயிருந்து வற ரயில்லே கூட்டமா 

இருக்கும் . 
மாயவரத்துக்குப் போற ரயில் எப்ப வரும் ? 
இங்கே டிக்கெட் கொடுக்குற கௌண்டர் எந்தப் 
பக்கம் இருக்குது ? 
இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே புஸ்தகம் விக்குற 
கடெ இருக்குதுங்களா ? 


Lesson 61 / 505 


b . Build up 


drill 


( i ) செனனெயிலேயிருந்து வற 
ரயில்லே கூட்டமா இருக்கும் . 
இருக்கும் 
கூட்டமா 
ரயில்லே 
வற 
சென்னெயிலேயிருந்து 


சென்னெயிலேயிருந்து வற 
ரயில்லே கூட்டமா இருக்கும் . 
இருக்கும் 
கூட்டமா இருக்கும் 
ரயில்லே கூட்டமா இருக்கும் 
வற ரயில்லே கூட்டமா இருக்கும் 
சென்னெயிலேயிருந்து வற 
ரயில்லே கூட்டமா இருக்கும் . 


( ii ) மாயவரத்துக்குப் போற 

ரயில் எப்ப வரும் ? 
எப்ப வரும் ? 
ரயில் 


மாயவரத்துக்குப் போற ரயில் 
எப்ப வரும் ? 
எப்ப வரும் ? 
ரயில் எப்ப வரும் ? 


மாயவரத்துக்குப் போற 


மாயவரத்துக்குப் போற ரயில் 
எப்ப வரும் ? 


( iii ) இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே 

புஸ்தகம் விக்குற கடெ இரு - 
க்குதுங்களா ? 
இருக்குதுங்களா ? 
கடெ 


இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே 
புஸ்தகம் விக்குற கடெ இருக்கு 
துங்களா ? 
இருக்குதுங்களா ? 
கடெ இருக்குதுங்களா ? 


புஸ்தகம் விக்குற 


ரயில்வே ஸ்டேஷன்லே 


புஸ்தகம் விக்குற கடெ இருக்கு 
துங்களா ? 
ரயில்வே ஸ்டேஷன்லே புஸ்தகம் 
விக்குற கடெ இருக்குதுங்களா ? 
இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே 
புஸ்தகம் விக்குற கடெ இருக்கு 
துங்களா ? 


இந்த 


ரயில் பத்து நாப்பதுக்கு வரும் . 


( iv ) ரயில் பத்து நாப்பதுக்கு 

வரும் . 
வரும் 
பத்து நாப்பதுக்கு 
ரயில் 


வரும் 
பத்து நாப்பதுக்கு வரும் 
ரயில் பத்து நாப்பதுக்கு வரும் . 


506 / Ani Intensive Course in Tamil 


( v ) இந்த ரயில் மாயவரத்துக்கு 

எப்பப் போகும் ? 
எப்பப் போகும் ? 
மாயவரத்துக்கு 
ரயில் 


இந்த ரயில் மாயவரத்துக்கு 
எப்பப் போகும் ? 
எப்பப் போகும் ? 
மாயவரத்துக்கு எப்பப் போகும் ? 
ரயில் மாயவரத்துக்கு எப்பப் 
போகும் ? 
இந்த ரயில் மாயவரத்துக்கு 
எப்பப் போகும் ? 


இந்த 


c . Expansion drill 


( i ) இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே 
கடெ இருக்குதுங்களா ? 
புஸ்தகம் விக்குற கடெ 
இருக்குதுங்களா ? 


இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே 
கடெ இருக்குதுங்களா ? 
இந்த ரயில்வே ஸ்டேஷன்லே 
புஸ்தகம் விக்குற கடெ இருக்கு 
துங்களா ? 


( ii ) இங்கே கௌண்டர் எந்தப் 

பக்கம் இருக்குது ? 
டிக்கெட் கொடுக்குற 
கௌண்டர் எந்தப் பக்கம் 
இருக்குது ? 


இங்கே கௌண்டர் எந்தப் 
பக்கம் இருக்குது ? 
இங்கே டிக்கெட் கொடுக்குற 
கௌண்டர் எந்தப் பக்கம் 
இருக்குது ? 


( iii ) இந்த ரயில் எப்பப் போகும் ? 

மாயவரத்துக்கு எப்பப் 
போகும் ? 


இந்த ரயில் எப்பப் போகும் ? 
இந்த ரயில் மாயவரத்துக்கு 
எப்பப் போகும் ? 


(iv ) ரயில் வரும் . 

பத்து நாப்பதுக்கு வரும் . 


ரயில் வரும் . 
ரயில் பத்து நாப்பதுக்கு வரும் . 


d . Question -Answer drill 


( i ) Q : ஸார் . மாயவரத்துக்குப் போற ரயில் எப்ப வரும் ? 

A : பத்து நாப்பதுக்கு வரும் . 
( ii ) Q : நீங்க எங்கே போகணும் ? 

A : மாயவரத்துக்குத்தாங்க . 
( iii ) Q : ஏங்க... ? பத்து நாப்பது ரயில்லே ரொம்பக் கூட்டமா 

இருக்குமா ? 
A : சென்னெயிலேயிருந்து வற ரயில்லேயெல்லாம் 

ரொம்பக் கூட்டமா இருக்கும் . 
( vi ) Q : இங்கே டிக்கெட் கொடுக்குற கௌண்டர் எத்தப் 

பக்கம் இருக்குதுங்க ? 
A : அதோ ! அதுதாங்க கௌண்டர் . 


Lesson 61 / 507 


ë . Substitution drill 


டிக்கெட் கொடுக்குற கௌண்டர் 
எங்கே இருக்குது ? 


( i ) டிக்கெட் கொடுக்குற 

கெளண்டர் எங்கே 
இருக்குது ? 
Substitute and change the 
verb accordingly. 
வாங்கு 


எடு 


டிக்கெட் வாங்குற கௌண்டர் 
எங்கே இருக்குது ? 
டிக்கெட் எடுக்குற கௌண்டர் 
எங்கே இருக்குது ? 
டிக்கெட் விக்குற கௌண்டர் 
எங்கே இருக்குது ? 
டிக்கெட் தற கௌண்டர் எங்கே 
இருக்குது ? 


வில் 


தா 


மாயவரத்துக்குப் போற ரயில் 
எப்ப வரும் ? 


( ii ) மாயவரத்துக்குப் போற 

ரயில் எப்ப வரும் ? 
Substitute and change the 
verb accordingly . 


வா 


கௌம்பு 


மாயவரத்துக்கு வற ரயில் எப்ப 
வரும் ? 
மாயவரத்துக்குக் கெளம்புற ரயில் 
எப்ப வரும் ? 
மாயவரத்துக்குப் புறப்படுற ரயில் 
எப்ப வரும் ? 


புறப்படு 


ரயில் எப்ப வரும் ? 


( iii ) ரயில் எப்ப வரும் ? 

Substitute and conjugate the 
verb suitably . 

. 
போ 
சேரு 
புறப்படு 
கௌம்பு 


ரயில் எப்பப் போகும் ? 
ரயில் எப்பச் சேரும் ? 
ரயில் எப்பப் புறப்படும் ? 
ரயில் எப்பக் கெளம்பும் ? 


ரயில் எப்ப வரும் ? 


( iv ) ரயில் எப்ப வரும் ? 

Substitute 
வண்டி 
பஸ் 


வண்டி எப்ப வரும் ? 
பஸ் எப்ப வரும் ? 
கார் எப்ப வரும் ? 


கார் 


f. Transformation drill 


( i ) மாயவரத்துக்குப் போற ரயில் 

பத்து நாப்பதுக்கு வரும் . 


எங்கே போற ரயில் பத்து 
நாப்பதுக்கு வரும் ? 


508 / An Intensive Course in Tamil 


எங்கே புஸ்தகம் விக்குற கடெ 
இருக்குது ? 


ரயில்வே ஸ்டேஷன்லே 
புஸ்தகம் விக்குற கடெ 
இருக்குது . 
கேண்டீனுக்குப் பக்கத்துலே 
புஸ்தகம் விக்குற கடெ 
இருக்குது . 
பிளாட்பாரத்துலே டிக்கெட் 
கொடுக்குற கௌண்டர் 
இருக்குது . 


எங்கே புஸ்தகம் விக்குற கடெ 
இருக்குது ? 


எங்கே டிக்கெட் கொடுக்குற 
கௌண்டர் இருக்குது ? 


ரயில் பத்து நாப்பதுக்கு வரும் . 


ரயில்லே கூட்டமா இருக்கும் . 


( ii ) ரயில் பத்து நாப்பதுக்கு 

வந்தது . 
ரயில்லே கூட்டமா இருந்தது . 
ரயில் பதினொரு மணிக்குச் 
சேர்ந்தது . 
அங்கே எல்லாப் புஸ்தகமும் 
கெடெச்சது . 


ரயில் பதினொருமணிக்குச் சேரும் . 


அங்கே எல்லாப் புஸ்தகமும் 
கெடெக்கும் . 


EXERCISES 
g . Fill in the blanks using the cues given in purentheses as in the inödel given 

below . 


Model : ரயில்லே ரொம்ப ........ 

+ ஆ இருக்கும் . ( crowd ) 
ரயில்லே ரொம்பக் கூட்டமா இருக்கும் . 
( i ) புஸ்தகம் விக்குற ................ இருக்குதுங்களா ? ( shop ) 
( ii ) அது டிக்கெட் கொடுக்குற .......... ( counter ) 
( iii ) ரயில் பத்து மணிக்கு மாயவரம் ................. ( reach ) 


h . Change these sentences into present relative participles . 

Model : ரயில் மாயவரத்துக்குப் போகுது . 

மாயவரத்துக்குப் போற ரயில் .... 
( i ) ரயில் இப்ப வருது . 
( ii ) கடெ கேண்டீனுக்குப் பக்கத்துலே இருக்குது . 

( iii ) கேண்டீன் மூணாவது பிளாட்பாரத்துலே இருக்குது . 
i . Fill in the blanks using the relative participle ( present) form of the verbs 
given in parentheses. 

( i ) மாயவரத்துக்குப்................ரயில் எப்ப வரும் ? ( போ ) 
( ii ) இப்ப ................ரயில்லேயே நீங்க போகலாம் . ( வா ) 
( ii ) இங்கே புஸ்தகம் ................கடெ எங்கே இருக்குது ? ( வில் ) 
( iv ) டிக்கெட் ...............கௌண்டர் எந்தப் பக்கம் இருக்குது ? 

( கொடு ) 


Lesson 61/509 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Model : ரயில் எப்ப வரும் ? 

ரயில் மாயவரத்துக்குப் போகுது . 
மாயவரத்துக்குப் போற ரயில் எப்ப வரும் ? 
( i ) நீங்க ரயில்லேயே போகலாமே ? 

ரயில் இப்ப வருது . 
( ii ) கேண்டீனுக்குப் பக்கத்துலே ஒரு கடெ இருக்குது . 

கேண்டீன் மூணாவது பிளாட்பாரத்துலே இருக்குது . 


k . Write the word represented by the formula . 


Example : Cur Gun + Rel . Part . ( Present ) 
( i ) வா + Rel . Part . ( Present ) : 
( ii ) தா + Rel . Part . ( Present ) : 
( iii ) பாரு + Rel . Part . ( Present ) : 
( iv ) வில் + Rel . Part . ( Present ) : 
( v ) இரு + Rel . Part . ( Present ) : 
( vi ) கொடு + Rel , Part . ( Present ) : 
( viii ) சேரு + Rel . Part . ( Present ) : 


1. Change the underlined word or group of words to its corresponding 

question . 


( i ) ரயில் பத்து நாப்பதுக்கு வரும் . 
( ii ) நான் மாயவரத்துக்குப் போகணும் . 
( iii ) டிக்கெட் கொடுக்குற கௌண்டர் இந்தப் பக்கம் இருக்குது . 
( iv ) கேண்டீனுக்குப் பக்கத்துலே ஒரு கடெ இருக்குது . 


m . Change the given nouns into the locative and add at the left to the verb 

in the sentences given below . 


( i ) ரயில் : நீங்க போகலாமே ? 
( ii ) ஸ்டேஷன் : புஸ்தகம் விக்குற கடெ இருக்குது . 
( iii ) பிளாட்பாரம் : கேண்டீன் இருக்குது . 


nn . Join the following according to the sandhi rule . 


( i ) பக்கம் + உலே : ...... 

மாயவரம் + உலே ........... 
பிளாட்பாரம் + உலே 


கூட்டம் + உலே : ....... 
புஸ்தகம் + உலே ............ 


0 .. 


Answer the questions . 


( i ) சென்னெயிலேயிருந்து வற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 
பெங்களூருக்கு எப்ப வரும் ? உங்களுக்குத் தெரியுமா ? 


510 / An Intensive Course in Tamil 


சேரு 


( ii ) உங்க ஊரு ரயில்வே ஸ்டேஷன்லே புஸ்தகம் விக்குற கடெ 

இருக்குதுங்களா ? 
( iii ) உங்க ஊரு ரயில்வே ஸ்டேஷன்லே எத்தனாவது 

பிளாட்பாரத்துலே கேண்டீன் இருக்குது ? 
( iv ) அடுத்த கோடெ விடுமுறெக்கு நீங்க எங்கே போறீங்க ? 
( v ) நீங்க ஊருக்குப் போற ரயில்லே ரொம்பக் கூட்டமா 

இருக்குமா ? 
VOCABULARY 
நாப்பது forty பத்து நாப்பது 

ten forty 
கூட்டம் crowd கோடெ 

summer 
விடுமுறெ vacation 

reach 
பிளாட்பாரம் platform 

கௌண்டர் counter 
GRAMMAR 
16.61.169 . So far we dealt with the internal structure of various simple 
sentences in fifteen units . This Unit starts with the complex and compound 
sentences of Tamil . This lesson introduces the relative participle or verbal 
adjective. It precedes and qualifies the nouns or the noun phrases as other 
adjectives ( Refer 1.4 ) . Like adjectives this also cannot be declined . In addition 
to this , it does not show any gender or number distinction agreeing with the 
subject which it precedes . This Unit in seven lessons elaborately deals with 
present relative participle ( Lesson 61 ) , past relative participle ( Lesson 62 ) , 
negative relative participle ( Lesson 63 ) , present and past participial nouns 
( lesson 64 , 65 and 66 ) and negative participial noun ( lesson 67 ). The relative 
participle is formed by adding the suffix -94 to the verb stem consisting of a 
verb root and tense marker . Example : 
16. 61. 169. சென்னெயிலேயிருந்து வற ரயில்லே 

கூட்டமா இருக்கும் . 

மாயவரத்துக்குப் போற ரயில் எப்ப வரும் ? 
Note that oum and Cump are relative participles. They qualify the following 
noun ரயில் as other adjectives. As they are derived from the verb roots வா 
come , and Gun go they are called verbal adjectives . The verb roots are 
conjugated for present tense here . Example : வற ரயில் , போற ரயில் , 
கொடுக்குற கௌண்டர் , விக்குற கடெ etc. 
Sandhi 30. -607 is dropped before the honorific marker -15 . Example : 

தான் + ங்க தாங்க 
மாயவரம் + உக்கு > மாயவரத்துக்கு 
பிளாட்பாரம் + உலே - > பிளாட்பாரத்துலே 
பக்கம் + உலே - பக்கத்துலே ( Refer S.17 in 2.13 ) 
ரொம்ப + கூட்டமா ரொம்பக் கூட்டமா ( இருக்குமா ? ) 

( Refer S.14 in 1.11 ) 
அப்படீங்க + ஆ அப்படீங்களா ? 
இருக்குதுங்க + ஆ + இருக்குதுங்களா ? ( Refer S.27 in 15.55 ) 


| 


UNIT 16 


LESSON 62 


ABOUT A FILM 


DIALOGUE 


நரசய்யா : சுரேஷ் , நீங்க நேத்து 

என்ன படம் பார்த் 
தீங்க ? 


Suresh , what film did you see yester 
day ? 


I saw Apoorvaragangal . ( It is ) Bala 
chandar s film . 


சுரேஷ் : அபூர்வராகங்கள் பார்த் 

தேன் . பாலசந்தரோடெ 
படம் . 


நரசய்யா : உங்களுக்குப் பால 

சந்தர் எடுக்குற படமெ - 
ல்லாம் ரொம்பப் பிடிக் 


Do you like verymuch all the films 
produced by Balachandar ? 


குமா ? 


512 / An Intensive Course in Tamil 


சுரேஷ் : ஆமாங்க . அவரு 

ஒரு 
நல்ல டைரக்டர் . நீங்க 
அவரு தயாரிச்ச அரங் 
கேற்றம் படத்தெப் 
பார்த்தீங்களா ? 


Yes , sir . He is a good director . Did 
you see Ara nge t ra m , the film 
produced by him ? 


நரசய்யா : ஆமா , நடிகெ பிரமீளா 

நடிச்ச படம்தானே ? 
ரொம்ப நல்ல படம் . 


Yes , isn t the film in which the 
actress Pramila acted ? ... ( It ) is a very 
good film . 


Of all the films produced by Bala 
chandar , it is the film Aval oru 
Thodarkathai that I liked most ... 
What about you ? 


Same is ( true ) for me too . The depth 
of the dialouge written by Bala 
chandar in Aval oru Thodarkathai 
is not found in Apoorvaragangal 
isn t it ? 


சுரேஷ் : பாலசந்தர் எடுத்த 

எல்லாப் படங்களெயும் 
விட அவள் ஒரு தொ 
டர்கதை தான் எனக்கு 
ரொம்பப் பிடிச்ச படம் . 

உங்களுக்கு ? 
நரசய்யா : எனக்கும் அப்படித் 

தாங்க . அவள் ஒரு 
தொடர்கதை யிலே 
பாலசந்தர் 

எ ழு துன 
வசனத்துலே இருக்குற 
ஆழம் அபூர்வராகங் 
கள் லே இல்லெ , 

இல்லெங்களா ? 
சுரேஷ் : ஆமாங்க..... நீங்க சொல் 

லுற பாயிண்ட் ரொம்பச் 
சரி . ஆனா , அபூர்வராக 
ங்கள் லே நடிகர் கமல 
ஹாசன் ரொம்ப ஜோரா 

நடிக்குறாரு . 
நரசய்யா : ஆமாங்க........ அது 

உண்மெதாங்க . 


Yes , sir ... The point you are making 
is very correct . But in Apoorvarahan 
gal the actor Kamalahasan acts very 
well . 


Yes , sir ... That is true . 


DRILLS 


a . 


Variation drill 
16.62 . 170. அது பிரமீளா நடிச்ச படம் . 

பாலசந்தர் எடுத்த அவள் ஒரு தொடர்கதை 
எனக்கு ரொம்பப் பிடிக்கும் . 
அவள் ஒரு தொடர்கதை எனக்குப் பிடிச்ச படம் . 
நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்பச்சரி . 
நீங்க பாலசந்தர் தயாரிச்ச அரங்கேற்றம் 
பார்த்தீங்களா ? 


Lesson 62 / 513 


bb . Build up drill 


( i ) அது பிரமீளா நடிச்ச படம் . 

படம் 


நடிச்ச 


அது பிரமீளா நடிச்ச படம் . 
படம் 
நடிச்ச படம் 
பிரமீளா நடிச்ச படம் 
அது பிரமீளா நடிச்ச படம் . 


பிரமீளா 


அது 


( ii ) நீங்க சொல்லுற பாயிண்ட் 
ரொம்பச் சரி . 
ரொம்பச் சரி 
பாயிண்ட் 
சொல்லுற 
நீங்க 


நீங்க சொல்லுற பாயிண்ட் 
ரொம்பச் சரி . 
ரொம்பச் சரி 
பாயிண்ட் ரொம்பச் சரி 
சொல்லுற பாயிண்ட் ரொம்பச் சரி 
நீங்க சொல்லுற பாயிண்ட் 
ரொம்பச் சரி . 


நீங்க பாலசந்தர் தயாரிச்ச 
அரங்கேற்றம் பார்த்தீங்களா ? 


( iii ) நீங்க பாலசந்தர் தயாரிச்ச 

அரங்கேற்றம் பார்த்தீங் 
கங்களா ? 
பார்த்தீங்களா ? 
அரங்கேற்றம் 
பாலசந்தர் தயாரிச்ச 


பார்த்தீங்களா ? 
அரங்கேற்றம் பார்த்தீங்களா ? 
பாலசந்தர் தயாரிச்ச அரங் 
(கேற்றம் பார்த்தீங்களா ? 
நீங்க பாலசந்தர் தயாரிச்ச 
அரங்கேற்றம் பார்த்தீங்களா ? 


நீங்க 


( iv ) அவள் ஒரு தொடர்கதை 

எனக்குப் பிடிச்ச படம் . 
படம் 
பிடிச்ச 
எனக்கு 
அவள் ஒரு தொடர் கதை 


அவள் ஒரு தொடர் கதை 
எனக்குப் பிடிச்ச படம் . 
படம் 
பிடிச்ச படம் 
எனக்குப் பிடிச்ச படம் 
அவள் ஒரு தொடர்கதை 
எனக்குப் பிடிச்ச படம் . 


C. Expansion drill 


( i ) அது படம் . 

பிரமீளா நடிச்ச படம் 


அது படம் . 
அது பிரமீளா நடிச்ச படம் . 


(ii ) நீங்க பார்த்தீங்களா ? 

பாலசந்தர் தயாரிச்ச அரங் 
கேற்றம் பார்த்தீங்களா ? 


நீங்க பார்த்தீங்களா ? 
நீங்க பாலசந்தர் தயாரிச்ச 
அரங்கேற்றம் பார்த்தீங்களா ? 


( iii ) அது படம் . 

எனக்குப் பிடிச்ச படம் 


அது படம் . 
அது எனக்குப் பிடிச்ச படம் . 


514 | An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 

( i ) Q : நீங்க நேத்து என்ன படம் பார்த்தீங்க ? 

A : அபூர்வராகங்கள் பார்த்தேன் . 
( ii ) Q : உங்களுக்குப் பாலசந்தர் எக்குற .. ங்களெல்லாம் 

ரொம்பப் பிடிக்குமா ? 
A : ஆமாங்க . 
( iii ) Q : அவள் ஒரு தொடர்கதை தா னக்கு ரொம்பப் 

பிடிச்ச படம்...உங்களுக்கு ? 
எனக்கும் அப்படித்தாங்க . 


A : 


e . Substitution drill 


அது பிரமீளா நடிச்ச படம் . 


( i ) அது பிரமீளா நடிச்ச படம் . 

Substitute and change the 
verb accordingly . 
எடு 


பாடு 
போ 


அது பிரமீளா எடுத்த படம் . 
அது பிரமீளா பார்த்த படம் . 
அது பிரமீளா போன படம் . 


( ii ) நீங்க சொல்லுற பாயிண்ட் 


நீங்க சொல்லுற பாயிண்ட் சரி . 


சரி . 


Substitute and change the 
verb accordingly .. 
கேளு 
எழுது 
பேசு 


நீங்க கேக்குற பாயிண்ட் சரி . 
நீங்க எழுதுற பாயிண்ட் சரி . 
நீங்க பேசுற பாயிண்ட் சரி . 
நீங்க படிக்குற பாயிண்ட் சரி . 


படி 


நீங்க என்ன படம் பார்த்தீங்க ? 


( iii ) நீங்க என்ன படம் பார்த் 

தீங்க ? 
Substitute 
சினிமா 


நீங்க என்ன சினிமா பார்த்தீங்க ? 
நீங்க என்ன நாடகம் பார்த்தீங்க ? 


நாடகம் 


f. Transformation drill 


( i ) அது பாலசந்தர் தயாரிச்ச 

படம் . 
அது பிரமீளா நடிச்ச படம் . 
அது எனக்குப் பிடிச்ச படம் . 
அது பாலசந்தர் எழுதுன 
வரம் . 
நீங்க சொன்ன பாயிண்ட் 
சரி 


அது பாலசந்தர் தயாரிக்குற 
படம் . 
அது பிரமீளா நடிக்குற படம் . 
அது எனக்குப் பிடிக்குற படம் . 
அது பாலசந்தர் எழுதுற வசனம் . 


நீங்க சொல்லுற பாயிண்ட் சரி . 


Lesson 62 / 515 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the inodel given 

below . 


Model : நேத்து என்ன ..... .... பார்த்தீங்க ? (cineni: 1) 

நேத்து என்ன படம் பார்த்தீங்க ? 
( i ) அது ................. பிரமீளா நடிச்ச படம் . ( ictress ) 
( ii ) அது எனக்கு ரொம்பப் ... ச்ச படம் . ( like ) 
( iii ) அது அவரு எழுதுன ... 

(dialogue ) 
( iv ) கமலஹாசன் ரொம்ப நல்லா .. க்குறாரு . ( act ) 
( v ) அவரு ........ 

.கமலஹாசன் . ( actor ) 
( vi ) அது பாலசந்தர் ............... ச்ச படம் . ( produce ) 


h . Change these sentences into present relative participles . 


Nlodel : நான் நேத்துப் படம் பார்த்தேன் . 

நான் நேத்துப் பார்த்த படம் .... 
( i ) பாலசந்தர் படம் எடுத்தாரு . 
( 11 ) அவரு அரங்கேற்றம் படம் தயாரிச்சாரு . 
( iii ) அவரு வசனம் எழுதுனாரு . 


1. Change these sentences into past relative participles .. 

\ lodel : பாலசந்தர் படம் எடுக்குறாரு . 

பாலசந்தர் எடுக்குற படம் .... 
( i ) நான் படம் பார்க்குறேன் . 
( ii ) அவரு அரங்கேற்றம் படம் தயாரிக்குறாரு . 
( iii ) அவரு வசனம் எழுதுறாரு . 


į. Fill in the blanks using the relative participle ( past ) form v . 1110 verbs 

given in parentheses . 


( i ) இது பாலசந்தர் .................படம் . ( எடு ) 
( ii ) இது நடிகெ பிரமீளா..... 

..படம் . ( நடி ) 
( iii ) இது எனக்கு ரொம்பப் ........ ..படம் . ( பிடி ) 
( iv ) நீங்க ........ பாயிண்ட் ரொம்பச் சரி . ( சொல்லு ) 
( v ) இது அவரு .. 

......வசனம் . ( எழுது ) 
( vi ) இது பாலசந்தர்..... 

...........படம் . ( தயாரி ), 


k . Write the word represented by the formula . 

Example : எடுக்குற எடு + Rel . Part . ( Present ) 
( i ) நடி + Rel . Part . ( Present ) : 
( ii ) பிடி + Rel . Part . ( Present ) : 
( iii ) குடி + Rel . Part . ( Present ) : 
( iv ) கொடு - Rel , Part . ( Present ) : .... 


516 / An Intensive Course in Tamil 


.. 


( v ) பாரு + Rel . Part . ( Past ) : 
( vi ) எழுது + Rel . Part . ( Past ) : 
( vii ) OFTV ) + Rel . Part . ( Past ) : 
( viii ) இரு + Rel . Part . ( Past ) : 
( ix ) வா + Rel . Part . ( Past ) : 
( x ) வேய் + Rel . Part . ( Past ) : 

( xI ) செய் + Rel . Part . ( Past ) : 
1. Change the underlined word or group of words to its corresponding 

question . 


( i ) நான் அபூர்வராகங்கள் படம் பார்த்தேன் . 
( ii ) அவரு ஒரு நல்ல டைரக்டர் . 
( iii ) அது ரொம்ப நல்ல படம் . 
( iv ) பாலசந்தர் எடுத்த எல்லாப் படங்களெயும் விட இது 

அவருக்குப் பிடிச்ச படம் . 


m . Change these sentences to the past tense . 


( i ) இது இப்ப வற ரயில் . 
( ii ) இது புஸ்தகம் விக்குற கடெ . 
( iii ) உங்களுக்குப் பாலசந்தர் எடுக்குற படம் ரொம்பப் பிடிக்குமா ? 
( iv ) இது பிரமீளா நடிக்குற படம்தானே ? 
( v ) உங்களுக்குப் பிடிக்குற படம் எது ? 
( vi ) பாலசந்தர் எழுதுற வசனம் எனக்குப் பிடிக்கும் . 


Answer the questions . 


( i ) நீங்க நேத்துப் படம் பார்த்தீங்களா ? 
( ii ) உங்களுக்குச் சாந்தாராம் எடுக்குற படமெல்லாம் பிடிக்குமா ? 
( iii ) சத்யஜித் ரே வங்காளப் படம் எடுக்குற ஒரு பெரிய 

டைரக்டர் , இல்லே ? 
( iv ) நீங்க சிவாஜி கணேசன் நடிச்ச தமிழ்ப்படம் பார்த்தீங்களா ? 
( v ) உங்களுக்குப் பிடிச்ச ஹிந்தி நடிகெ யாரு ? 
( vi ) உங்களுக்கு யாரு எழுதுன வசனம் பிடிக்கும் ? 
( vii ) நீங்க போன பரீட்செயிலே கேட்ட எல்லாக் கேள்விக்கும் 

பதில் எழுதுனீங்களா ? 


VOCABULARY 


படம் 
டைரக்டர் 


cinema 
( cinema ) director 
an actress 
like 
depth 
well 


எடு 
தயாரி 
நடி 
வசனம் 


நடிகெ 


take , produce 
produce 
act 
dialogue 
an actor 


பிடி 
ஆழம் 
ஜோரா 


நடிகர் 


Lesson 62 / 517 


GRAMMAR 


16.62.170 . The past relative participle form is expressed by the verb root , 
past tense marker and the suffix -94. Example : 
16.62 . 170. அது பிரமீளா நடிச்ச படம் . 

நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்பச் சரி . 


Note that நடிச்ச and சொன்ன are derived from the verb roots நடி act and 
சொல்லு say respectively . 


Sandhi : தான் + ங்க - தாங்க ( Refer S.30 in 16.61 ) 
அப்படி + தான் , அப்படித்தான் ( Refer S.21 in 3.20 ) 
இல்லெங்க + ஆ – இல்லெங்களா ( Refer S.27 in 15.55 ) 
பார்த்தீங்க + ஆ > பார்த்தீங்களா ( Refer S.19 in 2.14 ) 


UNIT 16 


LESSON 63 


ABOUT AN ACTOR 


DIALOGUE 


செல்வி : கலா , போன பரீட்செ Kala , howmany marks did you get in 

யிலேகணக்குலே எத்தனெ mathematics in the last test ? 
மார்க்கு வாங்குனே ? 


கலா : பாஸ் மார்க்குத்தான் வாங்கு 

னேன் . பரீட்செயிலே 
கேட்ட ரெண்டு கேள்வி 
எனக்குச் சரியாப் புரி 
யலெ . அப்புறம் , நான் 
படிக்காத பகுதியிலே 
யிருந்து நெறெயக் 
கேள்வி இருந்தது .... அத 
னாலெ ரொம்ப மார்க்கு 
எனக்குக் கெடெக்கலெ . 


I got just pass mark . I did not under 
stand correctly the two questions that 
were asked in the test . Then there 
were many questions from the 
portions which I had not read. That 
is why I did not get more marks . 


Lesson 63 / 519 


Did you go to cinema yesterday ? 


செல்வி : நீ நேத்து சினிமாவுக்குப் 

போனேயா ? 


Yes . I went to a Hindi film . 


கலா : ஆமா . ஒரு இந்திப் படத் 

துக்குப் போனேன் . 


செல்வி : நீ பார்க்காத இந்திப்படம் 

ஒண்ணுமேயில்லெயா ? 


Is there any Hindi film which you 
have not seen ? 


கலா : அப்படி இல்லெ... அநேகமா 

எல்லாப்படத்தெயும் 
பார்ப்பேன் ..... ராஜேஷ் 
கன்னா நடிச்ச படம் 
எனக்கு ரொம்பப் பிடிக் 
கும் . 


( It is ) not like that .... ( I ) will see 
almost all the films.... I like verymuch 
the film in which Rajeshkhanna 
acted . 


செல்வி : இப்ப எல்லாம் அவரு 

நடிக்காத படமே 
இல்லெ , இல்லெயா ? 


Nowdays there is no film in which 
he is not acting , isn t it ? 


கலா : ஆமா . அவரு நடிக்குற 

படத்தெ எல்லாரும் 
விரும்புறாங்க 
போஸ்டாபீஸுக்குப் 
போகணும் . வரட்டுமா ? 


Yes . Everybody likes the film in 
which he acts . I have to go to post 
office . Shal ! ( I ) take leave of you ? 


நான் 


செல்வி : சரி . 


Okay . 


DRILLS 


a . 


Variation drill 


16. 63. 171 . 


A. 


நீ பார்க்காத இந்திப்படம் ஒண்ணுமே இல்லெ . 
இப்ப எல்லாம் அவரு நடிக்காத படமே இல்லெ . 
நான் படிக்காத பகுதியிலேயிருந்து நெறெயக் 
கேள்வி இருந்தது . 


b . Build 


up 


drill 


( i ) நீ பார்க்காத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெ . 
இல்லெ 
ஒண்ணுமே 
இந்திப்படம் 
பார்க்காத 


நீ பார்க்காத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெ . 
இல்லெ 
ஒண்ணுமே இல்லை 
இந்திப்படம் ஒண்ணுமே இல்லெ 
பார்க்காத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெ . 
நீ பார்க்காத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெ . 


நீ 


520 / An Intensive Course in Tamil 


( ii ) இப்ப எல்லாம் அவரு நடிக் இப்ப எல்லாம் அவரு நடிக்காத 
காத படமே இல்லெ . 

படமே இல்லெ . 
இல்லெ 

இல்லெ 
படமே 

படமே இல்லெ 
நடிக்காத 

நடிக்காத படமே இல்லெ 
அவரு 

அவரு நடிக்காத படமே இல்லெ 
இப்ப எல்லாம் 

இப்ப எல்லாம் அவரு நடிக்காத 

படமே இல்லெ . 
( iii ) நான் படிக்காத பகுதியிலே - நான் படிக்காத பகுதியிலேயிருந்து 

யிருந்து நெறெயக் கேள்வி நெறெயக் கேள்வி இருந்தது . 
இருந்தது . 
இருந்தது 

இருந்தது 
கேள்வி 

கேள்வி இருந்தது 
நெறெய 

நெறெயக் கேள்வி இருந்தது 
படிக்காத பகுதியிலேயிருந்து படிக்காத பகுதியிலேயிருந்து 

நெறெயக் கேள்வி இருந்தது 
நான் 

நான் படிக்காத பகுதியிலேயிருந்து 

நெறெயக் கேள்வி இருந்தது . 
c . Expansion drill 
( i ) அவரு நடிக்காத படமே 

அவரு நடிக்காத படமே இல்லெ . 
இல்லெ . 
இப்ப எல்லாம் இல்லெ 

அவரு நடிக்காத படமே இப்ப 

எல்லாம் இல்லெ . 
( ii ) நீ பார்க்காத இந்திப்படம் நீ பார்க்காத இந்திப்படம் இல்லெ . 

இல்லெ . 
ஒண்ணுமே இல்லெ 

நீ பார்க்காத இந்திப்படம் 

ஒண்ணுமே இல்லெ . 
( iii ) நெறெயக் கேள்வி இருந்தது . நெறெயக் கேள்வி இருந்தது . 

நான் படிக்காத பகுதியிலே - நெறெயக் கேள்வி நான் படிக்காத 
யிருந்து இருந்தது 

பகுதியிலேயிருந்து இருந்தது . 
d . Question -Answer drill 
( i ) Q : போன பரீட்செயிலே கணக்குலே எத்தனெ மார்க்கு 

வாங்குனே ? . 
A : பாஸ் மார்க்குதான் வாங்குனேன் . 
( ii ) Q : நீ நேத்து சினிமாவுக்குப் போனேயா ? 

A : ஆமா . ஒரு இந்திப்படத்துக்குப் போனேன் . 
(iii ) Q : நீ பார்க்காத இந்திப்படம் ஒண்ணுமேயில்லெயா ? 
A : அப்படி இல்லெ... அநேகமா எல்லாப் படங்களெயும் 

பார்ப்பேன் . 
( iv ) Q : இப்ப எல்லாம் அவரு நடிக்காத படமே இல்லெ , 

இல்லெயா ? 


A : ஆமா . 


Lesson 63 / 521 


e . Substitution drill 


அது நான் படிக்காத பகுதி . 


( i ) அது நான் படிக்காத பகுதி . 

Substitute and change the 
verb accordingly . 
கேளு 
எழுது 
பேசு 


அது நான் கேக்காத பகுதி . 
அது நான் எழுதாத பகுதி . 
அது நான் பேசாத பகுதி . 
அது நான் பார்க்காத பகுதி . 


பாரு 


நீ பார்க்காத இந்திப் படம் 
ஒண்ணுமே இல்லெயா ? 


(ii ) நீ பார்க்காத இந்திப்படம் 

ஒண்ணுமே இல்லெயா ? 
Substitute and change the 
pronoun accordingly . 
போ 


வா 


நீ போகாத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெயா ? 
நீ வராத இந்திப்படம் ஒண்ணுமெ 
இல்லெயா ? 
நீ சிபாரிசு பண்ணாத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெயா ? 
நீ நடிக்காத இந்திப்படம் 
ஒண்ணுமே இல்லெயா ? 


சிபாரிசுபண்ணு 


நடி 


f . Transformation drill 


( i ) இது நான் படிச்ச பகுதி . 
இது நான் படிக்குற பகுதி . 
இது ராஜேஷ்கன்னா நடிச்ச 
படம் . 
இது ராஜேஷ்கன்னா நடிக்குற 
படம் . 
இது நீபார்த்த இந்திப்படம் . 
இது நீ பார்க்குற இந்திப் 
படம் . 


இது நான் படிக்காத பகுதி . 
இது நான் படிக்காத பகுதி . 
இது ராஜேஷ்கன்னா நடிக்காத 
படம் . 
இது ராஜேஷ்கனனா நடிக்காத 
படம் . 
இது நீ பார்க்காத இந்திப்படம் . 
இது நீ பார்க்காத இந்திப்படம் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cuės given in parentheses as in the model given 

below . 


Model : நீ எத்தனெ மார்க்கு ................. லே வாங்குனே ? 

( mathematics ) 
நீ எத்தனெ மார்க்கு கணக்குலே வாங்குனே ? 
( i ) நீ எத்தனெ மார்க்கு . னே ? ( get ) 
( ii ) கேள்வி படிக்காத ............யிலேயிருந்து இருந்தது . ( portion ) 
( iii ) ராஜேஷ்கன்னா படத்தெ எல்லாரும் ................. றாங்க . ( like ) 


522 / An Intensive Course in Tamil 


h . Change thèse sentences into present relative participles . 

Model : கேள்வி எனக்குப் புரியுது . 

எனக்குப் புரியுற கேள்வி .... 
( i ) நான் நல்ல மார்க்கு வாங்குறேன் . 
(ii ) நான் இந்திப்படம் பார்க்குறேன் . 
(iii ) நான் சினிமாவுக்குப் போறேன் . 
( iv ) ராஜேஷ்கன்னா நடிக்குறாரு . 
( v ) எல்லாரும் அந்தப் படத்தெ விரும்புறாங்க . 


i . Change these sentences into past relative participles . 


Model : நான் மார்க்கு வாங்குனேன் . 

மார்க்கு வாங்குன நான் ..... 
( i ) நான் இந்திப்படம் பார்த்தேன் . 
( ii ) ராஜேஷ்கன்னா நடிச்சாரு . 
( iii ) எல்லாரும் அந்தப் படத்தெ விரும்புறாங்க . 
( iv ) கேள்வி எனக்குப் புரிஞ்சது . 

( v ) நான் சினிமாவுக்குப் போனேன் . 
j . Change these sentences into negative relative participles. 

Model : நான் சினிமாவுக்குப் போகலெ . 

சினிமாவுக்குப் போகாத நான் .... 
( i ) நான் இந்திப்படம் பார்க்கலெ . 
(ii ) ராஜேஷ்கன்னா நடிக்கலெ . 
( iii ) எல்லாரும் அந்தப் படத்தெ விரும்பலெ . 
( iv ) கேள்வி எனக்குப் புரியலெ. 

( v ) மார்க்கு எனக்குக் கெடெக்கலெ . 
k . Fill in the blanks using the relative participle ( past ) form of the verbs 
given in parentheses. 
( i ) ...........பரீட்செயிலே எத்தனெ மார்க்கு வாங்குனே ? 

( போ ) 
( ii ) பரீட்செயிலே .......... கேள்வி எனக்குப் புரியலை . ( கேளு) 
( iii ) நான் ................ பகுதியிலேருந்து நெறெயக் கேள்வி இருந்தது .. 

( படி ) 
( iv ) இது நீ ....... இந்திப்படம் . ( பாரு ) 
( v ) இது எல்லாரும் ...............படம் . ( விரும்பு ) 


1. Fill in the blanks using the relative participle ( negative ) form of the verbs 

given in parentheses . 


( i ) இது பரீட்செயிலே......... 

கேள்வி . (கேளு) 
( ii ) நான் ................ பகுதியிலேயிருந்து நெறெயக் கேள்வி 

இருந்தது . ( படி ) 


Lesson 63 / 523 


( iii ) இது நான் ..... இந்திப்படம் . ( பாரு ) 
( iv ) அவரு ... 

...படமே இல்லெ . ( நடி ) 
( v ) இது நான் ...... -இந்திப்படம் . ( விரும்பு ) 


m . Write the word represented by the formula . 


Example : வராத 

வா + Rel . Part . ( Neg ) 
( i ) பாரு + Rel . Part . ( Neg ) : ...... 
( ii ) இரு + Rel . Part . ( Neg ) : ....... 
( iii ) கொடு + Rel . Part . ( Neg ) : 
( iv ) சேரு + Rel . Part . ( Neg ) : 
( v ) படி + Rel . Part . ( Neg ) : 
( vi ) கேளு + Rel . Part . ( Neg ) : 
( vii ) விரும்பு + Rel . Part . ( Neg ) : 
( viii ) Cu + Rel . Part . ( Neg ) : 


n . Change the given nouns into the dative and add at the left to the verb in 

the sentences given below . 


( i ) நான் : கேள்வி புரியலெ . 
( ii ) படம் : நான் போனேன் . 
( iii ) போஸ்டாபீஸ் : நான் போகணும் . 


o . Change the given nouns into the objective and add at the left to the verb 

in the sentences given below . 


(i ) படம் : நான் பார்ப்பேன் . 
( ii ) இந்திப்படம் : எல்லாரும் விரும்புறாங்க . 
( iii ) கேள்வி : நீங்க கேளுங்க . 


p . Answer these questions . 

( i ) போன பரீட்செயிலே நீங்க படிக்காத பகுதியிலேயிருந்து 

நெறெயக் கேள்வி கேட்டாங்களா ? 
( ii ) நீங்க பார்க்காத ஒரு இந்திப்படத்தோடெ பேரெ எழுதுங்க. 
( iii ) ராஜேஷ்கன்னா நடிச்ச படம் உங்களுக்கு நல்லாப் பிடிக்குமா ? 
( iv ) நீங்க இப்பப் படிக்குற புஸ்தகத்தோடெ பேரு என்ன ? 
( v ) உங்களுக்குத் தமிழ் கற்பிக்குற ஆசிரியரு பேரு என்ன ? 
( vi ) நேத்து வகுப்புக்கு வராத மணவரு யாரு ? 


VOCABULARY 


கணக்கு 
வாங்கு 
பகுதி 


mathematics மார்க்கு 
get 

பாஸ்) 
portion விரும்பு 


marks 
pass 
wish , like 


524 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


16.63.171 . The negative relative participle is formed by adding the negative 
suffix -ஆத் which occurs in the negative verbs like வராது will not come 
செய்யாது will not do etc. , to any verb roots . The relative participle suffix 

is immediately added to the negative marker . Consider the following 
examples . 
16. 63. 171. நீ பார்க்காத இந்திப்படம் ஒண்ணுமே இல்லெ . 

இப்ப எல்லாம் அவரு நடிக்காத படமே இல்லெ . 
பார்க்காத and நடிக்காத are negative relative participles and they are derived 
from the verbs பாரு see and நடி act respectively . Note that the verb root 
is not conjugated for any tense . That is to say , negative in general , has no tense 
in Tamil . Hence , this may be treated as the corresponding negative expression 
of both present and past relative participles . Example : வற / வராத ; போற 
போகாத ; விக்குற / விக்காத ( 16.61 ) ; நடிச்ச நடிக்காத ; பிடிச்ச பிடிக் 
காத ; எடுத்த எடுக்காத ( 16.62 ) . 
Sandhi : பரீட்செ + இலே – பரீட்செயிலே 

சரி + ஆ + சரியா 

இல்லெ + ஆ + இல்லெயா ( Refer S.8 in 1.5 ) 
சரியா + புரியலெ - சரியாப் புரியலெ ( Refer S.21 in 3.20 ) 
எனக்கு + சரியா — எனக்குச் சரியாப் ( புரியலெ ) 
சினிமாவுக்கு + போனேயா - சினிமாவுக்குப் போனேயா 

( Refer S.18 in 2.14 ) 
இந்தி + படம் - இந்திப்படம் 
எல்லா + படத்தெயும் - எல்லாப் படத்தெயும் ( Refer S. 4 in 1.2 ) 


UNIT 16 


LESSON 64 


OPENING AN ACCOUNT IN THE BANK 


DIALOGUE 


மணி : வணக்கம் . 


Vanakkam . 


என்ன 


Vanakkam ...What ( do you ) want , sir ? 


மேனேஜர் : வணக்கம் 

வேணுங்க ? 


மணி : உங்க பேங்குலே ஒரு 

அக்கவுண்ட் தெறக் 
கணும் . 


( I ) want to open an account in your 
bank ., 


நான் 


Please be seated . I will give a form . 
Those who open the account should 
fill it up . ( I think ) ( vou ) are opening 
the account in your name ? 


மேனேஜர் : உக்காருங்க . 

ஒரு பாரம் கொடுக்கு - 
றேன் . அதெ அக்கவுண்ட் 

தெறக்குறவங்க 
பூர்த்தி பண்ணணும் . 
உங்க பேருலே தானே 
அக்கவுண்ட் தெறக்கு 
றீங்க ? 


526 / An Intensive Course in Tamil 


மணி : ஆமாங்க . 


Yes , sir . 


மேனேஜர் : அப்படீன்னா, இந்தப் 

பாரத்தெ நீங்களே 
பூர்த்தி பண்ணுங்க . 


If that is so , please fill up this form 
yourself . 


I am not one who learned English .... 
Can you fill up this form yourself for 


me ? 


மணி : நான் இங்கிலீஷ் படிச்ச 

வன் இல்லெங்க 
இந்தப் பாரத்தெ 
நீங்களே எனக்காகப் 
பூர்த்தி பண்ண முடி 


யுமா ? 


மேனேஜர் : கொடுங்க...உங்களெ 

பேங்குக்கு அறிமுகப் 
படுத்துறவரு யாரு ? 


Please give ( it ) .... Who introduces 
( you ) to the bank ? 


மணி : யாரும் இல்லெங்க . 


Nobody , sir . 


Do you know anybody who has 
account in this bank ? 


மேனேஜர் : இந்தப் பேங்குலே 

அக்கவுண்ட் இருக்கு 
றவங்கள்லே யாரெயா 
வது உங்களுக்குத் 
தெரியுமா ? 


மணி : தெரியும் . சுரேஷ் ஸார் 

இந்தப் பேங்குலே பணம் 
போடுறவருதான் . அவரு 
போதுமா ? 


( I ) know . Mr. Suresh is also one who 
has account in this bank . Is his 
( recommendation ) sufficient ? 


மேனேஜர் : போதும் . அவருகிட் 

டெயிருந்து இதுலே ஒரு 
கையொப்பம் வாங்குங்க . 
அப்புறம் , என்னெப் 
பாருங்க . 


( It ) is sufficient . ( You ) please get a 
signature from him here . Then , (you ) 
please come and see me . 


மணி : சரிங்க , வறேன் . 


Alright sir , ( 1 ) take leave of you . 


மேனேஜர் : வாங்க . 

Please do . 
DRILLS 
a . Variation drill 
16. 64. 172. நான் அவ்வளவா இங்கிலீஷ் படிக்குறவன் இல்லெ . 

சுரேஷ் இந்தப் பேங்குலே பணம் போடுறவரு. 
உங்களெப் பேங்குக்கு அறிமுகப்படுத்துறவரு யாரு ? 
இதெ அக்கவுண்ட் தெறக்குறவங்க பூர்த்தி 
பண்ணணும் . 


Lesson 64 /- 527 


b . Build up drill 


1 


1 


( i ) நான் அவ்வளவா இங்கிலீஷ் 
படிக்குறவன் இல்லெ . 
இல்லெ 
படிக்குறவன் 
இங்கிலீஷ் 
அவ்வளவா 


நான் அவ்வளவா இங்கிலீஷ் 
படிக்குறவன் இல்லெ . 
இல்லெ 
படிக்குறவன் இல்லெ 
இங்கிலீஷ் படிக்குறவன் இல்லெ 
அவ்வளவா இங்கிலீஷ் படிக்கு 
றவன் இல்லெ 
நான் அவ்வளவா இங்கிலீஷ் 
படிக்குறவன் இல்லெ . 


நான் 


( ii ) அருணாசலம் இந்தப் பேங் 

குலே பணம் போடுறவரு. 
போடுறவரு 
பணம் 
பேங்குலே 
இந்த 


அருணாசலம் இந்தப் பேங்குலே 
பணம் போடுறவரு . 
போடுறவரு 
பணம் பேடுறவரு 
பேங்குலே பணம் போடுறவரு 
இந்தப் பேங்குலே பணம் போடு - 
றவரு 
அருணாசலம் இந்தப் பேங்குலே 
பணம் போடுறவரு . 


அருணாசலம் 


( iii ) உங்களெப் பேங்குக்கு 

அறிமுகப்படுத்துறவரு யாரு ? 


யாரு ? 


அறிமுகப்படுத்துறவரு 
பேங்குக்கு 


உங்களெப் பேங்குக்கு அறிமுகப் 
படுத்துறவரு யாரு ? 
யாரு ? 
அறிமுகப்படுத்துறவரு யாரு ? 
பேங்குக்கு அறிமுகப்படுத்துறவரு 
யாரு ? 
உங்களெப் பேங்குக்கு அறிமுகப் 
படுத்துறவரு யாரு ? 


உங்களெ 


( iv ) அதெ அக்கவுண்ட் தெறக்கு 

றவங்க பூர்த்தி பண்ணணும் . 
பூர்த்தி பண்ணணும் 
அக்கவுண்ட் தெறக்குறவங்க 


அதெ அக்கவுண்ட் தெறக்குற - 
வங்க பூர்த்தி பண்ணணும் . 
பூர்த்தி பண்ணணும் 
அக்கவுண்ட் தெறக்குறவங்க 
பூர்த்தி பண்ணணும் 
அதெ அக்கவுண்ட் தெறக்குறவங்க 
பூர்த்தி பண்ணணும் . 


அதெ 


அருணாசலம் பணம் போடுறவரு . 


c . Expansion drill 
c . 
( i ) அருணாசலம் பணம் போடு - 

றவரு . 
இந்தப் பேங்குலெ பணம் 
போடுறவரு 


அருணாசலம் இந்தப் பேங்குலே 
பணம் போடுறவரு : 


528 / An Intensive Course in Tamil 


(ii ) உங்களை அறிமுகப்படுத்து 

றவரு யாரு ? 
பேங்குக்கு அறிமுகப்படுத்து 
றவரு யாரு ? 


உங்களெ அறிமுகப்படுத்துறவரு 
யாரு ? 
உங்களெப் பேங்குக்கு அறிமுகப் 
படுத்துறவரு யாரு ? 


( iii ) அக்கவுண்ட் தெறக்குறவங்க 

பூர்த்தி பண்ணணும் . 
அதெப் பூர்த்தி பண்ணணும் 


அக்கவுண்ட் தெறக்குறவங்க 
பூர்த்தி பண்ணணும் . 
அக்கவுண்ட் தெறக்குறவங்க 
அதெப் பூர்த்தி பண்ணணும் . 


d . Question - Answer drill 


( i ) Q : என்ன வேணுங்க ? 

A ; உங்க பேங்குலே ஒரு அக்கவுண்ட் தெறக்கணும் . 
( ii ) Q : உங்க பேருலேதானே அக்கவுண்ட் தெறக்குறீங்க ? 

A : ஆமாங்க . 
( iii ) Q : உங்களெப் பேங்குக்கு அறிமுகப்படுத்துறவரு யாரு ? 

A : யாரும் இல்லெங்க . 
( iv ) Q : இந்தப் பேங்குலே அக்கவுண்ட் இருக்குறவங்கள்லே 

யாரெயாவது உங்களுக்குத் தெரியுமா ? 

A : தெரியும் . 
e . Substitution drill 
( i ) நான் இங்கிலீஷ் படிக்குறவன் நான் இங்கிலீஷ் படிக்குறவன் 
இல்லெ . 

இல்லெ. 
Substitute and change the 
verb accordingly . 
வாசி 

நான் இங்கிலீஷ் வாசிக்குறவன் 

இல்லெ . 
எழுது 

நான் இங்கிலீஷ் எழுதுறவன் 

இல்லெ .. 
பேசு 

நான் இங்கிலீஷ் பேசுறவன் 

இல்லெ . 
கற்பி 

நான் இங்கிலீஷ் கற்பிக்குறவன் 
இல்லெ . 


நான் இங்கிலீஷ் படிக்குறவன் . 


( ii ) நான் இங்கிலீஷ் படிக்குறவன் . 

Substitute and change the 
participial noun accordingly. 
நாங்க 
நாம் 
நீங்க 
அவ 
அவரு 
அவங்க 


நாங்க இங்கிலீஷ் படிக்குறவங்க . 
நாம இங்கிலீஷ் படிக்குறவங்க . 
நீங்க இங்கிலீஷ் படிக்குறவங்க . 
அவ இங்கிலீஷ் படிக்குறவ . 
அவரு இங்கிலீஷ் படிக்குறவரு . 
அவங்க இங்கிலீஷ் படிக்குறவங்க. 


Lesson 64 / 529 


(ii ) நீங்க இதுலே கையொப்பம் 
வாங்குங்க. 
கையெழுத்து 


நீங்க இதுலே கையொப்பம் 
வாங்குங்க . 
நீங்க இதுலே கையெழுத்து 
வாங்குங்க . 


f. Transformation drill 


இவரு யாரு ? 


இவரு யாரு ? 


( i ) இவரு என்னெ அறிமுகப்ப 
டுத்துறவரு . 
இவரு அக்கவுண்ட் தெறக்கு 
றவரு . 
இவரு பேங்குலே பணம் 
போடுறவரு . 
இவரு பாரம் கொடுக்குறவரு . 


இவரு யாரு 

? 


இவரு யாரு 


? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below ., 


Model : இந்தப் பாரத்தெ நீங்களே ....... ... ங்க . ( fill up ) 

இந்தப் பாரத்தெ நீங்களே பூர்த்தி பண்ணுங்க. 
( i ) உங்களெ .. 

• றவரு யாரு ? ( introduce ) 
( ii ) இவரு பேங்குலே பணம்.. 

... றவரு . ( deposit ) 
( iii ) அவருகிட்டெயிருந்து ... வாங்குங்க . ( signature ) 


h . Fill in the blanks using the appropriate conjugated noun ( Participial noun ) 

forms of the verb படி read in the present tense . 


( i ) தான் ... 
( ii ) நீ ( masc ) ........ 
( iii ) நீ (fem ) ....... 
( iv ) அவன் . 
( v ) அவ ........ 
( vi ) நாங்க..... 
( vii ) நாம் ...... 
( viii ) நீங்க ...... 
( ix ) அவங்க .... 
( x ) அது .... 


i . Change these sentences into participial constructions ( present ) following 

the model . 


Model : அவங்க அக்கவுண்ட் தெறக்குறாங்க . 

அக்கவுண்ட் தெறக்குற அவங்க.... 
அக்கவுண்ட் தெறக்குறவங்க.... 


. 


530 | An Intensive Course in Tamil 


( i ) அவரு பேங்குக்கு அறிமுகப்படுத்துறாரு . 
( ii ) அருணாசலம் இந்தப் பேங்குலே பணம் போடுறாரு . 
( iii ) நான் பாரம் கொடுக்குறேன் . 
( iv ) நீங்க பாரத்தெப் பூர்த்தி பண்ணுறீங்க . 
( v ) நீங்க கையொப்பம் வாங்குறீங்க. 


į . Rewrite the formulae following the model . 


Model : 


யாரு 

+ Obj. + ஆவது 


யாரெயாவது 


- 


( i ) அவன் + Obj. + ஆவது = 
( ii ) அவ + Inst . + ஆவது 
( iii ) அவங்க + Loc . + ஆவது 
( iv ) என் + Dat , + ஆவது 
( v ) அவரு + Abh . + ஆவது 
( vi ) எங்க + Soc . + ஆவது 


.. .. 


.... 


k . Answer the questions. 


( i ) உங்களுக்குப் பேங்குலே அக்கவுண்ட் தெறக்கணுமா ? 
( ii ) உங்களெ மைசூரு பேங்குக்கு அறிமுகப்படுத்துனவரு யாரு ? 
( iii ) நீங்க இங்கிலீஷ் நல்லாப் படிக்குறவரா ? 
( iv ) உங்ககூடத் தமிழ் படிக்குறவங்கள்லே யாரெ உங்களுக்கு 

ரொம்ப நல்லாப் பிடிக்கும் ? 
( v ) நீங்க எந்தப் பேங்குலே பணம் போடுறீங்க ? 


VOCABULARY 


பேங்கு 


bank அக்கவுண்ட் 
பாரம் 

form பூர்த்திபண்ணு 
அறிமுகப்படுத்து introduce போடு 


account 
fill up 
deposit , as 

money 


கையொப்பம் 


signature 


GRAMMAR 


16.64.172 . The participial nouns are otherwise called conjugated nouns . 
They are formed by adding the pronominal suffixes - அன் , - அ , - அரு , 
-அங்க and -து to relative participles . The conjugated verb and the prono - 
minal suffixes simultaneously indicate both action and doer of the action . Like 
all nouns and pronouns they are also declined for case and inflected for gender 
and number . Example : 


16. 64. 172. நான் அவ்வளவா இங்கிலீஷ் படிக்குறவன் இல்லெ . 

அருணாசலம் இந்தப் பேங்குலே பணம் 
போடுறவரு . 


Lesson 64 / 531 


Note that loop and GunGp are relative participles . As they indicate 
tense distinction the participial nouns can also be classified into two kinds 
namely present partcipial nouns and past participial nouns . Example : 


படிச்குறவன் 
அறிமுகப்படுத்துறவரு 


போடுறவரு 
தெறக்குறவங்க etc. 


Consider the following examples . 


( i ) நான் படிக்குறவன் . 
( ii ) நாங்க போடுறவங்க . 
( iii ) நாம தெறக்குறவங்க . 


The third person pronominal suffixes - அன் and - அங்க are used in the first 
person . Similarly these can also be used in the second person . Example : 


( iv ) நீ படிக்குறவன் . 
( v ) நீங்க தெறக்குறவங்க. 


The above examples illustrate one of the chief characteristics of the participial 
nouns that they do not distinguish any person . 


Sandhi : யாரெ + ஆவது யாரெயாவது ( Refer S.8 in 1.5 ) 
என் + எ ) என்னெ ( Refer s.11 in 1.8 ) 


UNIT 16 


LESSON 65 


ABOUT A MUSICIAN 


DIALOGUE 


சுந்தரம் : கர்னாடக சங்கீதத்துலே 

தமிழ் நாட்டுலே எம் . 
எஸ் . சுப்புலட்சுமிதான் 
பெரிய பாடகி . நேத்து 
ராத்திரி ரேடியோவுலே 
பாடுனவங்க அவங்க 
தான் . போன வாரம் 
நேஷனல் புரோக்கிராம் 
லே அவங்க கச்சேரி 
யெக் கேட்டீங்களா ? 
கேட்டவங்க எல்லாரும் 
ரொம்பப்பாராட்டுனாங்க . 
என்னமாப் பாட்டுப்பாடு 
றாங்க ! 

அவங்களுக்கு 


In Carnatic music M.S.Subbulakshmi 
is the topmost singer in Tamilnadu . 
It was she who sang last night in the 
radio . Did you listen to her concert 
on the National Programme last 
week ? ... All those who listened to 
( her concert ) appreciated ( her ) very 
much . How nicely ( she ) sings songs ! 
No singer who performs these days 
has the voice she has . What do you 
think about it ? .... Those who per 
formed concerts those days had 
devotion for the music . Do they . 
those who sing these days , perform 
music ? They are all doing katha 
kalakshepa . See, there was a concert 


Lesson 65 / 533 


yesterday in our sabha. Four or five 
people were sitting by the side of the 
one who sang . That was all the 
crowd . Why do they all do concerts ? 
Let ( us ) see how this person sings ? 


இருக்குற சாரீரம் இப்பப் 
பாடுறவங்கள்லே யாரு 
க்கும் இல்லெங்க . நீங்க 
என்ன நெனெக்குறீங்க ? 
... அந்தக் காலத்துலே 
கச்சேரி செய்தவங்க 
ளுக்கு சங்கீதத்துலே ஒரு 
டிவோஷன் இருந்தது . 
இப்பப் பாடுறவன் 
எல்லாம் சங்கீதமா 
பண்ணுறான் ? சும்மா 
கதாகாலட்சேபம் பண் 
ணுறான் . நேத்து நம்ம 
சபாவுலே ஒரு கச்சேரி 
இருந்தது , பாருங்க . 
பாடுனவளுக்குப் பக்கத் 
துலே நாலஞ்சு பேரு 
உக்கார்ந்திருந்தாங்க . 
அவ்வளவுதான் கூட் 
டம் . இவங்க எல்லாம் 
ஏன் கச்சேரி செய்றாங்க ? 
..இவரு எப்படிப் பாடு 
றாரு பார்ப்போம் . 


DRILLS 


aa . Variation drill 


16. 65. 173. ரேடியோவுலே பாடுனவங்க சுப்புலட்சுமி . 

கச்சேரி செய்தவங்களுக்குச் சங்கீதத்துலே 
டிவோஷன் இருந்தது . 
பாடுனவளுக்குப் பக்கத்துலே நாலஞ்சு பேரு 
உக்கார்ந்திருந்தாங்க . 
கேட்டவங்க எல்லாரும் ரொம்பப் பாராட்டுனாங்க . 


b . Build up drill 


( i ) ரேடியோவுலே பாடுனவங்க 

எம் . எஸ் . சுப்புலட்சுமி . 
எம் . எஸ் . சுப்புலட்சுமி 
பாடுனவங்க 


ரேடியோவுலே பாடுனவங்க 
எம் . எஸ் . சுப்புலட்சுமி . 
எம் . எஸ் . சுப்புலட்சுமி 
பாடுனவங்க எம் . எஸ் . 
சுப்புலட்சுமி 
ரேடியோவுலே பாடுனவங்க 
எம் . எஸ் . சுப்புலட்சுமி . 


ரேடியோவுலே 


534 | An Intensive Course in Tamil 


( ii ) கச்சேரி செய்தவங்களுக்குச் 

சங்கீதத்துலே டிவோஷன் 
இருந்தது . 
இருந்தது 
டிவோஷன் 
சங்கீதத்துலே 


கச்சேரி செய்தவங்களுக்குச் 
சங்கீதத்துலே டிவோஷன் 
இருந்தது . 
இருந்தது 
டிவோஷன் இருந்தது 
சங்கீதத்துலே டிவோஷன் 
இருந்தது 
கச்சேரி செய்தவங்களுக்குச் 
சங்கீதத்துலே டிவோஷன் 
இருந்தது . 


கச்சேரி செய்தவங்களுக்கு 


( iii ) பாடுனவளுக்குப் பக்கத்துலே 

நாலஞ்சு பேரு உக்கார்ந்தி 
ருந்தாங்க. 
உக்கார்ந்திருந்தாங்க 
நாலஞ்சுபேரு 


பாடுனவளுக்குப் பக்கத்துலே 
நாலஞ்சுபேரு உக்கார்ந்திருந் 
தாங்க . 
உக்கார்ந்திருந்தாங்க 
நாலஞ்சுபேரு உக்கார்ந்திருந் 
தாங்க 
பக்கத்துலே நாலஞ்சுபேரு 
உக்கார்ந்திருந்தாங்க 
பாடுனவளுக்குப் பக்கத்துலே 
நாலஞ்சுபேரு உக்கார்ந்திருந் 
தாங்க . 


பக்கத்துலே 


பாடுனவளுக்கு 


( iv ) கேட்டவங்க எல்லாரும் 

ரொம்பப் பாராட்டுனாங்க . 
பாராட்டுனாங்க 
ரொம்ப 
எல்லாரும் 


கேட்டவங்க எல்லாரும் 
ரொம்பப் பாராட்டுனாங்க . 
பாராட்டுனாங்க 
ரொம்பப் பாராட்டுனாங்க 
எல்லாரும் ரொம்பப் பாராட்டு 
னாங்க 
கேட்டவங்க எல்லாரும் ரொம்பப் 
பாராட்டுனாங்க . 


கேட்டவங்க 


c . Expansion drill 


( i ) நாலஞ்சுபேரு உக்கார்ந்தி 
ருந்தாங்க. 
பாடுனவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க 


நாலஞ்சுபேரு உக்கார்ந்திருந் 
தாங்க . 
நாலஞ்சுபேரு பாடுனவளுக்குப் 
பக்கத்துலே உக்கார்ந்திருந்தாங்க . 


( ii ) கச்சேரி செய்தவங்களுக்கு 

இருந்தது . 
சங்கீதத்துலே டிவோஷன் 
இருந்தது 


கச்சேரி செய்தவங்களுக்கு 
இருந்தது . 
கச்சேரி செய்தவங்களுக்குச் 
சங்கீதத்துலே டிவோஷன் 
இருந்தது . 


Lesson 65 / 535 


( iii ) இப்பப் பாடுறவங்கள்லே 

யாருக்கும் இல்லெ . 
அவங்களுக்கு இருக்குற 
சாரீரம் யாருக்கும் இல்லெ 


இப்பப் பாடுறவங்கள்லே 
யாருக்கும் இல்லெ . 
இப்பப் பாடுறவங்கள்லே அவங் 
களுக்கு இருக்குற சாரீரம் 
யாருக்கும் இல்லெ . 


d . Substitution drill 


அவங்கதான் நேத்துப் பாடு 
னவங்க . 


( i ) அவங்கதான் நேத்துப் 

பாடுனவங்க . 
Substitute and change the 
participial noun accordingly . 
நான் 
நீ 
அவன் 


நான்தான் நேத்துப் பாடுனவன் . 
நீதான் நேத்துப் பாடுனவன் . 
அவன் தான் நேத்துப் பாடுனவன் . 
அவதான் நேத்துப் பாடுனவ . 
அவருதான் நேத்துப் பாடுனவரு . 


அவ 


அவரு 


பாடுனவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க . 


( ii ) பாடுனவளுக்குப் பக்கத்துலே 

உக்கார்ந்திருந்தாங்க . 
Substitute and change the 
verb accordingly . 
எழுது 


பேசு 


வாசி 


எழுதுனவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க . 
பேசுனவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க . 
வாசிச்சவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க. 
சாப்பிட்டவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க . 
வந்தவளுக்குப் பக்கத்துலே 
உக்கார்ந்திருந்தாங்க .. 


சாப்பிடு 


வா 


கேட்டவங்க ரொம்பப் பாராட்டு 
னாங்க . 


( iii ) கேட்டவங்க ரொம்பப் 

பாராட்டுனாங்க . 
Substitute and change the 
verb accordingly . 

. 
சாப்பிடு 


வாங்கு 


சாப்பிட்டவங்க ரொம்பப் பாராட் 
டுனாங்க . 
வாங்குனவங்க ரொம்பப் பாராட் 
டுனாங்க . 
கொடுத்தவங்க ரொம்பப் பாராட் 
டுனாங்க . 
வந்தவங்க ரொம்பப் பாராட்டு - 


கொடு 


வா 


னாங்க . 


536 / An Intensive Course in Tamil 
e . Transformation drill 


( i ) ரேடியோவுலே பாடுறவங்க 
சுப்புலட்சுமி . 
கச்சேரியெக் கேக்குறவங்க 
பாராட்டுறாங்க . 
பாடுறவளுக்குப் பக்கத்துலே 
நாலஞ்சுபேரு உக்கார்ந்தி 
ருந்தாங்க . 


ரேடியோவுலே பாடுனவங்க 
சுப்புலட்சுமி . 
கச்சேரியெக் கேட்டவங்க பாராட் 
டுறாங்க . 
பாடுனவளுக்குப் பக்கத்துலே 
நாலஞ்சுபேரு உக்கார்ந்திருந் 
தாங்க . 


EXERCISES 


f. Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Alodel : அவங்க .. 

+ எ கேட்டீங்களா ? 

( music concert ) 
அவங்க கச்சேரியெக் கேட்டீங்களா ? 
( i ) கேட்டவங்க எல்லாரும் ....... னாங்க . ( appreciate ) 
( ii ) என்னமாப் .. பாடுனாங்க . ( song ) 
( iii ) அவங்களுக்கு இருக்குற ................யாருக்கும் இல்லெ . ( voice ) 
( iv ) நீங்க என்ன ................க்குறீங்க ? ( think ) 
( v ) .......... + லே டிவோஷன் இருந்தது . ( music ) 
( vi ) நேத்து .......... லே கச்சேரி இருந்தது . ( sabha ) 
( vii ) என்னமாப் பாட்டு . னாங்க . ( sing ) 


+ . 


g . Change these sentences into participial constructions ( past ) following 

the model . 


\ lodel : அவங்க ரேடியோவுலே பாடுனாங்க . 

ரேடியோவுலே பாடுன அவங்க ... 

ரேடியோவுலே பாடுனவங்க..... 
( i ) நீங்க கச்சேரியெக் கேட்டீங்க . 
( ii ) அவங்க ரொம்பப் பாராட்டுனாங்க . 
( iii ) அவங்க கச்சேரி செய்தாங்க . 
( iv ) அவன் இப்பப் பாடுனான் . 
( v ) அவ இப்பப் பாடுறா. 
( vi ) நாலஞ்சுபேரு உக்கார்ந்திருந்தாங்க . 


h . Fill in the blanks using the appropriate conjugated noun ( participial noun ) 

forms of the verb பாடு sing in the past tense . 


( i ) நான் ...... 
( ii ) நீ (masc . ) .... 
( iii ) நீ (fem . ) 


Lesson 65 / 537 


( iv ) இவன் .... 
(( v ) இவ ............ 
( vi ) இவரு . 
( vii ) நாங்க . 
( vili ) நாம் .. 
( ix ) நீங்க .. 
( x ) இவங்க ... 


.... 


i . Change these sentences to the past tense . 


( i ) நான் அவ்வளவா இங்கிலீஷ் படிக்குறவன் இல்லெ . 
( ii ) உங்களெப் பேங்குக்கு அறிமுகப்படுத்துறவரு யாரு ? 
(ii ) அருணாசலம் இந்தப் பேங்குலே பணம் போடுறவரு . 
( iv ) பேங்குலே அக்கவுண்ட் தெறக்குறவரு யாரு ? 


j . Change the underlined word or group of words to its corresponding 
question .. 

( i ) கர்னாடக சங்கீதத்துலே சுப்புலட்சுமி பெரிய பாடகி . 
( ii ) நேத்து நம்ம சபாவுலே கச்சேரி இருந்தது . 
( iii ) பாடுனவளுக்குப் பக்கத்துலே உக்கார்ந்திருந்தாங்க . 
( iv ) இவரு நல்லாப் பாடுறாரு . 


k . Answer these questions . 


( 1 ) தமிழ்நாட்டுலே கர்னாடக சங்கீதத்துலே பெரிய பாடகி 


யாரு ? 


( ii ) உங்க மனெவி பாட்டுப் பாடுவாங்களா ? 
( iii ) உங்களோடெ கல்லூரியிலே படிச்சவங்க எல்லாருக்கும் 

வெலெ கெடெச்சதா ? 
( iv ) உங்களுக்குச் சங்கீதம் தெரியுமா ? 
( v ) நீங்க கச்சேரி கேக்கப் போவீங்களா ? 
( vi ) கச்சேரி செய்றவங்கள்லே உங்களுக்குப் பிடிச்சவரு யாரு ? 


VOCABULARY 

கர்னாடக சங்கீதம் Carnatic music 
பாடகி 

female singer 
பாடு 

sing 


தமிழ்நாடு the Tamilnadu 
ரேடியோ 

radio 
கச்சேரி 

music 

Ferformance 
பாராட்டு appreciate 
சாரீரம் 

voice 
அந்தக்காலம் those days 
சங்கீதம் music 


listen to 


கேளு 
பாட்டு 


நெனெ 
கச்சேரி செய் 


song 
think 
give music 

performance 
devotion 


டிவோஷன் 


சங்கீதம் 


பண்ணு 


give music 

performance 
sabha 


கதாகாலட்சேபம் kathakalakshepa சபா 


538 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


16.65.173 . This lesson deals with the past participial nouns . They are 
formed by adding the pronominal suffixes - அன் or - அ or -அரு -அங்க 
or -து as the case may be to the relative participles ( Refer 16.61.169 ) . Example : 


16. 65. 173. ரேடியோவுலே பாடுனவங்க சுப்புலட்சுமி . 

கேட்டவங்க எல்லாரும் ரொம்பப் பாராட்டுனாங்க . 


Note that the verb roots பாடு sing and கேளு listen to in the relative parti 
ciples பாடுன and கேட்ட are conjugated for past tense . 
Sandhi : சங்கீதம் + உலே , சங்கீதத்துலே 

காலம் + உலே காலத்துலே 
பக்கம் + உலே பக்கத்துலே ( Refer S.17 in 2.13 ) 
தமிழ்நாடு + உலே - தமிழ்நாட்டுலே ( Refer S.16 in 2.13 ) 
ரேடியோ + உலே - ரேடியோவுலே 
சபா + உலே - சபாவுலே ( Refer S.9 in 1.7 ) 


UNIT 16 


LESSON 66 


OVER THE TELEPHONE 


DIALOGUE 


சுந்தரம் : ஹலோ ! இது 21138 . 

யாரு பேசுறது ? 


Hallo ! This is 21138. Who is spek 
ing ? 


சுரேஷ் 


This is Suresh speaking. 


சுரேஷ் : நான் தாங்க 

பேசுறேன் . 


என்ன 


What sir , what do (you ) want ? 


சுந்தரம் : என்னங்க , 

வேணும் ? 


சுரேஷ் : மாலெயிலே வீட்டுக்கு 

வறேன் ; ஒரு புஸ்தகம் 
கொடுக்குறீங்களா ? 


( I ) will come to ( your ) house ( this ) 
evening . Will you lend me a book ? 


சுந்தரம் : சிறுகதெ வேணுமா ? 

நாவல் வேணுமா ? 


Do ( you ) want a short story or a 
novel ? 


540 | An Intensive Course in Tamil 


Is there any puranic story ( withyou ) ? 


சுரேஷ் : ஏதாவது 

புராணக்கதெ 
இருக்குதா ? 


சுந்தரம் : இல்லெங்க . ஏதாவது 
ழெய 

இலக்கியம் 
கொடுக்கட்டுமா ? 


No , sir . Shall ( I ) give any old litera 
ture ? 


No , sir . I like reading puranic story 
very much , Give ( me ) a novel ? 


சுரேஷ் : வேண்டாங்க . புராணக் 

கதெ படிக்குறது எனக்கு 
ரொம்ப இஷ்டம் . ஒரு 
நாவல் கொடுங்க . 


Which author s book do you want ? 


சுந்தரம் : யாரு எழுதுனது 

வேணும் ? 


சுரேஷ் : ஜெயகாந்தன் எழுதுன 

நாவல் கொடுங்களேன் .. 
நேத்துக் காலெயிலே 
வீட்டுக்கு வந்தது யாரு ? 


Give ( me ) the novel written by Jaya 
kanthan ... Who is he who came ( to 
your ) house yesterday morning ? 


One of my friends came ... Who told 


சுந்தரம் : என் நண்பர் ஒருவரு 

வந்தாரு ... உங்ககிட்டெ 
யாரு சொன்னது ? 


you ? 


Your wife only told me ... Shall ( we ) 
go for a cinema this evening ? 


சுரேஷ் : உங்க மி ஸ ஸ் தான் 

சொன்னது....மாலெ 
யிலே ஒரு 

சினிமா 
வுக்குப் போவோமா ? 


சுந்தரம் : இல்லெங்க , அடிக்கடி 

சினிமாவுக்குப் போறது 
எனக்குப் பிடிக்காது . 


No , sir . I don t like going to cinema 
often ,. 


சுரேஷ் : சரிங்க . மாலெயிலே 

சந்திக்குறேன் . 


Alright , sir . ( I ) will meet ( you ) in 
the evening .. 


DRILLS 


a . 


Variation drill 


16. 66. 174. உங்களுக்கு யாரு எழுதுனது வேணும் ? 

எனக்கு ஜெயகாந்தன் எழுதுனது கொடுங்களேன் . 
16. 66. 175. புராணக்கதெ படிக்குறது எனக்கு ரொம்ப இஷ்டம் . 

அடிக்கடி சினிமாவுக்குப் போறது எனக்குப் 
பிடிக்காது . 
ஹலோ ! யாரு பேசுறது ? 


Lesson 66 / 541 


16.66.176 . காலெயிலே உங்க வீட்டுக்கு வந்தது யாரு ? 

உங்ககிட்டெ யாரு சொன்னது ? 


b . Build up drill 


எனக்கு ஜெயகாந்தன் எழுதுன 
நாவல் கொடுங்களேன் . 


( i ) எனக்கு ஜெயகாந்தன் 
எழுதுன நாவல் கொடுங்க 
ளேன் . 
கொடுங்களேன் 
ஜெயகாந்தன் எழுதுன 
நாவல் 
எனக்கு 


கொடுங்களேன் 
ஜெயகாந்தன் எழுதுன நாவல் 
கொடுங்களேன் 
எனக்கு ஜெயகாந்தன் எழுதுன 
நாவல் கொடுங்களேன் . 


( ii ) உங்களுக்கு யாரு எழுதுனது 

வேணும் ? 
யாரு எழுதுனது வேணும் ? 
உங்களுக்கு 


உங்களுக்கு யாரு எழுதுனது 
வேணும் ? 
யாரு எழுதுனது வேணும் ? 
உங்களுக்கு யாரு எழுதுனது 
வேணும் ? 


காலெயிலே உங்க வீட்டுக்கு 
வந்தது யாரு ? 


யாரு ? 


( iii ) காலெயிலே உங்க வீட்டுக்கு 

வந்தது யாரு ? 
யாரு 
வந்தது 
வீட்டுக்கு 
உங்க 
காலெயிலே 


வந்தது யாரு ? 
வீட்டுக்கு வந்தது யாரு ? 
உங்க வீட்டுக்கு வந்தது யாரு ? 
காலெயிலே உங்க வீட்டுக்கு 
வந்தது யாரு 

? 


உங்ககிட்டெட யாரு 

சொன்னது ? 


( iv ) உங்ககிட்டெ யாரு 
சொன்னது ? 
யாரு சொன்னது ? 
உங்ககிட்டெ 


யாரு சொன்னது ? 
உங்ககிட்டெ யாரு சொன்னது ? 


( v ) ஹலோ ! யாரு பேசுறது ? 

யாரு பேசுறது ? 
ஹலோ ! 


ஹலோ ! யாரு பேசுறது ? 
யாரு பேசுறது ? 
ஹலோ ! யாரு பேசுறது ? 


( vi ) அடிக்கடி சினிமாவுக்குப் 

போறது எனக்குப் பிடிக்காது . 
பிடிக்காது 
எனக்கு 
போறது 
சினிமாவுக்கு 


அடிக்கடி சினிமாவுக்குப் போறது 
எனக்குப் பிடிக்காது . 
பிடிக்காது 
எனக்குப் பிடிக்காது 
போறது எனக்குப் பிடிக்காது 
சினிமாவுக்குப் போறது எனக்குப் 
பிடிக்காது 


542 / An Intensive Course in Tamil 


அடிக்கடி 


அடிக்கடி சினிமாவுக்குப் போறது 
எனக்குப் பிடிக்காது . 


c . Expansion drill 


( i ) எனக்குக் கொடுங்களேன் . 
ஜெயகாந்தன் எழுதுன 
நாவல் கொடுங்களேன் 


எனக்குக் கொடுங்களேன் . 
எனக்கு ஜெயகாந்தன் எழுதுன 
நாவல் கொடுங்களேன் . 


( ii ) உங்க வீட்டுக்கு வந்தது 


உங்க வீட்டுக்கு வந்தது யாரு ? 


யாரு ? 


காலெயிலே வந்தது யாரு ? 


உங்க வீட்டுக்குக் காலெயிலே 
வந்தது யாரு ? 


( iii ) எனக்குப் பிடிக்காது . 

சினிமாவுக்குப் போறது 
பிடிக்காது 


எனக்குப் பிடிக்காது . 
எனக்குச் சினிமாவுக்குப் போறது 
பிடிக்காது . 


d . Question - Answer drill 


( i ) Q : ஹலோ ! யாரு பேசுறது ? 

A : நான் தாங்க . 
( ii ) Q : யாரு எழுதுனது வேணும் ? 

A : ஜெயகாந்தன் எழுதுன நாவல் கொடுங்களேன் . 
( iii ) Q : நேத்துக் காலெயிலே வீட்டுக்கு வந்தது யாரு ? 

A : என் நண்பர் ஒருவரு வந்தாரு . 
( iv ) Q : உங்ககிட்டெ யாரு சொன்னது ? 

A : உங்க மிஸஸ்தான் சொன்னாங்க . 
( v ) Q ; மாலெயிலே ஒரு சினிமாவுக்குப் போவோமா ? 
A : இல்லெங்க . அடிக்கடி சினிமாவுக்குப் போறது 

எனக்குப் பிடிக்காதுங்க . 


2. Substitution drill 


யாரு எழுது எது வேணும் ? 


( i ) யாரு எழுதுனது வேணும் ? 

Substitute and change the 
verb accordingly . 
கொடு 
அனுப்பு 


படி 


யாரு கொடுத்தது வேணும் ? 
யாரு அனுப்புனது வேணும் ? 
யாரு படிச்சது வேணும் ? 
யாரு தந்தது வேணும் ? 
யாரு கொண்டுவந்தது வேணும் ? 


தா 
கொண்டுவா 


யாரு பேசுறது ? 


( ii ) யாரு பேசுறது ? 

Substitute and change the 
verb accordingly . 


Lesson 66 / 543 


கேளு 
சொல்லு 
பாடு 


யாரு கேக்குறது ? 
யாரு சொல்லுறது ? 
யாரு பாடுறது ? 
யாரு படிக்குறது ? 
யாரு காட்டுறது ? 


படி 
காட்டு 


புராணக்கதெ படிக்குறது எனக்கு 
ரொம்ப இஷ்டம் . 


( iii ) புராணக்கதெ படிக்குறது 

எனக்கு ரொம்ப இஷ்டம் . 
Substitute and change the 
verb accordingly . 
வாசி 


எழுது 


கற்பி 


புராணக்கதெ வாசிக்குறது எனக்கு 
ரொம்ப இஷ்டம் . 
புராணக்கதெ எழுதுறது எனக்கு 
ரொம்ப இஷ்டம் . 
புராணக்கதெ கற்பிக்குறது 
எனக்கு ரொம்ப இஷ்டம் . 
புராணக்கதெ சொல்லுறது எனக்கு 
ரொம்ப இஷ்டம் . 
புராணக்கதெ கேக்குறது எனக்கு 
ரொம்ப இஷ்டம் . 


சொல்லு 


கேளு 


நாவல் வேணுமா ? 


( iv ) நாவல் வேணுமா ? 

Substitute 
சிறுகதெ 
புராணக்கதெ 
இலக்கியம் 


சிறுகதெ வேணுமா ? 
புராணக்கதெ வேணுமா ? 
இலக்கியம் வேணுமா ? 
நாடகம் வேணுமா ? 


நாடகம் 


f. Transformation drill 


உங்க வீட்டுக்கு வந்தது யாரு ? 
உங்கக்கிட்டெ யாரு சொன்னது ? 


( i ) உங்க வீட்டுக்கு வறது யாரு ? 
உங்ககிட்டெ யாரு சொல் 
லுறது ? 

யாரு எழுதுறது வேணும் ? 
EXERCISES 


யாரு எழுதுனது வேணும் ? 


. 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : 

வேணுமா ? ( short story ) 

சிறுகதெ வேணுமா ? 
( i ) ஏதாவது 

இருக்குதா ? ( puranic story ) 
( ii ) ஏதாவது . 

கொடுக்கட்டுமா ? ( literature ) 
( ili ) 

--புராணக்கதெ இருக்குதா ? ( any ) 
( iv ) 

போறது எனக்குப் பிடிக்காது . ( often ) 


544 / An Intensive Course in Tamil 


h . Change these sentences into participial constructions ( past ) following 

the model . 


Model : ஜெயகாந்தன் நாவல் எழுதுனாரு . 

ஜெயகாந்தன் எழுதுன நாவல் .... 

ஜெயகாந்தன் எழுதுனது .... 
( i ) அவரு புஸ்தகம் படிச்சாரு . 
( ii ) அவங்க படம் வரெஞ்சாங்க . 
( iii ) பாலச்சந்தர் சினிமா எடுத்தாரு . 
( iv ) சுப்புலட்சுமி பாட்டுப் பாடுனாங்க . 
( v ) அருணாசலம் பேங்குலே பணம் போட்டாரு . 


i . Change these sentences into participial constructions ( present ) following 

the model . 


Model : பாலச்சந்தர் சினிமா எடுக்குறாரு . 

பாலச்சந்தர் எடுக்குற சினிமா .... 

பாலச்சந்தர் எடுக்குறது ..... 
( i ) ஜெயகாந்தன் நாவல் எழுதுறாரு . 
( ii ) சுந்தரம் படம் பார்க்குறாரு . 
( iii ) சுப்புலட்சுமி பாட்டுப் பாடுறாங்க . 
( iv ) அருணாசலம் பேங்குலே பணம் போடுறாரு . 
( v ) அவங்க புஸ்தகம் வாசிக்குறாங்க . 


1 


j . Fill in the blanks using the appropriate conjugated noun ( participial noun ) 

forms of the verbs வா come , குடி drink , வில் sell and அனுப்பு send 
respectively in the past tense . 


( i) அது 
(ii ) அது 


( iii ) அது 
( iv ) அது 


k . Fill in the blanks using the appropriate conjugated noun ( participial noun ) 

forms of the verbs வா come , கொண்டுவா bring காட்டு show and 
வாங்கு buy respectively in the present tense . 


( i ) அது 
( ii ) அது 


(iii ) அது 
( iv ) அது 


1. Fill in the blanks using the appropriate conjugated noun forms of the verbs 

பேசு speak , போ go . செய் do , சிகரெட் பிடி smoke வாங்கு buy 
and தெரிவி inform respectively in the present and past tenses . 


Present tense 

( i ) யாரு 
( ii ) யாரு 
(iii ) யாரு 


( iv ) யாரு 
( v ) யாரு 
( vi ) யாரு 


Lesson 66 / 545 


Past tense 


(i ) யாரு 
( ii) யாரு 
( iii ) யாரு 


( iv ) யாரு 
( v ) யாரு 
( vi ) யாரு 


m . 


Make one sentence out of two by using a verbal noun following the 
model . 


Model : நான் புராணக்கதெ படிக்குறேன் . 

அது எனக்கு இஷ்டம் . 
புராணக்கதெ படிக்குறது எனக்கு இஷ்டம் . 
( i ) அவரு நல்லாச் சாப்பிடுறாரு . 

அது அவருக்கு இஷ்டம் . 
( ii ) அம்மா மெக்குறாங்க . 

அது அம்மாவோடெ வேலெ . 
( iii ) சுந்தரம் கல்லூரியிலே தமிழ் கற்பிக்குறாரு . 

அது சுந்தரத்தோடெ வேலெ . 
( iv ) அவரு அடிக்கடி சினிமாவுக்குப் போறாரு . 

அது அவருக்குப் பிடிக்கும் . 
( v ) ஜெயகாந்தன் நாவல் எழுதுறாரு . 

அது ஜெயகாந்தனோடெ வேலெ . 


n . Change the underlined word or group of words to its corresponding 

question .. 


( i ) நான்தான் பேசுறேன் . 
( ii ) ஜெயகாந்தன் எழுதுன நாவல் வேணும் . 
(iii ) அவருக்கு ஒரு புஸ்தகம் வேணும் . 


0 . 


Answer these questions . 


( i ) உங்க போன் நம்பர் என்ன ? 
( ii ) உங்களுக்கு நாவல் வேணுமா ? யாரு எழுதுனது வேணும் ? 
( iii ) நேத்து வகுப்புலே பாடம் படிச்சது யாரு ? 
( iv ) வகுப்புலே போர்டுலே படம் வரெஞ்சது யாரு ? 

உங்களுக்குத் தெரியுமா ? 
( v ) உங்களுக்கு அடிக்கடி சினிமாவுக்குப் போறது பிடிக்குமா ? 
( vi ) லீவுலே நாவல் வாசிக்குறது உங்க வேலெயா ? 


VOCABULARY 


கொடு 
புராணக்கதெ 
அடிக்கடி 


lend 

சிறுகதெ 
puranic story இலக்கியம் 
often 


short story 
literature 


546 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


16. 66. 174 . எழுதுனது 

is a participial noun in which the verb எழுது 
write is conjugated in the third person neuter singular . Example : 
16.66 . 174. உங்களுக்கு யாரு எழுதுனது வேணும் ? 

எனக்கு ஜெயகாந்தன் எழுதுனது கொடுங்களேன் . 
16.66.175 . படிக்குறது , போறது , பேசுறது etc. , are used as verbal nouns 
in Tamil . Example : 
16. 66. 175 . புராணக்கதெ படிக்குறது எனக்கு ரொம்ப இஷ்டம் . 

அடிக்கடி சினிமாவுக்குப் போறது எனக்குப் 
பிடிக்காது . 
ஹலோ ! யாரு பேசுறது ? 


The verbal nouns may also be inflected for case as other participial nouns . It 
is important to note that the formation of this type of verbal nouns is restricted 
in adding only the pronominal suffix - அது unlike participial nouns . Moreover , 
the participial nouns in 16.66.174 are not functionaly same as the verbal 
noun . But it is very difficult to distinguish one from the other in isolation . 
In a sentence , when it denotes the action itself, this may be called verbal 

When it denotes something which does the action of verb this may 
be called participial noun . 
16.66.176 . Like participial nouns verbal nouns also distinguish tense in 
Tamil . Consider the following sentences .. 
16. 66.176 . காலெயிலே உங்க வீட்டுக்கு வந்தது யாரு ? 

உங்ககிட்டெ யாரு சொன்னது ? 


noun , 


The verb roots வா come , சொல்லு tell in the verbal nouns வந்தது and 
சொன்னது are conjugated for past tense as படி read , போ go and பேசு 
speak in the verbal nouns படிக்குறது , போறது and பேசுறது are conjugated 
for present tense ( Refer 16.66.175 ) . 
Sandhi : புராணம் + கதெ புராணகதெ ( Refer S.2 in 1.1 ) 
புராண + கதெ புராணக் கதெ ( Refer S. 4 in 1.2 ) 
சினிமாவுக்கு + போறது சினிமாவுக்குப் போறது 
எனக்கு + பிடிக்காது - எனக்குப் பிடிக்காது ( Refer S.18 in 2.14 ) 
கொடுக்குறீங்க + ஆ கொடுக்குறீங்களா ( Refer S.19 in 2.14 ) 


UNIT 16 


LESSON 67 


ABOUT THE SMUGGLERS 


DIALOGUE 


யாரு ? 


நேரான 


சுந்தரம் : இந்த உலகத்துலே 

பணத்துக்கு ஆசெப் 
படாதவங்க 
எல்லாருக்கும் 

பணம் 
அவசியம் . 

ஆனா , 

வழியிலே 
சம்பாதிக்காதவனோடெ 
பணம் நல்ல பணம் 
இல்லெ . ஒரு நாளு 
அந்தப் பணத்தாலெ 

அவனெக் காப் 
பாத்த முடியாது . எத்த 
னெயோ கடத்தல் 
காரங்களெ உங்களுக்குத் 


Who is there in this world who does 
not desire (to have ) money ? Money 
is necessary for all . But the money 
earned by some one not through just 
means is not good money . One day 
even that money cannot save him . 
You know so many smugglers , don t 
you ? They are all in prison now . 
Whatever they earned is with govern 
ment . Because , the means through 
which they earned the money was 
not good . One must work honestly , 
Those who did not work ( honestly ) 
will have to suffer one day . 


UnL 


548 / An Intensive Course in Tamil 


தெரியும் , இல்லெயா ? 
அவங்க எல்லாம் இப்ப 
ஜெயில்லே இருக்கு - 
றாங்க . அவங்க சம்பா - 
திச்சது எல்லாம் சர்க்கார் 
கிட்டெ இருக்குது . 
ஏன்னா, 

பணத்தெச் 
சம்பாதிச்ச வழி நல்லது 
இல்லெ . நேர்மெயா 
உழெக்கணும் . அப்படி 
உ ழெக்காதவங்க 
எல்லாரும் ஒரு நாளு 
கஷ்டப்படத்தான் 
வேணும் . 


DRILLS 


2. Variation drill 


16. 67. 177 . 


பணத்துக்கு ஆசெப்படாதவங்க யாரு ? 
நேரான வழியிலே சம்பாதிக்காதவனோடெ பணம் 
நல்ல பணம் இல்லெ . 
நேர்மெயா உழெக்காதவங்க எல்லாரும் 
கஷ்டப்படத்தான் வேணும் . 


b . Build up drill 


( i ) பணத்துக்கு ஆசெப்படாத - 

வங்க யாரு ? 


யாரு ? 


பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 
யாரு ? 
யாரு ? 
ஆசெப்படாதவங்க யாரு ? 
பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 


ஆசெப்படாதவங்க 
பணத்துக்கு 


யாரு ? 


( ii ) நேர்மெயா உழெக்காதவங்க 
எல்லாரும் கஷ்டப்படத்தான் 
வேணும் . 
வேணும் 
கஷ்டப்படத்தான் 
எல்லாரும் 


நேர்மெயா உழெக்காதவங்க 
எல்லாரும் கஷ்டப்படத்தான் 
வேணும் . 
வேணும் 
கஷ்டப்படத்தான் வேணும் 
எல்லாரும் கஷ்டப்படத்தான் 
வேணும் 
உழெக்காதவங்க எல்லாரும் 
கஷ்டப்படத்தான் வேணும் 
நேர்மெயா உழெக்காதவங்க 
எல்லாரும் கஷ்டப்படத்தான் 
வேணும் . 


உ.ழெக்காதவங்க 


நேர்மெயா 


Lesson 67 / 549 


c . Expansion drill 


( i ) நேர்மெயா உழைக்காதவங்க 
கஷ்டப்படத்தான் வேணும் . 
எல்லாரும் கஷ்டப்படத்தான் 
வேணும் 


நேர்மெயா உழெக்காதவங்க 
கஷ்டப்படத்தான் வேணும் . 
நேர்மெயா உழெக்காதவங்க 
எல்லாரும் கஷ்டப்படத்தான் 
வேணும் . 


( ii ) பணத்துக்கு ஆசெப்படா 

தவங்க யாரு ? 
இந்த உலகத்துலே யாரு ? 


பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 
யாரு ? 
பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 
இந்த உலகத்துலே யாரு ? 


( iii ) நேர்மெயா உழெக்காதவங்க 

கஷ்டப்படத்தான் வேணும் . 
ஒருநாளு கஷ்டப்படத்தான் 
வேணும் 


நேர்மெயா உழெக்காதவங்க 
கஷ்டப்படத்தான் வேணும் . 
நேர்மெயா உழெக்காதவங்க 
ஒருநாளு கஷ்டப்படத்தான் 
வேணும் . 


d . Sulbstitution drill 


ஆசெப்படாதவங்க யாரு ? 


( i ) ஆசெப்படாதவங்க யாரு ? 

Substitute and change the 
verb accordingly. 
போ 


வா 


சாப்பிடு 
கேளு 
தங் 
உழை 
சம்பாதி 


போகாதவங்க யாரு ? 
வராதவங்க யாரு ? 
சாப்பிடாதவங்க யாரு ? 
கேக்காதவங்க யாரு ? 
தங்காதவங்க யாரு 

? 
உழெக்காதவங்க யாரு ? 
சம்பாதிக்காதவங்க யாரு 

? 


பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 
யாரு ? 


( ii ) பணத்துக்கு ஆசெப்படாத 

வங்க யாரு ? 
Substitute and change the 
noun accordingly . 
ரூபாய் 


ரூபாய்க்கு ஆசெப்படாதவங்க 

? 
தங்கத்துக்கு ஆசெப்படாதவங்க 


யாரு 


தங்கம் 


யாரு ? 


பொடவெ 


பொடவெக்கு ஆசெப்படாதவங்க 


யாரு ? 


புஸ்தகம் 


புஸ்தகத்துக்கு ஆசெப்படாத 


ங்க 


யாரு ? 


550 / An Intensive Course in Tamil 


e . Transformation drill 


( i ) அவங்க பணத்துக்கு ஆசெப் 
படுறவங்க . 
அவங்க பணத்துக்கு ஆசெப் 
பட்டவங்க . 
அவங்க நேர்மெயா உழெச் 
சவங்க . 
அவங்க நேர்மெயா உழெக் 
குறவங்க . 


அவங்க பணத்துக்கு ஆசெப் 
படாதவங்க . 
அவங்க பணத்துக்கு ஆசெப் 
படாதவங்க . 
அவங்க நேர்மெயா உழெக்கா 
தவங்க . 
அவங்க நேர்மெயா உழெக்கா 
தவங்க . 


EXERCISES 


f. Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : 


+ 


லே பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 
யாரு ? ( world ) 
உலகத்துலே பணத்துக்கு ஆசெப்படாதவங்க 
யாரு ? 


( 
ii 
) 


( i ) அந்தப் பணத்தாலெயே ................. + அ முடியாது . ( save ) 

... + எ உங்களுக்குத் தெரியும் . (smugglers ) 
( iii ) அவங்க... ............ + லே இருக்குறாங்க . ( jail ) 
( iv ) அவங்க சம்பாதிச்சது .... 

கிட்டெ இருக்குது . 

( government ) 
( v ) பணத்தெச் சம்பாதிச்ச..... -- நல்லது இல்லெ . ( way ) 
( vi ) பணத்தெ ........... ச்ச வழி நல்லது இல்லெ . ( earn ) 
( vii ) உழெக்காதவங்க .... + அத் தான் வேணும் . ( suffer ) 


g . Change these sentences into negative participial constructions following 

the model . 


Model : அவங்க ரேடியோவுலே பாடுனாங்க . 

ரேடியோவுலே பாடுன அவங்க ...... 
ரேடியோவுலே படுனவங்க. 

ரேடியோவுலே பாடாதவங்க ... 
( i ) அவங்க பணத்துக்கு ஆசெப்படுறாங்க . 
( ii ) அவங்க நேரான வழியிலே பணத்தெச் சம்பாதிக்குறாங்க . 
( iii ) அவங்க நேர்மெயா உழெச்சாங்க . 
( iv ) நீங்க கச்சேரியெக் கேட்டீங்க . 
( v ) அவ பாடுறா. 
( vi ) அருணாசலம் இந்த பேங்குலே பணம் போடுறாரு . 
( vii ) நான் பாரம் கொடுக்குறேன் . 


Lesson 67/551 


h . Fill in the blanks using the negative participial noun form of the verbs 

given in parentheses . 


( i ) அவங்க பணத்துக்கு...... ( ஆசெப்படு ) 
( ii ) அவன் நேரான வழியிலே.. ( சம்பாதி ) 
( iii ) அவங்க என்னெ . 

( காப்பாத்து ) 
( iv ) அவங்க நேர்மெயா .. ..... (உழே ) 
( v ) இந்தக் கேள்வி பரீட்செயிலே.......... ( கேளு ) 
( vi ) இது நான் ................ ( பாரு ) 


i . Fill in the blanks using the appropriate negative conjugated noun ( negative 
participial noun ) forms of the verb ஆசெப்படு like . 

( i ) நான் ( masc . )..... 
( ii ) நீ ( masc . ) 
( iii ) நீ (fem . ) 
( iv ) இவன் ........ 
( v ) இவ ....... 
( vi ) இவரு..... 
( vii ) நாங்க ......... 
( viii ) நாம் ... 
( ix ) நீங்க . 
( x ) இவங்க ........ 
( xi ) இது . 
( xii ) அது .... 


j . Write the word represented by the formula. 


Example : வராதவன் வா + Participial noun ( Neg . ) 
( i ) பாரு + Participial noun ( Neg . ) : 
( ii ) கொடு + Participial noun ( Neg . ) . 
(ii) சேரு + Participial noun ( Neg . ) : ........... 
( iv ) விரும்பு + Participial noun ( Neg . ) : 
( v ) பாராட்டு + Participial noun ( Neg . ) : 
( vi ) பாடு + Participial noun ( Neg . ) : 


k . Answer these questions . 


( i ) நீங்க பணத்துக்கு ஆசெப்படாதவரா ? 
( ii ) நேரான வழியிலே சம்பாதிக்காதவனோடெ பணம் நல்ல 

பணம் இல்லெ , இல்லே ? 
( iii ) நீங்க சினிமாவே பார்க்காதவரா ? 
( iv ) உங்களுக்குப் படிக்காதவங்களெப் பிடிக்குமா ? 
( v ) உங்களுக்குப் பணம் இல்லாதவங்களெப் பிடிக்காதா ? 
( vi ) உங்க மனவி தமிழ் படிக்காதவங்களா ? 


552 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


உலகம் 
அவசியம் 
காப்பாத்து 
ஜெயில் 
நேர்மெ 
கஷ்டப்படு 


world 
important 
save 
prison , jail 
honest 
suffer 


ஆசெப்படு desire 
நேரானவழி just means 
கடத்தல்காரங்க ‘ smugglers 
சர்க்கார் 

government 
கஷ்டம் 

suffering 
சம்பாதி 

earn 


GRAMMAR 


16.67.177 . The negative form of a participial noun is expressed by negative 
relative participle (Refer 16.63.171 ) and the pronominal suffixes - 96r or - 91 
or -அரு or -அங்க or -து as the case may be . As it is mentioned earlier 
in section ( 16.63 ) negative in general has no tense in Tamil , C.onsider the 
following examples : 
16. 67.177 . பணத்துக்கு ஆசெப்படாதவங்க யாரு ? 

நேர்மெயா உழெக்காதவங்க எல்லாரும் 

கஷ்டப்படத்தான் வேணும் . 
ஆசெப்படாதவங்க and உழெக்காதவங்க are nagative participial nouns 
and they are derived from the negative relative participles ஆசெப்படாத and 
உழெக்காத by adding the pronominal suffix - அங்க. 
Sandhi : உலகம் -- உலே – உலகத்துலே 

பணம் + உக்கு > பணத்துக்கு ( Refer S.17 in 2.13 ) 


UNIT 17 


LESSON 68 


ASKING WAY TO KANYAKUMARI 


DIALOGUE 


சுரேஷ் : ஸார் , கன்னியாகுமரிக்கு 

எந்த வழியாப் போக 


Sir , by which way ( one ) should go to 
Kanyakumari ? 


ணும் ? 


கண்டக்டர் : நம்பர் எட்டு , ஒம்பது , 

பத்து பஸ் ஸ்டாப்லே 
போய் நில்லுங்க. 


Please go and wait at the 8 , 9 and 10 
number bus stops . 


Will there be any stop at Suchindrum ? 


சுரேஷ் : சுசீந்திரத்துலே ஸ்டாப் 

இருக்குதுங்களா ? 


கண்டக்டர் : ஆமாங்க . பத்து 

நிமிஷம் நிக்கும் .... நீங்க 
சுசீந்திரத்துலே எறங் 
கணுமா ? 


Yes , sir . ( It ) will stop for ten 
minutes ..... Do you want to get down 
at Suchindrum ? 


554 / An Intensive Course in Tamil 


சுரேஷ் : ஆமாங்க . 


Yes , sir . 


கண்டக்டர் : அப்படீன்னா, நம்பர் 

எட்டுலே ஏறிச் சுசீந்தி 
ரத்துலே எறங்குங்க . 
அங்கே எறங்கி நீங்க 
சுசீந்திரம் கோயிலெப் 
பார்க்கலாம் . 

ஆறு 
மணிக்கு நம்பர் பத்து 
வரும் . அதுலே ஏறிக் 
கன்னியாகுமரிக்குப் 
போகலாம் . 


If it is so , please get into the bus No. 
8 and get down at Suchindrum . 
Having got down there you can see 
Suchindrum temple . At six o clock 
the bus No. 10 will come . Boarding 
that ( you ) can go to Kanyakumari . 


சுரேஷ் : கன்னியாகுமரியிலே 

காலெயிலே சூரியோ 
தயம் பார்க்க முடியுமா 

? 


Can ( 1 ) see sunrise in the morning 
at Kanyakumari ? 


கண்டக்டர் : முடியும் . கன்னியா 

குமரியிலெ இருக்குற ஒரு 
ஹோட்டல்லே ராத்திரி 
தங்கி அதிகாலெயிலே 
சூரியோதயம் பார்க்க 
லாம் . மாலெயி லே 
சூரிய அஸ்தமனமும் 
பார்க்கலாம் . அதோ ! 
எட்டாம் நம்பர் பஸ் 
வருது . அதுலே ஏறிச் 
சுசீந்திரத்துக்கு ஒரு 
டிக்கெட் வாங்குங்க . 


Yes . ( you ) can ( see ) . ( You ) can see 
sunrise early in the morning by 
staying in a hotel at Kanyakumari; 
( You ) can also see sunset in the 
evening . Look ! The bus No. 8 is 
comming . Please board that bus and 
buy a ticket to Suchindrum . 


சுரேஷ் : ரொம்ப நன்றிங்க . 


Thank ( you ) verymuch , sir . 


கண்டக்டர் : பரவாயில்லெங்க . 


Don t mention please .. 


DRILLS 


a . Variation drill 


17. 68. 178. நீங்க நம்பர் எட்டு பஸ்ஸ்டாப்லே போய் நில்லுங்க . 

நீங்க நம்பர் எட்டுலே ஏறிச் சுசீந்திரத்துலே 
எறங்குங்க . 
சுசீந்திரத்துலே எறங்கி நீங்க கோயிலெப் 
பார்க்கலாம் . 
நீங்க ஹோட்டல்லே தங்கி அதிகாலெயிலே 
சூரியோதயம் பார்க்கலாம் . 


Lesson 68 / 555 


b . Build up drill 


( i ) நீங்க நம்பர் எட்டு பஸ் 
ஸ்டாப்லே போய் நில்லுங்க. 
நில்லுங்க 
போய் 
பஸ் ஸ்டாப்லே 
நம்பர் எட்டு 


நீங்க நம்பர் எட்டு பஸ்ஸ்டாப்லே 
போய் நில்லுங்க. 
நில்லுங்க 
போய் நில்லுங்க 
பஸ் ஸ்டாப்லே போய் நில்லுங்க 
நம்பர் எட்டு பஸ் ஸ்டாப்லே 
போய் நில்லுங்க 
நீங்க நம்பர் எட்டு பஸ் ஸ்டாப்லே 
போய் நில்லுங்க . 


நீங்க 


( ii ) சுசீந்திரத்துலே எறங்கி நீங்க 
கோயிலெப் பார்க்கலாம் . 
பார்க்கலாம் 
கோயிலெ 
நீங்க 
எறங்கி 


சுசீந்திரத்துலே எறங்கி நீங்க 
கோயிலெப் பார்க்கலாம் . 
பார்க்கலாம் 
கோயிலெப் பார்க்கலாம் 
நீங்க கோயிலெப் பார்க்கலாம் 
எறங்கி நீங்க கோயிலெப் 
பார்க்கலாம் 
சுசீந்திரத்துலே எறங்கி நீங்க 
கோயிலெப் பார்க்கலாம் . 


சுசீந்திரத்துலே 


( iii ) நீங்க நம்பர் எட்டுலே ஏறிச் 

சுசீந்திரத்துலே எறங்குங்க . 
எறங்குங்க 
சுசீந்திரத்துலே 
ஏறி 
நம்பர் எட்டுலே 


நீங்க நம்பர் எட்டுலே ஏறிச் 
சுசீந்திரத்துலே எறங்குங்க . 
எறங்குங்க 
சுசீந்திரத்துலே எறங்குங்க 
ஏறிச் சுசீந்திரத்துலே எறங்குங்க 
நம்பர் எட்டுலே ஏறிச் சுசீந்திரத் 
துலே எறங்குங்க 
நீங்க நம்பர் எட்டுலே ஏறிச் 
சுசீந்திரத்துலே எறங்குங்க . 


நீங்க 


( iv ) பஸ்லே ஏறிக் கன்னியா 

குமரிக்குப் போகலாம் . 
போகலாம் 
கன்னியாகுமரிக்கு 
ஏறி 


பஸ்லே ஏறிக் கன்னியாகுமரிக்குப் 
போகலாம் . 
போகலாம் 
கன்னியாகுமரிக்குப் போகலாம் 
ஏறிக் கன்னியாகுமரிக்குப் 
போகலாம் 
பஸ்லே ஏறிக் கன்னியாகுமரிக்குப் 
போகலாம் . 


பஸ்லே 


c . Expansion drill 


( i ) நீங்க பார்க்கலாம் . 
கோயிலெப் பார்க்கலாம் 


நீங்க பார்க்கலாம் . 
நீங்க கோயிலெப் பார்க்கலாம் 


556 / An Intensive Course in Tamil 


எறங்கிப் பார்க்கலாம் 


நீங்க எறங்கிக் கோயிலெப் 
பார்க்கலாம் 
நீங்க சுசீந்திரத்துலே எறங்கிக் 
கோயிலெப் பார்க்கலாம் . 


சுசீந்திரத்துலே பார்க்கலாம் 


( ii ) நீங்க நில்லுங்க . 
போய் நில்லுங்க 
நம்பர் எட்டு பஸ் ஸ்டாப்லே 
நில்லுங்க 


நீங்க நில்லுங்க . 
நீங்க போய் நில்லுங்க . 
நீங்க நம்பர் எட்டு பஸ் ஸ்டாப்லே 
போய் நில்லுங்க. 


( iii ) நீங்க பார்க்கலாம் . 

சூரியோதயம் பார்க்கலாம் 
அதிகாலெயிலே பார்க்கலாம் 


நீங்க பார்க்கலாம் . 
நீங்க சூரியோதயம் பார்க்கலாம் . 
நீங்க அதிகாலெயிலே சூரியோ 
தயம் பார்க்கலாம் . 
நீங்க ஹோட்டல்லே தங்கி அதி 
காலெயிலே சூரியோதயம் பார்க்க 
லாம் . 


ஹோட்டல்லே தங்கி பார்க் 
கலாம் 


d . Question - Answer drill 


( i ) Q : ஸார் , கன்னியாகுமரிக்கு எந்த வழியாப் போகணும் ? 
A : நம்பர் எட்டு , ஒம்பது , பத்து பஸ் ஸ்டாப்லே போய் 

நில்லுங்க . 


( ii) Q : சுசீந்திரத்துலே ஸ்டாப் இருக்குதுங்களா ? 

A : ஆமாங்க . பத்து நிமிஷம் நிக்கும் . 


( iii ) Q : நீங்க சுசீந்திரத்துலே எறங்கணுமா ? 

ஆமாங்க . 


A : 


( iv ) Q : கன்னியாகுமரியிலே காலெயிலே சூரியோதயம் 

பார்க்க முடியுமா ? 
A : முடியும் . 


e .. 


அதுலே ஏறிக் கன்னியாகுமரிக்குப் 
போகலாம் . 


Substitution drill 
( i ) அதுலே ஏறிக் கன்னியா 

குமரிக்குப் போகலாம் . 
Substitute and change the 
verb accordingly . 
கௌம்பு 


அதுலே கெளம்பிக் கன்னியா 
குமரிக்குப் போகலாம் . 
அதுலே புறப்பட்டுக் கன்னியா 
குமரிக்குப் போகலாம் . 


புறப்படு 


அது வருது . 


(ii ) அது வருது . 

Substitute and conjugate the 
verb suitably . 


Lesson 68 / 557 


போ 


ஏறு 
நில்லு 
தங்கு 
பாரு 
வாங்கு 


அது போகுது . 
அது ஏறுது . 
அது நிக்குது . 
அது தங்குது . 
அது பார்க்குது . 
அது வாங்குது . 
அது தருது . 


தா 


அது வரும் . 


(iii ) அது வரும் . 

Substitute and conjugate the 
verb accordingly . 
போ 


ஏறு 
எறங்கு 
நில்லு 
தங்கு 
பாரு 
வாங்கு 


அது போகும் . 
அது ஏறும் . 
அது எறங்கும் . 
அது நிக்கும் 
அது தங்கும் . 
அது பார்க்கும் . 
அது வாங்கும் . 


f. Integration drill 


( i ) நீங்க ஒரு ஹோட்டல்லே 
தங்குங்க. 
நீங்க அதிகாலெயிலே 
சூரியோதயம் பாருங்க. 


நீங்க ஒரு ஹோட்டல்லே தங்கி 
அதிகாலெயிலே சூரியோதயம் 
பாருங்க. 


( ii ) நீங்க போங்க . 
நீங்க பஸ் ஸ்டாப்லே 
நில்லுங்க . 


நீங்க போய் பஸ் ஸ்டாப்லே 
நில்லுங்க . 


( iii ) நீங்க கன்னியாகுமரிக்குப் 

போகலாம் . 
நீங்க சுசீந்திரத்துக்கு வரலாம் . 


நீங்க கன்னியாகுமரிக்குப் போய் 
சுசீந்திரத்துக்கு வரலாம் . 


( iv ) நீங்க பஸ்லே ஏறுங்க . 

நீங்க சுசீந்திரத்துக்கு ஒரு 
டிக்கெட் வாங்குங்க . 


நீங்க பஸ்லே ஏறிச் சுசீந்திரத்துக்கு 
ஒரு டிக்கெட் வாங்குங்க. 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 

Model : பஸ் ஸ்டாப்லே போய் .............. ங்க . ( wait ) 

பஸ் ஸ்டாப்லே போய் நில்லுங்க . 
( i ) காலெயிலே........ - பார்க்க முடியுமா ? ( sunrise ) 
( ii ) மாலெயிலே............. + உம் பார்க்கலாம் . ( sunset ) 


558 / An Intensive Course in Tamil 


h . Write the word represented by the formula . 


Example : வந்து 

வா + Verb . Part 
( i ) போ + Verb . Part : 
( ii ) இரு + Verb . Part : 
( iii ) எறங்கு + Verb . Part : 
( iv ) பாடு + Verb . Part : 
( v ) கொடு + Verb . Part : 
( vi ) படி + Verb . Part : 
( vii ) குடி + Verb . Part : ....... 
( vill ) வேய் + Verb . Part : 
( ix ) பாரு + Verb . Part : 
( x ) செய் + Verb , Part : 


..... 


i . Use the verbal participle and the suitable finite forms of the verbs given 

in parentheses in order . 


( i ) நீங்க நம்பர் எட்டுலே................ சுசீந்திரத்துலே.... 

( ஏறு ; எறங்கு ) 
( ii ) நீங்க ராத்திரி .......... சூரியோதயம்......... 

( தங்கு ; பாரு ) 
( iii ) அவ புஸ்தகத்தெப் ...... பாடம் ...... 

( படி ; எழுது ) 
( iv ) அவங்க சுப்புலட்சுமியெப்................நல்லாப் ....... 

( பாராட்டு ; பேசு ) 
( v ) அவரு புஸ்தகத்தெ .. என்கிட்டெக் .. 

( வாங்கு ; கொடு ) 
( vi ) அவரு என்னெப் பேங்குக்கு ............... பாரத்தெப் ........ 

( அறிமுகப்படுத்து ; பூர்த்திபண்ணு ) 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below .. 


Model : நீங்க போங்க . 

நீங்க பஸ் ஸ்டாப்லே நில்லுங்க . 
நீங்க போய் பஸ் ஸ்டாப்லே நில்லுங்க . 
( i ) நீங்க நம்பர் எட்டுலே ஏறுங்க . 

நீங்க சுசீந்திரத்துலே எறங்குங்க . 
( ii ) நீங்க சுசீந்திரத்துலே எறங்குங்க . 

நீங்க கோயிலெப் பார்க்கலாம் . 
( iii ) நீங்க கன்னியாகுமரிக்குப் போகலாம் . 

நீங்க சுசீந்திரத்துக்கு வரலாம் . 


Lesson 68 / 559 


( iv ) ஒரு ஹோட்டல்லே தங்குங்க . 

நீங்க அதிகாலெயிலே சூரியோதயம் பாருங்க . 
( v ) நீங்க பஸ்லே ஏறுங்க. 
நீங்க சுசீந்திரத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க . 


k . Write the word represented by the formula . 


Example : போனான் 


போ + Past 


( i ) நில்லு + Past : 
( ii ) எறங்கு + Past : 
( iii ) ஏறு + Past : 
( iv ) தங்கு + Past : 
( v ) வாங்கு + Past : ....... 


1. Change the underlined word or group of words to its corresponding 
questions . 

( i ) சுசீந்திரத்துலே பத்து நிமிஷம் நிக்கும் . 
( ii ) ஆறுமணிக்கு நம்பர் பத்து வரும் . 
( iii ) கன்னியாகுமரியிலே சூரியோதயம் பார்க்கலாம் . 
( iv ) அதுலே ஏறிக் கன்னியாகுமரிக்குப் போகலாம் . 


m . 


Answer these questions . 


( i ) நீங்க கன்னியாகுமரிக்குப் போனீங்களா ? 
( ii ) உங்கஊருலே சூரிய அஸ்தமனம் பார்க்க முடியுமா ? 
( iii ) எத்தனாம் நம்பர் பஸ்லே ஏறி நீங்க மைசூரு சிட்டிக்குப் 

போவீங்க ? 
( iv ) ரயில்லேயிருந்து எறங்கி எத்தனாம் நம்பர் பஸ்லே ஏறி உங்க 

வீட்டுக்குப் போவீங்க ? 
( v ) போன தேர்வு எழுதி எத்தனெ மார்க்கு வாங்குனீங்க ? 
( vi ) தினந்தோறும் மார்க்கெட்டுக்குப் போய் காய்கறி 

வாங்குறீங்களா ? 


VOCABULARY 


நில்லு 
சூரியோதயம் 


wait 
sunrise 


நில்லு 

stop 
சூரிய அஸ்தமனம் sunset 


GRAMMAR 


17.68.178 . Following the Unit 16 , this Unit introduces the compound sentence 
called verbal participle or past participle or adverbial participle. This form 
of compound sentence is widely used in Tamil . The compounding in this 
type of sentence is generally done by a non - finite verb or a sequence of non 
finite verbs ( subordinate clause ) and a finite verb ( main clause ) . Whereas , in 


560 / An Intensive Course in Tamil 


a complex sentence similar non - finite verbs in the subordinate clause cannot be 
sequenced with the finite verb in the main clause . That is , a sentence like 
* நான் நேத்து பார்த்த ஓடுன பையன் வந்தான் is considered to be ungram 
matical . Now let us consider the following sentence . 


17. 68. 178. நீங்க நம்பர் எட்டுலே ஏறிச் சுசீந்திரத்துலே 

எறங்குங்க .. 


5 


In this sentence , the non - finite verb is 67 ? having got into which may be 
called verbal participle. It is , here , compounded with the finite verb65g 15 
( you ) get down . As we indicated earlier , this non - finite verb can be 
sequenced with other non - finite verbs also . For example , the sentence 
நீங்க நம்பர் எட்டுலே ஏறி , டிக்கெட் வாங்கி சுசீந்திரத்துலே எறங்குங்க 
is considered to be grammatical . In English , this form of expression is 
organised by a series of finite verbs joined by conjunctive particles . A verbal 
participle form is expressed by a verb stem consisting of base verb and its 
corresponding past tense marker and the suffix denoting verbal participle . See 
the following examples . 

ஏறி 

having got into 
எறங்கி “ having got down 
தங்கி 

having stayed 
வாங்கி having bought 
போய் having gone 


In the above mentioned forms the base verb and the past tense marker may be 
represented as follows. 


ஏறு + இ : ஏறி 
எறங்கு + இ : எறங்கி 
தங்கு + இ : தங்கி 
வாங்கு + இ : வாங்கி 
Cu + w : CUIT 


having got into 
having got down 
having stayed 
having bought 
“having gone 


Note that there is no suffix to indicate the verbal participle . Also note that 
the verbs like 61 get - into , omnig get down etc. , have two past tense 
markers -- and -60-, -- is added to the stem when the verbal participle 
is consituted . -60T- occurs elsewhere ( as in 670C0T60T get into - l etc. ) . In 
the case of the verb Cour go -w- may be treated as the past tense marker . 


The verbal participles do not give the meaning of past tense markers . The 
tense is always denoted by the finite verb in the main clause . For example , in 
the sentence நீங்க பஸ் ஸ்டாப்லே போய் நில்லுங்க the meaning of 
future is conveyed by the imperative verb Bol ! ( you ) wait . Similarly , 
negation is alo expressed by the negative finite verb . In Tamil , verbal parti 
ciples are used in many ways . In this lesson we are chiefly concerned with a 
kind of verbal participle form which is used to express the continuation of the 
action expressed by the finite verb in the main clause . Example : 


Lesson 68/551 


17. 68. 178. நீங்க நம்பர் எட்டு பஸ் ஸ்டாப்லே போய் 

நில்லுங்க. 
நீங்க சுசீந்திரத்துலே எறங்கி கோயிலெப் 
பார்க்கலாம் . 
பஸ்லே ஏறி கன்னியாகுமரிக்குப் போகலாம் . 


Sandhi 31. The consonants க் , ச் , த் and i are always doubled after the verbal 
participle ending in - இ . Example : 


ஏறி + சுசீந்திரத்துலே -- > ஏறிச் சுசீந்திரத்துலே ( எறங்குங்க ) 
வழியா + போகணும் -- > வழியாப் போகணும் ( Refer S.21 in 3.20 ) 


UNIT 17 


LESSON 69 


MEETING A FRIEND AFTER SOMETIME 


DIALOGUE 


Vanakkam , sir ..... It is many days 
since I saw you , isn t it ? 


சுரேஷ் : வணக்கங்க...உங்களெப் 

பார்த்து ரொம்ப நாளா 

குது , இல்லெங்களா ? 
மூர்த்தி : ஆமாங்க . சௌக்கியமா 

இருக்குறீங்களா ? .... நாம 
சந்திச்சு ஒரு 

மாசம் 
இருக்கும் , இல்லே ? 


Yes , sir . How are you ? ... It may 
be a month since we met , isn t it ? 


சுரேஷ் : ஆமாங்க .... வீட்டுலே 

யாரும் இல்லெங்களா ? 


Yes , sir .... Is there nobody in the 
house ? 


ஊ 


மூர்த்தி : இல்லெங்க.... என் மனெவி 

க் குப் 

போய் 
ரெண்டு மூணு வாரம் 
ஆச்சு . வேகெஷன் 
பாருங்க . 


No , sir . It is three weeks since my 
wife went to ( her) native place ..... It 
is a vacation (you ) see . 


ரு 


Lesson 69/563 


சுரேஷ் : உங்க சொந்த ஊரு எது ? 


Which is your native place ? 


மூர்த்தி : சேலம் . 


Salem . 


Is it that your birth place ? 


சுரேஷ் : நீங்க பெறந்த ஊரு 

அதுதானா ? 


Yes , sir . But it is ten years since we 
came to this place . 


மூர்த்தி : ஆமாங்க . ஆனா, நாங்க 

இந்த ஊருக்கு வந்து 
சுமார் பத்து வருஷம் 
ஆச்சு . 


சுரேஷ் : நீங்க போகலெயா ? 


Didn t you go ( to your native place ) ? 


It is approximately three years since 
I went to Salein .... ( There ) is no time . 


மூர்த்தி : நான் சேலத்துக்குப் 

போய்க் கிட்டத்தட்ட 
மூணு வருஷம் ஆச்சு .... 
நேரமில்லெங்க . 


It is very 


Yes , that is right , sir . 
difficult for you to find time , isn t it ? 


சுரேஷ் : அது சரிதாங்க ....உங்க - 

ளுக்கு நேரம் கெடெக்கு 
றது ரொம்பக் கஷ்டம் , 
இல்லே ? 


மூர்த்தி : ஆமாங்க . 


Yes , sir . 


DRILLS 


a . Variation drill 
17. 69. 179. உங்களெப் பார்த்து ரொம்ப நாளாகுது . 

நாம் சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் . 
என் மனெவி ஊருக்குப் போய் மூணு வாரம் ஆச்சு . 
நான் சேலத்துக்குப் போய் ரெண்டு வருஷம் 
ஆச்சு . 


b . Build up drill 


உங்களெப் பார்த்து ரொம்ப 
நாளாச்சு . 


( i ) உங்களெப் பார்த்து ரொம்ப 
நாளாச்சு . 
நாளாச்சு 
ரொம்ப 
பார்த்து 
உங்களெ 


நாளாச்சு 


ரொம்ப நாளாச்சு 
பார்த்து ரொம்ப நாளாச்சு 
உங்களெப் பார்த்து ரொம்ப 
நாளாச்சு . 


564 / An Intensive Course in Tamil 


நாம சந்திச்சு ஒருமாசம் இருக்கும் . 


(ii ) நாம் சந்திச்சு ஒருமாசம் 

இருக்கும் . 
இருக்கும் 
ஒரு மாசம் 
சந்திச்சு 
நாம 


( iii ) என் மனெவி ஊருக்குப் 

போய் மூணு வாரம் ஆச்சு . 
ஆச்சு 
மூணு வாரம் 
போய் 
ஊருக்கு 


இருக்கும் 
ஒரு மாசம் இருக்கும் 
சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் 
நாம சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் . 
என் மனெவி ஊருக்குப் போய் 
மூணு வாரம் ஆச்சு . 
ஆச்சு 
மூணு வாரம் ஆச்சு 
போய் மூணு வாரம் ஆச்சு 
ஊருக்குப் போய் மூணு வாரம் 
ஆச்சு 
மனெவி ஊருக்குப் போய் மூணு 
வாரம் ஆச்சு 
என் மனெவி ஊருக்குப் போய் 
மூணு வாரம் ஆச்சு . 


மனெவி 


என் 


( iv ) நாங்க இந்த ஊருக்கு வந்து 

பத்து வருஷம் ஆச்சு . 
ஆச்சு 
பத்து வருஷம் 
வந்து 
ஊருக்கு 


நாங்க இந்த ஊருக்கு வந்து பத்து 
வருஷம் ஆச்சு . 
ஆச்சு 
பத்து வருஷம் ஆச்சு 
வந்து பத்து வருஷம் ஆச்சு 
ஊருக்கு வந்து பத்து வருஷம் 
ஆச்சு 
இந்த ஊருக்கு வந்து பத்து 
வருஷம் ஆச்சு 
நாங்க இந்த ஊருக்கு வந்து பத்து 
வருஷம் ஆச்சு . 


இந்த 


நாங்க 


c . Expansion drill 


உங்களெப் பார்த்து நாளாச்சு . 


( i ) உங்களெப் பார்த்து 
நாளாச்சு . 
ரொம்ப நாளாச்சு 


உங்களெப் பார்த்து ரொம்ப 
நாளாச்சு . 


நாங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு . 


( ii ) நாங்க வந்து பத்து வருஷம் 

ஆச்சு . 
இந்த ஊருக்கு வந்து பத்து 
வருஷம் ஆச்சு 


நாங்க இந்த ஊருக்கு வந்து பத்து - 
வருஷம் ஆச்சு . 


Lesson 69 / 565 


( iii ) என் மனெவி போய் மூணு 

வாரம் ஆச்சு . 
ஊருக்குப் போய் மூணு வாரம் 
ஆச்சு 


என் மனெவி போய் மூணு வாரம் 
ஆச்சு . 
என் மனெவி ஊருக்குப் போய் 
மூணு வாரம் ஆச்சு . 


( iv ) நான் போய் ரெண்டு வருஷம் 

ஆச்சு . 
சேலத்துக்குப் போய் 
ரெண்டு வருஷம் ஆச்சு 


நான் போய் ரெண்டு வருஷம் 
ஆச்சு . 
நான் சேலத்துக்குப் போய் ரெண்டு 
வருஷம் ஆச்சு . 


d . Question - Answer drill 

( i ) Q : உங்களெப் பார்த்து ரொம்ப நாளாச்சு , இல்லெங்களா ? 

A : ஆமாங்க . 
( ii ) Q : வீட்டுலே யாரும் இல்லெங்களா ? 

A : இல்லெங்க . 
( iii ) Q : உங்க சொந்த ஊரு எது ? 

A : சேலம் . 


( iv ) Q : நீங்க பெறந்த ஊரு அதுதானா ? 

A : ஆமாங்க . 
( v ) Q : நீங்க போகலெயா ? 

A : நேரமில்லெங்க . 


e . 


Substitution drill 


நாம சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் , 
இல்லே ? 


( i ) நாம சந்திச்சு ஒருமாசம் 

இருக்கும் , இல்லே ? 
Substitute and change the 
verb accordingly . 
போ 


சொல்லு 


கொடு 


புறப்படு 


நாம் 

போய் ஒரு மாசம் இருக்கும் , 
இல்லே ? 
நாம சொல்லி ஒரு மாசம் 
இருக்கும் , இல்லே ? 
நாம கொடுத்து ஒரு மாசம் 
இருக்கும் , இல்லே ? 
நாம புறப்பட்டு ஒரு மாசம் 
இருக்கும் , இல்லே ? 
நாம அனுப்பி ஒரு மாசம் 
இருக்கும் , இல்லே ? 
நாம வாங்கி ஒரு மாசம் இருக்கும் , 
இல்லே ? 
நாம எழுதி ஒரு மாசம் இருக்கும் , 
இல்லே ? 


அனுப்பு 


வாங்கு 


எழுது 


566 / An Intensive Course in Tamil 


மனுப் போடு 


நாம மனுப்போட்டு ஒரு மாசம் 
இருக்கும் , இல்லே ? 


( ii ) நான் போய் கிட்டத்தட்ட 

ரெண்டு வருஷம் ஆச்சு . 
Substitute 
சுமார் 


நான் போய் கிட்டத்தட்ட ரெண்டு 
வருஷம் ஆச்சு . 


நான் போய் சுமார் ரெண்டு 
வருஷம் ஆச்சு . 
நான் போய் அநேகமா ரெண்டு 
வருஷம் ஆச்சு . 


அநேகமா 


நான் சேலத்துக்குப் போய் மூணு 
வருஷம் ஆச்சு . 


( iii ) நான் சேலத்துக்குப் போய் 

மூணு வருஷம் ஆச்சு . 
Substitute 
மாசம் 


வாரம் 


நான் சேலத்துக்குப் போய் மூணு 
மாசம் ஆச்சு . 
நான் சேலத்துக்குப் போய் மூணு 
வாரம் ஆச்சு . 
நான் சேலத்துக்குப் போய் முணு 
நாளு ஆச்சு . 


நாளு 


f. Integration drill 


நாம சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் . 


( i ) நாம சந்திச்சோம் . 

அது ஒரு மாசம் இருக்கும் . 


என் மனெவி ஊருக்குப் போய் 
ரெண்டு வாரம் ஆச்சு . 


என் மனெவி ஊருக்குப் 
போனா. 
அது ரெண்டு வாரம் ஆச்சு . 
நான் சேலத்துக்குப் போ 
னேன் . 
அது ரெண்டு வருஷம் ஆச்சு . 


நான் சேலத்துக்குப் போய் 
ரெண்டு வருஷம் ஆச்சு . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : உங்க... ..எது ? ( native place ) 

உங்க சொந்த ஊரு எது ? 
( i ) நான் போய் ... மூணு வருஷம் ஆச்சு . ( approximately ) 
( ii ) நீங்க ........ ந்த ஊரு அதுதானா ? ( be born ) 
( iii ) சுமார் பத்து . 

ஆச்சு . ( year ) 


Lesson 69/567 


( 


h . Write the word represented by the formula . 


| 


சந்தி + Verb , Part 


Example : சந்திச்சு 
( i ) ஆகு + Verb . Part : 
( ii ) சொல்லு + Verb . Part : 
( iii ) எடு + Verb . Part : 
( iv) ஏறு + Verb . Part : 
( v ) தா + Verb . Part : 
( vi ) ஊட்டு + Verb . Part : 
( vii ) பாராட்டு + Verb . Part : 
( viii ) கட்டு + Verb . Part : 
( ix ) அடி + Verb . Part : 
( x ) கேளு + Verb . Part : 


... 


i . Fill in the blanks using the verbal participle form of the verbs given 

in parentheses .. 


( i ) உங்களெப் ......... 

.......... ரொம்ப நாளாச்சு . ( பாரு ) 
( ii ) நாம் ........ 

ஒரு மாசம் இருக்கும் . ( சந்தி ) 
( iii ) மனெவி ஊருக்குப் ..... ரெண்டு வாரம் ஆச்சு . ( போ ) 
( iv ) நாங்க இந்த ஊருக்கு.... பத்துவருஷம் ஆச்சு . ( வா ) 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Model : நான் உங்களெப் பார்த்தேன் . 

அது ரொம்ப நாளாகுது . 
நான் உங்களெப் பார்த்து ரொம்ப நாளாகுது . 
( i ) நாம சந்திச்சோம் . 

அது ஒரு மாசம் இருக்கும் . 
( ii ) என் மனெவி ஊருக்குப் போனா. 

அது ரெண்டு மூணு வாரம் ஆச்சு . 
( iii ) நாங்க இந்த ஊருக்கு வந்தோம் . 

அது சுமார் பத்து வருஷம் ஆச்சு . 
( iv ) நான் சேலத்துக்குப் போனேன் . 

அது ரெண்டு வருஷம் ஆச்சு . 
( v ) நான் இந்தப் புஸ்தகத்தெ வாங்குனேன் . 
அது நாலு நாளு ஆச்சு . 


k . Change the underlined word or group of words to its corresponding 

questions .. 


( i ) நாம சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் . 
( ii ) என் மனெவி ஊருக்குப் போய் மூணு வாரம் ஆச்சு . 


568 / An Intensive Course in Tamil 


( iii ) உங்க சொந்த ஊரு சேலம் . 
( iv ) உங்களெப் பார்த்து ரொம்ப நாளாகுது . 


1. Write the word represented by the formula . 


- வா + Past 


Example : வந்தோம் 
( i ) பாரு + Past : 
( ii ) சந்தி + Past : 
( iii ) போ + Past : 
( iv ) செய் + Past : 
( v ) சாப்பிடு + Past : 
( vi ) புறப்படு + Past : 
( vii ) போடு + Past : 


Answer these questions . 


( i ) நீங்க உங்க மனெவியெப் பார்த்து ரொம்ப நாளாச்சு , 

இல்லே ? 
( ii ) உங்க சொந்த ஊரு எது ? 
( iii ) நீங்க எந்த ஊருலே ஆசிரியரா வேலெ பார்க்குறீங்க ? 
( iv ) அந்த ஊருக்குப் போய் எத்தனெ வருஷம் ஆச்சு ? 
( v ) நீங்க மைசூருக்கு வந்து எத்தனெ வாரம் ஆச்சு ? 
( vi ) நீங்க எத்தனெ வருஷமா ஆசிரியரா வேலெ பார்க்குறீங்க ? 
( vii ) உங்களுக்குக் கலியாணம் ஆகி எத்தனெ வருஷம் ஆச்சு ? 
( viii ) நீங்க இந்த இன்ஸ்டிடியூட்டுலே சேர்ந்து எத்தனெ மாசம் 

ஆச்சு ? 


VOCABULARY 


பெற 


‘ be born 


become 
approximately 


கிட்டத்தட்ட 


GRAMMAR 


17.69.179 . As we noted already a verbal participle is formed by a verb stem 
consisting of base verb and its corresponding past tense marker and the suffix 
denoting verbal participle. The following verbal participles are formed by 
means of the suffix -உ .. 


பாரு + த்த் + உ : பார்த்து having seen 
சந்தி + ச்ச் + உ : சந்திச்சு having met 
வ + ந்த் + உ : வந்து having come 


We also noticed in the previous lesson that verbal participles are used in many 
ways . Let us consider in this lesson the verbal participles which denote a 
period of time that lapsed since an action expressed by a finite verb in the 
main clause has begun . Example : 


Lesson 69 / 569 


17.69 . 179. உங்களெப் பார்த்து ரொம்ப நாளாகுது . 

நாம சந்திச்சு ஒரு மாசம் இருக்கும் . 
என் மனெவி ஊருக்குப் போய் மூணு வாரம் ஆச்சு . 


Sandhi 32. The consonants க் , ச் , த் and i are always doubled after the 
verbal participle Cumus. Example : 


போய் + கிட்டத்தட்ட போய்க் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு 

வருஷம் ஆச்சு ) 
சரிதான் + ங்க – சரிதாங்க ( Refer S.30 in 16.61 ) 


UNIT 17 


LESSON 70 


ABOUT THE PREPARATION FOR EXAMINATION 


DIALOGUE 
மூர்த்தி : வாங்க சுரேஷ் ! உங்க 

தேர்வு எப்ப ஆரம்பிக் 
குது ? .... எப்படிப் படிக் 
குறீங்க ? 


Please come Suresh ! When does 
your examination start ? ... How are 
you studying ? 


Examination starts by next month ... 
(( I ) am studying well . Only this 
grammar I am not able to read well . 


சுரேஷ் : தேர்வு அடுத்த மாசம் 

ஆரம்பிக்குதுங்க....நல் 
லாப் படிக்குறேன் . இந்த 
இலக்கணத்தெத் தான் 
சரியாப் படிக்க முடி - 
யலெ . 


தரம் 


மூர்த்தி : ரெண்டு 

முணு 
படிங்க. புரியும் . 


Please read ( it ) for two or three 
times . ( You ) will understand . 


Lessor 70 / 571 


சுரேஷ் : திருப்பித் திருப்பிப் படிச் 

சாச்சுங்க . புரியலெ. 
நரசய்யாவும் படிச்சுப் 
படிச்சுப் பார்க்குறாரு . 
நெறெயப் பகுதி 
அவருக்கும் புரியலெ . 


( 1 ) have studied again and again , sir . 
( I ) do not understand . Narasaiah also 
goes on studying repeatedly. Many 
portions are not clear even to him . 


You must write again and again some 
of the grammatical points. 


மூர்த்தி : செல பாயிண்டெ நீங்க 

எழுதி எழுதிப் பார்க் 
கணும் . 


Howmany times do ( I ) have to write ? 
Let ( me ) see ; ( I ) will still try . 


எ 


சுரேஷ் : எத்தனெ தட வெங்க 

எழுதுறது ? பார்க்கலாம் ; 
இன்னும் முயற்சி செய் 
றேன் . 


மூர்த்தி : பேராசிரியரெயும் போய்ப் 

போய்ப் பாருங்க .... புரி 
யாத பகுதியெ அவரு 
சொல்லிக் கொடுப்பாரு . 


(( You ) please meet Professor 
(Sundaram ) also again and again . He 
will explain the portions which ( you ) 
do not understand . 


சுரேஷ் : சரிங்க . இனிமே , அவ 

ரெத்தான் போய்ப் 
பார்க்கணும் . 

வேறே 
வழியில்லெ .... வறேங்க . 


Alright , sir . Hereafter , ( 1 ) should go 
and see him . There is no other way .... 
( I ) take leave of ( you ) , sir . 


மூர்த்தி : வாங்க . 


Please do . 


DRILLS 


aa . Variation drill 


17.70.180 . நரசய்யா படிச்சுப் படிச்சுப் பார்க்குறாரு . 

நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 
நீங்க பேராசிரியரெப் போய்ப் போய்ப் பாருங்க . 

நான் திருப்பித் திருப்பிப் படிச்சாச்சு . 
17. 70. 181. இனிமே , அவரெத்தான் போய்ப் பார்க்கணும் . 


b . Build up drill 
( i ) நரசய்யா படிச்சுப் படிச்சுப் 

பார்க்குறாரு . 
பார்க்குறாரு 


ப 


படிச்சு 
படிச்சு 
நரசய்யா 


நரசய்யா படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு . 
பார்க்குறாரு 
படிச்சுப் பார்க்குறாரு 
படிச்சுப் படிச்சுப் பார்க்குறாரு 
நரசய்யா படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு - 


572 / An Iritensive Course in Tamil 


நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும். 


( ii ) நீங்க எழுதி எழுதிப் 

பார்க்கணும் . 
பார்க்கணும் 
எழுதி 
எழுதி 
நீங்க 


( iii ) பேராசிரியரெப் போய்ப் 

போய்ப் பாருங்க . 
பாருங்க 
போய் 
போய் 
பேராசிரியரெ 


பார்க்கணும் 
எழுதிப் பார்க்கணும் 
எழுதி எழுதிப் பார்க்கணும் 
நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 
பேரா:சிரியரெப் போய்ப் போய்ப் 
பாருங்க . 
பாருங்க 
போய்ப் பாருங்க 
போய்ப் போய்ப் பாருங்க 
பேராசிரியரெப் போய்ப் போய்ப் 
பாருங்க . 
நான் திருப்பித் திருப்பிப் 
படிச்சாச்சு . 
படிச்சாச்சு 
திருப்பிப் படிச்சாச்சு 
திருப்பித் திருப்பிப் படிச்சாச்சு 
நான் திருப்பித் திருப்பிப் 
படிச்சாச்சு . 


( iv ) நான் திருப்பித் திருப்பிப் 

படிச்சாச்சு . 
படிச்சாச்சு 
திருப்பி 
திருப்பி 
நான் 


c . -Expansion drill 


( i ) நீங்க பாருங்க . 
போய்ப் பாருங்க 
போய்ப் பாருங்க . 
பேராசிரியரெப் பாருங்க 


நீங்க பாருங்க . 
நீங்க போய்ப் பாருங்க . 
நீங்க போய்ப் போய்ப் பாருங்க . 
நீங்க பேராசிரியரெப் போய்ப் 
போய்ப் பாருங்க . 


( ii ) நான் படிச்சாச்சு . 

திருப்பிப் படிச்சாச்சு 
திருப்பிப் படிச்சாச்சு 


நான் படிச்சாச்சு . 
நான் திருப்பிப் படிச்சாச்சு . 
நான் திருப்பித் திருப்பிப் 
படிச்சாச்சு . 
நான் இலக்கணத்தெத் திருப்பித் 
திருப்பிப் படிச்சாச்சு . 


இலக்கணத்தெப் படிச்சாச்சு 


நரசய்யாவும் படிச்சுப் பார்க்குறாரு . 


{ ili ) நரசய்யாவும் படிச்சுப் 

பார்க்குறாரு . 
படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு 
தமிழ் இலக்கணத்தெப் 
படிச்சுப் பார்க்குறாரு . 


நரசய்யாவும் படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு . 
நரசய்யாவும் தமிழ் இலக்கணத் - 
தெப் படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு . 


Lesson 70/573 


( iv ) நீங்க எழுதிப் பார்க்கணும் . 

எழுதி எழுதிப் பார்க்கணும் 
அதெ எழுதிப் பார்க்கணும் 


நீங்க எழுதிப் பார்க்கணும் . 
நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 
நீங்க அதெ எழுதி எழுதிப் 
பார்க்கணும் . 


dd . Question - Answer drill 


( i ) Q : உங்க தேர்வு எப்ப ஆரம்பிக்குது ? 

A : தேர்வு அடுத்த மாசம் ஆரம்பிக்குதுங்க. 
( ii ) Q : எப்படிப் படிக்குறீங்க ? 

A : நல்லாப் படிக்குறேன் . 


e . Substitution drill 


நரசய்யாவும் படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு . 


( i ) நரசய்யாவும் படிச்சுப் 

படிச்சுப் பார்க்குறாரு . 
Substitute and change the 
verb accordingly . 
எழுது 


வாசி 


சொல்லு 


சாப்பிடு 


நரசய்யாவும் எழுதி எழுதிப் 
பார்க்குறாரு . 
நரசய்யாவும் வாசிச்சு வாசிச்சுப் 
பார்க்குறாரு . 
நரசய்யாவும் சொல்லிச் சொல்லிப் 
பார்க்குறாரு . 
நரசய்யாவும் சாப்பிட்டுச் 
சாப்பிட்டுப் பார்க்குறாரு . 
நரசய்யாவும் வந்து வந்து 
பார்க்குறாரு . 
நரசய்யாவும் போய்ப் போய்ப் 
பார்க்குறாரு . 
நரசய்யாவும் கொடுத்துக் 
கொடுத்துப் பார்க்குறாரு . 
நரசய்யாவும் வரெஞ்சு வரெஞ்சு 
பார்க்குறாரு . 


வா 


போ 


கொடு 


வரே 


எத்தனெ தடவெங்க எழுதுறது ? 


( ii ) எத்தனெ தடவெங்க 

எழுதுறது ? 
Substitute and change the 
verb accordingly . 
படி 
பாரு 
சொல்லு 
சாப்பிடு 
கொடு 


எத்தனெ தடவெங்க படிக்குறது ? 
எத்தனெ தடவெங்க பார்க்குறது ? 
எத்தனெ தடவெங்க சொல்லுறது ? 
எத்தனெ தடவெங்க சாப்பிடுறது ? 
எத்தனெ தடவெங்க 
கொடுக்குறது ? 


574 / An Intensive Course in Tamil 


போ 


எத்தனெ தடவெங்க போறது ? 
எத்தனெ தடவெங்க வறது ? 


வா 


தமிழ் இலக்கணம் புரியலெ. 


( iii ) தமிழ் இலக்கணம் புரியலெ . 

Substitute 
பாடம் 


வசனம் 


பாட்டு 
படம் 
சங்கீதம் 


தமிழ்ப் பாடம் புரியலெ . 
தமிழ் வசனம் புரியலெ . 
தமிழ்ப் பாட்டுப் புரியலெ . 
தமிழ்ப்படம் புரியலை . 
தமிழ்ச் சங்கீதம் புரியலெ . 


f . Integration drill 


( i ) நரசய்யா படிச்சுப் 

பார்க்குறாரு . 
நரசய்யா படிக்குறாரு . 


நரசய்யா படிச்சுப் படிச்சுப் 
பார்க்குறாரு . 


நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 


நீங்க எழுதிப் பார்க்கணும் . 
நீங்க எழுதணும் . 


நீங்க போய்ப் போய்ப் பாருங்க . 


நீங்க போய்ப் பாருங்க . 
நங்க போங்க . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : தேர்வு எப்ப ..... 

..க்குது ? ( begin ) 
தேர்வு எப்ப ஆரம்பிக்குது ? 
( i ) 

+ எப் படிக்க முடியலே . ( grammar ) 
( ii ) ரெண்டு மூணு ... 

..படிங்க . ( times ) 
( iii ) 

... படிச்சாச்சுங்க. ( again and again ) 
( iv ) ரெண்டு மூணு . 

.... படிங்க . ( times ) 
( v ) இன்னும் .................றேன் . ( try ) 


h . Wr.te the word represented by the formula , 

Example : ஆரம்பிச்சு ஆரம்பி + Verb , Part 
( i ) எழுது + Verb . Part : ..... 
( ii ) முயற்சிசெய் + Verb . Part : 
( iii ) வேலெபாரு + Verb . Part : 
( iv ) வெளெயாடு + Verb . Part : 
( v ) திருப்பு + Verb . Part ; 
( vi ) புரி + Verb . Part : 


Lesson 70 / 575 


i . Fill in the blanks using the verbal participle form of the verbs given 

in parentheses . 


( i ) நரசய்யா ................ பார்க்குறாரு . ( படி ) 
( ii ) நீங்க .... ... பார்க்கணும் . ( எழுது ) 
( iii ) நீங்க................. பாருங்க . ( வா ) 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 
the model given below . 
Model : நீங்க எழுதிப் பார்க்கணும் . 

நீங்க எழுதணும் . 
நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 
( i ) நீங்க போய்ப் பாருங்க . 

நீங்க போங்க . 
( ii) நீங்க படிச்சுப் பாருங்க . 

நீங்க படிங்க . 
( iii ) நான் வந்து பார்க்குறேன் . 

நான் வறேன் . 
( iv ) நான் சொல்லிப் பார்க்குறேன் . 

நான் சொல்லுறேன் . 


k . Write the word represented by the formula .. 


படி + Past 


Example : படிச்சாங்க 
( i ) ஆரம்பி + Past : 
( ii ) திருப்பு + Past : 
( iii ) எழுது + Past : 
( iv ) செய் + Past : 
( v ) சொல்லு + Past : 
( vi ) கொடு + Past : 


1. join the following according to the sandhi rules .. 


( i ) இலக்கணம் + எ ......... 
( iii ) புரி + ஆத : 

வழி + இல்லெ 


( ii ) நரசய்யா + எ ...... 
( iv ) படிச்சு + படிச்சு 

திருப்பி + திருப்பி ......... 


m . 


Answer these questions . 


( i ) உங்க தேர்வு எப்ப ஆரம்பிக்குது ? 
( ii ) உங்களுக்குத் தமிழ் இலக்கணம் புரியுமா ? 
( iii ) நீங்க தமிழ் இலக்கணத்தெத் திருப்பிப் படிக்குறீங்களா ? 
( iv ) நீங்க ஹாஸ்டல்லே தமிழெ எழுதி எழுதிப் பார்க்குறீங்களா ? 
( v ) நீங்க உங்க ஆசிரியரெப் போய்ப் போய்ப் பார்க்குறீங்களா ? 
( vi ) மாலெயிலே வெளெயாடி வெளெயாடி உடம்பெல்லாம் 

வலிக்குதா ? 


576 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


ஆரம்பி begin அடுத்த 

next 
இலக்கணம் grammar தரம் 

times 
திருப்பித் திருப்பி again and again தடவெ 

times 
முயற்சி செய் 

சொல்லிக் கொடு teach 
இனிமே 

hereafter 


GRAMMAR 


17.70.180 . We noticed in 17.68 that different verbal participle forms may 
be sequenced at a time with the finite verb in the main clause . When the 
two identical verbal participles are sequenced with the finite verb they together 
express continuous or repetitive action . See the following examples . 
17. 70. 180. நரசய்யா படிச்சுப் படிச்சுப் பார்க்குறாரு . 

நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 
நான் திருப்பித் திருப்பிப் படிச்சாச்சு . 
பேராசிரியரெப் போய்ப் போய்ப் பாருங்க . 


17.70.181 . இனிமே which means hereafter is a sentence conjunction . 
Example : 

17.70 . 181. இனிமே . அவரெத்தான் போய்ப் பார்க்கணும் . 
Sandhi 33. The consonants $ , $ , and ů are always doubled after the 
verbal participle ending in- உ preceded by two identical consonants . Example : 

படிச்சு + பார்க்குறாரு -- படிச்சுப் பார்க்குறாரு . 
போய் + பாருங்க - போய்ப் பாருங்க ( Refer S. 32 in 17.69 ) 
எழுதி + பார்க்கணும் – எழுதிப் பார்க்கணும் 
சொல்லி + கொடுக்குறாரு சொல்லிக் கொடுக்குறாரு 
திருப்பி + படிச்சாச்சு -- திருப்பிப் படிச்சாச்சு ( Refer S.31 in 17.68 ) 
இலக்கணம் + எ - இலக்கணத்தெ ( Refer S.17 in 2.13 ) 
எப்படி + படிக்குறீங்க - எப்படிப் படிக்குறீங்க 
சரியா + படிக்கலெ , சரியாப் படிக்கலெ ( Refer S.21 in 3.20 )) 


UNIT 17 


LESSON 71 


. 


ABOUT THE EXAMINATION 


DIALOGUE 


மூர்த்தி : ஹலோ சுரேஷ் ! 

பேராசிரியரெப்பார்க்கு 
றீங்களா ? இப்ப இலக் 
கணமெல்லாம் புரியுதா ? 


Hallo Suresh !! Are you meeting 
Professor ( Sundaram ) ? Do you 
understand all the grammar noww ? 


சுரேஷ் : இப்பப் பரவாயில்லெங்க . 

லேசாப்புரியுது . பேராசி 
ரியரும் சொல்லிக்கொடுக் 
குறாரு .... கஷ்டப்படாம 
இலக்கணம் படிக்க முடி 


Now ( it ) is not bad , sir . ( I ) slowly 
understand . Professor ( Sundaram ) 
is also teaching ( me ) . Is it possible to 
learn grammar without exerting one 
self ? I don t think . 


யுமா ? 


|| 


578 / An Intensive Course in Tamil 


That is true , Mr. Suresh . I suffered 
once not understanding the English 
grammar . Then , ( I ) worked ( very ) 
hard . 


மூர்த்தி : அது உண்மெதாங்க 
சுரேஷ் . 

ஒரு சமயம் 
ஆங்கில இலக்கணம் புரி 
யாம நான் ரொம்ப வருத் 
தப்பட்டேன் . அப்புறம் 
விழுந்து விழுந்து படிச் 
சேன் . 


சுரேஷ் : நல்லாப் படிக்காம இலக் 

கணக் கேள்விக்குப் 
பதில் எழுத முடியாதுங்க. 
கடினமாப் பாடு படா 
மலா பலன் கெடெக்கும் ? 
நீங்களே சொல்லுங்க. 


( We ) cannot answer the grammar 
question well without studying 
hard . Can one get benefit without 
working hard ? You tell me. 


காம 


மூர்த்தி : உண்மெதாங்க . சளெக் 

படிக்கணும்.... 
நேத்து ஏன் நரசய்யா 
இங்கே வராம வீட்டுக் 
குப் போனாரு ? 


That is true , sir . We should study 
without tiring .... Why did Narasaiah 
go to ( his ) house without coming 
here yesterday ? 


சுரேஷ் : அவருக்கு ஒரு அவசர 

வேலெ இருந்தது . அத 
னாலெ தான் வரலெங்க . 


He had an urgent work . That is 
why , he did not come , sir . 


மூர்த்தி : ஒ ! அப்படீங்களா ? 


Oh ! Is that so ? 


DRILLS 


aa . Variation drill 
17.71 . 182. நீங்க கஷ்டப்படாம இலக்கணம் படிக்க முடியுமா ? 

ஆங்கில இலக்கணம் புரியாம நான் வருத்தப் 
பட்டேன் . 
கடினமா பாடுபடாமலா பலன் கெடெக்கும் ? 
ஏன் நரசய்யா இங்கே வராம வீட்டுக்குப் 

போனாரு ? 
b . Build up drill 
( i ) நல்லாப் படிக்காம கேள்வி நல்லாப் படிக்காம கேள்விக்குப் 

க்குப் பதில் எழுத முடியாது . பதில் எழுத முடியாது . 
முடியாது 

முடியாது 
எழுத 

எழுத முடியாது 
பதில் 

பதில் எழுத முடியாது 
கேள்விக்கு 

கேள்விக்குப் பதில் எழுத 
முடியாது 


Lesson 71/579 


படிக்காம 


படிக்காம கேள்விக்குப் பதில் 
எழுத முடியாது 
நல்லாப் படிக்காம கேள்விக்குப் 
பதில் எழுத முடியாது . 


நல்லா 


( ii ) நான் ஆங்கில இலக்கணம் 

புரியாம வருத்தப்பட்டேன் . 
வருத்தப்பட்டேன் 
புரியாம 
இலக்கணம் 


நான் ஆங்கில இலக்கணம் 
புரியாம வருத்தப்பட்டேன் . 
வருத்தப்பட்டேன் 
புரியாம வருத்தப்பட்டேன் 
இலக்கணம் புரியாம 
வருத்தப்பட்டேன் 
ஆங்கில இலக்கணம் புரியாம 
வருத்தப்பட்டேன் 
நான் ஆங்கில இலக்கணம் புரியாம 
வருத்தப்பட்டேன் . 


ஆங்கில ( ம் ) 


நான் 


( iii ) கடினமாப் பாடுபடாமலா 

பலன் கெடெக்கும் ? 
பாடுபடாமலா பலன் 
கெடெக்கும் ? 


கடினமாப் பாடுபடாமலா பலன் 
கெடெக்கும் ? 
பாடுபடாமலா பலன் கெடெக்கும் ? 


கடினமா 


கடினமாப் பாடுபடாமலா பலன் 
கெடெக்கும் ? 


( iv ) நீங்க கஷ்டப்படாம 

இலக்கணம் படிக்க முடியுமா ? 
முடியுமா ? 
படிக்க 
இலக்கணம் 
கஷ்டப்படாம 


நீங்க கஷ்டப்படாம இலக்கணம் 
படிக்க முடியுமா ? 
முடியுமா ? 
படிக்க முடியுமா ? 
இலக்கணம் படிக்க முடியுமா ? 
கஷ்டப்படாம் இலக்கணம் 
படிக்க முடியுமா ? 
நீங்க கஷ்டப்படாம இலக்கணம் 
படிக்க முடியுமா ? 


நீங்க 


C. Expansion drill 


( i ) நீங்க படிக்க முடியுமா ? 

இலக்கணம் படிக்க முடியுமா ? 


நீங்க படிக்க முடியுமா ? 
நீங்க இலக்கணம் படிக்க 
முடியுமா ? 
நீங்க கஷ்டப்படாம இலக்கணம் 
படிக்க முடியுமா ? 


கஷ்டப்படாமப் படிக்க 
முடியுமா ? 


580 / An Intensive Course in Tamil 


( ii ) நீங்க எழுத முடியாது . 

கேள்விக்குப் பதில் எழுத 
முடியாது . 
நல்லாப் படிக்காம எழுத 
முடியாது 


நீங்க எழுத முடியாது . 
நீங்க கேள்விக்குப் பதில் எழுத 
முடியாது 
நீங்க நல்லாப் படிக்காம கேள் 
விக்குப் பதில் எழுத முடியாது . 


( iii ) நான் வருத்தப்பட்டேன் . 

இலக்கணம் புரியாம 
வருத்தப்பட்டேன் . 


நான் வருத்தப்பட்டேன் . 
நான் இலக்கணம் புரியாம 
வருத்தப்பட்டேன் . 


( iv ) நீங்க படிக்கணும் . 

இலக்கணத்தெப் படிக்கணும் 


நீங்க படிக்கணும் . 
நீங்க இலக்கணத்தெப் 
படிக்கணும் . 
நீங்க ளெக்காம இலக்கணத்தெப் 
படிக்கணும் . 


சளெக்காம படிக்கணும் 


d . Question - Answer drill 


( i) Q : ஹலோ சுரேஷ் ! இப்ப இலக்கணமெல்லாம் புரியுதா ? 

A : இப்பப் பரவாயில்லெங்க . லேசாப் புரியுது . 
( ii ) Q : நேத்து ஏன் நரசய்யா இங்கே வராம வீட்டுக்குப் 

போனாரு ? 
A : அவருக்கு அவசரமா ஒரு வேலெ இருந்தது . 

அதனாலெதான் வரலெங்க . 


e . Substitution drill 


பாடுபடாமப் பலன் கெடெக்குமா ? 


( i ) பாடுபடாமப் பலன் 

கெடெக்குமா ? 
Substitute and conjugate the 
verb accordingly . 
கஷ்டப்படு 


கஷ்டப்படாமப் பலன் கெடெக் 


குமா ? 


உழே 


வேலெ பாரு 


முயற்சிசெய் 


உழெக்காமப் பலன் கெடெக்குமா ? 
வேலெ பார்க்காமப் பலன் 
கெடெக்குமா ? 
முயற்சிசெய்யாமப் பலன் 
கெடெக்குமா ? 
படிக்காமப் பலன் கெடெக்குமா ? 
எழுதாமப் பலன் கெடெக்குமா ? 
கொடுக்காமப் பலன் 
கெடெக்குமா ? 
சந்திக்காமப் பலன் கெடெக்குமா ? 


படி 
எழுது 
கொடு 


சந்தி 


Lesson 71/581 


பேராசிரியரும் சொல்லிக் 
கொடுக்குறாரு . 


( ii ) பேராசிரியரும் சொல்லிக் 

கொடுக்குறாரு . 
Substitute and change the 
verb accordingly .. 
பாரு 


கற்பி 


பேராசிரியரும் பார்த்துக் 
கொடுக்குறாரு . 
பேராசிரியரும் கற்பிச்சுக் 
கொடுக்குறாரு . 
பேராசிரியரும் எடுத்துக் 
கொடுக்குறாரு . 


எடு 


ஆங்கில இலக்கணம் புரியலெ . 


( iii ) ஆங்கில இலக்கணம் 

புரியலெ . 
Substitute 
தமிழ் 
மலெயாளம் ) 
கன்னட ( ம் ) 
மராத்தி 
ஹிந்தி 


தமிழ் இலக்கணம் புரியலெ . 
மலெயாள இலக்கணம் புரியலெ . 
கன்னட இலக்கணம் புரியலெ. 
மராத்தி இலக்கணம் புரியலெ . 
ஹிந்தி இலக்கணம் புரியலெ . 


f . Transformation drill 


( i ) நான் கஷ்டப்பட்டு 

இலக்கணம் படிக்குறேன் . 
( ii ) நான் நல்லாப் படிச்சு பதில் 

எழுதுனேன் . 
( iii ) நரசய்யா இங்கே வந்து 

போனாரு . 
( iv ) நான் பேராசிரியருகிட்டெப் 

படிச்சு பரீட்செ எழுதுனேன் . 


நான் கஷ்டப்படாம இலக்கணம் 
படிக்குறேன் . 
நான் நல்லாப் படிக்காமப் பதில் 
எழுதுனேன் . 
நரசய்யா இங்கே வராமப் 
போனாரு . 
நான் பேராசிரியருகிட்டெப் 
படிக்காம பரீட்செ எழுதுனேன் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இப்பா................புரியுது . (slowly ) 

இப்ப லேசாப் புரியுது . 
( i ) பேராசிரியரும் ................க்குறாரு . ( teach ) 
( ii ) ..... 

ஆங்கில இலக்கணம் புரியலெ. ( once ) 
( iii ) நான் ரொம்ப ....... + ட்டேன் . ( feel sorry ) 
( iv ) 

+ ஆம் இலக்கணம் படிக்க முடியுமா ? (suffer ) 
( v ) கடினமா . + ஆமலா பலன் கெடெக்கும் ? ( work ) 
( vi ) பாடுபடாமலா . கெடெக்கும் ? ( benefit ) 
( vii ) அவருக்கு ஒரு ... வேலெ இருந்தது . ( urgent ) 


T 


532 / An Intensive Course in Tamil 


h . Write the word represented by the formula. 


Example : படிக்காம 

014. + Verb . Part . ( Neg ) 
( i ) பாரு + Verb . Part . ( Neg . ) : 
( ii ) அடி + Verb , Part . ( Veg . ) : 
( iii ) கொடு + Verb . Part . ( Veg . ) : 
( iv ) un + Verb . Part. ( Neg . ) : 
( v ) வெளெயாடு + Verb . Part . ( Neg . ) : 
( vi ) கேளு + Verb . Part . ( Neg . ) : 
( vii ) எழுது + Verb . Part . ( Veg . ) : 


.. 


i . Fill in the blanks using the negative verbal participle form of the verbs 
given in parentheses . 
( i ) 

• இலக்கணம் படிக்க முடியுமா ? ( கஷ்டப்படு ) 
( ii ) இலக்கணம் ................ நான் வருத்தப்பட்டேன் . ( புரி ) 
( iii ) நல்லாப் ......... பதில் எழுத முடியாது . ( படி ) 
( iv ) ....பலன் கெடெக்குமா ? ( பாடுபடு ) 
( v ) நரசய்யா....... போனாரு . ( வா ) 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Afodel : நீங்க இலக்கணம் படிக்க முடியுமா 

? 
நீங்க கஷ்டப்படமாட்டீங்க . 
நீங்க கஷ்டப்படாம இலக்கணம் படிக்க முடியுமா ? 


( i ) நீங்க இலக்கணம் படிக்க முடியுமா 

? 
பேராசிரியரு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு . 
( ii ) நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் . 

எனக்கு ஆங்கில இலக்கணம் புரியலெ. 
( iii ) உங்களாலெ கேள்விக்குப் பதில் எழுத முடியாது . 

நீங்க நல்லாப் படிக்கமாட்டீங்க. 
( iv ) உங்களுக்குப் பலன் கெடைக்குமா ? 

நீங்க கடினமாப் பாடுபடமாட்டீங்க . 
( v ) நரசய்யா எங்கே போனாரு ? 

நரசய்யா நேத்து இங்கே வரலெ . 


k . Write the word represented by the formula. 


படி + Past 


Example : படிச்சேன் 
( i ) வருத்தப்படு + Past : 
( ii ) விழு + Past : 
( iii ) பாடுபடு + Past : 


Lesson 71 / 583 


1. Join the following according to the sandhi rules . 


( i ) படிக்காம + ஆ .......... 

உழெக்காம + 


செய்யாம + ஆ 
வெளெயாடாம + ஆ ......... 


m . 


Answer these questions .. 


( i ) பள்ளிக்கூடத்துலே ஆங்கில இலக்கணம் புரியாம நீங்க 

வருத்தப்பட்டீங்களா ? 
( ii ) போன பரீட்செயிலே எல்லாக் கேள்விக்கும் பதில் எழுதாம 

வந்தீங்களா ? 
( iii ) கடினமா உழெக்காம மொதல் வகுப்பு கெடெக்குமா ? 
( iv ) காலெயிலே குளிக்காம சாப்பிடக்கூடாது , இல்லே ? 
( v ) நீங்க காலெயிலே சாப்பிடாமலா இன்ஸ்டிடியூட்டுக்கு 

வந்தீங்க ? 
( vi ) நீங்க கடினமா உழெக்காமலா போன பரீட்செயிலே பாஸ் 

பண்ணுனீங்க ? 
( vii ) நீங்க போன பரீட்செக்கு விழுந்து விழுந்து படிச்சீங்க 

ளாமே , உண்மெதானா ? 
VOCABULARY 


லேசா 
வருத்தப்படு 
பலன் 


slowly 
suffer , feel sorry 
benefit 
urgent 


ஒருசமயம் 
பாடுபடு 
சளெ 


once 
work 
be tired 


அவசர 


GRAMMAR 


17.71.182 . The negative verbal participle is formed by adding -ஆம் to the 
verb stem . The formation of the negative verbal participles like கஷ்டப் 
படாம , புரியாம , பாடுபடாம , வராம etc. , maly be represented as follows : 

கஷ்டப்படு + ஆம : கஷ்டப்படாம 
புரி + ஆம : புரியாம 
பாடுபடு + ஆம : பாடுபடாம 

வா + ஆம் : வராம 
Example : 
17.71 . 182. நீங்க கஷ்டப்படாம இலக்கணம் படிக்க முடியுமா ? 

ஆங்கில இலக்கணம் புரியாம நான் வருத்தப் 
பட்டேன் . 
கடினமா பாடுபடாமலா பலன் கெடெக்கும் ? 

ஏன் நரசய்யா இங்கே வராம வீட்டுக்குப் போனாரு ? 
Sandhi 35. The negative verbal participle suffix -ஆம் is realized as -ஆமல் 
when a vowel beginning suffix is added to it . Example : 


584 / An Intensive Course in Tamil 


கஷ்டப்படாம + ஆ கஷ்டப்படாமலா 
பாடுபடாம + ஆ - பாடுபடாமலா 
வராம + ஆ - வராமலா 


Sandhi 35. The consollants க் , ச் , த் and i are always doubled after the 
negative verbal participle suffix - ஆம . Example : 

கஷ்டப்படாம + படிக்க --- கஷ்டப்படாமப் படிக்க ( முடியுமா ? ) 

சளெக்காம + படிக்கணும் - சளெக்காமப் படிக்கணும் 
சொல்லி + கொடுக்குறாரு சொல்லிக்கொடுக்குறாரு ( Refer S.31 in 17.68 ) 
இலக்கணம் + கேள்வி - இலக்கண கேள்வி ( Refer S.2 in 1.1 ) 
இலக்கண + கேள்வி - இலக்கணக் கேள்வி ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 17 


LESSON 72 


CONSULTING A TEACHER 


DIALOGUE 


சுந்தரம் : வாங்க சுரேஷ் . என் 

னெத் தேடி நேத்து 
வீட்டுக்கு வந்தீங்க - 
ளாமே ? 


Please come Mr. Suresh . It seems that 
( you ) came in search of ( me ) to my 
house yesterday ? 


--- 


சுரேஷ் : ஆமாங்க . அதிகாலெயிலே 

வந்தும் உங்களெப் 
பார்க்க முடியலெ . 


Yes , sir . Eventhougl1 ( I ) came early 
in the monring ( 1 ) could not meet 
yoll . 


586 / An Intensive Course in Tamil 


சுந்தரம் : நேத்துக்காலெயிலே 
மாயவரத்துலே 

ஒரு 
சொற்பொழிவு இருந் 
தது . அதிகாலெயிலே 
அஞ்சுமணிக்கே ஸ்டே 
ஷனுக்குப் போனேன் ; 
இருந்தும் ரயில் கெடெக் 
கலெ அப்புறமா 
பஸ்லே போனேன் . 
என்ன விசேஷம் ? 


There was a lecture yesterday morn 
ing at Mayuram . ( I ) went to the 
railway station early in the morning 
at 5 o clock itself . Even then ( 1 ) 
could not get the train .... Then ( I ) 
went by bus . What is the matter ? 


.... 


Nothing ( special ) .... Though ( 1 ) 
studied So many 

times ( I ) do 
understand some portions in 
Tamil grammar .... Do you have time 
now ? 


சுரேஷ் : ஒண்ணுமில்லெங்க .. 
எவ்வளவு 

படிச்சும் 
தமிழ் இலக்கணத்துலே 
செல் பகுதி புரியலெ... 
உங்களுக்கு இப்ப நேரம் 
இருக்குதா ? 


not 


சுந்தரம் : ஆமா ! எனக்குப் பதி 

னோரு மணிக்குத்தான் 
வகுப்பு கேளுங்க .. 


Yes . I have class only at 11 o clock .... 
Please ask me .... 


சுரேஷ் : நீங்க வகுப்புலே பல 

தடவெ வெளக்கியும் 
செல பகுதி கஷ்டமா 
இருக்குது . 

அதுலே 
வினையெச்சம் 

ஒரு 
பகுதிங்க . 


Though you explained many times 
in the classroom ( 1 ) have difficulty 
( in understanding ) some portions ( in 
grammar ) . The verbal participle is 
one among them . 


சுந்தரம் : நான் வினையெச்சத்தெப் 

பல தடவெ வகுப்புலே 
வெளக்கமாச் சொல் 
லியும் நெறெயப் பேருக் 
குப் புரியலெ . இப்பச் 
சொல்லுறேன் , கவனமா 

கேளுங்க . 
சுரேஷ் : சரிங்க . 


Though I explained the verbal parti 
ciple many times in the classroom in 
detail many ( students ) have not 
understood . ( 1 ) will explain to you 
now . Listen carefully . 


Alright , sir . 


DRILLS 


a . 


Variation drill 


17.72 . 183. நான் அதிகாலெயிலே வந்தும் உங்களெப் 

பார்க்க முடியலே. 
எவ்வளவு படிச்சும் எனக்குத் தமிழ் இலக்கணம் 
புரியலெ . 


Lesson 72/587 


நீங்க பலதடவெ வௌக்கியும் செலபகுதி கஷ்டமா 
இருக்குது . 
நான் பல தடவெ வெளக்கமா சொல்லியும் 
நெறெயப் பேருக்குப் புரியலெ . 


b . Build up drill 


நான் அதிகாலெயிலே வந்தும் 
உங்களெப் பார்க்க முடியலெ. 


( i ) நான் அதிகாலெயிலே வந்தும் 
உங்களெப் பார்க்க முடியலெ . 
முடியலெ 
பார்க்க 
உங்களெ 
வந்தும் 


முடியலெ 


பார்க்க முடியலெ 
உங்களெப் பார்க்க முடியலே 
வந்தும் உங்களெப் பார்க்க 
முடியலெ 
அதிகாலெயிலே வந்தும் 
உங்களெப் பார்க்க முடியலே 
நான் அதிகாலெயிலே வந்தும் 
உங்களெப் பார்க்க முடியலெ. 


அதிகாலெயிலே 


நான் 


( ii ) எவ்வளவு படிச்சும் தமிழ் 

இலக்கணம் புரியலெ . 
புரியலெ 
இலக்கணம் 
தமிழ் 


எவ்வளவு படிச்சும் தமிழ் 
இலக்கணம் புரியலெ . 
புரியலெ 
இலக்கணம் புரியல 
தமிழ் இலக்கணம் புரியலெ 
படிச்சும் தமிழ் இலக்கணம் 
புரியலெ 
எவ்வளவு படிச்சும் தமிழ் இலக் 
கணம் புரியலெ . 


படிச்சும் 


எவ்வளவு 


நீங்க பலதடவெ வௌக்கியும் 
செல் பகுதி கஷ்டமா இருக்குது . 


( iii ) நீங்க பல தடவெ வெளக் 

கியும் செல பகுதி கஷ்டமா 
இருக்குது . 
இருக்குது 
கஷ்டமா 
செல பகுதி 
வௌக்கியும் 


இருக்குது 
கஷ்டமா இருக்குது 
செல பகுதி கஷ்டமா இருக்குது 
வௌக்கியும் செல்பகுதி கஷ்டமா 
இருக்குது 
பல தடவெ வௌக்கியும் 
செல பகுதி கஷ்டமா இருக்குது 
நீங்க பல தடவெ வௌக்கியும் 
செல பகுதி கஷ்டமா இருக்குது . 


பல தடவெ 


நீங்க 


588 / An Intensive Course in Tamil 


c . Expansion drill 


( i ) நான் பார்க்க முடியலே . 

நான் பார்க்க முடியலெ . 
உங்களெப் பார்க்க முடியலெ நான் உங்களெப் பார்க்க 

முடியலெ . 
அதிகாலெயிலே வந்தும் நான் அதிகாலெயிலே வந்தும் 
பார்க்க முடியலெ 

உங்களெப் பார்க்க முடியலே. 
( ii ) எனக்குப் புரியலெ . 

எனக்குப் புரியலெ . 
தமிழ் இலக்கணம் புரியலெ எனக்குத் தமிழ் இலக்கணம் 

புரியலெ . 
எவ்வளவு படிச்சம் புரியலெ எனக்கு எவ்வளவு படிச்சும் தமிழ் 

இலக்கணம் புரியலெ . 
( iii ) நெறெயப் போருக்குப் 

நெறெயப் பேருக்குப் புரியலெ . 
புரிய லெ . 
வெளக்கமா சொல்லியும் நெறெயப் பேருக்கு வௌக்கமா 
புரியலெ 

சொல்லியும் புரியலெ. 
d . ( Question - Answer drill 

( i ) Q : என்னெத் தேடி நேத்து வீட்டுக்கு வந்தீங்களாமே ? 
A : ஆமாங்க . அதிகாலெயிலே வந்தும் உங்களெப் 

பார்க்க முடியலெ . 
( ii ) Q : என்ன விசேஷம் ? 
A : 

ஒண்ணுமில்லெங்க . 
( iii ) Q : உங்களுக்கு இப்ப நேரம் இருக்குதா ? 

A : ஆமா . எனக்கு பதினோரு மணிக்குத்தான் வகுப்பு . 


Substitution drill 


அதிகாலெயிலே வந்தும் பார்க்க 
முடியலெ . 


( i ) அதிகாலெயிலே வந்தும் 

பார்க்க முடியலெ. 
Substitute and conjugate the 
verb suitably . 
போ 


கௌம்பு 


அதிகாலெயிலே போயும் 
பார்க்க முடியலெ . 
அதிகாலெயிலே கௌம்பியும் 
பார்க்க முடியலெ . 
அதிகாலெயிலே புறப்பட்டும் 
பார்க்க முடியலே. 
அதிகாலெயிலே சேர்ந்தும் பார்க்க 


புறப்படு 


சேரு 


முடியலெ . 


சொல்லு 


தெரிவி 


அதிகாலெயிலே சொல்லியும் 
பார்க்க முடியலெ . 
அதிகாலெயிலே தெரிவிச்சும் 
பார்க்க முடியலெ . 


Lesson 72 / 589 


( ii ) உங்களெப் பார்க்க 


உங்களெப் பார்க்க முடியலே. 


முடியலெ . 


t 


Substituie and change the 
verb suitably . 
சந்தி 
கேளு 
வழியனுப்பு 
அனுப்பு 
கௌப்பு 


உங்களெச் சந்திக்க முடியலே. 
உங்களெக் கேக்க முடியலெ . 
உங்களெ வழியனுப்ப முடியலெ. 
உங்களெ அனுப்ப முடியலெ. 
உங்களெக் கௌப்ப முடியலெ. 


(iii ) செல பகுதி புரியலெ . 

Substi.ute 


செல பகுதி புரியலெ . 


பல 


நெறெய 
கொஞ்சம் 


பல பகுதி புரியலெ . 
நெறெயப் பகுதி புரியலெ . 
கொஞ்சப் பகுதி புரியலெ . 


f . Integration trill 


நான் அதிகாலெயிலே போய் 
அவரெப் பார்க்க முடியலெ . 


( i ) நான் அவரெப் பார்க்க 
முடியலெ . 
நான் அதிகாலெயிலே 
போனேன் . 


{ ii ) நீங்க நேத்து வந்தீங்களா ? 

நீங்க என்னெத் தேடுனீங்க . 


நீங்க என்னெத் தேடி நேத்து 
வந்தீங்களா ? 


( iii ) நான் ரயில்லே போனேன் . 

நான் அதிகாலெயிலே 
ஸ்டேஷனுக்குப் போனேன் . 


நான் அதிகாலெயிலே ஸ்டேஷ 
னுக்குப் போய் ரயில்லே 
போனேன் . 


( iv ) நான் தமிழ் இலக்கணத்தெப் 

வெளக்கமாச் சொன்னேன் . 
நான் தமிழ் இலக்கணத்தெப் 
படிச்சேன் . 


நான் தமிழ் இலக்கணத்தெப் 
படிச்சு வெளக்கமாச் 
சொன்னேன் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Vlodel : என்னெ .. 

+ இ வீட்டுக்கு வந்தீங்களா ? 

( search ) 
என்னெத் தேடி வீட்டுக்கு வந்தீங்களா ? 
( i ) நேத்து ஒரு. 

இருந்தது . ( lecture ) 
( ii ) தமிழ் இலக்கணத்துலே செல ................ புரியலெ. ( portion ) 
( ii ) உங்களுக்கு இப்ப ................ இருக்குதா ? ( time ) 


590 / An Intensive Course in Tamil 


.... 


( iv ) நீங்க பல... ..வௌக்கியும் கஷ்டமா இருக்குது . ( times ) 
( v ) நீங்க ...... தடவெ வௌக்கியும் கஷ்டமா இருக்குது . 

( many ) 
( vi ) அதுலே........ ஒரு பகுதிங்க . ( verbal participle ) 
( vii ) நீங்க இப்ப ................கேளுங்க . ( carefully ) 

( viii ) நீங்க இப்ப கவனமா . --ங்க . ( listen to ) 
h . Write the word represented by the formula. 
Example : கேட்டு 

கேளு + Verb . Part 
( i ) புறப்படு + Verb . Part : 
( ii ) தேடு + Verb . Part : 
( iii ) வௌக்கு + Verb . Part : 
( iv ) இரு + Verb . Part : 


i . Use the verbal participle and the suffix -20 form of the verbs given in 

parentheses in the blanks . 


( 1 ) நான் ...... உங்களெப் பார்க்க முடியலே . ( வா ) 
( ii ) 

-ரயில் கெடெக்கலே . ( இரு ) 
( iii ) எவ்வளவு .... தமிழ் இலக்கணம் புரியலெ. ( படி ) 
( iv ) பலதடவெ ... தமிழ் இலக்கணம் கஷ்டமா இருக்குது . 

( வௌக்கு ) 
( v ) நான் வெளக்கமா .. நெறெயப் பேருக்குப் புரியலெ . 

( சொல்லு ) 


j . . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Model : நான் அதிகாலெயிலே வந்தேன் . 

இருந்தும் நான் உங்களைப் பார்க்க முடியலே. 
நான் அதிகாலெயிலே வந்தும் உங்களெப் பார்க்க 

முடியலெ . 
( i ) நான் அஞ்சுமணிக்கே ஸ்டேஷனுக்குப் போனேன் . 

இருந்தும் எனக்கு ரயில் கெடெக்கலெ . 
( ii ) நான் பஸ்லே கெளம்புனேன் . 

இருந்தும் நான் அவரெப் பார்க்க முடியலே . 
( iii ) நான் தமிழ் இலக்கணத்தெ நல்லாப் படிச்சேன் . 

இருந்தும் எனக்குச் செல் பகுதி புரியலெ . 
( iv ) நான் பல தடவெ வெளக்குனேன் . 

இருந்தும் செலருக்குச் செல பகுதி புரியலெ . 
( v ) நான் பல தடவெ வெளக்குனேன் . 

இருந்தும் செலருக்குச் செல பகுதி கஷ்டமா இருக்குது . 
( vi ) நான் வகுப்புலே வினெயெச்சத்தெ வௌக்கிச் சொன்னேன் . 

இருந்தும் செலருக்கு நல்லாப் புரியலெ . 


. ; Lesson 72 / 591 


k . Write the word represented by the formula . 


போ + Past 


Example : போனேன் 
( i ) தேடு + Past : 
( ii ) கேளு + Past : 
( iii ) வௌக்கு + Past : 


L 


1. Change the underlined word or group of words to its corresponding 

questio.. 


( i ) நீங்க என்னெத் தேடி வீட்டுக்கு வந்தீங்க . 
( ii ) நேத்துக் காலெயிலே சொற்பொழிவு இருந்தது . 
( iii ) செலபகுதி கஷ்டமா இருக்குது . 
( iv ) எனக்குப் பதினோரு மணிக்கு வகுப்பு இருக்குது . 


m . Join the followix.g according to the sandhi rules . 


( i ) மாயவரம் + உலே : 

இலக்கணம் + உலே ..... 


( ii ) வௌக்கி + உம் : ........ 
சொல்லி + உம் 

+ உம் .......... 


Answer these questions . 


( i ) திரும்பத் திரும்பப் படிச்சும் உங்களுக்குத் தமிழ் இலக்கணம் 

புரியலெங்களா ? 
( ii ) நான் வினெயெச்சத்தெ பல தடவெ வகுப்புலே வெளக்கமாச் 

சொல்லியும் நெறெயப் பேருக்குப் புரியலெ , இல்லே ? 
( iii ) நீங்க ஜூலெ மாசமே மைசூருக்கு வந்தும் சாமுண்டி 

மலெயெப் பார்க்கலெயா ? 
( iv ) உங்களுக்குக் காலெயிலே எத்தனெ மணிக்கு வகுப்பு 

இருக்குது ? 
( v ) நீங்க இந்தப் பாடத்தெ எத்தனெ தடவெ எழுதுவீங்க ? 
( vi ) நேத்து அதிகாலெயிலே உங்க வீட்டுக்கு வந்தும் உங்களெச் 

சந்திக்க முடியலெ . நீங்க எங்கே போனீங்க ? 


VOCABULARY 


தேடு 


இருந்தும் 


பல 


search . சொற்பொழிவு lecture 
eventhough செல 

some 
many வௌக்கு 

explain 
varbal வெளக்கமா 

ill detail 
participle 
carefully 


வினையெச்சம் 


கவனமா 


592 / An Intensite Course in Tamil 


GRAMMAR 


17.72.183 . The verbal participle followed by the suffix -உம் signifies 
although in Tamil . 


வந்து + உம் : வந்தும் although ( I ) came 
படிச்சு + உம் : although ( I ) read 

வெளக்கு + உம் : வௌக்கியும் although ( 1 ) explained etc. 
Example : 
17.72 . 183. நான் அதிகாலெயிலே வந்தும் உங்களைப் பார்க்க 

முடியலெ . 
எவ்வளவு படிச்சும் எனக்குத் தமிழ் இலக்கணம் 
புரியலெ . 
நீங்க பல தடவெ வௌக்கியும் கஷ்டமா இருக்குது . 


Sandhi : வந்தீங்க + ஆமே – வந்தீங்களாமே ( Refer S.19 in 2.14 ) 
என்னெ + தேடி - என்னெத் தேடி 
உங்களெ + பார்க்க முடியலே - உங்களெப் பார்க்க முடியலே 

( Refer S.20 in 2.17 ) 
மாயவரம் + உலே மாயவரத்துலே 
இலக்கணம் + உலே - இலக்கணத்துலே 
வினையெச்சம் + எ - வினையெச்சத்தெ ( Refer s.17 in 2.13 ) 


UNIT 17 


LESSON 73 


THE MOON 


நிலா நிலா ஓடிவா 
நில்லாமல் ஓடிவா 
மலைமேலே ஏறிவா 
மல்லிகைப்பூக் கொண்டுவா 
நடுவீட்டில் வை 
நல்லதுதி செய் 
தங்கக்கிண்ணம் பார்த்து 
தயிரும் சோறும் சேர்த்து 
அள்ளி அள்ளி எடுத்து 
அழகாய் வாயில் ஊட்டு . 


594 / An Intensive Course in Tamil 


DRILLS 


a . Variation drill 


17. 73. 186. நிலா நிலா ஓடிவா 

மலைமேலே ஏறிவா . 


b . Build up drill 


( i ) நிலாநிலா ஓடிவா . 

ஓடிவா 
நிலா நிலா 


நிலாநிலா ஓடிவா . 
ஓடிவா 
நிலா நிலா ஓடிவா . 


மலைமேலே ஏறிவா . 


( ii ) மலைமேலே ஏறிவா. 

ஏறிவா 
மலைமேலே 


ஏறிவா 


மலைமேலே ஏறிவா. 


EXERCISES 


C. 


Write the word represented by the formula . 


Example : ஓடி 


ஓடு + Verb Part . 
( i ) ஏறு + Verb Part : 
( ii ) பாரு + Verb Part : 
( iii ) சேரு + Verb Part : 
( iv ) எடு + Verb Part : 
( v ) அள்ளு + Verb Part : 


d . Give the spoken equivalents of the following written forms . 


( i ) நில்லாமல் : 
( ii ) மலை : 
( iii ) மல்லிகைப்பூ : 
(( iv ) வீட்டில் : ........ 
( v ) அழகாய் : 


e . 


Answer these questions . 


( i ) உங்களாலெ புஸ்தகத்தெப் பார்க்காமெ இந்தப் பாட்டெச் 

சொல்ல முடியுமா ? 
( ii ) இந்தப் பாட்டெப் போலெ வேற ஏதாவது பாட்டு 

உங்களுக்குத் தெரியுமா ? 
( iii ) உங்களுக்கு மல்லிகெப்பூ ரொம்பப் பிடிக்குமா ? 
( iv ) உங்க வீட்டுலே தங்கக் கிண்ணம் இருக்குதா ? 


Lesson 73/595 


VOCABULARY 


நிலா 
துதி 
சேரு 


the Moon 
worship 
mix 


நடு 
கிண்ணம் 
அள்ளு 


middle 
bowel 
take up a handful 


GRAMMAR 


17.73.184 . The verbal participle quite often expresses an action which takes 
place simultaneously with the action described by the finite verb . See the 
following examples . 

ஓடிவா 

come running 
ஏறிவா come climbing ( the mountain ) 


Example : 
17. 73. 184. நிலா நிலா ஓடிவா . 

மலைமேலே ஏறிவா . 


The actions expressed by the verbal participle forms such as ஓடி and ஏறி 
here simultaneously take place with the actions expressed by the verb um . 
Sandhi : மல்லிகை + பூ - மல்லிகைப்பூ 

தங்கம் + கிண்ணம் - தங்க கிண்ணம் ( Refer S.2 in 1.1 ) 
தங்க + கிண்ணம் - தங்கக்கிண்ணம் ( Refer S. 4 in 1.2 ) 


UNIT 18 


LESSON 74 


ABOUT THE GARDEN 


DIALOGUE . 


கலா : உங்க தோட்டத்துலே என் 

னென்ன பூச்செடியெல்லாம் 
இருக்குது ? 


What are all the flower plants do 
you have in your garden ? 


செல்வி : ரோஜா , முல்லெ , மல்லி - 

கெ , செவ்வந்தி , 
காம்பரம் எல்லாம் இருக் 


கன 


Rose , Arabian jasmine , Himalayan 
jasmine , Marigold , and Kanakam - 
baram are there in my garden . 


குது . 


Who is watering all these plants ? 


கலா : இந்தச் செடிக்கெல்லாம் 

யாரு தண்ணீரு ஊத்து 
வாங்க ? 


Lesson 74/597 


செல்வி : வீட்டுலே இருக்குற 

எங்க அம்மாதான் 
ஊத்துவாங்க.... நெறெ 
யத் தண்ணீரு ஊத்துனாச் 
செடி நல்லா வளரும் . 
உங்க வீட்டுலே தோட் 
டம் இல்லெயா ? 


My mother who is at home will 
water ( the plants ) ... If you pour more 
water the plant will grow well . 
Don t you have garden in your 
house ? 





கலா : இல்லெ . எங்க 

பாட்டி 
வீட்டுலே இருக்குது .- 
எங்க தாத்தாதான் 
தினந்தோறும் தண்ணீரு 
ஊத்துவாரு. 
ஊருக்குப் 

போனா 
அந்தத் தோட்டத்துலே 
வெளெயாடுவேன் . 
நான் உன்கூட தோட் 
டத்துக்கு வந்தா உங்க 
அம்மா திட்டுவாங்களா ? 


No. There is a garden in my grand 
mother s house . My grandfather 
only waters ( the plants ) daily . 
If I go to my native place ( 1 ) will 
play in that garden . if I go with 
you to ( your ) garden will your 
mother scold ( me ) ? 


நான் 


செல்வி : திட்டமாட்டாங்க . ஆனா , 

யாராவது செடி.யிலே - 
யிருந்து பூவெப் பறிச்சா 
அவங்களுக்குப் பிடிக் 
காது . நீ பூவெப் பறிக்கக் 
கூடாது , சரியா ? 


( She ) will not scold ( you ) . But , she 
does not like if somebody plucks 
flowers from the plants . You must 
not pluck the flower , Okay ? 


கலா : சரி . வா , போகலாம் . 


Okay . Come on , let us go . 


DRILLS 


a , Variation drill 


18.74 . 185. நெறெயத் தண்ணீருஊத்துனாச்செடி நல்லா 

வளரும் . 
நான் ஊருக்குப்போனாத்தோட்டத்துலே 
வெளெயாடுவேன் . 
செடியிலேயிருந்து பூவெப் பறிச்சா அவங்களுக்குப் 
பிடிக்காது . 
நான் தோட்டத்துக்கு வந்தா அம்மா திட்டு 
வாங்களா ? 


598 / An Intensive Course in Tamil 


D. Build up drill 


நெறெயத் தண்ணீரு ஊத்துனாச் 
செடி நல்லா வளரும் . 


( i ) நெறெயத் தண்ணீரு 
ஊத்துனாச் செடி நல்லா 
வளரும் . 
வளரும் 
நல்லா 


செடி 


ஊத்துனா 
தண்ணீரு 


வளரும் 
நல்லா வளரும் 
செடி நல்லா வளரும் 
ஊத்துனாச் செடி நல்லா வளரும் 
தண்ணீரு ஊத்துனாச் செடி நல்லா 
வளரும் . 
நெறெயத் தண்ணீரு ஊத்துனாச் 
செடி நல்லா வளரும் . 


நெறெய 


( ii ) நான் ஊருக்குப் போனாத் 
தோட்டத்துலே 
வெளெயாடுவேன் . 
வெளெயாடுவேன் 
தோட்டத்துலே 
போனா 


நான் ஊருக்குப் போனாத் 
தோட்டத்துலே வெளெயாடு 
வேன் . 
வெளெயாடுவேன் 
தோட்டத்துலேவெளெயாடுவேன் 
போனாத் தோட்டத்துலே வெளெ 
யாடுவேன் 
ஊருக்குப் போனாத் தோட்டத் 
துலே வெளெயாடுவேன் 
நான் ஊருக்குப் போனாத் 
தோட்டத்துலே வெளெயாடு 
வேன் . 


ஊருக்கு 


நான் 


செடியிலேயிருந்து பூவெப்பறிச்சா 
அவங்களுக்குப் பிடிக்காது . 


( iii ) செடியிலேயிருந்து பூவெப் 

பறிச்சா அவங்களுக்குப் 
பிடிக்காது . 
பிடிக்காது 
அவங்களுக்கு 
பறிச்சா 


பூவெ 


பிடிக்காது 
அவங்களுக்குப் பிடிக்காது 
பறிச்சா அவங்களுக்குப் 
பிடிக்காது 
பூவெப் பறிச்சா அவங்களுக்குப் 
பிடிக்காது . 
செடியிலேயிருந்து பூவெப் 
பறிச்சா அவங்களுக்குப் 
பிடிக்காது . 


செடியிலேயிருந்து 


( iv ) நான் தோட்டத்துக்கு வந்தா 

அம்மா திட்டுவாங்களா ? 
திட்டுவாங்களா ? 
அம்மா 


நான் தோட்டத்துக்கு வந்தா 
அம்மா திட்டுவாங்களா ? 
திட்டுவாங்களா ? 
அம்மா திட்டுவாங்களா ? 


Lesson 74/599 


வந்தா 
தோட்டத்துக்கு 


வந்தா அம்மா திட்டுவாங்களா ? 
தோட்டத்துக்கு வந்தா அம்மா 
திட்டுவாங்களா ? 
நான் தோட்டத்துக்கு வந்தா 
அம்மா திட்டுவாங்களா ? 


நான் 


| 


c . Expansion drill 


( i ) செடி வளரும் . 

நல்லா வளரும் 
தண்ணீரு ஊத்துனா வளரும் 


செடி வளரும் . 
செடி நல்லா வளரும் 
செடி தண்ணீரு ஊத்துனா நல்லா 
வளரும் . 


(ii ) நான் வெளெயாடுவேன் . 
தோட்டத்துலே வெள 
யாடுவேன் 
ஊருக்குப் போனா வெளெ 
யாடுவேன் 


நான் வெளெயாடுவேன் . 
நான் தோட்டத்துலே வெளெ 
யாடுவேன் 
நான் ஊருக்குப் போனாத் 
தோட்டத்துலே வெளெயாடு - 
வேன் . 


( iii ) அவங்களுக்குப் பிடிக்காது . 

பூவெப் பறிச்சாப் பிடிக்காது 


அவங்களுக்குப் பிடிக்காது . 
அவங்களுக்குப் பூவெப் பறிச்சாப் 
பிடிக்காது . 


( iv ) அம்மா திட்டுவாங்களா ? 
தோட்டத்துக்கு வந்தாத் 
திட்டுவாங்களா ? 
என்னெத் திட்டுவாங்களா ? 


அம்மா திட்டுவாங்களா ? 
அம்மா தோட்டத்துக்கு வந்தாத் 
திட்டுவாங்களா ? 
அம்மா என்னெத் தோட்டத்துக்கு 
வந்தாத் திட்டுவாங்களா ? 


d . Question - Answer drill 


( i ) Q : உங்க தோட்டத்துலே என்னென்ன பூச்செடி 

யெல்லாம் இருக்குது ? 
A : ரோஜா , முல்லெ , மல்லிகெ , செவ்வந்தி , கனகாம்பரம் 

எல்லாம் இருக்குது . 


( ii ) Q : இந்தச் செடிக்கெல்லாம் யாரு தண்ணீரு ஊத்துவாங்க ? 

A : எங்க அம்மாதான் ஊத்துவாங்க . 


( iii ) Q : உங்க வீட்டுலே தோட்டம் இல்லெயா ? 

A : இல்லெ . எங்க பாட்டி வீட்டுலே இருக்குது . 


( iv ) Q : நான் உன்கூடத் தோட்டத்துக்கு வந்தா உங்க அம்மா 

திட்டுவாங்களா ? 
A : திட்டமாட்டாங்க . 


600 / An Intensive Course in Tamil 


e . Substitution drill 
( i ) நான் வந்தா அம்மா திட்டு 

வாங்களா ? 
Substitute and change the 
verb accordingly . 
போ 


நான் வந்தா அம்மா திட்டு 
வாங்களா ? 


ஊத்து 


பேசு 


எழுது 


நான் போனா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் ஊத்துனா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் பேசுனா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் எழுதுனா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் பறிச்சா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் கேட்டா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் சாப்பிட்டா அம்மா திட்டு 
வாங்களா ? 
நான் சிகரெட் பிடிச்சா அம்மா 
திட்டுவாங்களா ? 


பறி 


கேளு 


சாப்பிடு 


சிகரெட் பிடி 


அம்மா திட்டமாட்டாங்க . 


( ii ) அம்மா திட்டமாட்டாங்க. 

Substitute and conjugate the 
verb suitably . 
இவன் 
இவரு 
இவங்க 
நான் 
நாங்க 
நாம் 
நீ 
நீங்க 


இவன் திட்டமாட்டான் . 
இவரு திட்டமாட்டாரு. 
இவங்க திட்டமாட்டாங்க . 
நான் திட்டமாட்டேன் . 
நாங்க திட்டமாட்டோம் . 
நாம திட்டமாட்டோம் . 
நீ திட்டமாட்டே . 
நீங்க திட்டமாட்டீங்க . 


எங்க பாட்டி வீட்டுலே இருக்குது . 


( iii ) எங்க பாட்டி வீட்டுலே 

இருக்குது . 
Substirute 
தாத்தா 


மாமா 


அத்தெ 
அண்ணா 


எங்க தாத்தா வீட்டுலே இருக்குது . 
எங்க மாமா வீட்டுலே இருக்குது . 
எங்க அத்தெ வீட்டுலே இருக்குது . 
எங்க அண்ணா வீட்டுலே 
இருக்குது . 
எங்க அண்ணி வீட்டுலே 
இருக்குது . 


அண்ணி 


Lesson 74/601 


f . Integration drill 


நெறெயத் தண்ணீரு ஊத்துனாச் 
செடி நல்லா வளரும் . 


( i ) நெறெயத் தண்ணீரு ஊத்து 
வாங்க . 
அப்படீன்னா, செடி நல்லா 
வளரும் . 


நான் தோட்டத்துக்கு வந்தா 
உங்க அம்மா திட்டுவாங்களா ? 


நான் தோட்டத்துக்கு 
வருவேன் . 
அப்படீன்னா, உங்க அம்மா 
திட்டுவாங்களா ? 


நான் ஊருக்குப் போவேன் . 
அப்படீன்னா, தோட்டத்துலே 
வெளெயாடுவேன் . 


நான் ஊருக்குப் போனாத் 
தோட்டத்துலே வெளெயாடு 
வேன் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the inodel given 

below .. 


Model : எங்க தோட்டத்துலே .. இருக்குது . 

( rose flower ) 
எங்க தோட்டத்துலே ரோஜா இருக்குது . 
( i ) எங்க தோட்டத்துலே ........... இருக்குது . 

( Himalayan jasmine ) 
( ii ) எங்க தோட்டத்துலே........ இருக்குது . ( Arabian jasmine ) 
( iii ) எங்க தோட்டத்துலே . 

இருக்குது . ( Marigold ) 
( iv ) எங்க தோட்டத்துலே .. இருக்குது . ( Kanakambaram ) 
( v ) செடி நல்லா ................ ம் . ( grow ) 
( vi ) எங்க . வீட்டுலே இருக்குது . ( grandmother ) 
( vii ) எங்க . தண்ணீரு ஊத்துவாரு . ( grandfather ) 
( viii ) உங்க அம்மா .. .... வாங்களா ? ( scold ) 
( ix ) அவங்களுக்குப் பூவெப் ............. ச்சாப் பிடிக்காது . ( pluck ) 
( x ) நீ ................ + எப் பறிக்கக்கூடாது . ( flower ) 


h . Write the word represented by the formula . 


Example : போனா 


Coun + Cond. 


( i ) ஊத்து + Cond : 
( ii ) பாடு + Cond : 
( iii ) தட்டு + Cond : 
( iv ) 6211 + Cond : 
( v ) தா + Cond 
( vi ) இரு + Cond : 


602 / An Intensive Course in Tamil 


( vii ) வளரு + Cond : 
( viii ) பறி + Cond : 
( ix ) படி + Cond : 
( x ) சந்தி + Cond : 


i . Give an answer with if - clause to each of these questions using the cues 
given in parentheses . 
Model : உங்க அம்மா என்னெத் திட்டுவாங்களா ? 

( நீ பூவெப் பறி ) 
ஆமா , நீ பூவெப்பறிச்சா எங்க அம்மா உன்னெத் 

திட்டுவாங்க . 
( i ) உங்க அம்மா என்னெத் திட்டுவாங்களா ? 

( தோட்டத்துக்கு வா ) 
( ii ) இந்தச் செடி நல்லா வளருமா ? ( தண்ணீரு ஊத்து ) 
( iii ) நீ அந்தத் தோட்டத்துலே வெளெயாடுவேயா ? 

(ஊருக்குப் போ ) 
( iv ) நான் சுசீந்திரத்துலே எறங்க முடியுமா ? ( எட்டாம் நம்பர் 

பஸ்லே ஏறு ) 
( v ) எனக்குத் தமிழ் இலக்கணம் புரியுமா ? ( திருப்பித் 

திருப்பிப் படி ) 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Nlodel : நெறெயத் தண்ணீரு ஊத்துவாங்க . 

அப்படீன்னா, செடி நல்லா வளரும் . 
நெறெயத் தண்ணீரு ஊத்துனாச் செடி நல்லா வளரும் . 
( i ) நான் தோட்டத்துக்கு வருவேன் . 

அப்படீன்னா, உங்க அம்மா திட்டுவாங்களா ? 
( ii ) நீங்க சுசீந்திரத்துலே எறங்குங்க . 

அப்படீன்னா, நீங்க கோயிலெப் பார்க்கலாம் . 
( iii ) நீங்க ஹோட்டல்லே தங்குங்க . 

அப்படீன்னா, அதிகாலெயிலே சூரியோதயம் பார்க்கலாம் . 
( iv ) நீங்க எழுதி எழுதிப் பார்க்கணும் . 

அப்படீன்னா, உங்களுக்குத் தமிழ் இலக்கணம் புரியும் . 
( v ) நீங்க அதிகாலெயிலே வாங்க . 

அப்படீன்னா, நீங்க என்னெப் பார்க்க முடியும் . 


k . Join the following according to the sandhi rules . 


( i ) தோட்டம் + உலே : 

கனகாம்பரம் + உலே : 


( ii ) வீடு + உலே : ...... 
( iii ) பூ + எ : 


Lesson 74 / 603 


1 . 


Answer these questions . 


( i ) உங்க வீட்டுலே தோட்டம் இல்லெயா ? 
( ii ) உங்க தோட்டத்துலே என்னென்ன பூச்செடியெல்லாம் 

இருக்குது ? 
( iii ) உங்களுக்கு எந்தப் பூ நல்லாப் பிடிக்கும் ? 
( iv ) நீங்க ஊருக்குப் போனாச் செடிக்கெல்லாம் தண்ணீரு 

ஊத்துவீங்களா ? 
( v ) பூச்செடியிலேயிருந்து பூவெப் பறிச்சா உங்க மனெவி 

திட்டுவாங்களா ? 
( vi ) நீங்க ஊருக்குப் போனா உங்க மனெவி என்ன மெப்பாங்க ? 
( vii ) நீங்க கடெக்குப் போனா என்ன வாங்குவீங்க ? 
( vili ) சினிமா பார்த்தா உங்க மனெவி உங்களெத் 

திட்டுவாங்களா ? 


VOCABULARY 


பூச்செடி 


rose flower 
Marigold 


முல்லெ 


flower plant Corner 
Arabian செவ்வந்தி 

jasmine 
Kanakamba- பாட்டி 


கனகாம்பரம் 


grandmother 


ram , a flower 


தாத்தா 


grandfather திட்டு 


scolll 


GRAMMAR 


18.74.185 . This unit introduces the conditional and concessive verbs . Of 
them , conditional verbs are formed by the addition of me to the past stems 
that are consisting of a verb root and the past tense marker . See the follow 
ing examples . 


ஊத்து + ன் : ஊத்துன் 
போ + ன் : போன் 
பறி + ச்ச் : பறிச்ச் 


ஊத்துன் + ஆ : ஊத்துனா 
போன் + ஆ : போனா 
பறிச்ச் + ஆ : பறிச்சா 


It is important to note that the conditionals do not distinguish either person 
or number or gender and they are always followed by a future finite verb . 
Example : 
18.74 . 185. நெறெயத் தண்ணீரு ஊத்துனாச் செடி நல்லா 

வளரும் . 
நான் ஊருக்குப் போனாத் தோட்டத்துலே 
வெளெயாடுவேன் . 
நான் தோட்டத்துக்கு வந்தா அம்மா திட்டு 
வாங்களா ? 


604 / An Intensive Course in Tamil 


Sandhi 36. The conditional marker -ஆ is realized as -ஆல் when a vowel 
beginning suffix is attached to it . Example : 


வந்தா + ஆ வந்தாலா 
பறிச்சா + ஆ பறிச்சாலா 
போனா + ஆ போனாலா 


Saridhi 37. The consonants க் , ச் , த் and i are always doubled after the 
conditional marker -ஆ . Example : 


ஊத்துனா + செடி - ஊத்துனாச் செடி ( நல்லா வளரும் ) 
போனா + தோட்டத்துலே – போனாத் தோட்டத்துலே 

( வெளெயாடுவேன் ) 
பூ + செடி - பூச்செடி 
நெறெய + தண்ணீரு - நெறெயத் தண்ணீரு 
அந்த + தோட்டத்துலே - அந்தத் தோட்டத்துலே ( Refer S.4 in 1.2 ) 
அவங்களுக்கு + பிடிக்காது – அவங்களுக்குப் பிடிக்காது 

( Refer S.18 in 2.14 ) 
பறிக்க + கூடாது - பறிக்கக் கூடாது ( Refer S.29 in 15.56 ) 


UNIT 18 


LESSON 75 


* 


ABOUT THE CROPS 


DIALOGUE 


சுரேஷ் : ஸார் , இது உங்க வயலா ? 


Sir , is it ( your ) paddy field ? 


சுந்தரம் : ஆமா . நெல்பயிருக்கு 

இது நல்ல எடம் . ஏன்னா, 
இந்தப் பக்கம் நல்லா 
மழை பெய்யும் .... நெல் 
பயிருக்கு நெறெயத் 
தண்ணீரு வேணும் . 
தண்ணீரு இல்லாட்டா 
நெல்பயிர் நல்லா வள 

பருவ மழெ 
பெய்யாட்டா பயிர் 
கருகிப் போகும் . சோ 
ளம் , கம்பு , இதுகெல் 


Yes . This is a good place for the 
paddy crop because there is ( always ) 
good rains in this area .... Plenty of 
water is necessary for the paddy 
crop . If there is no water the paddy 
will not grow well.... If the mansoon 
fails the crop will turn brown and 
die . We need not irrigate the crops 
like maize , millet etc. that much , If 
it rains continuously these crops will 
decay and die . 


+ 


606 / An Intensive Course in Tamil 


லாம் 


அவ்வளவு 
தண்ணீரு பாய்ச்ச 
வேண்டாம் . அடெ மழெ 
பெய்தா இந்தப் பயிரெல் 
லாம் அழுகிப்போகும் . 


சுரேஷ் : அறுவடை முடிஞ்ச நெல 

த்துலே வேறே ஏதா 
வது பயிர் செய்யலாமா ? 


Shall ( we ) grow any other crop in the 
field in which the harvest has been 
completed ? 


Yes . We may grow other grains . If 
( we ) do not grow grains we may 
grow onion . If we grow black gram 
we will get more profit.. 


சுந்தரம் : ஆமா . வேறே தானியம் 

பயிர் செய்யலாம் . 
தானியம் பயிர் செய் 
யாட்டா வெங்காயம் 
பயிர் செய்யலாம் . 
உளுந்து பயிர் செய்தா 
நெறெய லாபம் கெடெக் 
கும் . 


சுரேஷ் : நாளெக்கு விடுமுறெ ... 

நீங்க கல்லூரிக்கு வரு 
வீங்களா ? 


Tomorrow is holiday .... Will you 
come to college ? 


சுந்தரம் : நான் நாளெக்குச் சிதம் 

பரத்துக்குப் போகணும் . 
போகாட்டாக் 
கல்லூரிக்கு வருவேன் . 


I have to go to Chidambaram 
tomorrow . If ( I ) do not go ( I ) will 
come to college . 


சுரேஷ் : அப்ப , நான் வறேங்க. 


So , I take leave of you , sir . 


சுந்தரம் : வாங்க . 


Please do . 


DRILLS 


a . Variation drill 


18.75.186 . 


பருவ மழை பெய்யாட்டாப் பயிர் கருகிப் போகும் . 
தானியம் பயிர்செய்யாட்டா வெங்காயம் பயிர் 
செய்யலாம் . 
நான் சிதம்பரத்துக்குப் போகாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 


b . Build up drill 
( i ) பருவ மழெ பெய்யாட்டாப் 

பயிர் கருகிப் போகும் . 
கருகிப் போகும் 


பருவ மழை பெய்யாட்டாப் பயிர் 
கருகிப் போகும் . 
கருகிப் போகும் 


Lesson 75/607 


பயிர் 
பெய்யாட்டா 


மழ 


பயிர் கருகிப் போகும் 
பெய்யாட்டாப் பயிர் கருகிப் 
போகும் 
மழை பெய்யாட்டாப் பயிர் கருகிப் 
போகும் 
பருவ மழெ பெய்யாட்டாப் பயிர் 
கருகிப் போகும் . 


பருவ 


தானியம் பயிர் செய்யாட்டா 
வெங்காயம் பயிர் செய்யலாம் . 


( ii ) தானியம் பயிர் செய்யாட்டா 

வெங்காயம் பயிர் 
செய்யலாம் . 
பயிர் செய்யலாம் 
வெங்காயம் 
தானியம் பயிர் 
செய்யாட்டடா 


பயிர் செய்யலாம் 
வெங்காயம் பயிர் செய்யலாம் 
தானியம் பயிர் செய்யாட்டா 
வெங்காயம் பயிர் செய்யலாம் . 


( iii ) நான் சிதம்பரத்துக்குப் 

போகாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 
வருவேன் 
கல்லூரிக்கு 
போகாட்டா 


நான் சிதம்பரத்துக்குப் 
போகாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 
வருவேன் 
கல்லூரிக்கு வருவேன் 
போகாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் 
சிதம்பரத்துக்குப் போகாட்டாக் 
கல்லூரிக்கு வருவேன் 
நான் சிதம்பரத்துக்குப் 
போகாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 


சிதம்பரத்துக்கு 


நான் 


c . Expansion drill 


( i ) பயிர் கருகிப் போகும் . 

மழை பெய்யாட்டாக் கருகிப் 
போகும் 


பயிர் கருகிப்போகும் . 
பயிர் மழெ பெய்யாட்டாக் கருகிப் 
போகும் . 


( ii ) நான் வருவேன் . 

கல்லூரிக்கு வருவேன் 
சிதம்பரத்துக்குப் போகாட்டா 
வருவேன் 


நான் வருவேன் . 
நான் கல்லூரிக்கு வருவேன் . 
நான் சிதம்பரத்துக்குப் போகாட் 
டாக் கல்லூரிக்கு வருவேன் . 


608 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 

( i ) Q : ஸார் , இது உங்க வயலா ? 


A : ஆமா . 


( ii ) Q : அறுவடெ முடிஞ்ச நெலத்துலே வேறே ஏதாவது பயிர் 

செய்யலாமா ? 
A : ஆமா , வேறே தானியம் பயிர் செய்யலாம் . 
( iii ) Q : நீங்க நாளெக்குக் கல்லூரிக்கு வருவீங்களா ? 
A : நான் நாளெக்குச் சிதம்பரத்துக்குப் போகணும் . 

போகாட்டாக் கல்லூரிக்கு வருவேன் . 


e . 


Substitution drill 


நான் போகாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 


( i ) நான் போகாட்டாக் 

கல்லூரிக்கு வருவேன் . 
Substitute and change the 
verb accordingly . 

. 
புறப்படு 


நான் புறப்படாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 
நான் கெளம்பாட்டாக் கல்லூரிக்கு 
வருவேன் . 


கௌம்பு 


வெங்காயம் பயிர் செய்யலாம் . 


( ii ) வெங்காயம் பயிர் 

செய்யலாம் . 
Substitute 
தானியம் 
உளுந்து 
நெல் 
சோளம் 
கம்பு 


தானியம் பயிர் செய்யலாம் . 
உளுந்து பயிர் செய்யலாம் . 
நெல் பயிர் செய்யலாம் . 
சோளம் பயிர் செய்யலாம் . 
கம்பு பயிர் செய்யலாம் . 


இது உங்க வயலா ? 


( iii ) இது உங்க வயலா ? 

Substitute 
நெலம் 
எடம் 


இது உங்க நெலமா ? 
இது உங்க எடமா ? 


f. Transformation drill 


( i ) தண்ணீரு ஊத்துனாச் செடி 
வளரும் . 
பூவெப் பறிச்சா அவங்க 
ளுக்குப் பிடிக்காது . 
மழை பெய்தாப் பயிர் கருகிப் 


தண்ணீரு ஊத்தாட்டாச் செடி 
வளராது . 
பூவெப் பறிக்காட்டா அவங்க 
ளுக்குப் பிடிக்கும் . 
மழை பெய்யாட்டாப் பயிர் கருகிப் 
போகும் . 
தண்ணீரு இல்லாட்டாப் பயிர் 
வளராது . 


போகாது . 


தண்ணீரு இருந்தாப் பயிர் 
வளரும் . 


Lesson 75/609 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இது 


( i ) இது 


| .. 


+ உக்கு நல்ல எடம் . ( crop ) 
இது பயிருக்கு நல்ல எடம் . 

+ உக்கு நல்ல எடம் . ( paddy ( crop ) 
( ii ) இந்தப் பக்கம் நல்லா 

பெய்யும் . ( rain ) 
( iii ) இந்தப் பக்கம் நல்லா மழெ ..... 

யும் . ( rain ) 
( iv ) - 

பெய்யாட்டாப் பயிர் கருகிப் போகும் . ( mansoon ) 
( v ) ......... பெய்தாப் பயிர் அழுகிப் போகும் . 

( torrential / continuous rain ) 
( vi ) முடிஞ்ச நெலத்துலே பயிர் செய்யலாமா ? 

( harvest ) 
( vii ) 

பயிர் செய்யலாம் . ( millet ) 
( viii ) ....... பயிர் செய்யலாம் . ( maize ) 
( ix ) | 

பயிர் செய்யலாம் . ( grain ) 

பயிர் செய்யலாம் . ( onion ) 
( xi ) 

பயிர் செய்யலாம் . ( blackgram ) 
( xii ) உளுந்து பயிர் செய்தா நெறெய 

வரும் . ( profit ) 
( xiii ) நாளெக்கு 

(( holiday ) 


h . Write the word represented by the formula . 


Example : வந்தா 


வா + Cond 


( i ) பெய் + Cond : 
( ii ) அழுகு + Cond : 
(ii) முடி + Cond : ...... 
( iv ) செய் + Cond : 
( v ) பாய்ச்சு + Cond : 


Example : பெய்யாட்டா 


பெய் + Cond ( Neg ) 


( i ) இரு + Cond ( Neg ) : 
( ii ) கருகு + Cond ( Neg ) : ....... 
( iii ) பாய்ச்சு + Cond ( Neg ) : 
( iv ) சொல்லு + Cond ( Neg ) : 
( v ) அமுகு + Cond ( Neg ) : 
( vi ) செய் + Cond ( Neg ) : 
( vii ) வா + Cond ( Neg ) : ...... 
( viii ) Coun + Cond ( Neg ) : 
( ix) வளரு + Cond ( Neg ) : 
( x ) முடி + Cond ( Neg ) : 


.. 


610 / An Intensive Course in Tamil 


i . Give an answer with if -clause to each of these questions using the ones 
given in parentheses . 

Model : நெல் பயிர் நல்லா வளருமா ? ( தண்ணீரு இரு ) 

ஆமா . தண்ணீரு இருந்தா நெல் பயிர் நல்லா 

வளரும் . 
( i ) பயிர் நல்லா வளருமா ? ( தண்ணீரு பாய்ச்சு ) 
( ii ) பயிரெல்லாம் அழுகிப் போகுமா ? ( அடெ மழெ பெய் ) 
( iii ) வேறே பயிர் செய்யலாமா ? ( அறுவடெ முடி ) 
( iv ) நெறெய லாபம் கெடெக்குமா ? (உளுந்து பயிர்செய் ) 
( v ) நாளெக்குக் கல்லூரிக்கு வரமாட்டீங்களா ? 

( சிதம்பரத்துக்குப் போ ) 
j . Give an answer with negative if -clause to each of these questions using the 
cues given in parentheses . 

Model : பயிர் கருகிப் போகுமா ? ( மழே பெய் ) 

ஆமா . மழை பெய்யாட்டாப் பயிர் கருகிப் 

போகும் . 
( i ) தமிழ் இலக்கணம் புரியாதா ? ( கஷ்டப்பட்டு படி ) 
( ii ) வெங்காயம் பயிர் செய்யலாமா ? (தானியம் பயிர் செய் ) 
(iii ) நாளெக்கு உங்களெப் பார்க்க முடியாதா ? 

( அதிகாலெயிலே வா ) 
( iv ) வேறே பயிர் செய்ய முடியாதா ? ( அறுவடெ முடி ) 
( v ) சூரியோதயம் பார்க்க முடியாதா ? ( ஹோட்டல்லே தங்கு ) 
( vi ) நெல் நல்லா வளராதா ? ( தண்ணீரு இரு ) 
( vii ) நீங்க நாளெக்குக் கல்லூரிக்கு வருவீங்களா ? 

(சிதம்பரத்துக்குப் போ ) 


k . Change these sentences into conditional negative . Change the finite verbs 

also accordingly , if necessary . 


( i ) பருவ மழெ பெய்தாப் பயிர் கருகிப் போகாது . 
( ii ) நெறெயத் தண்ணீரு ஊத்துனாச் செடி நல்லா வளரும் . 
( iii ) நான் தோட்டத்துக்கு வந்தா அம்மா திட்டுவாங்க . 
( iv ) நீ பூவெப் பறிச்சா அவங்களுக்குப் பிடிக்காது . 
( v ) தண்ணீரு இருந்தா நெல் நல்லா வளரும் . 
( vi ) தானியம் பயிர்செய்தா வெங்காயம் பயிர் செய்யமுடியும் . 
( vii ) நான் சிதம்பரத்துக்குப் போனாக் கல்லூரிக்கு வரமாட்டேன் . 


1. Answer these questions . 

( i ) உங்களுக்கு வயல் இருக்குதா ? 
( ii ) நீங்க என்ன பயிர் செய்றீங்க ? 
( iii ) அறுவடெ முடிஞ்ச நெலத்துலே என்ன தானியம் பயிர் 

செய்வீங்க ? 


Lesson 75 / 611 


( iv ) தானியம் பயிர் செய்தா நெறெய லாபம் கெடெக்குமா ? 
( v ) நீங்க அடுத்த மாசம் ஊருக்குப் போகாட்டா எங்க ஊருக்கு 

வருவீங்களா ? 
( vi ) நாளெக்கு மழெ இல்லாட்டா நீங்க சினிமாவுக்குப் போவீங்க, 

இல்லே ? 
( vii ) நீங்க அடுத்தமாசம் உங்க ஊருக்குப் போகாட்டா எங்கே 

போவீங்க ? 


VOCABULARY 


மழ 


நெல் 
வளரு 
பெய் 
கருகிப்போ 


crop 
rain 
mansoon 
maize 


கம்பு 
அடெமழை 


paddy 

பயிர் 
grow 
rain 

பருவமழெ 
turn brown சோளம் 

and die 
millet 

பாய்ச்சு 
continuous // 

அழுகிப்போ 
torrential rain 
+ harvest பயிர் செய் 
grains 

வெங்காயம் 
black gram லாபம் 


irrigate 
decay and die 


அறுவடெ 
தானியம் 
உளுந்து 


grow 
onion 
profit 


GRAMMAR 


18.75.186 . Unlike the formation of the affirmative conditional verbs , the 
negative conditional verbs are formed by adding the suffix ஆட்டா to the verb 
stems that are similar to their verbal roots . Example : 


பெய் + ஆட்டா : பெய்யாட்டா 
பயிர்செய் + ஆட்டா : பயிர்செய்யாட்டா 
பறி + ஆட்டா : பறிக்காட்டா 
போ + ஆட்டா : போகாட்டா 


Like affirmative conditional verbs the negatives also do not distinguish either 
person or number or gender . Example : 
18.75.186 . பருவமழை பெய்யாட்டாப் பயிர் கருகிப் போகும் . 

தானியம் பயிர் செய்யாட்டா வெங்காயம் பயிர் 
செய்யலாம் . 
நான் சிதம்பரத்துக்குப் போகாட்டா கல்லூரிக்குப் 
போவேன் . 


Sandhi 38. The negative marker -ஆட்டா is realized as -ஆட்டால் when 
a suffix beginning in a vowel is added to it . Example : 

பெய்யாட்டா -- ஆ : பெய்யாட்டாலா 
பயிர் செய்யாட்டா + ஆ : பயிர் செய்யாட்டாலா 


612 / An Intensive Course in Tamil 


பறிக்காட்டா + ஆ : பறிக்காட்டாலா 
போகாட்டா + ஆ : போகாட்டால 


இந்த + பக்கம் - > இந்தப் பக்கம் ( Refer S.4 in 1.2 ) 
கருகி + போகும் - கருகிப் போகும் 
அழுகி + போகும் - அழுகிப் போகும் ( Refer S.31 in 17.68 ) 
சொல்ல + போனா - சொல்லப் போனா ( Refer S.29 in 15.56 ) 
நாளெக்கு + சிதம்பரத்துக்கு > நாளெக்குச் சிதம்பரத்துக்கு 
சிதம்பரத்துக்கு போகணும் - > சிதம்பரத்துக்குப் போகணும் 

( Refer S.18 in 2.14 ) 


UNIT 18 


LESSON 76 


PREPARATION TO GO TO A DOCTOR 


DIALOGUE 


சுரேஷ் : வணக்கம் . வாங்க ஸார் . 


Vanakkam . Please come in sir . 


Vanakkam Mr. Suresh .... Why ( you ) 
look sick ...... ? Are ( you ) not well ? 


சுந்தரம் : வணக்கம் 

மிஸ்டர் 
சுரேஷ் என்ன 

ஒரு 
மாதிரியா இருக்குறீங்க ? 
உடம்பு சரி இல்லெயா ? 


சுரேஷ் : அப்படி யெல்லாம் 

ஒண்ணுமில்லெங்க . 
ரெண்டு மூணு நாளாத் 
தலெவலி. அமிர்தாஞ் 
சனம் போட்டும் வலி 
குறெயலெ . 


Nothing of that sort , sir .... ( 1 ) had 
headache for ( the past ) two or three 
days . Even after applying Amrutanjan 
the pain did not reduce . 


சுந்தரம் : காய்ச்சல் இருக்குதா ? 


Do ( you ) have fever ? 


614 / An Intensive Course in Tamil 


லேசா 


சுரேஷ் : மாலெயிலே 

இருக்குது . 


Yes , ( I ) have slight fever in the 
evening . 


சுந்தரம் : அப்படீன்னா டாக்டர் 

கிட்டெ காண் பிங்க . 
காய்ச்சல் இருந்தா 
அமிர்தாஞ்சனம் போட் - 
டாலும் தலெவலி குறெ 
யாது . உங்க ரத்தத்தெப் 
பரிசோதிச்சா இந்தக் 
காய்ச்சலுக்குக் 
ணத்தெக் கண்டுப் பிடிக் 
கலாம் . டாக்டர் செல்வ 
ராஜ் நல்ல மருந்து 
கொடுக்குறவரு . காய்ச் 
சலுக்கு நல்ல மாத்திரெ 
யும் கொடுப்பாரு.... 
நீங்க அவரெப் போய்ப் 
பார்க்கணும் . மருந்தெக் 
குடிச்சாலும் நீங்க நல்லா 
ஓய்வு எடுக்கணும் . நாம 
இப்ப ஆஸ்பத்திரிக்குப் 
போகலாமா ? 

நானும் 
உங்க கூட வறேன் . 


If that is so , show yourself to a 
doctor . Even if ( you ) apply Amru 
tanjan the headache will not reduce 
when there is fever. If ( you ) get 
your blood tested ( we) may find out 
the cause for this fever, Dr. Selvaraj 
is one who gives good medicine . ( He ) 
will give ( some ) good tablets also for 
fever ... You should go and meet him . 

. 
Even if you take medicine you must 
take good rest . Shall we go to the 
hospital now ? I will also come with 
you . 


கார 


சுரேஷ் : மாலெயிலே ஆறு 

மணிக்குப் போகலாங்க . 


We shall go at six o clock in the 
evening sir , 


No. We will go now itself. 


சுந்தரம் : வேண்டாம் . இப்பவே 

போகலாம் . 


சுரேஷ் : நாம இப்பவே போனாலும் 

டாக்டரெப் பார்க்க 
முடியாதுங்க . 

அவரு 
மாலெயிலேதான் வரு 


Even if we go now ( we ) cannot meet 
the doctor. He will come only in the 
evening . 


வாரு . 


சுந்தரம் : அப்ப சரி . மாலெ 

யிலேயே போகலாம் . 


Then ( it ) is alright . We shall go in 
the evening only . 


DRILLS 


a , Variation drill 


18. 76. 187. அமிர்தாஞ்சனம் போட்டாலும் தலெவலி 

குறெயாது . 


Lesson 76/615 


நீங்க மருந்தெக் குடிச்சாலும் நல்லா ஓய்வு 
எடுக்கணும் . 
நாம இப்பவே போனாலும் டாக்டரெப் பார்க்க 
முடியாது . 


b . Build up drill 


( i ) அமிர்தாஞ்சனம் போட்டா - 
லும் தலெவலி குறெயாது . 
குறெயாது 
தலெவலி 
போட்டாலும் 


அமிர்தாஞ்சனம் போட்டாலும் 
தலெவலி குறெயாது . 
குறெயாது 
தலெவலி குறெயாது 
போட்டாலும் தலெவலி 
குறெயாது 
அமிர்தாஞ்சனம் போட்டாலும் 
தலெவலி குறெயாது . 


அமிர்தாஞ்சனம் 


| 


( ii ) நீங்க மருந்தெக் குடிச்சாலும் 

நல்லா ஓய்வு எடுக்கணும் . 
ஓய்வு எடுக்கணும் 
நல்லா 
குடிச்சாலும் 


நீங்க மருந்தெக் குடிச்சாலும் 
நல்லா ஓய்வு எடுக்கணும் . 
ஓய்வு எடுக்கணும் 
நல்லா ஓய்வு எடுக்கணும் 
குடிச்சாலும் நல்லா ஓய்வு 
எடுக்கணும் 
மருந்தெக் குடிச்சாலும் நல்லா 
ஓய்வு எடுக்கணும் 
நீங்க மருந்தெக் குடிச்சாலும் 
நல்லா ஓய்வு எடுக்கணும் . 


மாந்தெ 


நீங்க 


(ii ) நாம இப்பவே போனாலும் 

டாக்டரெப் பார்க்க முடியாது . 
முடியாது 
பார்க்க 
டாக்டரே 
போனாலும் 


நாம இப்பவே போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 
முடியாது 
பார்க்க முடியாது 
டாக்டரெப் பார்க்க முடியாது 
போனாலும் டாக்டரெப் பார்க்க 
முடியாது 
இப்பவே போனாலும் டாக்டரெப் 
பார்க்க முடியாது 
நாம இப்பவே போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 


இப்பவே 


நாம 


c . Expansion drill 


( i ) நாம் பார்க்க முடியாது . 
டாக்டரெப் பார்க்க முடியாது 
இப்பவே போனாலும் பார்க்க 
முடியாது 


நாம் பார்க்க முடியாது . 
நாம டாக்டரெப் பார்க்க முடியாது . 
நாம இப்பவே போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 


616 | An Intensive Course in Tamil 


( ii ) நீங்க ஓய்வு எடுக்கணும் . 

நல்லா ஓய்வு எடுக்கணும் 
மருந்தெக் குடிச்சாலும் 
ஓய்வு எடுக்கணும் 


நீங்க ஓய்வு எடுக்கணும் . 
நீங்க நல்லா ஓய்வு எடுக்கணும் 
நீங்க மருந்தெக் குடிச்சாலும் 
நல்லா ஓய்வு எடுக்கணும் . 


( iii ) தலெவலி குறெயாது . 

அமிர்தாஞ்சனம் 
போட்டாலும் குறெயாது 


தலெவலி குறெயாது . 
தலெவலி அமிர்தாஞ்சனம் 
போட்டாலும் குறெயாது . 


d . Question - Answer drill 


( i ) Q : என்ன ஒரு மாதிரியா இருக்குறீங்க ? .... உடம்பு சரி 

இல்லெயா ? 
A : அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லெங்க .... ரெண்டு மூணு 

நாளா லேசா தலெவலி . 
( ii ) Q : காய்ச்சல் இருக்குதா ? 

A : மாலெயிலே லேசா இருக்குது . 
( iii ) Q : நாம ஆஸ்பத்திரிக்குப் போகலாமா ? 

A : மாலெயிலே ஆறுமணிக்குப் போகலாங்க . 


e . 


Substitution drill 


நாம இப்பவே போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 


( i ) நாம இப்பவே போனாலும் 

டாக்டரெப் பார்க்க முடியாது . 
Substitute and change the 
verb accordingly . 
புறப்படு 


கௌம்பு 


நாம இப்பவே புறப்பட்டாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 
நாம இப்பவே கௌம்புனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 
நாம இப்பவே போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 
நாம இப்பவே சேர்ந்தாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 


போ 


சேரு 


ரெண்டு மூணு நாளாத் தலெவலி . 


( ii ) ரெண்டு மூணு நாளாத் 

தலெவலி . 
Substitute 
கண்ணுவலி 


கைவலி 


காலுவலி 
காதுவலி 
உடம்புவலி 


ரெண்டு மூணு நாளாக்கண்ணுவலி . 
ரெண்டு மூணு நாளாக் கைவலி . 
ரெண்டு மூணு நாளாக் காலுவலி . 
ரெண்டு மூணு நாளாக் காதுவலி . 
ரெண்டு மூணு நாளா உடம்புவலி . 


Lesson 76/617 


( iii ) அமிர்தாஞ்சனம் போட்டும் 

வலி குறெயலெ . 
Substitute 
மருந்து 


அமிர்தாஞ்சனம் போட்டும் வலி 
குறெயலெ. 


மருந்து போட்டும் வலி 
குறெயலெ . 
மாத்திரெ போட்டும் வலி 
குறெயலெ . 


மாத்திரெ 


f. Integration drill 


( i ) அமிர்தாஞ்சனம் போடுங்க . 

இருந்தாலும் கலெ லி 
குறெயாது . 


அமிர்தாஞ்சனம் போட்டாலும் 
தலெவலி குறெயாது . 


நீங்க மருந்தெக் குடிக்கணும் , 
இருந்தாலும் ஓய்வு 
எடுக்கணும் . 


நீங்க மருந்தெக் குடிச்சாலும் 
ஓய்வு எடுக்கணும் . 


நீங்க ஆஸ்பத்திருக்குப் 
போங்க . 
இருந்தாலும் டாக்டரெப் 


நீங்க ஆஸ்பத்திரிக்குப் போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 


பார்க்க முடியாது . 


டாக்டர்கிட்டெக் காண்பிங்க . 
இருந்தாலும் காய்ச்சல் 
குறெயாது . 


டாக்டர்கிட்டெக் காண்பிச்சாலும் 
காய்ச்சல் குறெயாது . 


g . Transformation drill 


( i ) அமிர்தாஞ்சனம் போட்டா 
தலெவலி குறெயாது . 


அமிர்தாஞ்சனம் போட்டாலும் 
தலெவலி குறெயாது . 


டாக்டர்கிட்டெக் காண்பிச்சா 
காய்ச்சல் குறெயாது . 


டாக்டர்கிட்டெக் காண்பிச்சாலும் 
காய்ச்சல் குறெயாது . 


நீங்க மருந்தெக் குடிச்சா 
ஓய்வு எடுக்கணும் . 


நீங்க மருந்தெக் குடிச்சாலும் 
ஓய்வு எடுக்கணும் . 


நீங்க ஆஸ்பத்திரிக்குப் 
போனா டாக்டரெப் பார்க்க 
முடியாது . 


நீங்க ஆஸ்பத்திரிக்குப் போனாலும் 
டாக்டரெப் பார்க்க முடியாது . 


EXERCISES 


h . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : எனக்கு ரெண்டு மூணு நாளா .............. 

.... ( headache ) 
எனக்கு ரெண்டு மூணு நாளாத் தலெவலி . 


618 / An Intensive Course in Tamil 


( i ) ................. இருக்குதா ? ( fever ) 
( ii ) உங்க 

+ எப் பரிசோதிப்பாங்க . (blood ) 
( iii ) உங்க ரத்தத்தெப் ..... 

ப்பாங்க . ( test ) 
( iv ) காய்ச்சலுக்குக் 

+ எக் கண்டுபிடிக்கலாம் . ( cause ) 
( v ) காய்ச்சலுக்குக் காரணத்தெக் ...... க்கலாம் . ( find out ) 
( vi ) அவரு நல்ல 

கொடுப்பாரு . ( medicine ) 
யும் கொடுப்பாரு . ( pills ) 
க்குப் போகலாமா ? ( hospital ) 


( vii ) அவரு 
( viii ) நாம 


i . Write the word represented by the formula . 


போடு + Concess . 


Example : போட்டாலும் 
( i ) இரு + Concess : .... 
( ii ) காண்பி + Concess : 
( iii ) குறெ + Concess : 
( iv ) பரிசோதி + C.oncess : 
( v ) கண்டுபிடி + Concess : 
( vi ) கொடு + Concess : 
( vii ) ஓய்வு எடு + Concess : 
( viii ) Gun + Concess : 
( ix ) பாரு + Concess : 
( x ) வா + Concess : 


j . Give an answer with even if -clause to each of these questions using the 

cues given in parentheses . 


Model : தலெவலி குறெயாதா ? ( அமிர்தாஞ்சனம் போடு ) 

ஆமா . அமிர்தாஞ்சனம் போட்டாலும் தலெவலி 

குறெயாது . 
( i ) நான் நல்லா ஓய்வு எடுக்கணுமா ? ( மருந்தெக் குடி ) 
( ii ) நான் டாக்டரெப் பார்க்க முடியாதா ? ( இப்பவே போ ) 
( iii ) நான் அதிகாலெயிலே சூரியோதயம் பார்க்க முடியாதா ? 

( ஹோட்டல்லே தங்கு ) 
( iv ) தமிழ் இலக்கணம் புரியாதா ? ( எழுதி எழுதிப் பாரு ) 
( v ) நீங்க நாளெக்குச் சிதம்பரத்துக்குப் போவீங்களா ? 

( பரீட்செ இரு ) 
( vi ) நீங்க நாளெக்குக் கல்லூரிக்கு வருவீங்களா ? 

(ஊருக்குப் போ ) 


k . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Model : அமிர்தாஞ்சனம் போடுங்க . 

இருந்தாலும் தலெவலி குறெயாது . 
அமிர்தாஞ்சனம் போட்டாலும் தலெவலி குறெயாது . 


Lesson 76 / 619 


( i ) டாக்டர்கிட்டெக் காண்பிங்க . 

இருந்தாலும் காய்ச்சல் குறெயாது . 
( ii ) நீங்க மருந்தெக் குடிங்க . 

இருந்தாலும் நல்லா ஓய்வு எடுக்கணும் . 
( iii ) நீங்க ஆஸ்பத்திரிக்குப் போங்க . 

இருந்தாலும் டாக்டரெப் பார்க்க முடியாது . 
( iv ) உங்க ரத்தத்தெப் பரிசோதிப்பாங்க . 

இருந்தாலும் காரணத்தெக் கண்டு பிடிக்க முடியாது . 
( v ) நீங்க சுசீந்திரத்துலே எறங்குங்க . 

இருந்தாலும் நீங்க கோயிலெப் பார்க்க முடியாது . 
( vi ) நான் ஹோட்டல்லே தங்குவேன் . 

இருந்தாலும் சூரியோதயம் பார்க்க முடியாது . 


1. Answer these questions . 

( i ) உங்களுக்குத் தலெவலி வந்தா என்ன செய்வீங்க ? 
( ii ) காய்ச்சல் இருந்தா நீங்க மருந்து குடிப்பீங்களா ? 
( iii ) உங்களுக்குக் காய்ச்சலா இருந்தாலும் நீங்க வகுப்புக்கு 

வருவீங்களா ? 
( iv ) பாடம் படிச்சாலும் பரீட்செ எழுதாம டிப்ளமோ 

கெடெக்குமா ? 
( v ) காலெயிலே டிபன் சாப்பிட்டாலும் பதினொரு மணிக்கு 

எனக்கு ஒரு கப் காபி வேணும் . உங்களுக்கு ? 
( vi ) ஆசிரியரு சொன்னாலும் நீங்க வகுப்புலே பாடமாட்டீங்களா ? 
( vii ) சரஸ்வதிபுரத்துலேயிருந்து பஸ் கெடெச்சாலும் 

ஹாஸ்டலுக்கு நடந்துதான் போவீங்களா ? 


VOCABULARY 


உடம்பு 

body 


அமிர்தாஞ்சனம் ‘Amrutalijan 
ரத்தம் 

blood 

cause 
மாத்திரெ pills , tablets 
ஓய்வு எடு 

take rest 


தலெவலி 
லேசா 
பரிசோதி 
மருந்து 
ஓய்வு 


headache 
slightly 
test 
medicine 
rest 


காரணம் 


GRAMMAR 


18.76.187 . The concessive verbs are expressed by the conditional verbs and 
the suffix -உம் . As we mentioned in the previous lessons , the conditionals 
are realized as -ஆல் while -உம் , the vowel beginning suffix is added to them . 
Note the following examples . 

போடு + ட் + ஆ : போட்டா போட்டா + உம் : போட்டாலும் 
குடி + ச்ச் + ஆ : குடிச்சா குடிச்சா + உம் : குடிச்சாலும் 
போ + ன் + ஆ : போனா போனா + உம் : போனாலும் 


620 / An Intensive Course in Tamil 


Like conditional verbs these verbs also do not distinguish either person or 
number or gender and they are always followed by a finite verb which indicates 
future meaning . Example : 
18.76 . 187. அமிர்தாஞ்சனம் போட்டாலும் தலெவலி 

குறெயாது . 
நீங்க மருந்தெக் குடிச்சாலும் நல்லா ஓய்வு 
எடுக்கணும் . 
நாம இப்பவே போனாலும் டாக்டரெப் பார்க்க 
முடியாது . 


Sandhi : போட்டா + உம் - போட்டாலும் 

குடிச்சா + உம் – குடிச்சாலும் 
போனா + உம் – போனாலும் ( Refer S.35 in 18.74 ) 


போய் + பார்க்கணும் -- ) போய்ப் பார்க்கணும் ( Refer S.32 in 17.69 ) 
நாளா + தலெவலி -- > நாளாத் தலெவலி ( Refer S.21 in 3.20 ) 
இந்த + காய்ச்சலுக்கு -- இந்தக் காய்ச்சலுக்கு ( Refer S.4 in 1.2 ) 
ரத்தத்தெ + பரிசோதிச்சா - ரத்தத்தெப் பரிசோதிச்சா 
காரணத்தெ + கண்டுபிடிக்கலாம் - காரணத்தெக் கண்டுபிடிக்கலாம் 
அவரெ + போய்ப் பார்க்கணும் - அவரெப் போய்ப் பார்க்கணும் 
மருந்தெ + குடிச்சாலும் - மருந்தெக் குடிச்சாலும் ( Refer S.20 in 2.17 ) 
ஆஸ்பத்திரிக்கு + போகலாமா - ஆஸ்பத்திரிக்குப் போகலாமா ? 
ஆறுமணிக்கு + போகலாம் - ஆறுமணிக்குப் போகலாம் 
காய்ச்சலுக்கு + காரணத்தெ - காய்ச்சலுக்குக் காரணத்தெக் 

( கண்டுபிடிக்கலாம் . ( Refer S.18 in 2.14 ) 


UNIT 18 


LESSON 77 


ADVICE TO THE PATIENT 


DIALOGUE 


சுந்தரம் : என்ன மிஸ்டர் சுரேஷ் , 

இப்ப உடம்பு எப்படி 
இருக்குது ? 


What Mr. Suresh , how is your health 
now ? 


( It ) is not bad , sir . ( I ) am taking tonic 


சுரேஷ் : பரவாயில்லெ ஸார் . இப்ப 

டானிக் சாப்பிடுறேன் . 


now ,, 


சுந்தரம் : நீங்க வகுப்புக்கு வராட் 

டாலும் பரவாயில்லெ ; 
நல்லா ஓய்வு எடுங்க . 


(It ) does not matter even if you do 
not come to the class ; Please take 
good rest . 


சுரேஷ் : ரொம்ப நன்றிங்க 

நரசய்யா வகுப்புக்கு 
வறாரா ? 


Thank ( you ) very much , sir .... Is 
Narasaiah coming to the class ? 


622 / An Intensive Course in Tamil 


சுந்தரம் : வறாரு . அவரெ வரச் 

சொல்லணுமா ? 


Yes , he is coming . Should ( I ) inform 
him to come ( here ) ? 


சுரேஷ் : சொல்லாட்டாலும் தினந் 

தோறும் சாயங்காலம் 
அவரு இங்கே வருவா 
ருங்க . இந்த ஒரு வாரத் 
துலே என்னென்ன 
பாடம் எல்லாம் 
எடுத்தீங்க ? 


Even if ( you ) do not inform ( him ) he 
used to come here daily in the even 
ing . 

. What are all the lessons have 
( you ) taught during this one week ? 


( I ) completed two old lesscns ; That 
is all . You take good rest . Take the 
tonic regularly . 


சுந்தரம் : ரெண்டு பழெய 

பாடத்தெ முடிச்சேன் ; 
அவ்வளவுதான் . நல்லா 
ஓய்வு எடுங்க 
டானிக்கெ ஒழுங்காச் 
சாப்பிடுங்க . 


சுரேஷ் : நாளெக்குச் சாயங்காலம் 
இந்தப் பக்கம் 

பக்கம் வந்தா 
வாங்க . 


If you happened to come this side 

evening , please come 
( again ) . 


tomorrow 


சுந்தரம் : நாளெக்கு நான் இந்தப் 

பக்கம் வந்தாலும் ரத்திரி 
தான் வர முடியும் .... 
வரட்டுமா ? 


Even if I come this side tomorrow ( 1 ) 
can come only in the night .... Shall 1 
take leave of you ? 


சுரேஷ் : வாங்க . 


Please do , sir . 


DRILLS 


a .. 


Variation drill 


18.77 . 188. நீங்க வகுப்புக்கு வராட்டாலும் பரவாயில்லெ . 

நீங்க சொல்லாட்டாலும் அவரு இங்கே வருவாரு . 


b . Build 


up 


drill 


( i ) நீங்க வகுப்புக்கு 
வராட்டாலும் பரவாயில்லெ . 
பரவாயில்லெ 
வராட்டாலும் 
வகுப்புக்கு 


நீங்க வகுப்புக்கு வராட்டாலும் 
பரவாயில்லெ. 
பரவாயில்லெ 
வராட்டாலும் பரவாயில்லெ 
வகுப்புக்கு வராட்டாலும் 
பரவாயில்லெ 
நீங்க வகுப்புக்கு வராட்டாலும் 
பரவாயில்லெ . 


நீங்க 


Lesson 77 / 623 


( ii ) நீங்க சொல்லாட்டாலும் 
அவரு இங்கே வருவாரு . 
வருவாரு 
இங்கே 
அவரு 
சொல்லாட்டாலும் 


நீங்க சொல்லாட்டாலும் அவரு 
இங்கே வருவாரு . 
வருவாரு 
இங்கே வருவாரு 
அவரு இங்கே வருவாரு 
சொல்லாட்டாலும் அவரு இங்கே 
வருவாரு 
நீங்க சொல்லாட்டாலும் அவரு 
இங்கே வருவாரு .. 


நீங்க 


c . Expansion drill 


( i ) அவரு வருவாரு . 
இங்கே வருவாரு 
நீங்க சொல்லாட்டாலும் 
வருவாரு 


அவரு வருவாரு . 
அவரு இங்கே வருவாரு . 
அவரு நீங்க சொல்லாட்டாலும் 
இங்கே வருவாரு . 


( ii ) நீங்க பாஸாகலாம் . 

பாடத்தெப் படிக்காட்டாலும் 
பாஸாகலாம் 


நீங்க பாஸாகலாம் . 
நீங்க பாடத்தெப் படிக்காட்டாலும் 
பாஸாகலாம் . 


d . Question -Answer drill 


( i ) Q : சுரேஷ் , இப்ப உடம்பு எப்படி இருக்குது ? 

A : பரவாயில்லெ , ஸார் . 
( ii ) Q : நரசய்யா வகுப்புக்கு வறாரா ? 


A : வறாரு . 


( iii ) Q : அவரெ வரச்சொல்லணுமா ? 
A : சொல்லாட்டாலும் தினந்தோறும் சாயங்காலம் அவரு 

இங்கே வருவாரு . 
( iv ) Q : இந்த ஒரு வாரத்துலே என்னென்ன பாடம் எல்லாம் 

எடுத்தீங்க ? 
A : ரெண்டு பாடத்தெ முடிச்சேன் ; அவ்வளவுதான் . 


e , Substitution drill 


அவரு சொல்லாட்டாலும் 
வருவாரு . 


( i ) அவரு சொல்லாட்டாலும் 

வருவாரு . 
Substitute and change the 
verb accordingly . 
சாப்பிடு 


அவரு சாப்பிடாட்டாலும் 
வருவாரு . 
அவரு செய்யாட்டாலும் 
வருவாரு . 


செய் 


624 / An Intensive Course in Tamil 


எடு 
வாங்கு 
பாரு 
மனுப்போடு 


போடு 


அவரு எடுக்காட்டாலும் வருவாரு . 
அவரு வாங்காட்டாலும் வருவாரு . 
அவரு பார்க்காட்டாலும் வருவாரு . 
அவரு மனுப்போடாட்டாலும் 
வருவாரு . 


இப்ப டானிக் சாப்பிடுறேன் . 


( iii ) இப்ப டானிக் சாப்பிடுறேன் . 

Substitute 
மருந்து 
மாத்தி ரெ 


இப்ப மருந்து சாப்பிடுறேன் . 
இப்ப மாத்திரெ சாப்பிடுறேன் . 


f. Integration drill 


( i ) நான் படிக்கமாட்டேன் 

இருந்தாலும் பாஸாவேன் . 


நான் படிக்காட்டாலும் 
பாஸாவேன் . 


நீங்க வராட்டாலும் பரவாயில்லெ . 


நீங்க வரமாட்டீங்க. 
இருந்தாலும் பரவாயில்லெ. 


நீங்க சொல்லமாட்டீங்க . 
இருந்தாலும் அவரு வருவாரு . 


நீங்க சொல்லாட்டாலும் அவரு 
வருவாரு . 


g . Transformation clrill 


( i ) நீங்க சொன்னா அவரு 
வருவாரு . 
நீங்க சிதம்பரத்துக்குப் போனா 
கல்லூரிக்கு பெருவீங்களா ? 
அமிர்தாஞ்சனம் போட்டா 
தலெவலி குறெயாது . 
நாம இப்பப் போனா அவரெப் 
பார்க்க முடியாது . 


நீங்க சொன்னாலும் அவரு 
வருவாரு . 
நீங்க சிதம்பரத்துக்குப் போனாலும் 
கல்லூரிக்கு வருவீங்களா ? 
அமிர்தாஞ்சனம் போட்டாலும் 
தலெவலி குறெயாது . 
நாம இப்பப் போனாலும் அவரெப் 
பார்க்க முடியாது . 
நீங்க சொல்லாட்டாலும் அவரு 
வருவாரு . 
சிதம்பரத்துக்குப் போகாட்டாலும் 
கல்லூரிக்கு வருவீங்களா ? 
இந்தப் பாடத்தெப் 
படிக்காட்டாலும் பாஸாகலாம் . 


( ii ) நீங்க சொன்னாலும் அவரு 

வருவாரு . 
சிதம்பரத்துக்குப் போனாலும் 
கல்லூரிக்கு வருவீங்களா ? 
இந்தப் பாடத்தெப் 
படிச்சாலும் பாஸாகலாம் . 


EXERCISES 


h . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model ; நீங்க நல்லா 

ங்க . ( take rest ) 
நீங்க நல்லா ஓய்வு எடுங்க . 


Lesson 77 / 625 


( i ) ரெண்டு பாடத்தெ 

ச்சேன் . ( finish ) 
( ii ) அது அவ்வளவு ................ இல்லெ . (important ) 
( iii ) டானிக்கெ 

சாப்பிடுங்க . (regularly ) 


i . Write the word represented by the formula . 


படி + Concess, 


Example : படிச்சாலும் 
( i ) சாப்பிடு + Concess : 
( ii ) சொல்லு + Concess : 
( iii ) முடி + Concess : 
( iv ) பாஸாகு + Concess : 
( v ) குடி + Concess : 


Example : சொல்லாட்டாலும் சொல்லு + 

Concess ( Neg ). 
( i ) படி + Concess ( Neg ) : 
( ii ) கண்டுபிடி + Concess ( Neg ) : 
( iii ) காண்பி + Concess ( Neg ) : 
( iv ) பாடு + Concess ( Neg ) : 
( v ) சாப்பிடு + Concess ( Neg ) : 
( vi ) கவலெப்படு + Concess ( Neg ) : .............. 
( vii ) வருத்தப்படு + Concess ( Neg ) : 
( viii ) வா + Concess ( Neg ) : 


j . Give an answer with even if - clause to each of these questions using the 

cues given in parentheses . 


Model : நீங்க நல்லா ஓய்வு எடுப்பீங்களா ? 

( டானிக் சாப்பிடு ) 
ஆமா , டானிக் சாப்பிட்டாலும் நான் நல்லா ஓய்வு 

எடுப்பேன் . 
( i ) நான் இந்தப் பரீட்செயிலே பாஸாக முடியாதா ? 

( பாடத்தெ நல்லாப் படி ) 
( ii ) நான் ஓய்வு எடுக்கணுமா ? ( மருந்தெக் குடி ) 
( iii ) நான் நல்லாச் சாப்பிடணுமா ? ( ஓய்வு எடு ) 


k . Give an answer with even if-clause ( negative ) to each of these questions 

using the cues given in parentheses. 


Model : அவரு இங்கே வருவாரா ? ( நீ சொல்லு ) 

ஆமா , நீ சொல்லாட்டாலும் அவரு இங்கே 

வருவாரு . 
( i ) நான் பாஸாக முடியுமா ? ( பாடத்தெப் படி ) 


626 / An Intensive Course in Tamil 


( ii ) நாளெக்குக் கல்லூரிக்கு வருவீங்களா ? 

(சிதம்பரத்துக்குப் போ ) 
( ii ) நீங்க டானிக்கெ ஒழுங்காச் சாப்பிடுவீங்களா ? ( ஓய்வு எடு ) 
( iv ) நீங்க நல்லா ஓய்வு எடுப்பீங்களா ? ( டானிக்கெச் சாப்பிடு ) 
( v ) நீங்க இப்பத் தமிழ்ப் பரீட்செ எழுதுவீங்களா ? ( நல்லா வாசி ) 
( vi ) நீங்க தமிழ் படிப்பீங்களா ? ( பரீட்செ இரு ) 


1. Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 
the model given below . 
Model : நான் பாடத்தெப் படிக்கமாட்டேன் .. 

இருந்தாலும் பரீட்செயிலே பாஸாவேன் . 
நான் பாடத்தெப் படிக்காட்டாலும் பரீட்செயிலே 

பாஸாவேன் . 
( i ) நீங்க வகுப்புக்கு வர மாட்டீங்க . 

இருந்தாலும் பரவாயில்லெ . 
( ii ) நீங்க சொல்லமாட்டீங்க . 

இருந்தாலும் அவரு தினந்தோறும் இங்கே வருவாரு . 
( iii ) நீங்க மருந்தெ ஒழுங்கா குடிக்கமாட்டீங்க. 

இருந்தாலும் நல்லா ஓய்வு எடுங்க . 
( iv ) சுரேஷ் மருந்தெ சாப்பிடமாட்டாரு . 

இருந்தாலும் சுரேஷ் நல்லா ஓய்வு எடுப்பாரு . 
( v ) சுந்தரம் பாடத்தெப் படிக்கமாட்டாரு . 

இருந்தாலும் நான் அந்தப் பாடத்தெப் படிப்பேன் . 
m . Change these sentences into concessive negative . 


( i ) நீ வகுப்புக்கு வந்தாலும் பரவாயில்லெ . 
( ii ) நீங்க சொன்னாலும் அவரு தினந்தோறும் இங்கே வருவாரு . 
( iii ) இந்த ரெண்டு பாடத்தெயும் படிச்சாலும் பாஸாகலாம் . 
( iv ) நீங்க சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு இலக்கணம் புரியும் . 
( v ) நீங்க கேட்டாலும் நான் கொடுப்பேன் . 


n. 


Answer these questions. 


( i ) உங்க உடம்பு எப்படி இருக்குது ? 
( ii ) நீங்க இப்ப ஏதாவது டானிக் சாப்பிடுறீங்களா ? 
( iii ) இந்த இன்ஸ்டிடியூட்டுலே பாடம் படிக்காட்டாலும் 

டிப்ளமோ கெடெக்குமா ? 
( iv ) நீங்க கேக்காட்டாலும் உங்க அப்பா உங்களுக்குப் பணம் 

கொடுப்பாரா ? 
( v ) மழெ பெய்யாட்டாலும் நெல் வளருமா ? 
( vi ) நீங்க படிக்காட்டாலும் எல்லா வீட்டுப் பாடத்தெயும் 

எழுதுறீங்க , இல்லே ? 


Lesson 77/627 


VOCABULARY 


டானிக் 
முக்கியம் 


tonic 
important 


Գ 
ஒழுங்கா 


finish 
regularly 


GRAMMAR 


18.77.188 . The negative concessive verbs are formed by adding the negative 
conditional - ஆட்டா to the verb stems and together they are followed by the 
suffix -உம் . 


வா + ஆட்டா + உம் : வராட்டாலும் 

சொல்லு + ஆட்டா + உம் : செல்லாட்டாலும் 
- ஆட்டா is realized as -ஆட்டால் before the suffix - உம் ( Refer 5.36 in 
18.75 ) . Like affirmative concessive verbs the negatives also do not distinguish 
either person or number or gender . Example : 
18.77 . 188. நீங்க வகுப்புக்கு வராட்டாலும் பரவாயில்லெ. 

நீங்க சொல்லாட்டாலும் அவரு இங்கே வருவாரு . 
It is important to note that the negative concessive clauses in the above 
examples are followed by the finite verbs that indicate future meaning . 
Sandhi : வராட்டா + உம் - வராட்டாலும் 

சொல்லாட்டா + உம் - சொல்லாட்டாலும் ( Refer S.36 in 18.75 ) 
வந்தா + உம் வந்தாலும் ( Refer S.35 in 18.74 ) 
வர + சொல்லணுமா வரச் சொல்லணுமா ( Refer S.29 in 15.56 ) 
ஒழுங்கா + சாப்பிடுங்க ஒழுங்காச் சாப்பிடுங்க ( Refer S.21 in 3.20 ) 
இந்த + பக்கம் 7 இந்தப்பக்கம் ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 19 


LESSON 78 


GOING TO THE RAILWAY STATION 


DIALOGUE 


நரசய்யா : சுரேஷ் ! தூங்காம 

இந்த நடுராத்திரியிலே 
எங்கே கெளம்புறீங்க ? 


Suresh ! where are ( you ) going 
in this midnight without sleeping ? 


( 1 ) am going to railway station ... A 
friend of mine is coming by the 20 
clock train from Madras . ( I ) am 
going to meet him . Will you also 
come to meet him ? 


சுரேஷ் : ரயிலடிக்குக் கௌம்பு 

றேன் என் நண்பன் 
ஒருத்தன் சென்னெயி 
லேயிருந்து 

ரெண்டு 
மணி ரயில்லே வறான் . 
அவனெச் சந்திக்கப் 
போறேன் .... நீங்களும் 
அவனெப் 

பார்க்க 
வறீங்களா ? 


Lesson 78/629 


O. K. What for he is coming here ? 


நரசய்யா : சரி , அவரு எதுக்காக 

இங்கே வறாரு ? 


சுரேஷ் : நம்ம பல்கலெக்கழகத் - 

துலே நடக்குற கைப்பந் - 
தாட்டப் போட்டியிலே 
கலந்து கொள்ள வறான் 
..நாளெக்கு மாலெயிலே 
போட்டியெ ஆரம்பிக் 
கப் போறாங்க . 


He is coming to take part in the 
volley ball match which is being 
conducted in our university .... ( They ) 
going to 

start the match 
tomorrow evening . 


are 


நரசய்யா : ஆரம்ப விழாவுக்கு 

யாராவது பேச வறாங் 
களா ? 


Is anybody coming to speak in the 
inaugural function ? 


Yes . The Collector of our district 
is going to inaugurate and speak . 


சுரேஷ் : ஆமா . நம்ம மாவட்ட 
ஆட்சித் 

தலெவரு 
தொடங்கி வைச் சுப் 
பேசப் போறாரு . 


நரசய்யா : இப்பப் பஸ் கெடெ 

யாதே ! நாம ரயிலடிக்கு 
எப்படிப் போக ? 


You see , now there is no bus ! How 
are we to go to the railway station ? 


I have a bicycle .... Both of us will go 
by that . 


சுரேஷ் : என்கிட்டெ ஒரு சைக் 

கிள் இருக்குது . அதுலே 
ரெண்டு பேரும் போக 
லாம் . 


O. K. Please you take a platform 
ticket for me . [ have no imonley . 


நரசய்யா : சரி . நீங்களே எனக்கு 

பிளாட்பாரம் 
டிக்கெட்டும் எடுங்க 
என்கிட்டெ 
இல்லெ . 


காசு 


காசு 


சுரேஷ் : என்கிட்டெயும் 
ல்லெ 

எப்படிப் 
பிளாட்பாரம் டிக்கெட் 
எடுக்குறது ? .... சரி , 
வாங்க ; ரவிகிட்டெ 
கடன் வாங்கலாம் . 


I too do not have money ... How to 
take the platform ticket ? ... Alright , 
please come ; ( we ) shall borrow from 
Ravi . 


நரசய்யா : சரி , போவோம் . 


Alright , let us go . 


630 / An Intensive Course in Tamil 


DRILLS 


a . 


Variation drill 


19.78 . 189. நான் அவனெச் சந்திக்கப் போறேன் . 

அவன் போட்டியிலே கலந்துகொள்ள வறான் . 

நீங்களும் அவனெப் பார்க்க வறீங்களா ? 
19.78 . 190. மாவட்ட ஆட்சித் தலெவரு தொடங்கி வைக்கப் 


போறாரு . 


போட்டியெ மாலெயிலே ஆரம்பிக்கப் போறாங்க . 
19.78 . 191. நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 

எப்படிப் பிளாட்பாரம் டிக்கெட் எடுக்க ? 


b . Build up drill 


( i ) நான் அவனெச் சந்திக்கப் 
போறேன் . 
போறேன் 
சந்திக்க 
அவனெ 
நான் 


நான் அவனெச் சந்திக்கப் 
போறேன் . 
போறேன் 
சந்திக்கப் போறேன் 
அவனெச் சந்திக்கப் போறேன் 
நான் அவனெச் சந்திக்கப் 
போறேன் , 


( ii ) நீங்களும் அவனெப் பார்க்க 

வறீங்களா ? 
வறீங்களா ? 
பார்க்க 
அவனெ 
நீங்களும் 


நீங்களும் அவனெப் பார்க்க 
வறீங்களா ? 
வறீங்களா ? 
பார்க்க வறீங்களா ? 
அவனெப் பார்க்க வறீங்களா ? 
நீங்களும் அவனெப் பார்க்க 
வறீங்களா ? 


( iii ) போட்டியெ மாலெயிலே 

ஆரம்பிக்கப் போறாங்க . 
போறாங்க 
ஆரம்பிக்க 
மாலெயிலே 


போட்டியெ மாலெயிலே 
ஆரம்பிக்கப் போறாங்க . 
போறாங்க 
ஆரம்பிக்கப் போறாங்க 
மாலெயிலே ஆரம்பிக்கப் 
போறாங்க 
போட்டியெ மாலெயிலே 
ஆரம்பிக்கப் போறாங்க . 


போட்டியெ 


நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 


( iv ) நாம ரயிலடிக்கு எப்படிப் 

போக ? 
எப்படிப் போக ? 
ரயிலடிக்கு 
நாம் 


எப்படிப் போக ? 
ரயிலடிக்கு எப்படிப் போக ? 
நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 


Lesson 78/631 


c . Expansion drill 


(i ) அவன் வறான் . 

பல்கலெக்கழகத்துக்கு வறான் 


போட்டியிலே கலந்து 
கொள்ள வறான் 


அவன் வறான் . 
அவன் பல்கலெக்கழகத்துக்கு 
வறான் . 
அவன் போட்டியிலே கலந்து 
கொள்ள பல்கலெக்கழகத்துக்கு 
வறான் . 


அவங்க ஆரம்பிக்கப் போறாங்க . 


( ii ) அவங்க ஆரம்பிக்கப் 
போறாங்க . 
மாலெயிலே ஆரம்பிக்கப் 
போறாங்க 
நாளெக்கு ஆரம்பிக்கப் 
போறாங்க 
கைப்பந்தாட்டப் போட்டியெ 
ஆரம்பிக்கப் போறாங்க 


அவங்க மாலெயிலே ஆரம்பிக்கப் 
போறாங்க . 
அவங்க நாளெக்கு மாலெயிலே 
ஆரம்பிக்கப் போறாங்க . 
அவங்க கைப்பந்தாட்டப் 
போட்டியெ நாளெக்கு மாலெ 
யிலெ ஆரம்பிக்கப் போறாங்க . 
அவங்க பல்கலெக்கழகத்துலே 
கைப்பந்தாட்டப் போட்டியெ 
நாளெக்கு மாலெயிலே 
ஆரம்பிக்கப் போறாங்க . 


பல்கலெக்கழகத்துலே 
ஆரம்பிக்கப் போறாங்க 


( iii ) நாம எப்படிப் போக ? 

ரயிலடிக்கு எப்படிப் போக ? 


நாம எப்படிப் போக ? 
நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 


d . Question - Answer drill 
( i ) Q : தூங்காம இந்த நடுராத்திரியிலே எங்கே 

கௌம்புறீங்க ? 
A : ரயிலடிக்குக் கெளம்புறேன் . 
( ii ) Q : அவரு எதுக்காக இங்கே வறாரு ? 
A : நம்ம பல்கலெக்கழகத்துலே நடக்குற கைப்பந்தாட்டப் 

போட்டியிலே கலந்து கொள்ள வறான் . 
( iii ) Q : இப்பப் பஸ் கெடெயாதே ! நாம ரயிலடிக்கு எப்படிப் 

போக ? 
A : என்கிட்டெ ஒரு சைக்கிள் இருக்குது..... அதுலே 

ரெண்டுபேரும் போகலாம் . 


e . Substitution drill 


நான் சந்திக்கப் போறேன் . 


( i ) நான் சந்திக்கப் போறேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
கலந்து கொள்ளு 


நான் கலந்துகொள்ளப் போறேன் . 


632 / An Intensive Course in Tamil 


தொடங்கிவை 


பாரு 
வெளெயாடு 
வாங்கு 


நான் தொடங்கிவைக்கப் 
போறேன் . 
நான் பார்க்கப் போறேன் . 
நான் வெளெயாடப் போறேன் . 
நான் வாங்கப் போறேன் . 


நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 


( ii ) நாம ரயிலடிக்கு எப்படிப் 

போக ? 
Substitute and change the 
verb accordingly . 
புறப்படு 


அனுப்பு 
கௌம்பு 


நாம ரயிலடிக்கு எப்படிப் 
புறப்பட ? 
நாம ரயிலடிக்கு எப்படி அனுப்ப ? 
நாம ரயிலடிக்கு எப்படிக் 
கௌம்ப ? 


அவரு எதுக்காக இங்கே வறாரு ? 


( iii ) அவரு எதுக்காக இங்கே 

வறாரு ? 
Substitute and change the 
verb accordingly . 
என்ன 


அவரு என்னத்துக்காக இங்கே 


வறாரு ? 


யாரு 


அவரு யாருக்காக இங்கே வறாரு ? 


என்கிட்டெ ஒரு சைக்கிள் 
இருக்குது . 


( iv ) என்கிட்டெ ஒரு சைக்கிள் 

இருக்குது . 
Substitute 
பஸ் 
வண்டி 


என்கிட்டெ ஒரு பஸ் இருக்குது . 
என்கிட்டெ ஒரு வண்டி இருக்குது 
என்கிட்டெ ஒரு கார் இருக்குது . 


கார் 


E 


f. Integration drill 


நான் அவனெச் சந்திக்கப் 
போறேன் . 


( i ) நான் போறேன் . 

நான் அவனெச் சந்திப்பேன் . 
( ii ) நீங்களும் வறீங்களா ? 

நீங்களும் அவனெப் 
பார்ப்பீங்க . 


நீங்களும் அவனெப் பார்க்க 
வறீங்களா ? 


( iii ) அவன் வறான் . 

அவன் போட்டியிலே கலந்து 
கொள்ளுவான் . 


அவன் போட்டியிலே கலந்து 
கொள்ள வறான் . 


( iv ) அவரு ஆரம்பவிழாவுக்கு 

வறாரு . 
அவரு பேசுவாரு . 


அவரு ஆரம்பவிழாவுக்குப் பேச 
வறாரு . 


Lesson 73/633 


EXERCISES 


8. Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : ...... யிலே எங்கே கெளம்புறீங்க ? 

( midnight ) 
நடுராத்திரியிலே எங்கே கெளம்புறீங்க ? 
( i ) ... 

க்குக் கெளம்புறேன் . ( railway station ) 
( ii ) நம்ம 

+ க்கு வறான் . ( university ) 
( iii ) அவன் போட்டியிலே கலந்துகொள்ள வறான் . 

( volley ball ) 
( iv ) அவன் 

யிலே கலந்து கொள்ள வறான் . ( match ) 
( v ) அவன் 

+ அவறான் . ( participate ) 
( vi ) நாளெக்கு 

றாங்க . ( begin ) 
( vii ) 

+ க்கு யாராவது வறாங்களா ? ( inaugural function ) 
( viii ) 

வறாரு . ( district collector ) 

க்குறாரு . (inaugurate ) 
( x ) என்கிட்டெ 

இருக்குது . ( bicycle ) 
( xi ) என்கிட்டெ . 

இல்லெ . ( money ) 


( ix ) அவரு 


. 


h . Write the word represented by the formula . 


சந்தி + Inf . 


Example : சந்திக்க 
( i ) பாரு + Inf : 
( ii ) வா + Inf : 
( iii ) கொள்ளு + Inf : 
( iv ) வை + Inf : - 
( v ) தொடங்கு + Inf : 
( vi ) படி + Int : 
( vii ) போ + Inf : 
( viii ) எடு + Inf : 
( ix ) வாங்கு + Inf : 
( x ) கௌம்பு + Int : 


.... 


i . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


Model : நான் போறேன் . 

நான் அவனெச் சந்திப்பேன் . 
நான் அவனெச் சந்திக்கப் போறேன் . 
( i ) நீங்களும் வறீங்களா ? 
நீங்களும் அவனெப் பார்ப்பீங்க . 


634 / An Intensive Course in Tamil 


( ii ) நான் கன்னியாகுமரிக்குப் போறேன் . 

நான் போட்டியிலே கலந்துகொள்ளுவேன் . 
( iii ) நான் கன்னியாகுமரிக்குப் போறேன் . 

நான் சூரியோதயம் பார்ப்பேன் . 
( iv ) அவரு ஆரம்பவிழாவுக்கு வறாரு . 

அவரு பேசுவாரு . 
( v ) நான் மைதானத்துக்குப் போறேன் . 

நான் வெளெயாடுவேன் . 
( vi ) பேராசிரியரு வந்தாரு . 

பேராசிரியரு பாடம் சொல்லிக் கொடுப்பாரு . 


j . Read the following questions . 

( i ) நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 
( ii ) நீங்க எதுக்காக ஸ்டேஷனுக்குப் போறீங்க ? 
( iii ) அவன் எதுக்காக வறான் ? 
( iv ) எப்படிப் பிளாட்பாரம் டிக்கெட் எடுக்க ? 
( v ) நீ எதுக்காக வறே ? 


Pick out the appropriate answers from the following sentences . 


( i ) ரவிகிட்டெக் கடன் வாங்கி டிக்கெட் வாங்கலாம் . 
( ii ) நான் அவனெப் பார்க்க வறேன் . 
( iii ) நான் என் நண்பனெச் சந்திக்கப் போறேன் . 
( iv ) அவன் போட்டியிலே கலந்துகொள்ள வறான் . 
( v ) நாம சைக்கிள்லே போகலாம் . 


Give your answers as follows. 


Model : ( i ) 

( ii ) 
( iii ) 
( iv ) 
( v ) 


S!!| 


k . Join the following according to the sandhi rules . 


( i ) கலந்து கொள்ளு + அ : 
கௌம்பு + அ : 


போ + அ : 
வாங்கு + அ : 


..... 


1. Answer these questions . 


( i ) உங்க நண்பரு இண்ணெக்கு மைசூருக்கு வறாரா ? 
( ii ) நீங்க ஊருக்குப் போனா உங்களைச் சந்திக்க யாரு ரயிலடிக்கு 

வருவாங்க ? 
( iii ) உங்க மாணவங்க வேறே பள்ளிக்கூடத்துலே நடக்குற 

கைப்பந்தாட்டப்போட்டியிலே கலந்துகொள்ளப் 
போவாங்களா ? 


Lesson 78 / 635 


( iv ) உங்ககிட்டெச் சைக்கிள் இருக்குதா ? 
( v ) உங்க மாவட்ட ஆட்சித் தலெவரு யாரு ? 
( vi ) உங்க மாவட்ட ஆட்சித் தலெவரு உங்க 

பள்ளிக்கூடத்துக்குப் பேச வருவாரா ? 
( vii ) நீங்க நடுராத்திரியிலே தூங்காம தமிழ்ப் படிக்குறீங்களா ? 


VOCABULARY 


நடுராத்திரி 
ஒருத்தன் 


போட்டி 


ஆரம்பவிழா 


midnight ரயிலடி 

railway station 
a male person கைப்பந்தாட்டம் volley ball 
match கலந்துகொள்ளு take part 
inaugural பேசு 

deliver lecture ) 
function 
district ஆட்சித்தலெவரு district collector 
inaugurate சைக்கிள் 

bicycle 
money 


மாவட்டம் 
தொடங்கிவை 


காசு 


GRAMMAR 


19.78.189 . This Unit in four lessons deals with the various uses of infinitive. 
As you know , little attention has been already paid to its formation and certain 
uses in the earlier lessons . However , a great deal of emphasis is placed on the 
various uses of infinitive in the subsequent lessons . 


As we have noted already the infinitive is formed by adding the suffix -91 
to the verb stems . Example : 


சந்தி + அ : சந்திக்க 
கொள் + அ : கொள்ள 
போ + அ : போக 
எடு + அ : எடுக்க 


| 


More often the infinitive expresses the meaning of purpose . This may be 
called purposive infinitive . Example : 


19.78 . 189. நான் அவனெச் சந்திக்கப் போறேன் . 

அவன் போட்டியிலே கலந்து கொள்ள வறான் . 
நீங்களும் அவனெப் பார்க்க வறீங்களா ? 


The purposive infinitives such as சந்திக்க to meet , கலந்து கொள்ள 
to participate and பார்க்க to meet / to see can be expanded as சந்திக்குறதுக் 
காக for the purpose of meeting , கலந்து கொள்ளுறதுக்காக for the purpose 
of participating and பார்க்குறதுக்காக for the purpose of meeting / seeing 
respectively as in the following sentences . 


நான் அவனெச் சந்திக்குறதுக்காகப் போறேன் . 


636 / An Intensive Course in Tamil 


அவன் போட்டியிலே கலந்துகொள்ளுறதுக்காக வறான் . 
நீங்களும் அவனெப் பார்க்குறதுக்காக வறீங்களா ? 


19.78.90 . The infinitive in Tamil is capable of forming a kind of compound 
verb with another verb . Example : 
19.78 . 190 . மாவட்ட ஆட்சித் தலெவரு தொடங்கிவைக்கப் 

போறாரு . 

போட்டியெ மாலெயிலே ஆரம்பிக்கப் போறாங்க . 
தொடங்கிவைக்கப் போ and ஆரம்பிக்கப் போ are the compound verbs in 
which தொடங்கிவைக்க and ஆரம்பிக்க are infinitives . This verbal compo 
sition has got the force of meaning going to as in English . 
19.78.191 . The infinitives are at times used as predicates in question 
sentences . Example : 


19. 78. 191 . 


நாம ரயிலடிக்கு எப்படிப் போக ? 
எப்படி பிளாட்பாரம் டிக்கெட் எடுக்க ? 


In spoken Tamil , these infinitives are often replaced by their corresponding 
verbal nouns without any change in meaning . Example : நாம ரயிலடிக்கு 
எப்படிப் போறது ? எப்படி பிளாட்பாரம் டிக்கெட் எடுக்குறது ? etc. 


Sandhi : ரயிலடிக்கு + கெளம்புறேன் - ரயிலடிக்குக் கெளம்புறேன் 

( Refer S.18 in 2.14 ) 
அவனெ + சந்திக்க - அவனெச் சந்திக்கப் ( போறேன் ) 
அவனெ + பார்க்க - அவனெப் பார்க்க ( வறீங்களா ) ( Refer S.20 in 2. 17 ) 
சந்திக்க + போறேன் - சந்திக்கப் போறேன் 
ஆரம்பிக்க + போறாங்க ஆரம்பிக்கப் போறாங்க ( Refer S.29 in 15.56 ) 
தொடங்கிவைச்சு + பேசுறாரு தொடங்கிவைச்சுப் பேசுறாரு 

( Refer S.29 in 15.56 ) 
எப்படி + போக , எப்படிப் போக ( Refer S.21 in 3.20 ) 
ஆட்சி + தலெவரு - ஆட்சித் தலெவரு ( Refer S.4 in 1.2 ) 


UNIT 19 


LESSON 79 


HIRING A TAXI 


DIALOGUE 


சுரேஷ் : டாக்ஸி வருதாப்பா ? 


Is taxi available ( for hire ) ? 


டாக்ஸிக்காரன் : உக்காருங்க 

ஸார் .... எங்கே போக 


Please ( get in arid ) be seated sir ..... 
Where do you want to go ? 


ணும் ? 


சுரேஷ் : பெரம்பூர் போகணும் .... 

எவ்வளவு நேரம் ரயில் 
பெட்டித் 

தொழிற்சா 
லெக்குப் போய்ச் சேரு - 
றதுக்கு ஆகும் ? 


( I ) want to go to Perambur . How 
long will it take to reach the Peram 
bur coach factory ? 


It will take about an hour , sir . 


டாக்ஸிக்காரன் : சுமார் ஒருமணி 

நேரம் ஆகுங்க . 


638 / An Intensive Course in Tamil 


சுரேஷ் : அங்கேயிருந்து திரும்பி 

எழும்பூர் ரயிலடிக்கு வர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 


Howlong will it take to return to 
Egmore railway station from there ? 


டாக்ஸிக்காரன் : சுமார் ஒண்ணரெ 

மணிநேரம் ஆகுங்க ... 
எந்தப் பக்கம் போற 
ரயில்லே நீங்க போகப் 
போறீங்க ? 


It will take about an hour and a half 
.... To which direction are you (plann 
ing ) to go by train ? 


சுரேஷ் : கடலூர் வழியாப் போற 

ரயில்லே திருச்சிக்குப் 
போகணும் . 


( I ) have to go to Trichy by the train 
that goes via Cuddalore . 


There is three and a half hours time 
for the departure of that train , sir . 
If you return within an hour from the 
coach factory you can come to the 
railway station in time ....Can ( you ) 

( . 
finish your work within one hour ? 


டாக்ஸிக்காரன் : அந்த ரயில் புறப் 

பட இன்னும் மூணரெ 
மணிநேரம் இருக்குது 
ங்க . ரயில் பெட்டித் 
தொழிற்சாலெயிலே 
யிருந்து ஒருமணிக் 
குள்ளே நீங்க திரும்புனா 
ரயிலடிக்குச் சரியான 
நேரத்துக்கு வரலாம் 
ஒரு மணிக்குள்ளே 
உங்க வேலெயெ முடிக்க 
முடியுமா ? 


Alright , let us see ... You put on the 


சுரேஷ் : சரி , பார்க்கலாம் .... நீ 

மீட்டரெப் போடப்பா . 


meter . 


DRILLS 


+ 


1 


a . 


Variation drill 


19.79 . 192. எழும்பூர் ரயிலடிக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் ? 

அந்த ரயில் புறப்பட இன்னும் மூணரெ மணி 
நேரம் இருக்குது . 
ரயில் பெட்டித் தொழிற்சாலெக்குப் போய்ச் சேர 

எவ்வளவு நேரம் ஆகும் ? 
19. 79. 193. எவ்வளவு நேரம் எழும்பூர் ரயிலடிக்கு வறதுக்கு 

ஆகும் ? 
இன்னும் எவ்வளவு நேரம் அந்த ரயில் 
புறப்படுறதுக்கு ஆகும் ? 
எவ்வளவு நேரம் ரயில்பெட்டித் தொழிற்சா 
லெக்குப் போய்ச் சேருறதுக்கு ஆகும் ? 


Lesson 79 / 639 


b . Build up drill 


( i ) ரயில்பெட்டித் தொழிற்சா 
லெக்குப் போய்ச் சேர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
சேர 
போய் 


தொழிற்சாலெக்கு 


ரயில்பெட்டித் தொழிற்சாலெக்குப் 
போய்ச் சேர எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
சேர எவ்வளவு நேரம் ஆகும் ? 
போய்ச் சேர எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 
தொழிற்சாலெக்குப் போய்ச் சேர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
ரயில்பெட்டித் தொழிற்சாலெக்குப் 
போய்ச் சேர எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 
அந்த ரயில் புறப்பட இன்னும் 
மூணரெ மணி நேரம் இருக்குது . 


ரயில்பெட்டி 


( ii ) அந்த ரயில் புறப்பட 

இன்னும் மூணரெ மணி 
நேரம் இருக்குது . 
இருக்குது 
நேரம் 
மூணரெ மணி 
இன்னும் 


புறப்பட 


இருக்குது 
நேரம் இருக்குது 
மூணரை மணி நேரம் இருக்குது . 
இன்னும் மூணரெ மணி நேரம் 
இருக்குது 
புறப்பட இன்னும் மூணரெ மணி 
நேரம் இருக்குது 
ரயில் புறப்பட இன்னும் மூணரெ 
மணி நேரம் இருக்குது . 
அந்த ரயில் புறப்பட இன்னும் 
மூணரெ மணி நேரம் இருக்குது . 


ரயில் 


அந்த 


நீ வர எவ்வளவு நேரம் ஆகும் ? 


C. Expansion drill 
( i ) நீ வர எவ்வளவு நேரம் 

ஆகும் ? 
எழும்பூர் ரயிலடிக்கு வர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 


நீ எழும்பூர் ரயிலடிக்கு வர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 


நீ சேர எவ்வளவு நேரம் ஆகும் ? 


( ii ) நீ சேர எவ்வளவு நேரம் 

ஆகும் ? 
போய்ச் சேர எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 
ரயில்பெட்டித் தொழிற்சா 
லெக்கு போய்ச் சேர எவ்வ 
ளவு நேரம் ஆகும் ? 


நீ போய்ச் சேர எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 
நீ ரயில்பெட்டித் தொழிற்சா 
லெக்குப் போய்ச் சேர எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 


1 


640 / An Intensivc Course in Tamil 


d . Question - Answer drill 


( i ) Q : டாக்ஸி வருதாப்பா ? 

A : உக்காருங்க , ஸார் . 
( ii ) Q : எவ்வளவு நேரம் ரயில்பெட்டித் தொழிற்சாலெக்குப் 

போய்ச் சேருறதுக்கு ஆகும் ? 
A : சுமார் ஒரு மணி நேரம் ஆகுங்க . 
( ili ) Q : எழும்பூர் ரயிலடிக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் ? 

A : சுமார் ஒண்ணரெ மணிநேரம் ஆகுங்க . 
( iv ) Q : எந்தப்பக்கம் போற ரயில்லே நீங்க போகப் போறீங்க ? 
A : கடலூர் வழியா போற ரயில்லே திருச்சிக்குப் 

போகணும் . 
( v ) Q : ஒருமணிக்கு உள்ளே உங்க வேலெயெ முடிக்க 

முடியுமா ? 
A : சரி , பார்க்கலாம் . 


e . 


Substitution drill 


ரயிலடிக்கு வறதுக்கு எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 


( i ) ரயிலடிக்கு வறதுக்கு 

எவ்வளவு நேரம் ஆகும் ? 
Substitute and change the 
verb accordingly . 
போ 


புறப்படு 


ரயிலடிக்குப் போறதுக்கு 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
ரயிலடிக்குப் புறப்படுத்துக்கு 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
ரயிலடிக்குக் கௌம்புறதுக்கு 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
ரயிலடிக்குத் திரும்புறதுக்கு 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 


கௌம்பு 


திரும்பு 


ரயிலடிக்கு வர எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 


( ii ) ரயிலடிக்கு வர எவ்ளவு 

நேரம் ஆகும் ? 
Substitute and change the 
verb accordingly . 
புறப்படு 


கௌம்பு 


ரயிலடிக்குப் புறப்பட எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 
ரயிலடிக்குக் கௌம்ப எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 
ரயிலடிக்குப் போக எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 


போ 


Lesson 791641 


சுமார் ஒருமணி நேரம் ஆகும் . 


( iii ) சுமார் ஒருமணி நேரம் 

ஆகும் . 
Substitute 
ரெண்டு 


மூணரெ 


நாலேகால் 


சுமார் ரெண்டுமணி நேரம் ஆகும் . 
சுமார் மூணரெமணி நேரம் ஆகும் . 
சுமார் நாலேகால் மணி நேரம் 
ஆகும் . 
சுமார் அஞ்சேமுக்கால் மணி 
நேரம் ஆகும் . 


அஞ்சேமுக்கால் 


f. Integration drill 


( i ) எவ்வளவு நேரம் அதுக்கு 
ஆகும் ? 
தொழிற்சாலெக்குப் போய்ச் 
சேருவேன் . 


எவ்வளவு நேரம் தொழிற் 
சாலெக்குப் போய்ச் சேருறதுக்கு 
ஆகும் ? 


எவ்வளவு நேரம் எழும்பூர் 
ரயிலடிக்கு வறதுக்கு ஆகும் ? 


எவ்வளவு நேரம் அதுக்கு 
ஆகும் ? 
எழும்பூர் ரயிலடிக்கு 
வருவேன் . 


மூணரெ மணி நேரம் அதுக்கு 
இருக்குது . 
அந்த ரயில் புறப்படும் . 


மூணரெ மணி நேரம் அந்த 
ரயில் புறப்படுறதுக்கு இருக்குது . 


எவ்வளவு நேரம் தொழிற் 
சாலெக்குப் போய்ச் சேர ஆகும் ? 


( ii ) எவ்வளவு நேரம் அதுக்கு 

ஆகும் ? 
தொழிற்சாலெக்குப் போய்ச் 
சேருவேன் . 


எவ்வளவு நேரம் எழும்பூர் 
ரயிலடிக்கு வர ஆகும் ? 


எவ்வளவு நேரம் அதுக்கு 
ஆகும் ? 
எழும்பூர் ரயிலடிக்கு 
வருவேன் . 


மூணரெ மணி நேரம் அதுக்கு 
இருக்குது . 
அந்த ரயில் புறப்படும் . 


மூணரெ மணி நேரம் அந்த ரயில் 
புறப்பட இருக்குது . 


g . Transformation drill 


( i ) தொழிற்சாலெக்குப் போய்ச் 
சேர ஒரு மணி நேரம் ஆகும் . 
ரயில் புறப்பட மூணரெ மணி 
நேரம் ஆகும் . 


தொழிற்சாலெக்குப் போய்ச் சேர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 
ரயில் புறப்பட எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 


642 / An Intensive Course in Tamil 


ரயிலடிக்கு வர ரெண்டு மணி 
நேரம் ஆகும் . 
ரயிலடிக்குத் திரும்ப ஒண் 
ணரெமணி நேரம் ஆகும் . 


ரயிலடிக்கு வர எவ்வளவு நேரம் 
ஆகும் ? 
ரயிலடிக்குத் திரும்ப எவ்வளவு 
நேரம் ஆகும் ? 


EXERCISES 
h . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : 


தொழிற்சாலெக்குப் போகணும் . 

( railway coach ) 
ரயில்பெட்டித் தொழிற்சாலெக்குப் போகணும் . 
க்குப் போகணும் . ( factory ) 

+ ஆ போற ரயில்லே போகணும் . ( via ) 
+ எப் போடப்பா . ( meter ) 


( i ) 
( ii ) கடலூர் 
( iii ) நீ 


.... 


i . Write the word represented by the formula . 


Example : போக 


போ + Inf . 


-- 


.... 


( i ) சேரு + Inf : 
( ii ) ஆகு + Inf : 
( iii ) திரும்பு + Inf : 
( iv ) புறப்படு + Inf : 
( v ) இரு + Inf : 
( vi ) முடி + Inf : 
( vii ) போடு + Inf : 
( viii ) உக்காரு + Inf : 


j . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 
the model given below . 
\ lodel : எவ்வளவு நேரம் அதுக்கு ஆகும் ? 

தொழிற்சாலெக்குப் போய்ச் சேருவேன் , 
எவ்வளவு நேரம் தொழிற்சாலெக்குப் போய்ச் சேருறதுக்கு 
ஆகும் ? 
( தொழிற்சாலெக்குப் போய்ச் சேருறதுக்கு எவ்வளவு 

நேரம் ஆகும் ? ) 
( i ) எவ்வளவு நேரம் அதுக்கு ஆகும் ? 

எழும்பூர் ரயிலடிக்கு வருவேன் . 
( ii ) மூணரெ மணிநேரம் அதுக்கு இருக்குது . 

அந்த ரயில் புறப்படும் . 
( iii ) எத்தனெ மணிநேரம் அதுக்கு இருக்குது ? 

அந்த ரயில் புறப்படும் . 


Lesson 79 / 643 


Nfodel : எவ்வளவு நேரம் அதுக்கு ஆகும் ? 

தொழிற்சாலெக்குப் போய்ச் சேருவேன் . 
எவ்வளவு நேரம் தொழிற்சாலெக்குப் போய்ச் சேர 
ஆகும் ? 
( தொழிற்சாலெக்குப் போய்ச் சேர எவ்வளவு நேரம் 

ஆகும் ? ) 
( i ) எவ்வளவு நேரம் அதுக்கு ஆகும் ? 

எழும்பூர் ரயிலடிக்கு வருவேன். 
( ii ) மூணரெ மணிநேரம் அதுக்கு இருக்குது . 

அந்த ரயில் புறப்படும் . 
(Ti ) எத்தனெ மணி நேரம் அதுக்கு இருக்குது ? 

அந்த ரயில் புறப்படும் . 


k . Frame ten sentences from the table given below . 


Example : நீங்க புறப்பட எவ்வளவு நேரம் ஆகும் ? 


குடி 


எவ்வளவு நேரம் 


நீங்க 
அவங்க 


ஆகும் ? 


தூங்கு 
எழுது 
சாப்பிடு 


1. Join the following according to the sandhi rules. 


( ii ) நேரம் + உக்கு : 

பக்கம் + உக்கு : 


( i ) ஒண்ணு - அரெ : 

மூணு + அரெ : 
சேரு + அ : 
ஆகு + அ : 


Answer these questions. 


( i) நீங்க உங்க ஊருக்குப் போய்ச் சேர எவ்வளவு நேரம் ஆகும் ? 
( ii ) நீங்க எந்த ஊரு வழியா ஊருக்குப் போவீங்க ? 
( iii ) ஹாஸ்டல்லேயிருந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு வர உங்களுக்கு 

எத்தனெ மணி நேரம் ஆகும் ? 
( iv ) ரயிலடியிலேயிருந்து உங்க கிராமத்துக்கு டாக்சியிலே போக 

எத்தனெ மணிநேரம் ஆகும் ? 
( v ) நீங்க பெரம்பூர்லே ரயில் பெட்டித் தொழிற்சாலெயெப் 

பார்த்தீங்களா ? 


VOCABULARY 


டாக்ஸி taxi car 
தொழிற்சாலெ factory 
மீட்டர் 

meter 


ரயில்பெட்டி railway coach 
வழி 

via 
டாக்ஸிக்காரன் taxi driver 





| 


644 | An Intensive Course in Tamil 


GRAMMAR 


19.79.192 . Infinitives such as வர to come , புறப்பட to start and சேர 
to reach are the adverbial modifiers of time . See the following examples . 
19.79 . 192. எழும்பூர் ரயிலடிக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும் ? 

அந்த ரயில் புறப்பட இன்னும் மூணரெ மணி 
நேரம் இருக்குது .. 
ரயில்பெட்டித் தொழிற்சாலெக்குப் போய்ச் சேர 
எவ்வளவு நேரம் ஆகும் ? 


19.79.193 . This use of infinitive is mostly expressed by the verbal nouns as 
in the following examples . 
19.79 . 193. எவ்வளவு நேரம் எழும்பூர் ரயிலடிக்கு வறதுக்கு 

ஆகும் ? 
இன்னும் எவ்வளவு நேரம் அந்த ரயில் 
புறப்படுறதுக்கு இருக்குது ? 
எவ்வளவு நேரம் ரயில்பெட்டித் தொழிற் 
சாலெக்குப் போய்ச் சேருறதுக்கு ஆகும் ? 


Although the word order of these sentences is to be followed as indicated in 
( 19.79.193 ) they are normally spoken as எழும்பூர் ரயிலடிக்கு வறதுக்கு 
எவ்வளவு நேரம் ஆகும் ?, ரயில் பெட்டித் தொழிற்சாலெக்குப் போய்ச் 
சேருறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ? etc. 


Sandhi : ரயில் பெட்டி + தொழிற்சாலெக்கு - ரயில்பெட்டித் தொழிற் - 

சாலெக்கு 
எந்த + பக்கம் - எந்தப்பக்கம் ( Refer S.4 in 1.2 ) 
போய் + சேருறதுக்கு போய்ச் சேருறதுக்கு ( Refer S.32 in 17.69 ) 
போக + போறீங்க - > போகப் போறீங்க ( Refer S.29 in 15.56 ) 
திருச்சிக்கு + போகணும் - திருச்சிக்குப் போகணும் 
ரயிலடிக்கு + சரியான - ரயிலடிக்குச் சரியான ( நேரத்துக்கு வரலாம் ) 

( Refer S.18 in 2.14 ) 


UNIT 19 


LESSON 80 


APPOINTING A SERVANT MAID 


DIALOGUE 


கமலா : உனக்கு எந்த ஊரம்மா ? 


Which place do you belong to ? 


I belong to Pallathur village.... I know 
field work as well as domestic work . 


வேலெக்காரி : எனக்குப் பள்ளத் 

தூர் கிராமங்க வயல் 
வேலெ 

செய்யவும் 
வீட்டுவேலெ செய்யவும் 

எனக்குத் தெரியுங்க. 
கமலா : எனக்கு வீட்டு வேலெ 

செய்யத்தான் ஒருத்தி 
வேணும் ... நீ செய் 

றேயா ? 
வேலெக்காரி : சரிங்க.... என்ன 

என்ன வேலெயெல்லாம் 
செய்யணுங்க ? 


I need a woman to do the domestic 
work only .... Will you do it ? 


Alright , madam .... What all works 
should (I) do , madam ? 


646 / An Intensive Course in Tamil 


- 


கமலா : காலெயிலே துணி துவெக் 

கவும் பாத்திரம் துலக் 
கவும் வேணும் . அப்பு - 
றம் , வீட்டெப் பெருக்கிச் 
சுத்தம் செய்யணும் . 
அடுப்புலே நெருப்பு 
மூட்டி வெந்நீரு 
போடவும் வெளாவி 
வைக்கவும் வேணும்.... 
இந்த வேலெயெல்லாம் 
காலெயிலே ஒம்பது 
மணிக்குள்ளே முடிச்சுச் 
சாயங்காலம் நாலு 
மணிக்குத் திரும்பவும் 
வரணும் .... முடியுமா ? 


in the morning ( you ) should wash 
clothes and clean vessels. Afterwards 
( you ) should sweep and clean the 
house . You should also keep fire 
oven , boil water and prepare water 
for bath .... ( You ) should finish all 
these works within nine o clock and 
come back ( for work ) at four o clock 
in the evening .... Can ( you ) do it ? 


வேலெக்காரி : சரி , வறேங்க . 


O. K. , ( I ) will come madam , 


( I ) will give you a small hut in the 
garden to live in and a few aluminium 
vessels for cooking. Over and above 
this , ( I ) will also give you ten rupees 
as wages .... Do you agree ? 


கமலா : குடியிருக்கத் தோட்டத் 
துலெ ஒரு 

சின்னக் 
குடி செயும் சமெக்கக் 
கொஞ்சம் அலுமினியப் 
பாத்திரமும் உனக்குக் 
கொடுக்குறேன்..அதுக்கு 
மேலே பத்து ரூபாய் 
சம்பளமும் கொடுக்கு - 
றேன் .... சம்மதமா ? 


( 1 ) agree , madam .... ( 1 ) feel hungry 
madam .... Will ( you ) give ( me ) some 
rice to eat and some water to drink ? 


வேலெக்காரி : சம்மதங்க .... வயிறு 

பசியா இருக்குதுங்க... 
தின்னச் சோறும் 
குடிக்கக் கொஞ்சம் 
தண்ணீரும் கொடுக்கு 
றீங்களாம்மா ? 


கமலா : சரி . 


கொண்டு 


O.K. Stay here .... ( I ) will bring , 


வறேன் . 


DRILLS 


a .. 


Variation drill 


19. 80. 194. எனக்கு வயல்வேலெ செய்யவும் வீட்டுவேலெ 

செய்யவும் தெரியும் . 
காலெயிலே துணி துவெக்கவும் பாத்திரம் 
துலக்கவும் வேணும் . 


Lesson 80 / 647 


நெருப்பு முட்டி வெந்நீரு போடவும் வெளாவி 
வைக்கவும் வேணும் . 


19. 80. 195. குடியிருக்கத் தோட்டத்துலே ஒரு சின்னக் குடிசெயும் 

சமெக்கக் கொஞ்சம் அலுமினியப் பாத்திரமும் 
கொடுக்குறேன் . 
தின்னச் சோறும் குடிக்கக் கொஞ்சம் தண்ணீரும் 

கொடுக்குறீங்களாம்மா ? 
b . Build up drill 
( i ) எனக்கு வயல்வேலெ 

எனக்கு வயல்வேலெ செய்யவும் 
செய்யவும் வீட்டுவேலெ வீட்டுவேலெ செய்யவும் தெரியும் . 
செய்யவும் தெரியும் . 
தெரியும் 

தெரியும் 
வேலெ செய்யவும் 

வேலெ செய்யவும் தெரியும் 
வீட்டு வேலெ செய்யவும் 

தெரியும் 
வயல்வேலெ செய்யவும் வயல்வேலெ செய்யவும் வீட்டு - 

வேலெ செய்யவும் தெரியும் 
எனக்கு 

எனக்கு வயல்வேலெ செய்யவும் 
வீட்டுவேலெ செய்யவும் தெரியும் . 


வீட்டு 


( ii ) தின்னச் சோறும் குடிக்கக் 
கொஞ்சம் தண்ணீரும் 
கொடுக்குறீங்களாம்மா ? 
கொடுக்குறீங்களாம்மா ? 
தண்ணீரும் 


கொஞ்சம் 


தின்னச் சோறும் குடிக்கக் 
கொஞ்சம் தண்ணீரும் கொடுக்கு 
றீங்களாம்மா ? 
கொடுக்குறீங்களாம்மா ? 
தண்ணீரும் கொடுக்குறீங்க 
ளாம்மா ? 
கொஞ்சம் தண்ணீரும் கொடுக்கு 
றீங்களாம்மா ? 
குடிக்கக் கொஞ்சம் தண்ணீரும் 
கொடுக்குறீங்களாம்மா ? 
சோறும் குடிக்கக் கொஞ்சம் 

ண்ணீரும் கொடுக்குறீங்க 
ளாம்மா ? 
தின்னச் சோறும் குடிக்கக் 
கொஞ்சம் தண்ணீரும் கொடுக்கு 
றீங்களாம்மா ? 


குடிக்கக் 


சோறும் 


தின்ன 


c . Expansion drill 


நீ பாத்திரம் துலக்கவும் வேணும் . 


( i ) நீ பாத்திரம் துலக்கவும் 
வேணும் . 
துணி துவெக்கவும் வேணும் 


நீ துணி துவெக்கவும் பாத்திரம் 
துலக்கவும் வேணும் . 


648 / An Intensive Course in Tamil 


நீ வெளாவி வைக்கவும் வேணும் . 


( ii ) நீ வெளாவி வைக்கவும் 

வேணும் . 
வெந்நீரு போடவும் வேணும் 


நீ வெந்நீரு போடவும் வெளாவி 
வைக்கவும் வேணும் . 


( iii ) நான் கொடுக்குறேன் . 

அலுமினியப் பாத்திரமும் 
கொடுக்குறேன் 
சமெக்கக் கொடுக்குறேன் 


ஒரு சின்னக் குடிசெயும் 
கொடுக்குறேன் 


- 


நான் கொடுக்குறேன் . 
நான் அலுமினியப் பாத்திரமும் 
கொடுக்குறேன் . 
நான் மெக்க அலுமினியப் 
பாத்திரமும் கொடுக்குறேன் . 
நான் ஒரு சின்னக் குடிசெயும் 
சமெக்க அலுமினியப் பாத்திரமும் 
கொடுக்குறேன் . 
நான் தோட்டத்துலே ஒரு சின்னக் 
குடிசெயும் சமெக்க அலுமினியப் 
பாத்திரமும் கொடுக்குறேன் . 
நான் குடியிருக்கத் தோட்டத்துலே 
ஒரு சின்னக் குடிசெயும் சமெக்க 
அலுமினியப் பாத்திரமும் கொடுக் 
குறேன் . 


தோட்டத்துலே கொடுக்கு 
றேன் 


குடியிருக்கக் கொடுக்குறேன் 


d . Question - Answer drill 


( i ) Q : உனக்கு எந்த ஊரம்மா ? 

A : எனக்குப் பள்ளத்தூர் கிராமங்க . 
( ii ) Q : எனக்கு வீட்டுவேலெ செய்யத்தான் ஒருத்தி வேணும் 

.... நீ செய்றேயா ? 
A : சரிங்க . 
( iii ) Q : அதுக்குமேலே பத்து ரூபா சம்பளமும் கொடுக்குறேன் 

....சம்மதமா ? 
A ; சம்மதங்க . 


2 . 


Substitution drill 


எனக்கு வயல்வேலெ செய்யத் 
தெரியும் . 


( i ) எனக்கு வயல்வேலெ 

செய்யத்தெரியும் 
Substitute and change the 
verb accordingly . 
வீட்டுவேலெ செய் 


நெருப்புமூட்டு 
துணிதுவெ 


எனக்கு வீட்டுவேலெ செய்யத் 
தெரியும் . 
எனக்கு நெருப்பு மூட்டத் தெரியும் . 
எனக்குத் துணிதுவெக்கத் 
தெரியும் . 
எனக்கு வெளாவி வைக்கத் 
தெரியும் . 


வெளாவி வை 


Lesson 80 / 649 


பாத்திரம் துலக்கு 


எனக்குப் பாத்திரம் துலக்கத் 
தெரியும் . 
எனக்கு வெந்நீரு போடத் 
தெரியும் . 


வெந்நீரு போடு 


நான் குடிசெ கொடுக்குறேன் . 


( iii ) நான் குடிசெ கொடுக்குறேன் . 

Substitute 
பாத்திரம் 
துணி 
சோறு 
சம்பளம் 


நான் பாத்திரம் கொடுக்குறேன் . 
நான் துணி கொடுக்குறேன் . 
நான் சோறு கொடுக்குறேன் . 
நான் சம்பளம் கொடுக்குறேன் . 


f. Integration drill 


( i ) எனக்குத் தெரியும் . 
நான் வீட்டுவேலெ செய் 
வேன் . 


எனக்கு வீட்டுவேலெ செய்யத் 
தெரியும் . 


( ii ) எனக்குத் தெரியும் . 

நான் வயல்வேலெ 
செய்வேன் . 


எனக்கு வயல்வேலெ செய்யத் 
தெரியும் . 


( iii ) எனக்குத் தெரியும் . 

நான் பாத்திரம் துலக்குவேன் . 


எனக்குப் பாத்திரம் துலக்கத் 
தெரியும் . 


( iv ) நான் குடிசெ கொடுக்குறேன் . 

நீ தோட்டத்துலே 
குடியிருப்பே . 


நான் தோட்டத்துலே குடியிருக்கக் 
குடிசெ கொடுக்குறேன் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : எனக்கு 

...... செய்யத் தெரியும் . (field work ) 
எனக்கு வயல்வேலெ செய்யத் தெரியும் . 
( i ) எனக்கு வீட்டுவேலெ செய்ய 

வேணும் . 

(( a female servant ) 
( ii ) காலெயிலே 

க்கணும் . ( wash the clothes ) 
( ili ) காலெயிலே ........... + அணும் . ( clean the vessels ) 
( iv ) வீட்டெப் 

.............. + அணும் . ( sweep ) 

+ அணும் . ( prepare hot water ) 
( vi ) நான் ஒரு சின்னக் ...... கொடுக்குறேன் . ( hut ) 
( vii ) பத்துரூபாய் 

கொடுக்குறேன் . ( wages ) 


( v ) 


650 | An Intensive Course in Tamil 


hh . Write the word represented by the formula . 


Example : போட 


போடு + Inf . 


( i ) செய் + Inf : 
( ii ) தெரி + Inf : 
( iii ) துவெ + Inf : 
( iv ) துல + Inf : 
( v ) பெருக்கு + Inf : 
( vi ) மூட்டு + Inf : 
( vii ) வௌாவு + Inf : - 
( viii ) சமெ + Inf : 
( ix ) கொடு + Inf : 
( x ) குடியிரு + Inf : 


i . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below . 


/ 


Model : எனக்குத் தெரியும் . 

நான் வயல்வேலெ செய்வேன் . 
எனக்கு வயல்வேலெ செய்யத் தெரியும் . 
( i ) எனக்குத் தெரியும் . 

நான் வீட்டுவேலெ செய்வேன் . 
( ii ) எனக்குத் தெரியும் . 

நான் துணி துவெப்பேன் . 
( iii ) எனக்குத் தெரியும் . 

நான் பாத்திரம் துலக்குவேன் . 
( iv ) எனக்குத் தெரியும் . 

நான் நெருப்பு மூட்டி வெந்நீரு போடுவேன் . 
( v ) எனக்குத் தெரியும் . 

நான் வெந்நீரு வெளாவி வைப்பேன் . 
( vi ) நான் ஒரு குடிசெ கொடுக்குறேன் . 

நீ தோட்டத்துலே குடியிருப்பே . 
( vii ) நான் அலுமினியப் பாத்திரம் கொடுக்குறேன் . 

நீ மெப்பே . 


-| 


Model : எனக்குத் தெரியும் . 

நான் வீட்டுவேலே செய்வேன் . 

நான் வயல்வேலெ செய்வேன் . 
எனக்கு வீட்டுவேலெ செய்யவும் வயல்வேலெ 
செய்யவும் தெரியும் . 


Lesson 80/651 


( i ) எனக்குத் தெரியும் . 

நான் துணி துவெப்பேன் . 

நான் பாத்திரம் துலக்குவேன் . 
( ii ) எனக்குத் தெரியும் . 
நான் நெருப்பு மூட்டுவேன் . 

நான் வெந்நீரு போடுவேன் . 
( iii ) நான் செய்வேன் . 

நான் வெந்நீரு போடுவேன் . 

நான் வெளாவி வைப்பேன் . 
( iv ) நான் செய்வேன் . 

நான் சோறு சமெப்பேன் . 

நான் வெந்நீரு போடுவேன் . 
( v ) எனக்குத் தெரியும் . 

நான் சோறு மெப்பேன் . 

நான் தின்னுவேன் . 
( vi ) எனக்குத் தெரியும் . 

நான் பாடுவேன் . 

நான் ஆடுவேன் . 
( vii ) உங்களுக்குத் தெரியுமா ? 

நீங்க தமிழ்லே படிப்பீங்க . 
நீங்க தமிழ்லே எழுதுவீங்க. 


j . Read the following questions . 


( i ) உனக்கு என்ன செய்யத் தெரியும் ? 
( ii ) உனக்கு என்ன வேலெயெல்லாம் தெரியும் ? 
( iii ) நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க ? 
( iv ) நீ நாலுமணிக்குத் திரும்பவும் வரணும் , முடியுமா ? 
( v ) எதுக்கு அடுப்புலே நெருப்பு மூட்டணும் ? 
( vi ) நான் எதுக்குத் திரும்பவும் வரணும் ? 


Pick out the appropriate answers from the following sentences . 


( i ) வெந்நீரு போட அடுப்புலே நெருப்பு மூட்டணும் . 
( ii ) சரி . வறேங்க . 
( iii ) எனக்கு வயல்வேலெ செய்யத் தெரியும் . 
( iv ) நான் குடியிருக்க ஒரு சின்னக் குடிசெ உனக்குத் தறேன் . 
( v ) எனக்குத் துணி துவெக்கவும் பாத்திரம் துலக்கவும் தெரியும் . 
( vi ) நீ வேலெசெய்யத் திரும்பவும் வரணும் . 


Give your answers as follows. 


( iii ) 


Model : ( i ) 

( ii ) 


652 / An Intensive Course in Tamil 


( iii ) 
( iv ) 
( v) 
( vi) 


k . Frame twelve sentences from the table given below . 


Example : உன்னாலெ பாடவும் நடிக்கவும் முடியுமா ? 


நடி 
கொடு 


பாடு 
வாங்கு 
போ 
பேசு 


வா 


முடியுமா ? 


உன் 
அவன் 


சமெ 


எழுது 
பரிமாறு 
எறங்கு 


ஏறு 


1. Join the following according to the sandhi rules .. 


( i ) செய்ய + உம் : 

திரும்ப + உம் : 
சமெக்க + உம் : 


( ii ) வீடு + எ : 
( iii ) பாத்திரம் + எ : 

தோட்டம் + எ : 


m . 


Answer these questions . 


( i ) உங்களுக்கு எந்த ஊ ? 
( ii ) உங்களுக்குத் தமிழ்ப் படிக்கவும் எழுதவும் தெரியுமா ? 
( iii ) உங்களாலெத் தமிழ்லே பாடவும் நடிக்கவும் முடியுமா ? 
( iv ) காலெயிலே துணி துவெக்கவும் பாத்திரம் துலக்கவும் உங்க 

வீட்டுலே யாரு இருக்குறாங்க ? 
( v ) நீங்க காலெயிலே வெந்நீருலே குளிப்பீங்களா, தண்ணீருலே 

குளிப்பீங்களா ? 
( vi ) நீங்க மத்தியானம் சாப்பிட்டுத் திரும்பவும் வகுப்புக்கு 

வரணும் , இல்லே ? 
( vii ) காலெயிலே டிபன் சாப்பிடவும் பள்ளிக்கூடத்துக்குப் 

புறப்படவும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ? 
( viii ) நாம எல்லாருக்கும் குடியிருக்க ஒரு வீடும் சாப்பிட நெல் 

வயலும் இருக்கணும் , இல்லே ? 


VOCABULARY 


கிராமம் 
வீட்டுவேலெ 
துணி 
பாத்திரம் 
பெருக்கு 
நெருப்பு 


village 
homework 
clothes 
vessel 
‘sweep 
fire 


வயல்வேலெ field work 
ஒருத்தி 

a female person 
துணிதுவெ wash , as clothes 
பாத்திரம் துலக்கு clean the vessels 
சுத்தம் செய் clean 
நெருப்பு மூட்டு keep fire oven 


Lesson 80 / 653 


வெந்நீரு 


வௌாவு 


hot water வெந்நீரு போடு prepare hot 

water 
prepare hot குடியிரு 

live 
water for bath 
hut 

அலுமினியப் aluminium 
பாத்திரம் 

vessels 
wages சம்மதம் agreement 
eat 


குடி செ 


சம்பளம் 


தின்னு 


GRAMMAR 


19.80.194 . The conjunctive particle - உம் is added to infinitive to express 
various actions in sequence . Example : 
19.80 . 194. எனக்கு வயல்வேலெ செய்யவும் வீட்டுவேலை 

செய்யவும் தெரியும் . 
காலெயிலே துணி துவெக்கவும் பாத்திரம் 
துலக்கவும் வேணும் . 
நெருப்பு மூட்டி வெந்நீரு போடவும் வெளாவி 
வைக்கவும் வேணும் . 


Like nouns , the infinitives in Tamil can also have the function 


19.80.195 . 
of modifier . 


குடியிருக்கக் குடிசெயும் 
சமெக்கப் பாத்திரமும் 
தின்னச் சோறும் 

குடிக்கத் தண்ணீரும் 
Note that the infinitives such as குடியிருக்க , சமெக்க , தின்ன and குடிக்க 
have the function of modifier in the above constituents . Example : 


19.80 . 195. குடியிருக்கத் தோட்டத்துலே ஒரு சின்னக் 

குடிசெயும் மெக்கக் கொஞ்சம் அலுமினியப் 
பாத்திரமும் கொடுக்குறேன் . 
தின்னச் சோறும் குடிக்கக் கொஞ்சம் தண்ணீரும் 
கொடுக்குறீங்களாம்மா ? 


Sandhi : தின்ன + சோறும் – தின்னச் சோறும் 

சமெக்க + பாத்திரமும் - சமெக்கப் பாத்திரமும் 
குடிக்க + தண்ணீரும் குடிக்கத் தண்ணீரும் 

( Refer S.29 in 15.56 ) 
செய்ய + உம் செய்யவும் 
துவெக்க + உம் – துவெக்கவும் 
துலக்க + உம் - துலக்கவும் ( Refer S.9 in 1.7 ) 
செய்றே + ஆ செய்றேயா 


654 / An Intensive Course in Tamil 


வேலெ + எல்லாம் > வேலெயெல்லாம் ( Refer S.8 in 1.5 ) 
எனக்கு + தெரியுங்க எனக்குத் தெரியுங்க 
நாலுமணிக்கு + திரும்பவும் - நாலுமணிக்குத் திரும்பவும் 

( வரணும் . ( Refer S.18 in 2.14 ) 
பெருக்கி + சுத்தம் – பெருக்கிச் சுத்தம் ( செய்யணும் . 

( Refer S.31 in 17.68 ) 
முடிச்சு + சாயங்காலம் - முடிச்சுச் சாயங்காலம் . ( வரணும் . 

( Refer S.33 in 17.70 ) 
அலுமினியம் + பாத்திரம் – அலுமினிய பாத்திரம் 

( Refer S.2 in 1.1 ) 
அலுமினிய + பாத்திரம் அலுமினியப் பாத்திரம் 

( Refer S.4 in 1.2 ) 


. 


UNIT 19 


LESSON 81 


THE MYSORE ZOO 


DIALOGUE 


சுந்தரம் : உங்களுக்குத் தெரியுமா ? 

மைசூருலே ஒரு பெரிய 
மிருகக் காட்சி சாலெ 
இருக்குது . அங்கே புலி , 
கரடி , சிங்கம் , யானெ , 
ஒட்டகம் , 

குரங்கு 
எல்லாம் இருக்குது . ஒரு 
மனுஷக்குரங்கும் இருக் 
குது . கூண்டுக்குள்ளே 
அது செய்ற கலாட்டா 
வெப் பார்க்கப் பார்க்க 
நமக்கு வேடிக்கெயா 
இருக்கும் . கூண்டுக்கு 
முன்னாலே கூ ட் டம் 


Do you know ? There is a big zoo in 
Mysore . Tiger , bear , lion , elephant , 
camel and monkey are all there . 
There is also a chimpanzee . It is 
very funny to look at the chimpanzee 
doing its tricks inside the cage . As 
the crowd in front of the cage gathers 
the chimpanzee becomes very happy . 
Outside the tiger cage we can see 
four tiger cubs . If the small child 
ren go that side they come to play 
( with them ) . Seeing the tiger cubs 
children wili run away in fear. The 
tiger cubs also follow them as long 


656 / An Intensive Course in Tamil 


as the children run , In order to 
enjoy just this scene one can go to 
the Mysore zoo thousand times . If 
you go to Mysore make it a point to 
go to this zoo . 


அதுக்கு ரொம்ப ஆனந் 
தமா இருக்கும் . புலிக் 
கூண்டுக்கு வெளியே 
நாலு புலிக்குட்டியெப் 
பார்க்கலாம் . சின்னக் 
குழந்தெங்க அந்தப் 
பக்கம் போனா உடனே 
அது வெளெயாட வரும் . 
குழந்தெங்க புலிக் 
குட்டியெப் பார்த்துப் 
பயப்பட்டு ஓடுவாங்க. 
அவங்க ஓட ஓடப் புலிக் 
குட்டியும் பின்னாலேயே 
ஓடும் . இதெ ரசிக்கவே 
மைசூரு மிருகக் காட்சி 
சாலெக்கு ஆயிரந் 
தடவெ போகலாம்.நீங்க 
மைசூருக்குப் போனாக் 
கண்டிப்பா இந்த மிருகக் 
காட்சி சாலெக்குப் 
போங்க . 


| 


DRILLS 


a . 


Variation drill 


19. 81. 196. நமக்கு அதெப் பார்க்கப் பார்க்க வேடிக்கெயா 

இருக்கும் . 
கூட்டம் சேரச் சேர அதுக்கு ஆனந்தமா இருக்கும் . 
அவங்க ஓட ஓடப் புலிக்குட்டியும் பின்னாலேயே 


ஓடும் . 


b . . Build up drill 


நமக்கு அதெப் பார்க்கப் பார்க்க 
வேடிக்கெயா இருக்கும் . 


( i ) நமக்கு அதெப் பார்க்கப் 
பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் . 
இருக்கும் 
வேடிக்கெயா 
பார்க்கப் பார்க்க 


இருக்கும் 
வேடிக்கெயா இருக்கும் 
பார்க்கப் பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் 
அதெப் பார்க்கப் பார்க்க வேடிக் 
கெயா இருக்கும் 
நமக்கு அதெப் பார்க்கப் பார்க்க 
வேடிக்கெயா இருக்கும் . 


அதெ 


நமக்கு 


Lesson 81 / 657 


( ii ) அவங்க ஓட ஓடப் புலிக்குட் 

டியும் பின்னாலேயே ஓடும் . 
ஓடும் 
பின்னாலேயே 
புலிக்குட்டியும் 


அவங்க ஓட ஓடப் புலிக்குட்டியும் 
பின்னாலேயே ஓடும் . 
ஓடும் 
பின்னாலேயே ஓடும் 
புலிக்குட்டியும் பின்னாலேயே 


ஓடும் 


ஓடஓட 


ஓட ஓடப் புலிக்குட்டியும் 
பின்னாலேயே ஓடும் 
அவங்க ஓட ஓடப் புலிக்குட்டியும் 
பின்னாலேயே ஓடும் . 


அவங்க 


C. 


Expansion drill 


( i ) அதுக்கு ஆனந்தமா இருக்கும் . 

கூட்டம் சேரச்சேர ஆனந் 
தமா இருக்கும் . 


அதுக்கு ஆனந்தமா இருக்கும் . 
அதுக்குக் கூட்டம் சேரச் சேர 
ஆனந்தமா இருக்கும் . 


நமக்கு வேடிக்கெயா இருக்கும் . 


( ii ) நமக்கு வேடிக்கெயா 
இருக்கும் . 
பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் 
அது செய்ற கலாட்டாவெப் 
பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் . 


நமக்குப் பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் . 
நமக்கு அது செய்ற கலாட்டாவெப் 
பார்க்கப் பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் . 


d . Substitution drill 


அதெப் பார்க்கப் பார்க்க 
வேடிக்கெயா இருக்கும் . 


( i ) அதெப் பார்க்கப் பார்க்க 

வேடிக்கெயா இருக்கும் . 
Substitute and change the 
verb accordingly . 
செய் 


ஓட்டு 


படி 


அதெச் செய்யச் செய்ய வேடிக் 
கெயா இருக்கும் . 
அதெ ஓட்ட ஓட்ட வேடிக்கெயா 
இருக்கும் . 
அதெப் படிக்கப் படிக்க வேடிக் 
கெயா இருக்கும் . 
அதெச் சொல்லச் சொல்ல 
வேடிக்கெயா இருக்கும் . 
அதெப் போடப் போட வேடிக் 
கெயா இருக்கும் . 


சொல்லு 


போடு 


658 / An Intensive Course in Tamil 


e . Integration drill 


( i ) நாம மைசூருக்குப் போகலாம் . 

நாம இதெ ரசிக்கலாம் . 


நாம இதெ ரசிக்க மைசூருக்குப் 
போகலாம் . 


( ii ) குழந்தெங்க வருவாங்க . 

குழந்தெங்க புலிக்குட்டியெப் 
பார்ப்பாங்க . 


குழந்தெங்க புலிக்குட்டியெப் 
பார்க்க வருவாங்க . 


( iii ) புலிக்குட்டி பின்னாலேயே 


புலிக்குட்டி அவங்க ஓடப் 
பின்னாலேயே ஓடும் . 


ஓடும் . 


அவங்க ஓடுவாங்க . 


f . Transformation drill 


( i ) அதெப்பார்க்க வேடிக்கெயா 
இருக்கும் . 
கூட்டம் சேர அதுக்கு 
ஆனந்தமா இருக்கும் . 
அவங்க ஓட அதுவும் ஓடும் . 
அவங்க வெளெயாட 
அதுக்கு ஆனந்தமா 
இருக்கும் . 


அதெப் பார்க்கப் பார்க்க வேடிக் 
கெயா இருக்கும் . 
கூட்டம் சேரச் சேர அதுக்கு 
ஆனந்தமா இருக்கும் . 
அவங்க ஓட ஓட அதுவும் ஓடும் . 


அவங்க வெளெயாட வெளெயாட 
அதுக்கு ஆனந்தமா இருக்கும் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


க . 


..4 


Model : மைசூருலெ ...... 

இருக்குது . ( 200 ) 
மைசூருலே மிருகக்காட்சி சாலெ இருக்குது . 
( i ) அங்கே .. --... இருக்குது . ( tiger ) 
( ii ) அங்கே ....... 

... இருக்குது . ( bear ) 
( iii ) அங்கே..... இருக்குது . (lion ) 
( iv ) அங்கே. 

இருக்குது . ( elephant ) 
( v ) அங்கே " இருக்குது . ( camel ) 
( vi ) அங்கே . - இருக்குது . ( monkey ) 
( vii ) ................. க்கு முன்னாலே கூட்டம் சேரும் . ( cage ) 
( viii ) குழந்தெங்க .. ........ வாங்க . ( be afraid of ) 
( ix ) அவங்க .. ... வாங்க . ( run ) 
( x ) இதெ ................ க்க மைசூருக்குப் போகலாம் . ( enjoy ) 
( xi ) மிருக்காட்சி சாலெக்கு..... தடவெ போகலாம் . 

( thousand ) 


Lesson 81/659 


h . Write the word represented by the formula . 


சேரு + Inf . 


Example : சேர 
( i ) வெளெயாடு + Inf : 
( ii ) ஓடு + Inf : 
( iii ) ரசி + Inf : 
( iv ) பயப்படு + Inf : 
( v ) தங்கு + Inf : 
( vi ) ஏறு + Inf : 
( vii ) குடி + . Inf : 
( viii ) பாடு + Inf : 


i . Join each of these pairs of simple sentences into a complex one as shown in 

the model given below , 


Model : நமக்கு வேடிக்கெயா இருக்கும் . 

நாம.அதெப் பார்ப்போம் . 
நமக்கு அதெப் பார்க்க வேடிக்கெயா இருக்கும் . 
( i ) குழந்தெங்க வருவாங்க . 

குழந்தெங்க புலிக்குட்டியெப் பார்ப்பாங்க . 
( ii ) புலிக்குட்டி பின்னாலேயே ஓடும் . 

அவங்க ஓடுவாங்க . 
( iii ) அது வரும் . 

அது வெளெயாடும் . 
( iv ) குழந்தெங்க வருவாங்க . 

குழந்தெங்க புலிக்குட்டியெப் பார்ப்பாங்க . 
( v ) நாம மைசூருக்குப் போகலாம் . 
நாம இதெ ரசிக்கலாம் . 
Model : நமக்கு வேடிக்கெயா இருக்கும் . 

நாம அதெப் பார்ப்போம் . 

நாம அதெப் பார்ப்போம் . 
நமக்கு அதெப் பார்க்கப் பார்க்க வேடிக்கெயா இருக்கும் . 
( i ) புலிக்குட்டி பின்னாலேயே ஓடும் . 
அவங்க ஓடுவாங்க . 

அவங்க ஓடுவாங்க . 
( ii ) அதுக்கு ஆனந்தமா இருக்கும் . 

கூட்டம் சேரும் . 

கூட்டம் சேரும் . 
( iii ) குழந்தெங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் . 

அவங்க வெளெயாடுவாங்க . 
அவங்க வெளெயாடுவாங்க . 


660 | An Intensive Course in Tamil 


j . Frame five sentences from the table given below . 


Example : குழந்தெங்களுக்கு இதெப் பார்க்கப் பார்க்க 

ஆனந்தமா இருக்கும் . 


பாரு 
கேளு 


குழந்தெ | இது 


ஆனந்தமா இரு 
பாடு 
சொல்லு 


k . Answer these questions . 


( i ) உங்க ஊருலே மிருகக் காட்சி சாலெ இருக்குதா ? 
( ii ) உங்க குழந்தெக்கு மிருகக் காட்சி சாலெயெப் பார்க்கப் 

பார்க்க ரொம்ப ஆனந்தமா இருக்குமா ? 
( iii ) நீங்க உங்க ஊருலே இருக்குற மிருகக் காட்சி சாலெயிலே 

ஒட்டகம் பார்த்தீங்களா ? 
( iv ) உங்களுக்கு மிருகக் காட்சி சாலெக்குப் போறதுக்குப் 

பிடிக்குமா ? 


VOCABULARY 


புலி 


tiger 


மிருகக் காட்சி 

சாலெ zoo 
கரடி 

bear 
யானெ 

elephant 
குரங்கு 

monkey 

cage 
வேடிக்கெ fun 
ஆனந்தம் 

happiness 


கூண்டு 


சிங்கம் 

lion 
ஒட்டகம் camel 
மனுஷக்குரங்கு chimpanzee 
கலாட்டா 

trick 

gather 
குட்டி 

young one of 

an animal , cubs 
ஓடு 

run 


சேரு 


பயப்படு 
ரசி 


be afraid of 
enjoy 


GRAMMAR 


19.81.196 . An infinitive may be reduplicated to denote continuous action 
like verbal participle ( Refer 17.70 ) . See the following examples : 


19.81.196 . நமக்கு அதெப் பார்க்கப் பார்க்க வேடிக்கெயா 

இருக்கும் . 
கூட்டம் சேரச் சேர அதுக்கு ஆனந்தமா இருக்கும் . 
அவங்க ஓட ஓடப் புலிக்குட்டியும் பின்னாலேயே 
ஓடும் . 


Lesson 81 / 661 


Sandhi 39. The word final -60T is dropped when the word functions as a 
modifier of another noun . Example : 


மனுஷன் + குரங்கு - மனுஷ குரங்கு 
மனுஷ + குரங்கு - மனுஷக்குரங்கு 
சின்ன + குழந்தெங்க சின்னக் குழந்தெங்க 
அந்த + பக்கம் - அந்தப்பக்கம் ( Refer S.4 in 1.2 ) 
சேர + சேர சேரச்சேர 
பார்க்க + பார்க்க பார்க்கப் பார்க்க ( Refer S.29 in 15.56 ) 
ஆயிரம் + தடவெ + ஆயிரந்தடவெ ( Refer S.24 in 5:29 ) 
உங்களுக்கு + தெரியுமா – உங்களுக்குத் தெரியுமா 
மிருகக்காட்சி சாலெக்கு + போங்க – மிருகக்காட்சி சாலெக்குப் 

Cumija ( Refer S.18 in 2.14 ) 


UNIT 20 


LESSON 82 


THE CROW AND THE FOX 


DIALOGUE 


சுந்தரம் : நான் ஒரு கதெ சொல் 

லட்டுமா ? ஒரு ஊருலே 
ஒரு 

காக்கா இருந்தது . 
ஒரு நாளு அந்தக் காக் 
காவுக்கு ஒரு 

வட 
கெடெச்சது . ஒரு மரத் 
துலே உக்கார்ந்து காக்கா 
வ டெயெத் தின்ன 
ஆரம்பிச்சது . அப்ப , 
அந்த வழியா ஒரு நரி 
வந்தது . நரி காக்கா 
வாயிலே வடெயெப் 


May I tell ( you ) a story ? There was 
a crow in a village . One day that 
crow got a vada . Sitting on a tree the 
crow started to eat the vada . At that 
time , a fox came that way . The fox 
saw the vada in the mouth of the 
crow . The fox also was very hungry . 
The fox decided that he should eat 
that vada somehow . You know that 
fox is a very tricky animal , don t 
you? The tox made a trick . Seeing 
the crow " Oh ! crow ! it is said that 
you sing beautifully. 

fully . Please sing a 
song " . The crow did not understand 
the trick of the fox . 

Then she sang 


பார்த்தது . 


Lesson 82/663 


caw .... caw .... caw At that time , the 
vada which was in the crow s mouth 
fell down . The fox took the vada 
and ran into the forest . Alas ! the 
poor crow got disappointed. 


நரி 


நரி 


தெ 


யும் 


| 


நரிக்கும் பசியா இருந் 
தது . எப்படியாவது 
அந்த வடெயெத் தான் 
தின்னணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 
ரொம்பத் தந்திரமான 
மிருகம் ண்ணு உங்க 
ளுக்குத் 

ரி 
இல்லெயா ? நரி ஒரு 
தந்திரம் செய்தது . அது 
காக்காவெப் பார்த்து , 
காக்கா ! நீ அழகாப் 
பாடுவாயாமே . ஒரு 
பாட்டுப் பாடேன் ண்ணு 
கேட்டது . நரியோடெ 
தந்திரம் காக்காவுக்குப் 
புரியலெ. உடனே 
காக்கா 

கா .... கா .... கா 
ண்ணு பாடுச்சு . அப்ப , 
வாயிலே இருந்த வடை 
கீழே விழுந்தது . 
வடெயெ எடுத்துக் 
காட்டுக்குள்ளே ஓடிப் 
போச்சு . பாவம் ! காக்கா 
ஏமாந்தது . 


நரி 


DRILLS 


a . 


Variation drill 


20. 82. 197. நரி காக்காவெப் பார்த்து ஒரு பாட்டுப் பாடேன் 

ண்ணு கேட்டது . 
அந்த வடெயெத் தின்னணும் ண்ணு நரி 
தீர்மானிச்சது . காக்கா உடனே கா .... கா ண்ணு 

பாடுச்சு . 
20. 82. 198. நரி அந்த வடெயெத் தான் தின்னணும் ண்ணு 

தீர்மானிச்சது . 
20. 82. 199 . காக்கா உடனே பாடுச்சு . 

நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 


b . Build up drill 


( i ) அந்த வடெயெத் 
தின்னணும் ண்ணு நரி 
தீர்மானிச்சது . 


அந்த வெடெயெத் 
தின்னணும் ண்ணு நரி 
தீர்மானிச்சது . 


664 / An Intensive Course in Tamil 


தீர்மானிச்சது 


நரி 


வடெயெத் 
தின்னணும் ண்ணு 
அந்த 


தீர்மானிச்சது 
நரி தீர்மானிச்சது 
வடெயெத் தின்னணும் ண்ணு நரி 
தீர்மானிச்சது 
அந்த வடெயெத் தின்னணும் 
ண்ணு நரி தீர்மானிச்சது . 


( ii ) காக்கா உடனே கா .... கா 

ண்ணு பாடுச்சு . 
பாடுச்சு 
கா .... கா ண்ணு 
உடனே 
காக்கா 


காக்கா உடனே கா .... கா ண்ணு 
பாடுச்சு . 
பாடுச்சு 
கா .... கா ண்ணு பாடுச்சு 
உடனே கா .... கா ண்ணு பாடுச்சு 
காக்கா உடனே கா .... கா ண்ணு 
பாடுச்சு . 


( iii ) நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 

ஓடுச்சு 
காட்டுக்குள்ளே 
நரி 


நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 
ஓடுச்சு 
காட்டுக்குள்ளே ஓடுச்சு 
நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 


C. Expansion drill 


( i ) நரி கேட்டது . 
ஒரு பாட்டுப் பாடேன் ண்ணு 
கேட்டது 
காக்காவெப் பார்த்துக் 
கேட்டது 


நரி கேட்டது . 
நரி ஒரு பாட்டுப் பாடேன் ண்ணு 
கேட்டது . 
நரி காக்காவெப் பார்த்து ஒரு 
பாட்டுப் பாடேன் ண்ணு 
கேட்டது . 


( ii ) நரி ஓடுச்சு . 

காட்டுக்குள்ளே ஓடுச்சு 
வடெயெ எடுத்து ஓடுச்சு 


நரி ஓடுச்சு . 
நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 
நரி வடெயெ எடுத்துக் காட்டுக் 
குள்ளே ஓடுச்சு . 


( iii ) காக்கா பாடுச்சு . 

கா .... கா ண்ணு பாடுச்சு 
உடனே பாடுச்சு 


காக்கா பாடுச்சு . 
காக்கா கா .... கா ண்ணு பாடுச்சு . 
காக்கா உடனே கா .... கா ண்ணு . 
பாடுச்சு . 


d . Substitution drill 


அது பாடுச்சு . 


( i ) அது பாடுச்சு . 

Substitute and change the 
verb suitably : 


அது ஓடுச்சு . 
அது எறங்குச்சு . 


எறங்கு 


Lesson 82 / 665 


வெளெயாடு 
கௌம்பு 
வாங்கு 
தூங்கு 
ஒழுகு 


அது வெளெயாடுச்சு . 
அது கௌம்புச்சு . 
அது வாங்குச்சு . 
அது தூங்குச்சு . 
அது ஒழுகுச்சு . 


அது ஏமாந்தது . 


( ii ) அது ஏமாந்தது . 

Substitute and change the 
verb accordingly.. 
விழு 


வா 


அது விழுந்தது . 
அது வந்தது . 
அது உக்கார்ந்தது . 
அது இருந்தது . 


உக்காரு 


அதெத் தின்னணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 


( iii) அதெத் தின்னணும் ண்ணு 

தீர்மானிச்சது . 
Substitute 
எடுக்கணும் 


பார்க்கணும் 


செய்யணும் 


அதெ எடுக்கணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 
அதெப் பார்க்கணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 
அதெச் செய்யணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 
அதெப் பறிக்கணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 
அதெச் சொல்லணும் ண்ணு 
தீர்மானிச்சது . 


பறிக்கணும் 


சொல்லணும் 


e . Transformation drill 


( i ) காக்கா பாடுது . 

நரி ஓடுது . 


காக்கா பாடுச்சு . 
நரி ஓடுச்சு , 


( ii ) காக்கா ஏமாறுது . 

வடெ கீழே விழுது . 


( iii ) காக்காவுக்கு ஒரு வடெ 

கெடெக்குது . 
காக்கா தின்ன ஆரம்பிக்குது . 
நரி தீர்மானிக்குது . 


காக்கா ஏமாந்தது . 
வடெ கீழே விழுந்தது . 
காக்காவுக்கு ஒரு வடெ 
கெடெச்சது . 
காக்கா தின்ன ஆரம்பிச்சது . 
நரி தீர்மானிச்சது . 


| 


( iv ) காக்காவுக்குப் புரியுது . 

நரி ஓடுது . 
வடெ கீழே விழுது . 
நரி தீர்மானிக்குது . 
காக்கா தின்ன ஆரம்பிக்குது . 


காக்காவுக்குப் புரியலெ . 
நரி ஓடலெ. 
வடெ கீழே விழலெ . 
நரி தீர்மானிக்கலெ . 
காக்கா தின்ன ஆரம்பிக்கலெ . 


1 


666 / An Intensive Course in Tamil 


f . 


Integration drill 


காக்கா மரத்துலே உக்கார்ந்து 
வடெயெத் தின்ன ஆரம்பிச்சது . 


( i ) காக்கா மரத்துலே 
உக்கார்ந்தது . 
காக்கா வடெயெத் தின்ன 
ஆரம்பிச்சது . 


( ii ) நரி காக்காவெப் பார்த்தது . 

நீ ஒரு பாட்டுப் 
பாடேன் ண்ணு கேட்டது . 


நரி காக்காவெப் பார்த்து நீ ஒரு 
பாட்டுப் பாடேன் ண்ணு 
கேட்டது . 


( iii ) நரி வடெயெ எடுத்தது . 

நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 


நரி வடெயெ எடுத்துக் காட்டுக் 
குள்ளே ஓடுச்சு . 


EXERCISES 


Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 


( ii ) ஒரு ... 


| 


Model : ஒரு ஊருலே ஒரு ... இருந்தது . ( crow ) 

ஒரு ஊருலே ஒரு காக்கா இருந்தது . 
( i ) காக்கா ஒரு ............. 

+ லே உக்கார்ந்தது . ( tree ) 
......... வந்தது . ( fox ) 
( iii ) நரி .... ச்சது . ( decide ) 
( iv ) நரி ......... 

+ ஆன மிருகம் . ( trick ) 
(v ) நரி ஒரு ..... 

(( animal ) 
( vi ) வடெ கீழே .. 

ந்தது . (fall ) 
( vii ) நரி வடெயெ .......... ... த்தது . ( take ) 
( viii ) நரி ........... + உக்குள்ளே ஓடுச்சு . ( forest ) 
( ix ) பாவம் , காக்கா 

- + ந்தது . ( be disappointed ) 
( x ) அது ............ + அ ஆரம்பிச்சது . ( eat ) 


h . Select the right verb and use it in the blank with suitable form . 


விழு , இரு , புரி , ஓடு , உக்காரு , ஏமாறு . 
( i ) நரிக்குப் பசியா... 
( ii ) காக்காவுக்குப் . 
( iii ) வடெ கீழே .......... 
( iv ) நரி காட்டுக்குள்ளே . 
( v ) காக்கா .. 
( vi ) காக்கா மரத்துலே ................ 


1 . 


Write the word represented by the formula. 


பாடு + Past 


Example : பாடுச்சு 
( i ) ஓடு + Past : 


Lesson 82 / 667 


..... 


( ii ) வெளெயாடு + Past : 
( iii ) எறங்கு + Past : 
( iv ) தூங்கு + Past : 
( v ) ஒழுகு + Past : 
( vi ) கௌம்பு + Past : 


į . These are the statements given by Sundaram . Report his statements as 

in the model given below . 


Model : சுந்தரம் : ஒரு ஊருலே ஒரு காக்கா இருந்தது . 

சுந்தரம் ஒரு ஊருலே ஒரு காக்கா இருந்தது 

ண்ணு சொன்னாரு . 
( i ) சுந்தரம் : நரி ரொம்பத் தந்திரமான மிருகம் . 
( ii ) சுந்தரம் : அந்த வழியா ஒரு நரி வந்தது . 
( iii ) சுந்தரம் : அது காக்காவெப் பார்த்தது . 
( iv ) சுந்தரம் : பாவம் காக்கா ஏமாந்தது . 


k . These are the questions asked by Sundaram . Report his questions as in 

the mcdel given below .. 


Model : சுந்தரம் : நான் ஒரு கதெ சொல்லட்டுமா ? 

சுந்தரம் நான் ஒரு கதெ சொல்லட்டுமா ண்ணு 


! 


கேட்டாரு . 


( i ) சுந்தரம் : உங்களுக்குத் தெரியும் , இல்லெயா ? 
( ii ) சுந்தரம் : நீ அழகாப் பாடுவேயா ? 
( iii ) சுந்தரம் : காக்கா எப்படிப் பாடுச்சு ? 
( iv ) சுந்தரம் : நரி எங்கே ஓடுச்சு ? 
( v ) சுந்தரம் : நரியா அந்த வழியா வந்தது ? 


1 . 


Transform the following into reportive constructions using the reflexive 
pronoun தான் . 


| 


Model : நரி , எப்படியாவது அந்த வடெயெ நான் 

தின்னணும் ண்ணு தீர்மானிச்சது . 
நரி எப்படியாவது அந்த வடெயெத் தான் 

தின்னணும் ண்ணு தீர்மானிச்சது . 
( i ) காக்கா , அந்த மரத்துலே நான் உக்காரணும் ண்ணு 

தீர்மானிச்சது . 
( ii ) காக்கா , நான் அழகாப் பாடணும் ண்ணு தீர்மானிச்சது . 
( iii ) காக்கா , கா .... கா ண்ணு நான் பாடணும் ண்ணு 

தீர்மானிச்சது . 


668 / An Intensive Course in Tamil 


m . Transform the second noun of each sentence into its corresponding 

reflexive pronoun as in the model given below . 


Model : மாலா அவளெக் கண்ணாடியிலே பார்த்தா . 

மாலா தன்னெக் கண்ணாடியிலே பார்த்தா . 
( i ) அவன் அவனெக் கண்ணாடியிலே பார்த்தான் . 
( ii ) அவன் அவனுக்காக வாங்குனான் . 
( iii ) ராதா அவளுக்கு ஒரு பொடவெ வாங்குனா. 
( iv ) மாணவங்க அவங்க பணத்தெக் கொடுத்தாங்க . 
( v ) அவன் நான் கொடுப்பேன் ண்ணு சொன்னான் . 
( vi ) மாலா அவகிட்டெயிருந்து பத்து ரூபாய் எடுத்துக் கொடுத்தா . 
( vii ) பேராசிரியரு அவருகூட அவளெ வரச் சொன்னாரு . 


n . Join the following according to the sandhi rules . 


( i ) வடெ + எ : 

எப்படி + ஆவது 
நரி + ஓடெ : 


( ii ) காடு + க்கு : 
(ii ) தந்திரம் + எ : ........... 

மிருகம் + உக்கு : 


0 . 


Answer these questions . 


( i ) நீங்க ஒரு கதெ சொல்லுறீங்களா ? 
( ii ) நரி எப்படிப்பட்ட மிருகம் ? 
( iii ) காக்கா எப்படிப் பாடுச்சு ? 
( iv ) நரி என்ன தந்திரம் செய்தது ? 
( v ) நரியோடெ தந்திரம் காக்காவுக்குப் புரிஞ்சதா ? 
( vi ) நரி எங்கே ஓடுச்சு ? 


VOCABULARY 


காக்கா 


நரி 
தீர்மானி 
மிருகம் 
விழு 
ஏமாறு 


crow 
fox 
decide 
animal 
fall 
disappoint 


மரம் 
வாய் 
தந்திரமான 
தந்திரம் 
பாவம் 


tree 
mouth 
tricky 
trick 
Alas 


GRAMMAR 


20.82.197 . - ண்ணு is the quotative particle . It is the verbal participle 
form of the verb என் - say . This unit in three lessons mainly deals with the 
various uses of this particle . 
The quotative particle - Dit by is used here to quote the sentence as it is utte 
red by the speaker. See the follo :ving examples . 


Lesson 82 / 669 


20. 82. 197. நரி காக்காவெப் பார்த்து ஒரு பாட்டுப் பாடேன் 

ண்ணு கேட்டது . 
அந்த வடெயெத் தின்னணும் ண்ணு நரி 
தீர்மானிச்சது . 
காக்கா உடனே கா ....காண்ணு பாடுச்சு . 


20.82.198 . தான் is a reflexive pronoun . The corresponding plural form is 
தாங்க . Like other pronouns ( Refer 1.1.1 . ) they can also be declined as follows. 
The oblique bases are $ 60T- and g518 
தான் தன்னெ தாங்க 

தங்களெ 
தனக்கு தன்னாலெ தங்களுக்கு 

தங்களாலெ 
தன்கிட்டெ தன்கிட்டெயிருந்து தங்ககிட்டெ தங்ககிட்டெ 

யிருந்து 
தன்னோடெ தன்கூட 

தங்களோடெ தங்ககூட 
Examples : 
20. 82. 198. நரி அந்த வடெயெத் தான் தின்னணும் ண்ணு 

தீர்மானிச்சது . 
20.82.199 . The verbs that take the past tense marker -60T- in the case of 
human nouns will take - f- as the common form of the past tense and neuter 
personal termination in the case of non - human nouns . Example : 
20. 82. 199 . காக்கா உடனே பாடுச்சு . 

நரி காட்டுக்குள்ளே ஓடுச்சு . 
Sandhi : வடெயெ + தின்ன - வடெயெத் தின்ன ( ஆரம்பிச்சது ) 
வடெயெ + பார்த்தது வடெயெப் பார்த்தது 

( Refer S.20 in 2.17 ) 
அழகா + பாடுவேயாமே - அழகாப் பாடுவேயாமே ( Refer S.21 in 3.20 ) 
ரொம்ப + -தந்திரமான அரொம்பத் தந்திரமான ( மிருகம் ) 

( Refer S.14 in 1.11 ) 
எடுத்து + காட்டுக்குள்ளே - எடுத்துக் காட்டுக்குள்ளே ( ஒடிப்போச்சு ) 

( Refer S.33 in 17.70 ) 


UNIT 20 


LESSON 83 





ABOUT A PUBLIC MEETING 


DIALOGUE 


. 


Suresh , did you see Mr. Murthi ? 


சுந்தரம் : சுரேஷ் ! நீங்க மிஸ்டர் 

மூர்த்தியெப் பார்த்தீங் 
களா ? 


Yes , sir . ( I ) saw him in a public 
meeting yesterday evening . What is 
the matter , sir ? 


சுரேஷ் : ஆமாங்க . நேத்து மாலெ 
யிலே ஒரு 

பொதுக் 
கூட்டத்துலே அவரெப் 
பார்த்தேன் . என்ன 

விசேஷங்க ? 
சுந்தரம் : ஒண்ணுமில்லெங்க. 
மாலெயிலே 

வீட்டுக்கு 
வறேன் ண்ணாரு . ஆனா , 
வரலெ . அதுதான் 
கேட்டேன் . 


Nothing , sir . He said he would come 
to my house in the evening . But , 
( he ) didn t come . That is why (I ) 
have asked . 


| 


Lesson 83/671 


சுரேஷ் : என்கிட்டெ அடுத்த - 

வாரம் ஊருக்குப் போ 
றேன் ; அக்கா மகளுக்குக் 
கல்யாணம் ; 
கட்டாயம் போகணும் 

நானும் 
ஊருக்குப் போறேன் 
ண்ணேன் . 


He told me , " I am going to my 
native place next week ; ( There is ) 
marriage for ( my ) elder sister s daun 
ghter ; I should go without fail , I 
also said that ( I ) am going to ( my ) 
native place . 


நான் 


ண் ணாரு . 


சுந்தரம் : நேத்துப் பொதுக் 

கூ ட் டம் எங்கே 
நடந்தது ? 


Where was the public meeting , held 
yesterday ? 


சுரேஷ் : தமுக்கம் மைதானத்து 

லேங்க . மேயர் பேசு 
னாரு . வற தேர்தல்லே 
எல்லாரும் அவங்க 
கட்சிக்கே ஓட்டுப் போ 
டணும் ண்ணு பேசுனாரு . 


At Thamukkam Maidanam , sir . 
The Mayor spoke ( in that meeting ) . 
He said that in the ensuing election 
everyone should vote for his party . 


சுந்தரம் : அரசியல் பொதுக்கூட் - 
டமா ? 

நீங்க இப்ப 
எங்கே போறீங்க ? 


Oh ! political public meeting ? 
.... Where are you going now ? 


சுரேஷ் : அறெக்குத்தான் போ 

றேங்க ... வாங்களேன் . 


To the room only , sir .... Why don t 
( you ) come , sir ? 


சுந்தரம் : இன்னொரு 

நாளு 
வறேன் . வரட்டுமா ? 


I will come another day .... Shall ( I ) 
take leave of you ? 


சுரேஷ் : சரிங்க . 


O. K. sir . 


DRILLS 


a . 


Variation drill 


20. 83. 200. மாலெயிலே வீட்டுக்கு வறேன் ண்ணாரு . 

நான் கட்டாயம் போகணும் ண்ணாரு . 

நானும் ஊருக்குப் போறேன் ண்ணேன் . 
b . Build up drill 


மாலெயிலே வீட்டுக்கு வறேன் 


ண்ணாரு . 


( i ) மாலெயிலே வீட்டுக்கு 
வறேன் ண்ணாரு . 
வறேன் ண்ணாரு 
வீட்டுக்கு 
மாலெயிலே 


வறேன் ண்ணாரு 
வீட்டுக்கு வறேன் ண்ணாரு 
மாலெயிலே வீட்டுக்கு வறேன் 


ண்ணாரு . 


672 / An Intensive Course in Tamil 


( ii ) ‘நானும் ஊருக்குப் 
போறேன் ண்ணேன் . 
போறேன் ண்ணேன் 
ஊருக்கு 
நானும் 


நானும் ஊருக்குப் போறேன் 
ண்ணேன் . 
போறேன் ண்ணேன் 
ஊருக்குப் போறேன் ண்ணேன் 
நானும் ஊருக்குப் போறேன் 
ண்ணேன் . 


( iii ) நான் கட்டாயம் போகணும் 


ண்ணாரு . 


போகணும் ண்ணாரு 
கட்டாயம் 
நான் 


நான் கட்டாயம் போகணும் 
ண்ணாரு . 
போகணும் ண்ணாரு 
கட்டாயம் போகணும் ண்ணாரு 
நான் கட்டாயம் போகணும் 
ண்ணாரு . 


c . Expansion drill 


( i ) அவரு ஓட்டுப் போடணும் 


அவரு ஓட்டுப் போடணும் 


ண்ணாரு . 


ண்ணாரு . 


அவங்க கட்சிக்கே ஓட்டுப் 
போடணும் ண்ணாரு . 
எல்லாரும் ஓட்டுப் 
போடணும் ண்ணாரு . 


அவரு அவங்க கட்சிக்கே ஓட்டுப் 
போடணும் ண்ணாரு . 
அவரு எல்லாரும் அவங்க 
கட்சிக்கே ஓட்டுப் போடணும் 


ண்ணாரு . 


வற தேர்தல்லே ஓட்டுப் 
போடணும் ண்ணாரு. 


அவரு ‘ வற தேர்தல்லே எல்லாரும் 
அவங்க கட்சிக்கே ஓட்டுப் 
போடணும் ண்ணாரு . 


( ii ) அவரு வறேன் ண்ணாரு . 

வீட்டுக்கு வறேன் ண்ணாரு 


அவரு வறேன் ண்ணாரு . 
அவரு வீட்டுக்கு வறேன் 


ண்ணாரு . 


. 


மாலெயிலே வறேன் 


அவரு மாலெயிலே வீட்டுக்கு 
வறேன் ண்ணாரு . 


ண்ணாரு 


d . Question - Answer drill 


( i ) Q : என்ன விசேஷங்க ? 

A : ஒண்ணுமில்லெங்க . 
( ii ) Q : நேத்துப் பொதுக்கூட்டம் எங்கே நடந்தது ? 
A :: தமுக்கம் மைதானத்துலேங்க . 


( iii ) Q : நீங்க இப்ப எங்கே போறீங்க ? 

A ; அறெக்குத்தான் போறேங்க . 


1 


Lesson 83/673 


e , 


Substitution drill 


அவரு வறேன் ண்ணாரு . 


( i ) அவரு வறேன் ண்ணாரு . 

Substitute and conjugate the 
verb accordingly . 
போ 
தின்னு 
செய் 
பாடு 


அவரு போறேன் ண்ணாரு . 
அவரு தின்னுறேன் ண்ணாரு . 
அவரு செய்றேன் ண்ணாரு . 
அவரு பாடுறேன் ண்ணாரு . 
அவரு பார்க்குறேன் ண்ணாரு . 


பாரு 


நான் போறேன் ண்ணென் . 


1 


( ii ) நான் போறேன் ண்ணேன். 

Substitute and change the 
verb accordingly. 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க போறோம் ண்ணோம் . 
நாம போடுறோம்ண்ணொம் . 
நீ போறேன் ண்ணே . 
நீங்க போறேன் ண்ணீங்க . 
அவன் போறேன் ண்ணான் . 
அவ போறேன் ண்ணா. 
அவரு போறேன் ண்ணாரு . 
அவங்க போறோம் ண்ணாங்க . 


அவ 


அவரு 
அவங்க 


நான் அவரெ ஒரு பொதுக் 
கூட்டத்துலே சந்திச்சேன் . 


. 


( iii ) நான் அவரெ ஒரு பொதுக் 

கூட்டத்துலே சந்திச்சேன் . 
Substitute 
செமினார்லே 


ஊர்வலத்துலே 


நான் அவரெ ஒரு செமினார்லே 
சந்திச்சேன் . 
நான் அவரெ ஒரு ஊர்வலத்துலே 
சந்திச்சேன் . 
நான் அவரெ ஒரு கல்யாணத் 
துலே சந்திச்சேன் . 


கல்யாணத்துலே 


நான் கட்டாயம் போகணும் . 


( iv ) நான் கட்டாயம் போகணும் . 

Substitute 
நிச்சயமா 
சீக்கிரமா 
வேகமா 


நான் நிச்சயமாப் போகணும் . 
நான் சீக்கிரமாப் போகணும் . 
நான் வேகமாப் போகணும் . 


f. Transformation drill 


( i ) நான் வறேன் ண்ணேன் . 
நான் போறேன் ண்ணேன் . 
நான் போகணும் ண்ணேன் . 


நான் வறேன் ங்குறேன் . 
நான் போறேன் ங்குறேன் . 
நான் போகணும் ங்குறேன் . 


674 / An Intensive Course in Tamil 


( ii ) நான் போகணும் ங்குறேன் . 

நான் போறேன் ங்குறேன் . 
நான் வறேன் ங்குறேன் . 


நான் போகணு ம்பேன் . 
நான் போறேன் பேன் . 
நான் வறேன் பேன் . 


( iii ) அவரு போகணு ங்குறாரு . 

அவ வறேன் ங்கும் . 
அவன் போறேன் ங்குறான் . 


அவரு போகணும் ங்கலெ . 
அவ வறேன் ங்கலெ . 
அவன் போறேன் ங்கலெ . 


( iv ) நாங்க போகணும் ம்போம் . 

நீங்க போகணும் பீங்க. 
அவங்க வறணும் பாங்க. 


நாங்க போகணும் ங்க மாட்டோம் . 
நீங்க போகணும் ங்க மாட்டீங்க . 
அவங்க வறணும் ங்க மாட்டாங்க . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நான் ... 

+ உலே பார்த்தேன் . 

(( public meeting ) 
நான் பொதுக்கூட்டத்துலே பார்த்தேன் . 
( i ) அக்கா மகளுக்குக் .. .... இருக்குது . ( marriage ) 
( ii ) நான் .. .......போகணும் . ( certainly ) 
( iii ) 

பொதுக்கூட்டம் நடந்தது . ( ground ) 
(iv ) 

பேசுனாரு . ( mayor ) 
( v ) மேயர் . 

னாரு . ( speak , deliver ) 

லே ஓட்டுப் போடணும் ண்ணாரு . ( election ) 
( vii ) அவங்க .. ......... க்குப் போடணும் ண்ணாரு . ( political party ) 
( viii ) அவங்க கட்சிக்கு................. ப் போடணும் ண்ணாரு . ( vote ) 
(ix ) அவங்க .. + அணும் ண்ணாரு . ( cast as iote ) 
(x ) அது .... 

பொதுக்கூட்டமா ? ( political ) 


( vi ) வற ..... 


h . These are the statements given by \ fr . \ lurthi . Report his statements as 

in the model given below . 


Model ; மூர்த்தி : நாளெக்கு மாலெயிலே வறேன் . 

மூர்த்தி நாளெக்கு மாலெயிலே வறேன் ண்ணாரு . 
( i ) மூர்த்தி : அடுத்தவாரம் ஊருக்குப் போறேன் . 
( ii ) மூர்த்தி : அக்கா மகளுக்குக் கல்யாணம் இருக்குது . 
( iii ) மூர்த்தி : நான் கட்டாயம் போகணும் . 
( iv ) மூர்த்தி : பொதுக்கூட்டம் தமுக்கம் மைதானத்துலே 

நடந்தது . 
( v ) மூர்த்தி : அவங்க கட்சிக்கே ஓட்டுப் போடணும் . 


Lesson 83/675 


i . These are the questions asked by Mr. Murthi . Report his questions as in 

the model given below . 


1 


Model : மூர்த்தி : நாளெக்கு மாலெயிலே வறேன் . 

மூர்த்தி நாளெக்கு மாலெயிலே வறேன் ண்ணு 


சொன்னாரு . 
( i ) மூர்த்தி : அவங்க கட்சிக்கே ஓட்டுப் போடணும் . 
( ii ) மூர்த்தி : அக்கா மகளுக்குக் கல்யாணம் இருக்குது . 
( iii ) மூர்த்தி : நான் கட்டாயம் போகணும் . 
( iv ) மூர்த்தி : பொதுக்கூட்டம் தமுக்கம் மைதானத்துலே 

நடந்தது . 


j . Select the right case form and use it in the blank . 


பொதுக்கூட்டத்துலே, அக்காவோடெ , வீட்டுக்கு 

மூர்த்தியெ , கட்சிக்கு 
( i ) நீங்க ................பார்த்தீங்களா ? 
( ii ) நான் ஒரு ...............பார்த்தேன் . 
( iii ) நான் மாலெயிலே................வறேன் . 
( iv ) அவங்க... ஓட்டுப் போடணும் ண்ணாரு . 
( v ) 

மகளுக்குக் கல்யாணம் இருக்குது . 


k . Join the following according to the sandhi rules. 

( i ) பொதுக்கூட்டம் + உலே ......... ( ii ) மூர்த்தி + எ :............. 
வாரம் + உலே : ............ 

மாலெ + இலே : ... 


... 


1. Answer these questions . 

. 
( i ) நீங்க அரசியல் பொதுக்கூட்டத்துக்குப் போவீங்களா ? 
( ii ) போன தேர்தல்லே நீங்க எந்தக் கட்சிக்கு ஓட்டுப் 

போட்டீங்க ? 
( iii ) உங்களுக்கு அரசியல் பிடிக்குமா ? 
( iv ) உங்களுக்கு எந்த அரசியல் கட்சி ரொம்பப் பிடிக்கும் . ? 
( v ) உங்க அக்கா மகளோடெ கல்யாணத்துக்கு நீங்க 

போனீங்களா ? 
( vi ) நீங்க உங்க கட்சிக்காகப் பொதுக்கூட்டத்துலே 

பேசுவீங்களா ? 
( vii ) உங்க மேயரோடெ பேரு என்ன ? 
( viii ) உங்க நண்பரு மாலெயிலே உங்க அறெக்கு வறேன் 

ண்ணாரா ? 
( ix ) நீங்க வாங்க ண்ணீங்களா ? 
( x ) நீங்க யாருக்கு ஓட்டுப் போடணும் ண்ணு உங்க மனெவி 

கிட்டெச் சொன்னீங்க ? 


(176 | An Intensive Course in Tamil 


VOCABULARY 


பொதுக்கூட்டம் public meeting கட்டாயம் certainly 
மைதானம் ground மேயர் 

mayor 
தேர்தல் election கட்சி 

( political ) party 
ஒட்டு 

vote 

ஓட்டுப் போடு cast vote 
அரசியல் politics 

political ) 

பொதுக்கூட்டம் meeting 
இன்னொரு another 


அரசியல் 


GRAMMAR 


20.83.200 . The verb என் - say is variously conjugated after quoting the 
exact sentence uttered by the speaker in the following examples . -600T- is the 
variant of the verb 6760T- when it is immediately followed by the quoted 

-ண்- is the past tense marker which is then followed by various 
personal terminations according to the subjects. 


sentence . 


20. 83.200 . மாலெயிலே வீட்டுக்கு வறேன் ண்ணாரு . 

நான் கட்டாயம் போகணும் ண்ணாரு . 

நானும் ஊருக்குப் போறேன் ண்ணேன் . 
Sandhi : மூர்த்தியெ + பார்த்தீங்களா - > மூர்த்தியெப் பார்த்தீங்களா 

அவரெ + பார்த்தேன் – அவரெப் பார்த்தேன் ( Refer S.20 in 2.17 ) 
ஊருக்கு + போறேன் ஊருக்குப் போறேன் 
மகளுக்கு + சடங்கு மகளுக்குச் சடங்கு ( இருக்குது ) 
அறெக்கு + தான் அறெக்குத்தான் ( Refer S.18 in 2.14 ) 


UNIT 20 


LESSON 84 


GOING TO MADRAS 


DIALOGUE 


நான் 


Narasaiah , I am thinking of going to 
Madras tomorrow . 


சுரேஷ் : நரசய்யா, 

நாளெக்குச் சென்னெ 
க்குப் போகலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 


நரசய்யா : என்ன விசேஷம் ? 


What is the matter ? 


( I ) have to meet a friend of mine . 


சுரேஷ் : என் நண்பரு ஒருத்தரெச் 

சந்திக்கணும் . 


நரசய்யா : உங்களுக்கு 

அவரு 
விலாசம் தெரியுமா ? 


Do you know his address ? 


! 


678 / An Intensive Course in Tamil 


Yes , ( I ) know . But , I do not under 
stand how to find out that address 
because I do not know all the places 
in Aladras well . Professor (Sundaram ) 
told me that there is a person known 
to him in Madras . I should ask 
Professor ( Sundaram ) to write aa 
letter to him asking him to come to 
the railway station , 


சுரேஷ் : தெரியும் . ஆனா, எப்படி 

அந்த விலாசத் 
கண்டுபிடிக்குறது ண்ணு 
எனக்குப் புரியலெ . 
ஏன்னா, எனக்குச் சென் 
னெயி லே எல்லா 
எடமும் சரியாத் தெரி 
யாது . பேராசிரியரு 
அவருக்குத் தெரிஞ்ச 
ஒருத்தரு சென்னெ 
யிலே இருக்குறாரு ண்ணு 
சொன்னாரு . அவரே 
ஸ்டேஷனுக்கு 
சொல்லி பேராசிரியரெ 
ஒரு கடிதம் எ ழுதச் 
சொல்லணும் . 


- 


வரச் 


It is a good idea . ( You ) will not have 
the trouble to find out your friend s 
address . Do it so . 


நரசய்யா : இது நல்ல யோசனெ . 

உங்க நண்பரோடெ 
விலாசத்தெக் கண்டு 
பிடிக்குற தொல்லெ 
இருக்காது . அப்படியே 
செய்யுங்க . 


சுரேஷ் : வரட்டுமா ? 


Shall ( 1 ) take leave of you ? 


நரசய்யா : சரி , வாங்க . 


O.K. please do . 


DRILLS 


a . 


Variation drill 


20. 84. 201. நான் நாளெக்குச் சென்னெக்குப் போகலாம் ண்ணு 

நெனெக்குறேன் . 
எப்படி அந்த விலாசத்தெக் கண்டுபிடிக்குறது 
ண்ணு எனக்குப் புரியலெ. 


20. 84. 202. பேராசிரியரு அவருக்குத் தெரிஞ்ச ஒருத்தரு 

சென்னெயிலே இருக்குறாரு ண்ணு சொன்னாரு . 


b . Build 

up 


drill 


( i ) நான் நாளெக்குச் 
சென்னெக்குப் போகலாம் 
ண்ணு நெனெக்குறேன் . 
நெனெக்குறேன் 


நான் நாளெக்குச் சென்னெக்குப் 
போகலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 
நெனெக்குறேன் 


Lesson 84 / 679 


போகலாம் ண்ணு 


சென்னெக்கு 


நாளெக்கு 


போகலாம் ண்ணு நெனெக்கு - 
றேன் 
சென்னெக்குப் போகலாம் ண்ணு 
நெனெக்குறேன் 
நாளெக்குச் சென்னெக்குப் 
போகலாம் ண்ணு நெனெக்கு 
றேன் 
நான் நாளெக்குச் சென்னெக்குப் 
போகலாம் ண்ணு நெனெக்கு - 
றேன் . 


நான் 


பேராசிரியரு அவருக்குத் தெரிஞ்ச 
ஒருத்தரு சென்னெயிலே இருக் 
குறாரு ண்ணு சொன்னாரு . 


( ii ) பேரசிரியரு அவருக்குத் 

தெரிஞ்ச ஒருத்தரு 
சென்னெயிலே இருக்குறாரு 
ண்ணு சொன்னாரு . 
சொன்னாரு 
இருக்குறாரு ண்ணு 
சென்னெயிலே 


ஒருத்தரு 


தெரிஞ்ச 


சொன்னாரு 
இருக்குறாரு ண்ணு சொன்னாரு 
சென்னெயிலே இருக்குறாரு 
ண்ணு சொன்னாரு . 
ஒருத்தரு சென்னெயிலே இருக் 
குறாரு ண்ணு சொன்னாரு 
தெரிஞ்ச ஒருத்தரு சென்னெ 
யிலே இருக்குறாரு ண்ணு 
சொன்னாரு 
அவருக்குத் தெரிஞ்ச ஒருத்தரு 
சென்னெயிலே இருக்குறாரு 
ண்ணு சொன்னாரு 
பேராசிரியரு அவருக்குத் தெரிஞ்ச 
ஒருத்தரு சென்னெயிலே 
இருக்குறாரு ண்ணு சொன்னாரு . 


அவருக்கு 


பேராசிரியரு 


c . Expansion drill 


( i ) பேராசிரியரு சொன்னாரு . 
தெரிஞ்ச ஒருத்தரு இருக் 
குறாரு ண்ணு சொன்னாரு . 


பேராசிரியரு சொன்னாரு . 
பேராசிரியரு தெரிஞ்ச ஒருத்தரு 
இருக்குறாரு ண்ணு சொன்னாரு . 


( ii ) நான் நெனெக்குறேன் . 

சென்னெக்குப் போகலாம் 
ண்ணு நெனெக்குறேன் . 


நான் நெனெக்குறேன் . 
நான் சென்னெக்குப் போகலாம் 
ண்ணு நெனெக்குறேன் . 


( iii ) எனக்குப் புரியலெ . 

எப்படிக் கண்டுபிடிக்குறது 
ண்ணு புரிய லெ . 


எனக்குப் புரியலெ . 
எனக்கு எப்படிக் கண்டுபிடிக் 
குறது ண்ணு புரியலெ . 


680 / An Intensive Course in Tamil 


d . Question - Answer drill 


( i ) Q : என்ன விசேஷம் ? 

A : என் நண்பரு ஒருத்தரெச் சந்திக்கணும் . 
( ii ) Q : உங்களுக்கு அவரு விலாசம் தெரியுமா ? 

A : தெரியும் .. 


e . Substitution drill 


( i ) நான் போகலாம் ண்ணு 

நெனெக்குறேன் . 
Substitute and change the 
verb accordingly . 


நான் போகலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 


வா 


செய் 


குளி 


நான் வரலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 
நான் செய்யலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 
நான் குளிக்கலாம் ண்ணா 
நெனெக்குறேன் . 
நான் தின்னலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 
நான் பாடலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 
நான் பேசலாம் ண்ணு 
நெனெக்குறேன் . 


தின்னு 


பாடு 


பேசு 


எப்படிக் கண்டுபிடிக்குறது ண்ணு 
புரியலெ . 


( ii ) எப்படிக் கண்டுபிடிக்குறது 

ண்ணு புரியலெ . 
Substitute and change the 
verb accordingly . 
செய் 


சமெ 


போ 


எப்படிச் செய்றது ண்ணு 
புரியலெ . 
எப்படிச் சமெக்குறது ண்ணு 
புரியலெ . 
எப்படிப் போறது ண்ணு 
புரியலெ . 
எப்படித் தின்னுறது ண்ணு 
புரியலெ . 
எப்படிப் பேசுறது ண்ணு 
புரியலெ. 


தின்னு 


பேசு 


அவரெ எழுதச் சொல்லணும் . 


( iii ) அவரெ எழுதச் சொல்லணும் . 

Substitute and change the 
verb accordingly . 


Lesson 84 / 681 


பாடச் சொல்லு 
பேசச் சொல்லு 
கேக்கச் சொல்லு 
கும்பிடச் சொல்லு 
அனுப்பச் சொல்லு 


அவரெப் பாடச் சொல்லணும் . 
அவரெப் பேசச் சொல்லணும் . 
அவரெக் கேக்கச் சொல்லணும் . 
அவரெக் கும்பிடச் சொல்லணும் . 
அவரெ அனுப்பச் சொல்லணும் . 


ஒரு கடிதம் எழுதச் சொல்லணும் . 


( iv ) ஒரு கடிதம் எழுதச் 

சொல்லணும் . 
Substitute and change the 
verb accordingly . 
அனுப்பு 


போடு 
கொடு 


ஒரு கடிதம் அனுப்பச் 
சொல்லணும் . 
ஒரு கடிதம் போடச் சொல்லணும் . 
ஒரு கடிதம் கொடுக்கச் 
சொல்லணும் . 
ஒரு கடிதம் தரச் சொல்லணும் . 
ஒரு கடிதம் கேக்கச் சொல்லணும் . 
ஒரு கடிதம் கொண்டுவரச் 
சொல்லணும் . 


தா 
கேளு 
கொண்டுவா 


நான் ஒருத்தரெச் சந்திக்கணும் . 


( v ) நான் ஒருத்தரெச் சந்திக் 

கணும் . 
Substitute and change the 
verb suitably . 


பாரு 


வழி அனுப்பு 
திட்டு 


நான் ஒருத்தரெப் பார்க்கணும் . 
நான் ஒருத்தரெ வழியனுப்பணும் . 
நான் ஒருத்தரெத் திட்டணும் . 
நான் ஒருத்தரெ அடிக்கணும் . 


அடி 


f . Transformation drill 


( i ) சென்னெக்குப் போகலாம் 
ண்ணு நெனெக்குறேன் . 
அவரெச் சந்திக்கணும் 
ண்ணு தீர்மானிக்குறேன் . 
ஒருத்தரு சென்னெயிலே 
இருக்குறாரு ண்ணு 
சொல்லுறாரு . 
எப்படிக் கண்டுபிடிக்குறது 
ண்ணு கேக்குறாரு . 


சென்னெக்குப் போகலாம் ண்ணு 
நெனெச்சேன் . 
அவரெச் சந்திக்கணும் ண்ணு 
தீர்மானிச்சேன் . 
ஒருத்தரு சென்னெயிலே 
இருக்குறாரு ண்ணு சொன்னாரு . 


எப்படிக் கண்டுபிடிக்குறது ண்ணு 
கேட்டாரு . 


( ii ) சென்னெக்குப் போகலாம் 
ண்ணு நெனெக்குறேன் . 


சென்னெக்குப் போகலாம் ண்ணு 
நெனெக்கமாட்டேன் . 


682 / An Intensive Course in Tamil 


அவரெச் சந்திக்கணும் 
ண்ணு தீர்மானிக்குறேன் . 
எப்படிக் கண்டு பிடிக்குறது 
ண்ணு கேக்குறாரு . 


அவரெச் சந்திக்கணும் ண்ணு 
தீர்மானிக்கமாட்டேன் . 
எப்படிக் கண்டுபிடிக்குறது ண்ணு 
கேக்கமாட்டாரு . 


( iii ) அவரெச் சந்திக்கணும் 

ண்ணு தீர்மானிக்குறேன் . 
சென்னெக்குப் போகலாம் 
ண்ணு சொல்லுறாரு . 
எப்படிக் கண்டுபிடிக்குறது 
ண்ணு கேக்குறாரு . 


அவரெச் சந்திக்கணும் ண்ணு 
தீர்மானிக்கலெ . 
சென்னெக்குப் போகலாம் ண்ணு 
சொல்லலெ . 
எப்படிக் கண்டுபிடிக்குறது ண்ணு 
கேக்கலெ . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : நான் ... 

.....க்குறேன் . ( think ) 
நான் நெனெக்குறேன் . 
( i ) உங்களுக்கு ............... தெரியுமா ? ( address ) 
( ii ) எப்படிக் .... ப்பீங்க ? ( hind out ) 
( iii ) இது நல்ல.... 

( idea ) 
( iv ) விலாசத்தெக் கண்டுபிடிக்குற ..... இருக்காது . (trouble ) 


h .. Select the right case form and use it in the blanks . 

உங்களுக்கு , நண்பரோடெ , சென்னெயிலே , ஒருத்தரே , 

நாளெக்கு . 
( i ) நான் ....... போகலாம் . 
( ii ) என் நண்பரு. 

சந்திக்கணும் . 
( iii ) 

தெரியுமா ? 
( iv ) எனக்கு ..... எல்லா எடமும் தெரியாது . 
( v ) உங்க . விலாசத்தெக் கண்டு பிடிக்குற தொல்லெ 

இருக்காது . 


i . Make one sentence out of the two sentences , using - ண்ணு . 


Model : நான் நெனெக்குறேன் . 

நான் சென்னெக்குப் போகலாம் . 
நான் ‘ சென்னெக்குப் போகலாம் ண்ணு நெனெக்குறேன் . 
( i ) எனக்குப் புரியலெ . 

எப்படி அந்த விலாசத்தெக் கண்டு பிடிக்குறது ? 
( ii ) நான் நெனெக்குறேன் . 

நான் ஒருத்தரெச் சந்திக்கணும் 


Lesson 84/683 


(iii ) நான் நெனெக்குறேன் . 

நான் அவரெ வரச் சொல்லணும் . 
( iv ) எனக்குப் புரியலெ . 

எப்படி எழுதச் சொல்லணும் ? 
( v ) நான் நெனெக்குறேன் . 

எனக்கு எல்லா எடமும் சரியாத் தெரியாது . 


j . Answer these questions. 


( i ) நீங்க நாளெக்கு ஊருக்குப் போகலாம் ண்ணு 

நெனெக்குறீங்களா ? 
( ii ) உங்களுக்குச் சென்னெயிலே எல்லா எடமும் தெரியுமா ? 
( iii ) நீங்க ஊருக்குப் போறப்ப உங்க மனெவியெ ஸ்டேஷனுக்கு 

வரச் சொல்லிக் கடிதம் எழுதுவீங்களா ? 
( iv ) ‘தமிழ்லே ஹ எப்படி எழுதுறது ண்ணு உங்களுக்குத் 

தெரியுமா ? 
( v ) மைசூர் மிருகக் காட்சிச் சாலெக்கு எப்படிப் போறது ண்ணு 

உங்களுக்குத் தெரியுமா ? 
( vi ) நீங்க இந்தப் பரீட்செயிலே பாஸாவீங்க ண்ணு 

நெனெக்குறீங்களா ? 
( vii ) நீங்க உங்க நண்பரெ ஞாயிற்றுக் கெழெமெ சாப்பிட வரச் 

சொன்னீங்களா ? 
( vili ) நீங்க உங்க நண்பரெ எத்தனெ மணிக்கு வரச் சொன்னீங்க ? 


VOCABULARY 


ஒருத்தரு 
கண்டுபிடி 
தொல்லெ 


a person 
find out 
trouble 


விலாசம் 
யோசனெ 


address 
idea 


GRAMMAR 


20.84.201 . At times , the quotative pariicle is used to quote what the 
speaker thinks doing of himself . Example : 


20. 84. 201. நான் நாளெக்குச் சென்னெக்குப் போகலாம் ண்ணு 

நெனெக்குறேன் . 
எப்படி அந்த விலாசத்தெக் கண்டுபிடிக்குறது 
ண்ணு எனக்குப் புரியலெ . 


20.84.202 . Literally speaking , the following is the equivalent of the indirect 
speech as in English . The quctitive particle - ண்ணு means that here . 
Example : 


20. 84. 202. பேராசிரியரு அவருக்குத் தெரிஞ்ச ஒருத்தரு 

சென்னெயிலே இருக்குறாரு ண்ணு சொன்னாரு . 


684 / An Intensive Course in Tamil 


Sandhi : ஒருத்தரே + சந்திக்கணும் ஒருத்தரெச் சந்திக்கணும் 
விலாசத்தெ + கண்டுபிடிக்குறது – விலாசத்தெக் 

கண்டுபிடிக்குறது ( Refer S.20 in 2.17 ) 
நாளெக்கு + சென்னெக்கு - நாளெக்குச் சென்னெக்குப் ( போகலாம் ) 
சென்னெக்கு + போகலாம் - சென்னெக்குப் போகலாம் 
அவருக்கு + தெரிஞ்ச - அவருக்குத் தெரிஞ்ச 
எனக்கு + புரியலெ - எனக்குப் புரியலெ ( Refer S.18 in 2.14 ) 
சரியா + தெரியாது - சரியாத் தெரியாது ( Refer S.21 in 3.20 ) 
வர + சொல்லி வரச் சொல்லி 
எழுத + சொல்லணும் எழுதச் சொல்லணும் ( Refer S.29 in 15.56 ) 


UNIT 21 


--- 


LESSON 85 


GOING ON A PILGRIMAGE 


DIALOGUE 


Sir , it seems you are going to Thiru 
chendur temple tomorrow ? 


Yes .... There is a vow to fulfill for 
Thiruchendur Murugan . 


சுரேஷ் : ஸார் , நீங்க நாளெக்குத் 

திருச்செந்தூர் கோயிலு - 
க்குப் போறீங்க 

ளாமே ? 
சுந்தரம் : ஆமா..... திருச்செந்தூர் 

முருகனுக்கு ஒரு நேர்த் 

திக்கடன் இருக்குதுங்க. 
சுரேஷ் : நீங்களும் உங்க மனெவி 

யும் போறீங்களா ? 
சுந்தரம் : ஆமா . நானும் 
மனெவியும் போறோம் . 

ராமுவும் அவன் 
மனெவியும் வறாங்க . 


Are you going with your wife ? 


- 


என் 


Yes . I and my wife are going . Ramu 
and his wife are also coming with us . 


கூட 


686 / An Intensive Course in Tamil 


Flow will ( you ) fulfill your vow ? 


சுரேஷ் : எப்படி நேர்த்திக்கடன் 

செய்வீங்க ? 


சுந்தரம் : கடல்லே 

குளிச்சு , 
அர்ச்சனெ பண்ணி , 
கோயிலெச் சுத்திவந்து , 
சாமி யெக்கும் பிட்டு 
நேர்த்திக்கடன் செய் 
வோம் . 


We will fulfill the vow by bathing 
in the sea , performing archana , 
circumambulating the temple and by 
praying the God .. 


சுரேஷ் : கடல்லேயா குளிப்பீங்க ? 

உங்களுக்கு நீந்தத் 
தெரியுமா ? 


Will ( vou ) take bath in the sea ? Do 
you know swimming ? 


சுந்தரம் : தெரியும் . நீங்களும் 

நரசய்யாவும் வாங்க - 
ளேன் 


Yes , I know . Why don t you and 
Narasaiah come along ? 


No , sir . There is a test next week . I 
and Narasaiah will sit together and 
study . Mr. Murthi and his wife are 
going to their place today . 
know ( it ) ? 


Do you 


சுரேஷ் : இல்லெங்க .... அடுத்த 

வாரம் பரீட்செ இருக் 
குது . நானும் நரசய்யா 
வும் ஒண்ணா உக்கார்ந்து 
படிக்குறோம் . மூர்த்தியும் 
அவரோடெ மனெவியும் 
இண்ணெக்கு ஊருக்குப் 
போறாங்க . உங்களுக்குத் 
தெரியுமா ? 


Yes.... Mr. Murthi told me yesterday , 


சுந்தரம் : ஆமா , நேத்து மூர்த்தி 

சொன்னாரு . 


சுரேஷ் : நான் அவங்களெப் 

பார்க்கணும் . வரட்டுமா ? 


I have to go and see them ( now ) . 
Shall I take leave of you , sir ? 


சுந்தரம் : சரி , வாங்க . 


O.K. P.ease do . 


DRILLS 


4 . 


Variation drill 
21. 85. 203. நானும் என் மனெவியும் போறோம் . 

நானும் நரசய்யாவும் படிக்குறோம் . 
21. 85. 204. நீங்களும் உங்க மனெவியும் போறீங்களா ? 

நீங்களும் நரசய்யாவும் வாங்களேன் . 
21. 85. 205 . ராமுவும் அவன் மனெவியும் வறாங்க . 

மூர்த்தியும் அவரோடெ மனெவியும் ஊருக்குப் 
போறாங்க . 


Lesson 85 / 687 


bb . Build up drill 


( i ) நானும் என் மனெவியும் 
போறோம் . 
போறோம் 
நானும் என் மனெவியும் 


நானும் என் மனெவியும் 
போறோம் . 
போறோம் 
நானும் என் மனெவியும் 
போறோம் . 


( ii ) நீங்களும் நரசய்யாவும் 

வாங்களேன் . 
வாங்களேன் 
நீங்களும் நரசய்யாவும் 


நீங்களும் நரசய்யாவும் வாங்க 
ளேன் . 
வாங்களேன் 
நீங்களும் நரசய்யாவும் வாங்க 
ளேன் . 


( iii ) ராமுவும் அவன் மனெவியும் 

வறாங்க . 
வறாங்க 
ராமுவும் அவன் மனெவியும் 


ராமுவும் அவன் மனெவியும் 
வறாங்க . 
வறாங்க 
ராமுவும் அவன் மனெவியும் 
வறாங்க . 


c . Expansion drill 


( i ) நானும் என் மனெவியும் 
போறோம் . 
திருச்செந்தூருக்குப் 
போறோம் 


நானும் என் மனெவியும் 
போறோம் . 
நானும் என் மனவியும் 
திருச்செந்தூருக்குப் போறோம் . 


( ii ) மூர்த்தியும் அவரோடெ 

மனெவியும் போறாங்க . 
ஊருக்குப் போறாங்க 


மூர்த்தியும் அவரோடெ 
மனெவியும் போறாங்க . 
மூர்த்தியும் அவரோடெ மனெவி 
யும் ஊருக்குப் போறாங்க . 
மூர்த்தியும் அவரோடெ மனெவி 
யும் இண்ணெக்கு ஊருக்குப் 
போறாங்க . 


இண்ணெக்குப் போறாங்க 


d . Question - Answer drill 


( i ) Q : நீங்க நாளெக்குத் திருச்செந்தூர் கோயிலுக்குப் 

போறீங்களாமே ? 


A : ஆமா . 


( ii ) Q : நீங்களும் உங்க மனெவியும் போறீங்களா ? 

A : ஆமாங்க ..... நானும் என் மனெவியும் போறோம் . 


( iii ) Q : மூர்த்தியும் அவரோட மனெவியும் இண்ணெக்கு 

ஊருக்குப் போறாங்க , உங்களுக்குத் தெரியுமா ? 
A : ஆமா.... நேத்து மூர்த்தி சொன்னாரு . 


688 / An Intensive Course in Tamil 


Substitution drill 


நானும் நரசய்யாவும் 
படிக்குறோம் . 


( i ) நானும் நரசய்யாவும் 

படிக்குறோம் . 
Substitute and change the 
noun accordingly . 
சுரேஷ் 
மூர்த்தி 


மாலா 


ரவி 


நானும் சுரேஷும் படிக்குறோம் . 
நானும் மூர்த்தியும் படிக்குறோம் . 
நானும் மாலாவும் படிக்குறோம் . 
நானும் ரவியும் படிக்குறோம் . 
நீங்களும் உங்க மனெவியும் 
போறீங்களா ? 


( ii ) நீங்களும் உங்க மனெவியும் 

போறீங்களா ? 
Substitute and change the 
noun accordingly . 
அம்மா 


அக்கா 


நீங்களும் உங்க அம்மாவும் 
போறீங்களா ? 
நீங்களும் உங்க அக்காவும் 
போறீங்களா ? 
நீங்களும் உங்க தங்கெயும் 
போறீங்களா ? 
நீங்களும் உங்க சின்னம்மாவும் 
போறீங்களா ? 


தங்கெ 


சின்னம்மா 


ராமுவும் அவன் மனெவியும் 
வறாங்க . 


( iii ) ராமுவும் அவன் மனெவியும் 

வறாங்க . 
Substitute and change the 
noun accordingly . 
மூர்த்தி 


ரவி 


மூர்த்தியும் அவன் மனெவியும் 
வறாங்க . 
ரவியும் அவன் மனெவியும் 
வறாங்க . 
நரசய்யாவும் அவன் மனெவியும் 
வறாங்க . 
சுரேஷும் அவன் மனெவியும் 
வறாங்க . 


நரசய்யா 


சுரேஷ் 


நாங்க செய்வோம் . 


( iv ) நாங்க செய்வோம் . 

Substitute and change the 
verb accordingly . 
குளி 
கும்பிடு 
அர்ச்சனெ பண்ணு 
சுத்து 


நாங்க குளிப்போம் . 
நாங்க கும்பிடுவோம் . 
நாங்க அர்ச்சனெ பண்ணுவோம் . 
நாங்க சுத்துவோம் . 


Lesson 85 / 689 


நீந்து 
உக்காரு 
சொல்லு 


நாங்க நீந்துவோம் . 
நாங்க உக்காருவோம் . 
நாங்க சொல்லுவோம் . 


f. Integration drill 


நானும் என் மனெவியும் 
போறோம் . 


( i ) நான் போறேன் . 
என் மனெவி போறா. 
நான் படிக்குறேன் . 
நரசய்யா படிக்குறாரு . 
நீங்க போறீங்களா ? 
உங்க மனெவி போறாங்களா ? 


நானும் நரசய்யாவும் படிக்குறோம் . 


நீங்களும் உங்க மனெவியும் 
போறீங்களா ? 


ராமு வறான் . 
அவன் மனெவி வறாங்க . 


ராமுவும் அவன் மனெவியும் 
வறாங்க . 


மூர்த்தி போறாரு . 
அவரோடெ மனெவி 
போறாங்க . 


மூர்த்தியும் அவரோடெ 
மனெவியும் போறாங்க . 


( ii ) நாங்க கடல்லே குளிப்போம் . 
நாங்க நேர்த்திக்கடன் 
செய்வோம் . 


நாங்க கடல்லே குளிச்சு நேர்த் 
திக்கடன் செய்வோம் . 


நாங்க அர்ச்சனெ பண்ணு 
வோம் . 
நாங்க நேர்த்திக்கடன் 
செய்வோம் . 


நாங்க அர்ச்சனெ பண்ணி 
நேர்த்திக்கடன் செய்வோம் . 


நாங்க கோயிலெச் சுத்து 
வோம் . 
நாங்க நேர்த்திக்கடன் 
செய்வோம் . 


நாங்க கோயிலெச் சுத்தி 
நேர்த்திக்கடன் செய்வோம் . 


நாங்க சாமியெச் கும்பிட்டு 
நேர்த்திக்கடன் செய்வோம் . 


நாங்க சாமியெக் கும்பிடு 
வோம் . 
நாங்க நேர்த்திக்கடன் 
செய்வோம் . 


g . Transformation drill 


( i ) நானும் என் மனெவியும் 
போறோம் . 
நானும் என் அம்மாவும் 
போறோம் . 
நானும் நரசய்யாவும் 
படிக்குசேம் . 


நீங்களும் உங்க மனெவியும் 
போறீங்களா ? 
நீங்களும் உங்க அம்மாவும் 
போறீங்களா ? 
நீங்களும் நரசய்யாவும் 
படிக்குறீங்களா ? 


690 / An Intensive Course in Tamil 


ராமுவும் அவன் மனெவியும் 
வறாங்க . 
மூர்த்தியும் அவரு 
மனெவியும் போனாங்க . 


ராமுவும் அவன் மனெவியும் 
வறாங்களா ? 
மூர்த்தியும் அவரு மனெவியும் 
போனாங்களா ? 


EXERCISES 


Model : ஒரு 


h . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 

இருக்குது . ( vow ) 
ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது . 
( i ) நாங்க 

பண்ணுவோம் . ( offering / worship ) 
( ii ) நாங்க கோயிலெச் 

வோம் . ( circumambulate ) 
( iii ) உங்களுக்கு 

+ அத் தெரியுமா ? ( swim ) 
( iv ) நானும் நரசய்யாவும் 

படிக்குறோம் . ( together ) 
i . Write the word represented by the formula. 
Example : நானும் 

நான் + Conj . 
( i ) மனெவி + Conj . : 
( ii ) ராமு + Conj. : 
( iii ) நரசய்யா + Conj .: 
( iv ) மூர்த்தி + Conj . : 
( v ) நீங்க + Conj . : 
( vi ) அவங்க + Conj .: 


.. 


j. Join these words as in the examples : 


- 


( iii ) அவரு 


Example : சுரேஷ் சுந்தரம் 

சுரேஷும் சுந்தரமும் 
( i ) நான் - நீங்க 

( ii ) நீங்க அவரு 
இவரு 

( iv ) இவங்க அவங்க 
( v ) நீங்க உங்க மனவி ( vi ) நான் என் மனெவி 
உன் மனெவி 

( viii ) சுரேஷ் 

நரசய்யா 
( ix ) மூர்த்தி அவரோடெ ( x ) நான் 

நரசய்யா 
மனெவி 


---- 


- 


( vii ) ராமு 


--- 


k . Fill up the blanks using the appropriate conjugated form ( present ) of the 
verb given in parentheses. 
( i ) நானும் என் மனெவியும் 

( போ ) 
( ii ) நானும் நரசய்யாவும் 

( படி ) 
( iii ) நீங்களும் உங்க மனெவியும் 

( வா ) 
( iv ) நரசய்யாவும் நீங்களும் .... ( புறப்படு ) 
( v ) மூர்த்தியும் அவரோடெ மனெவியும் 

( சாப்பிடு ) 
( vi ) ராமுவும் அவன் மனவியும் 

( தூங்கு ) 


Lesson 85 / 691 


1 . 


Make one sentence out of two sentences , using - உம் . 


( i ) நான் கோயிலுக்குப் போறேன் . 

என் மனெவி கோயிலுக்குப் போறா. 
( ii ) நீங்க போறீங்களா ? 

உங்க மனெவி போறாங்களா ? 
( iii ) நீங்க எப்படிச் செய்வீங்க ? 

உங்க மனெவி எப்படிச் செய்வாங்க ? 
( iv ) நான் படிக்குறேன் . 

நரசய்யா படிக்குறாரு . 
( v ) மூர்த்தி ஊருக்குப் போறாரு . 

அவரோடெ மனெவி ஊருக்குப் போறாங்க . 
( vi ) உங்களுக்குத் தெரியுமா ? 

உங்க மனெவிக்குத் தெரியுமா ? 
( vii ) பேராசிரியரு இண்ணெக்குப் போறாரு . 

கமலா அம்மா இண்ணெக்குப் போறாங்க . 


m . 


Select the right case form and use it in the blank with suitable form . 


( i ) நாங்க 
( ii ) நாங்க 
( iii ) நாங்க 
( iv ) நீங்க 


திருச்செந்தூருக்கு , சாமியெ , 
கடல்லெ , கோயிலெ . 

குளிப்போம் . 
சுத்துவோம் . 
கும்பிடுவோம் . 
போறீங்களாமே ? 


n . Join the following according to the sandhi rules . 


( i ) மனெவி + உம் : 

மூர்த்தி + உம் : 


( ii ) நரசய்யா + உம் : 

ராமு + உம் : 


0 . 


Arswer these questions . 


( i ) நீங்களும் உங்க மனெவியும் திருச்செந்தூருக்குப் 

போறீங்களா ? 
( ii ) உங்களுக்கு நேர்த்திக் கடன் இருக்குதா ? 
( iii ) உங்களுக்கு நீந்தத் தெரியுமா ? 
( iv ) நீங்க கடல்லே குளிப்பீங்களா ? 
( v ) நீங்களும் உங்க நண்பரும் தினந்தோறும் மார்க்கெட்டுக்குப் 

போறீங்களா ? 


692 / An Intensive Course in Tamil 


VOCABULARY 


நேர்த்திக்கடன் vow to a deity அர்ச்சனெ 


அர்ச்சனெ 


offering flowers 
etc. , along with 
recitation of the 
holy names of 
deity 


பண்ணு 


worship by 
offering flowers 
etc. , along with 
recitation of the 
holy names of 
deity 
the God சுத்திவா 
swim 

ஒண்ணா 


சாமி 
நீந்து 


circumambulate 
together 


GRAMMAR 


21.85.203 . -உம் is the conjunctive particle in Tamil . In the syntactic 
process of conjunction this particle is added to any word to be conjoined . Let 
us consider the following pairs of sentences . 


1. நான் போறேன் . 

என் மனெவி போறா. 
2. நீங்க போறீங்களா ? 

உங்க மனெவி போறாங்களா ? 
3. ராமு வறான் . 

அவன் மனெவி வறா. 


The sentence pairs ( 1 ) - ( 3 ) can be conjoined as follows . 


4. நானும் என் மனெவியும் போறோம் . 
5 . நீங்களும் உங்க மனெவியும் போறீங்களா ? 
6 . ராமுவும் அவன் மனெவியும் வறாங்க . 


Note that the noun phrases நான் and என் மனெவி , நீங்க and உங்க மனெவி 
and ராமு 

and அவன் மனெவி are conjoined by adding the particle - உம் . 
In the conjoined sentences ( 4 ) - ( 6 ) we see a difference in agreement between 
the subject and the predicate . In these sentences the noun phrases such as 
நானும் என் மனெவியும் , நீங்களும் உங்க மனெவியும் and ராமுவும் 
அவன் மனெவியும் have the functicn of a subject and agree with the predi 
cates in person and number us போறோம் , போறீங்களா and வறாங்க respec 
tively . These agreement rules have been summarized as foilows. 


( i ) The combination of the first and second person pronouns, or the first 

and third person pronouns or the first, second and third person 
pronouns in the subject position agrees with the predicate in person 
and number viz . , - ஓம் . 
21. 85. 203. நானும் என் மனெவியும் போறோம் .. 

நானும் நரசய்யாவும் படிக்குறோம் . 


Lesson 85/693 


( ii ) The combination of the second and third person pronouns, in the 

subject position agrees with the predicate in person and number 
viz . , -ஈங்க . 


21. 85. 204. நீங்களும் உங்க மனெவியும் போறீங்களா ? 
( iii ) The combination of the third person pronouns in the subject position 

agrees with the predicate in person and number viz . , -ஆங்க . 


21. 85. 205. ராமுவும் அவன் மனெவியும் வறாங்க . 

மூர்த்தியும் அவரோடெ மனெவியும் ஊருக்குப் 
போறாங்க . 


In this lesson , we have dealt with the conjunction of noun phrases in the subject 
position . The above rules can be schematically represented as follows. 


Ist person and 


Ilnd person 


-ஓம் 


Example : ( நானும் நீங்களும் போறோம் ) 


IIIrd person 


Ist person and 

-ஓம் 
Example : (நானும் நரசய்யாவும் படிக்குறோம் ) 


Ist person 


Ilnd person and 


IlIrd person 


-ஓம் 


Example : ( நானும் நீங்களும் நரசய்யாவும் போறோம் ) 


694 / An Intensive Course in Tamil 


IInd person and 


IlIrd person 


-ஈங்க 


Example : ( நீங்களும் உங்க மனெவியும் போறீங்களா ? ) 


IIIrd person and 
IIIrd person 

-ஆங்க 
Example : (ராமுவும் அவன் மனெவியும் வறாங்க . ) 


Sandhi : மனெவி + உம் - > மனெவியும் 

கடல்லே + ஆ கடல்லேயா ( Refer S.8 in 1.5 ) 
ராமு + உம் > ராமுவும் 
நரசய்யா + உம் - நரசய்யாவும் ( Refer S.9 in 1.7 ) 
கோயிலுக்கு + போறீங்களாமே - கோயிலுக்குப் போறீங்களாமே 
ஊருக்கு + போறாங்க ஊருக்குப் போறாங்க ( Refer S.18 in 2.14 ) 
கோயிலெ + சுத்தி - கோயிலெச் சுத்தி 
அவங்களெ + பார்க்கணும் , அவங்களெப் பார்க்கணும் 

( Refer S.20 in 2.17 ) 
நீந்த + தெரியுமா – நீந்தத் தெரியுமா ( Refer S. 29 in 15.56 ) 


UNIT 21 


LESSON 86 


AT THE POST OFFICE 


DIALOGUE 


Sir , ( I ) want to send this letter to 
Calcutta , 


சுரேஷ் : ஸார் , இந்தத் தபாலெக் 

கல்கத்தாவுக்கு அனுப் 

பணும் . 
போஸ்ட் மாஸ்டர் : இப்படிக் 
கொடுங்க . 

சாதாரணத் 
தபாலா அல்லது பதிவுத் 
தபாலா ? 


Give ( it ) here , sir . Would you like 
to send it by ordinary post or 
registered post ? 


சுரேஷ் : பதிவுத் தபாலுங்க . 


I would like to send it by registered 


post , sir . 


Please affix stamp . for three rupees 
and fifty paise .... And please write 
registered post on the cover . What 
else do you want , sir ? 


போஸ்ட் மாஸ்டர் ! மூணு ரூபா 

அம்பது பைசாவுக்கு 
ஸ்டாம்பு ஒட்டுங்க ... 
கவர் மேலே ரெஜிஸ்டர் 
போஸ்ட் ண்ணு எழுது 
ங்க . வேறே என்ன 
வேணுங்க ? 


696 / An Intensive Course in Tamil 


Give ( me ) stamps for three rupees 
and fifty paise . In addition , give me 
ten cards and fifteen inland letters, 
sir .... I want to send fifty rupees by 
money order too . 


சுரேஷ் : மூணு ரூபாய் அம்பது 

பைசாவுக்கு ஸ்டாம்பு 
கொடுங்க . அப்புறம் , 
பத்துக் கார்டும் , பதி 
னஞ் சு இன் லண்ட் 
லெட்டரும் கொடுங்க ... 
அம்பது ரூபாய் மணி 
யார்டர் அனுப்பணுங் 
களே ! 


போஸ்ட் மாஸ்டர் : அந்தப் பக்கம் 

மணியார்டர் ண்ணு ஒரு 
போர்டு தொங்குது 
ங்களே ... அந்தக் கவுண் 
டர்லே கொடுங்க . 


There is a board with money order 
sign that side.... Please give ( it ) in 
that counter , sir . 


( I ) want to send a telegram too , sir . 


சுரேஷ் : ஒரு தந்தியும் கொடுக்க 

ணுங்க. 


போஸ்ட் மாஸ்டர் : அடுத்த 

கவுண்டர்லே கொடுங்க . 


Please give ( it ) in the next counter , 
sir . 


சுரேஷ் : ரெண்டு மணியார்டர் 

பாரமும் ஒரு தந்தி 
பாரமும் கொடுங்க. இப்ப 
ஒரு தந்தி கொடுத்தா 
அது பம்பாய்க்கு எப்பப் 
போய்ச் சேரும் ? 


Please give me two money order 
forms and a telegraph form . If a 
telegram is given now when will 
that reach Bombay ? 


( It will reach Bombay ) this evening . 
or tomorrow morning . You please 
give eight rupees ten paise . 


போஸ்ட் மாஸ்டர் : இண்ணெக்கு 

மாலெயிலே அல்லது 
நாளெக்குக் காலெயிலே 
போய்ச் சேரும் . நீங்க 
எட்டு ரூபாய் பத்துப் 
பைசா கொடுங்க . 


சுரேஷ் : இந்தாங்க . 


Please take . 


DRILLS 


a .. 


Variation drill 


21. 86. 206 . 


கார்டும் இன்லண்ட் லெட்டரும் கொடுங்க . 
மணியார்டர் பாரமும் ஒரு தந்தி பாரமும் 
கொடுங்க . 


Lesson 86 / 697 


21. 86. 207. மாலெயிலே அல்லது நாளெக்குக் காலெயிலே 

போய்ச் சேரும் . 
சாதாரணத் தபாலா அல்லது பதிவுத் தபாலா ? 


b . Build up drill 


( i ) கார்டும் இன்லண்ட் 
லெட்டரும் கொடுங்க . 
கொடுங்க 
கார்டும் இன்லண்ட் 
லெட்டரும் 


கார்டும் இன்லண்ட் லெட்டரும் 
கொடுங்க . 
கொடுங்க 
கார்டும் இன்லண்ட் லெட்டரும் 
கொடுங்க . 


மாலெயிலே அல்லது நாளெக்குக் 
காலெயிலே போய்ச் சேரும் . 


( ii ) மாலெயிலே அல்லது 
நாளெக்குக் காலெயிலே 
போய்ச் சேரும் . 
போய்ச் சேரும் 
காலெயிலே 
மாலெயிலே அல்லது 
நாளெக்கு 


போய்ச் சேரும் 
காலெயிலே போய்ச் சேரும் 
மாலெயிலே அல்லது நாளெக்குக் 
காலெயிலே போய்ச் சேரும் . 


c . Fxpansion drill 


( i ) நீங்க கொடுங்க . 
கார்டும் இன்லண்ட் 
லெட்டரும் கொடுங்க 
பத்து கொடுங்க 


நீங்க கொடுங்க . 
நீங்க கார்டும் இன்லண்ட் 
லெட்டரும் கொடுங்க . 
நீங்க பத்துக் கார்டும் இன்லண்ட் 
லெட்டரும் கொடுங்க . 


( ii ) நீங்க கொடுங்க . 

மணியார்டர் பாரமும் ஒரு 
தந்தி பாரமும் கொடுங்க 
ரெண்டு கொடுங்க 


நீங்க கொடுங்க . 
நீங்க மணியார்டர் பாரமும் ஒரு 
தந்தி பாரமும் கொடுங்க . 
நீங்க ரெண்டு மணியார்டர் 
பாரமும் ஒரு தந்தி பாரமும் 
கொடுங்க . 


d . Question - Answer drill 


( i ) Q : சாதாரணத் தபாலா அல்லது பதிவுத் தபாலா ? 

A : பதிவுத் தபாலுங்க. 
( ii ) Q : வேறே என்ன வேணுங்க ? 
A : மூணு ரூபாய் அம்பது பைசாவுக்கு இருபத்தியஞ்சு 

பைசா ஸ்டாம்பு கொடுங்க . 
( iii ) Q : இப்ப ஒரு தந்தி கொடுத்தா அது கல்கத்தாவுக்கு 

எப்பப் போய்ச் சேரும் ? 
A : இண்ணெக்கு மாலெயிலே அல்லது நாளெக்குக் 

காலெயிலே போய்ச் சேரும் . 


i 


698 / An Intensive Course in Tamil 


e . Substitution drill 


கார்டும் இன்லண்ட் லெட்டரும் 
கொடுங்க . 


( i ) கார்டும் இன்லண்ட் 

லெட்டரும் கொடுங்க . 
Substitute and change the 
noun accordingly . 

. 
கவர் 


தந்தி பாரம் 


மணியார்டர் பாரம் 


கவரும் இன்லண்ட் லெட்டரும் 
கொடுங்க . 
தந்திபாரமும் இன்லண்ட் 
லெட்டரும் கொடுங்க . 
மணியார்டர் பாரமும் இன்லண்ட் 
லெட்டரும் கொடுங்க . 
காலெயிலே அல்லது மாலெயிலே 
போய்ச் சேரும் . 


( ii ) காலெயிலே அல்லது மாலெ 

யிலே போய்ச் சேரும் . 
Substitute 
மத்தியானம் 


சாயங்காலம் . 


காலெயிலே அல்லது மத்தியானம் 
போய்ச் சேரும் . 
காலெயிலே அல்லது சாயங்காலம் 
போய்ச் சேரும் . 
காலெயிலே அல்லது ராத்திரி 
போய்ச் சேரும் . 


ராத்திரி 


இதெக் கல்கத்தாவுக்கு அல்லது 
பம்பாய்க்கு அனுப்பணும் . 


( iii ) இதெக் கல்கத்தாவுக்கு 

அல்லது பம்பாய்க்கு 
அனுப்பணும் . 
Substitute and change the 
noun accordingly .. 
சென்னெ 


திருத்தணி 


இதெக் கல்கத்தாவுக்கு அல்லது 
சென்னெக்கு அனுப்பணும் . 
இதெக் கல்கத்தாவுக்கு அல்லது 
திருத்தணிக்கு அனுப்பணும் . 
இதெக் கல்கத்தாவுக்கு அல்லது 
டெல்லிக்கு அனுப்பணும் . 


டெல்லி 


இது தபால் . 


( iv ) இது தபால் . 

Substitute 
ஸ்டாம்பு 
கவர் 
கார்டு 
இன்லண்ட் லெட்டர் 
தந்தி பாரம் 
மணியார்டர் பாரம் 
பதிவுத் தபால் 
சாதாரணத் தபால் 


இது ஸ்டாம்பு . 
இது கவர் . 
இது கார்டு . 
இது இன்லண்ட் லெட்டர் . 
இது தந்தி பாரம் . 
இது மணியார்டர் பாரம் . 
இது பதிவுத் தபால் . 
இது சாதாரணத் தபால் . 


Lesson 86/699 


f. Integration drill 


கார்டும் இன்லண்ட் லெட்டரும் 
கொடுங்க. 


( i ) கார்டு கொடுங்க . 
இன்லண்ட் லெட்டர் 
கொடுங்க . 
கார்டு கொடுங்க . 
கவர் கொடுங்க . 
மணியார்டர் பாரம் 
கொடுங்க . 
தந்தி பாரம் கொடுங்க . 


கார்டும் கவரும் கொடுங்க . 


மணியார்டர் பாரமும் தந்தி 
பாரமும் கொடுங்க . 


து சாதாரணத் தபாலா அல்லது 
பதிவுத் தபாலா ? 
இது காலெயிலே அல்லது 
மாலெயிலே போய்ச் சேரும் . 


( ii ) இது சாதாரணத் தபாலா ? 

இது பதிவுத் தபாலா ? 
இது காலெயிலே 
போய்ச்சேரும் . 
இது மாலெயிலே 
போய்ச்சேரும் . 
பத்துக் கார்டு கொடுங்க. 
பதினஞ்சு இன்லண்ட் 
லெட்டர் கொடுங்க. 
ஒரு தந்திபாரம் கொடுங்க . 
ஒரு மணியார்டர் பாரம் 
கொடுங்க . 


பத்துக் கார்டு அல்லது பதினஞ்சு 
இன்லண்ட் லெட்டர் கொடுங்க . 


ஒரு தந்தி பாரம் அல்லது ஒரு 
மணியார்டர் பாரம் கொடுங்க . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 
Model : இந்தத் .............. + எக் கல்கத்தாவுக்கு 

அனுப்பணும் . ( post , letter ) 
இந்தத் தபாலெக் கல்கத்தாவுக்கு அனுப்பணும் . 

+ ஆ ? ( ordinary post or letter ) 

+ ஆ ? ( registered post or letter ) 
( iii ) நீங்க 

ஒட்டுங்க . ( stamp ) 
( iv ) நீங்க ஸ்டாம்பு 

ங்க . ( affix ) 
( v ) அந்தப் பக்கம் ஒரு போர்டு .... ங்க . ( hang ) 

கொடுங்க . ( telegraph form ) 


( i ) இது 
( ii ) இது 


( vi ) ஒரு 


hh . Join these words as in the examples . 


Example : கார்டு - இன்லண்ட் லெட்டர் 

கார்டும் இன்லண்ட் லெட்டரும் 
( i ) கல்கத்தாவுக்கு - பம்பாய்க்கு 
( ii ) மணியார்டர் பாரம் தந்தி பாரம் 


-- 


700 / An Intensive Course in Tamil 


( iii ) கார்டு 

தந்தி பாரம் 
( iv ) காலெயிலே மாலெயிலே 
( v ) அம்பது ரூபாய் பத்துபைசா 
( vi ) கார்டு போர்டு 
( vii ) இண்ணெக்கு -- நாளெக்கு 
( viii ) ரூபாய் 


-- 


பைசா 


Example : மணியார்டர் பாரம் - தந்தி பாரம் 

மணியார்டர் பாரம் அல்லது தந்தி பாரம் 
( i ) கல்கத்தாவுக்கு -- பம்பாய்க்கு 
( ii ) கார்டு கவர் 
( iii ) கார்டு 

இன்லண்ட் லெட்டர் 
( iv ) காலெயிலே மாலெயிலே 
( v ) பத்து - பதினஞ்சு 
( vi ) ரூபாய் 
( vii ) இண்ணெக்கு நாளெக்கு 
( viii ) சாதரணத் தபால் பதிவுத் தபால் 
( ix ) அனுப்புங்க கொடுங்க 
( x ) எழுதுங்க 

ஒட்டுங்க 


பைசா 


i . Fill up the blanks using the appropriate conjugated form ( present) of the 

verb given in parentheses . 


( i ) நான் கார்டும் இன்லண்ட் லெட்டரும் 

( கொடு ) 
( ii ) அவன் மணியார்டர் பாரமும் தந்தி பாரமும் 

( தா ) 
( iii ) அவ ஒரு தந்தியும் மணியார்டரும் 

( அனுப்பு ) 
( iv ) நான் காலெயிலேயும் மாலெயிலேயும் வீட்டுக்கு 

( வா ) 
( v ) நான் இந்தக் கவுண்டர்லேயும் அந்தக் கவுண்டர்லேயும் 

பணம் 

( வாங்கு ) 


jj . Fill up the blank using the appropriate conjugated form ( future ) of the 
veab given in parentheses . 
( i ) அவரு காலெயிலே அல்லது மாலெயிலே 

( வா ) 
( ii ) நான் தந்திபாரம் அல்லது மணியார்டர் பாரம் 

( கொடு ) 
( iii ) நீங்க சாதாரணத் தபால் அல்லது பதிவுத் தபால் 

( அனுப்பு ) 
(iv ) அவ கல்கத்தாவுக்கு அல்லது பம்பாய்க்கு ............ ( அனுப்பு ) 


k . Make one sentence out of two sentences , using -உம் . 


( i ) நீங்க பத்துக்கார்டு கொடுங்க . 
நீங்க பதினஞ்சு இன்லண்ட் லெட்டர் கொடுங்க . 


Lesson 86/701 


( ii ) நீங்க இண்ணெக்குக் காலெயிலே வாங்க . 

நீங்க இண்ணெக்கு மாலெயிலே வாங்க . 
( iii ) மணியார்டர் பாரம் கொடுங்க . 

தந்திபாரம் கொடுங்க . 
( iv ) அவன் கல்கத்தாவுக்குப் போறான் . 

அவன் பம்பாய்க்குப் போறான் . 
( v ) நீங்க அம்பது ரூபாய் கொடுங்க . 
நீங்க பத்துபைசா கொடுங்க . 


1. Make one sentence out of two sentences , using J460wg . 


( i ) இது சாதாரணத் தபாலா ? 

இது பதிவுத் தபாலா ? 
( ii ) இந்தத் தபாலெக் கல்கத்தாவுக்கு அனுப்பணும் . 

இந்தத் தபாலெப் பம்பாய்க்கு அனுப்பணும் . 
( iii ) நீங்க இருபத்தியஞ்சு பைசா ஸ்டாம்பு ஒட்டுங்க. 

நீங்க அம்பது பைசா ஸ்டாம்பு ஒட்டுங்க . 
( iv ) இது இண்ணெக்குக் காலெயிலே போய்ச் சேரும் . 

இது இண்ணெக்கு மாலயிலே போய்ச் சேரும் . 
( v ) நீங்க பத்து பைசா கொடுங்க . 

நீங்க பதினஞ்சு பைசா கொடுங்க . 
( vi ) இது இண்ணெக்குப் போய்ச் சேரும் . 

இது நாளெக்குப் போய்ச் சேரும் . 
( vii ) நீங்க தந்தி கொடுக்குறீங்களா ? 

நீங்க மணியார்டர் அனுப்புறீங்களா ? 
( viii ) ஒரு கார்டு கொடுங்க . 

ஒரு கவர் கொடுங்க . 


Answer these questions . 


( j ) நீங்க இண்ணெக்குப் போஸ்டாபீசுக்குப் போனீங்களா ? 
( ii ) நீங்க போஸ்டாபீசுலே இண்ணெக்குக் கார்டு 

வாங்குனீங்களா ? அல்லது கவர் வாங்குனீங்களா ? 
( iii ) உங்க மனெவிக்கு நீங்க எத்தனெ ரூபாய் மணியார்டர் 

பண்ணுறீங்க ? 
( iv ) இப்ப உங்க ஊருக்கு ஒரு தந்தி கொடுத்தா எத்தனெ 

மணிக்குப் போய்ச் சேரும் ? 
( v ) நீங்க வருஷக் கடெசியிலே ஊருக்குப் போவீங்களா அல்லது 

தமிழ்நாட்டுக்குப் போவீங்களா ? 
( vi ) நீங்க இண்ணெக்கு மாலெயிலே ஹாஸ்டலுக்குப் 

போறீங்களா ? அல்லது சினிமாவுக்குப் போறீங்களா ? 
( vii ) இப்ப நீங்க எழுதுறீங்களா அல்லது படிக்குறீங்களா ? 


702 / An Intensive Course in Tamil 
VOCABULARY 


or 


போஸ்ட் 
பதிவுத்தபால் 
ஒட்டு 
கார்டு 


stamp 
post cover 


post , letter 

அல்லது 
registered post ஸ்டாம்பு 
affix 

கவர் 
post card 

இன்லண்ட் 

லெட்டர் 
* money order Cunic 
hang 

போஸ்ட் 


inland letter 
board 


மணியார்டர் 
தொங்கு 


மாஸ்டர் 


post master 


GRAMMAR 


21.86.206 . In this lesson we again deal with the conjunction . As it is 
indicated in the previous lesson the process of conjoining the noun phrases is 
same irrespective of their position of occurrence in a sentence . In the follow 
ing examples the conjunctive particle -9 is attached to the various objects . 
Example : 


21. 86. 206. கார்டும் இன்லண்ட் லெட்டரும் கொடுங்க . 

மணியார்டர் பாரமும் ஒரு தந்தி பாரமும் 
கொடுங்க . 


Note that the conjunction of verb phrases has been already dealt with in 19.80 . 
21.86.207 . 9160608) or is also a conjunctive particle . In the expressions 
like மாலெயிலே அல்லது காலெயிலே , சாதாரணத்தபாலா அல்லது 
பதிவுத்தபாலா etc. , it indicates that there is an alternative or choice between 
the conjoined elements . Example : 


21. 86.207 . 


மாலெயிலே அல்லது நாளெக்குக் காலெயிலே 
போய்ச் சேரும் . 
சாதாரணத் தபாலா அல்லது பதிவுத் தபாலா ? 


Sandhi : இந்த + தபாலெ இந்தத் தபாலெ 

பதிவு + தபாலா , பதிவுத்தபாலா 
பத்து + கார்டு - பத்துக் கார்டு 

அந்த + பக்கம் -- அந்தப் பக்கம் ( Refer S.4 in 1.2 ) 
போய் + சேரும் போய்ச் சேரும் ( Refer S.32 in 17.69 ) 


UNIT 21 


LESSON 87 


WITH THE PORTER 


DIALOGUE 


Look ! Porter , you have to bring all 
these things to the sixth platform . 
Howmuch porterage 

do ( you ) 
demand ? 


சுந்தரம் : இந்தாப்பா போர்ட்டர் , 

இந்தச் சாமானெயெல் 
லாம் ஆறாவது பிளாட் 
பாரத்துக்கு எடுத்து வர 
ணும் . எவ்வளவு கூலி 

கேக்குறே ? 
போர்ட்டர் : உங்களுக்குத் தெரி 

யாதுங்களா ? .... ஏ தோ 
பார்த்துக் கொடுங்க 
ஆறாவது பிளாட்பாரத் 
துலே எந்தப் பக்கம் 
சாமானெயெல்லாம் 
எறக்கி வைக்கணும் ? 


Don t you know ( it ) sir ? .... Give as 
you please , sir . On which side of the 
sixth platform ( you ) want ( me ) to 
offioad your luggage ? 


704 / An Intensive Course in Tamil 


You have to offload ( my ) luggage 
either near the tea stall or the book 
shop . ( I ) will give two rupees ; Will 
it be sufficient ? 


சுந்தரம் : டீ ஸ்டாலுக்குப் பக்கத் 

துலேயாவது புஸ்தகக் 
கடெக்குப் பக்கத்துலே - 
யாவது எறக்கி வைக்க 
ணும் . ரெண்டு ரூபாய் 
கொடுக் கு 

பே றன் ; 
போதுமா ? 


போர்ட்டர் : பத்தாதுங்க . ரெண்டு 

சூட்கேஸ் , ஒரு டிரங்கு , 
ஒரு ஹோல்டால் , ஒரு 

இருக்குதுங்க..... 
மூணு ரூபாயாவது 
கொடுங்க . 


Not enough , sir . ( You see ) , there 
are two suitcases , one trunk , one 
holdall and one basket .... Please give 
( ime ) atleast three rupees . 


கூடெ 


Three rupees ( porterage ) is too much 

( 1 ) will give fifty paise more . 


கூட 


சுந்தரம் : மூணு ரூபாய் ரொம்ப 

அதிகம் பா . 
அம்பது காசு கொடுக்கு 
றேன் . 


கூட 


போர்ட்டர் : இல்லெங்க . 

எழுபத்தியஞ்சு காசா 
வது கொடுங்க . 


No , sir . ( You ) give ( me ) atleast 
seventyfive paise more . 


சுந்தரம் : சரியப்பா . திருச்சி வண்டி 

லேட்டா ? 


Alright . Is the Trichy bound train 
late ? 


போர்ட்டர் : சரியாத்தெரியலெங்க . 

நாலுக்காவது நாலு 
பத்துக்காவது வருங்க . 


( I ) don t know it exactly , sir . ( It ) 
will come at four or four ten . 


சுந்தரம் : நேரமாச்சு 

சீக்கிரமா 
சாமானெயெல்லாம் 
தூக்கப்பா . 


It is the time .... Take all the things 
quickly . 


போர்ட்டர் : சரிங்க . 


0. K , sir . 


DRILLS 


a . Variation drill 


21. 87. 208. திருச்சி வண்டி நாலுக்காவது நாலு பத்துக்காவது 

வருங்க . 
டீ ஸ்டாலுக்குப் பக்கதுலேயாவது புஸ்தகக் 

கடெக்குப் பக்கத்துலேயாவது எறக்கி வை . 
21. 87. 209. நீங்க மூணு ரூபாயாவது கொடுங்க . 

நீங்க எழுபத்தியஞ்சு காசாவது கொடுங்க. 


Lesson 87/705 


bb . Build up drill 


( i ) திருச்சி வண்டி நாலுக்காவது 
நாலு பத்துக்காவது வருங்க . 
வருங்க 
நாலுக்காவது நாலு பத்துக் 
காவது 
திருச்சி வண்டி 


திருச்சி வண்டி நாலுக்காவது நாலு 
பத்துக்காவது வருங்க . 
வருங்க 
நாலுக்காவது நாலு பத்துக்காவது 
வருங்க 
திருச்சி வண்டி நாலுக்காவது நாலு 
பத்துக்காவது வருங்க . 


( ii ) டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலே 

யாவது புஸ்தகக் கடெக்குப் 
பக்கத்துலேயாவது எறக்கி 


டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலே 
யாவது புஸ்தகக் கடெக்குப் 
பக்கத்துலேயாவது எறக்கி வை . 


வை . 


எறக்கி வை 
டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலே 
யாவது புஸ்தகக் கடெக்குப் 
பக்கத்துலேயாவது 


எறக்கி வை 
டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலே 
யாவது புஸ்தகக் கடெக்குப் 
பக்கத்துலேயாவது எறக்கி வை . 


நீங்க மூணு ரூபாயாவது கொடுங்க . 


( iii ) நீங்க மூணு ரூபாயாவது 

கொடுங்க . 
கொடுங்க 
மூணு ரூபாயாவது 
நீங்க 


கொடுங்க 
மூன ரூபாயாவது கொடுங்க . 
நீங்க மூணு ரூபாயாவது கொடுங்க . 


( iv ) நீங்க எழுபத்தியஞ்சு காசா 

வது கொடுங்க . 
கொடுங்க 
எழுபத்தியஞ்சு காசாவது 


நீங்க எழுபத்தியஞ்சு காசாவது 
கொடுங்க . 
கொடுங்க 
எழுபத்தியஞ்சு காசாவது 
கொடுங்க 
நீங்க எழுபத்தியஞ்சு காசாவது 
கொடுங்க . 


நீங்க 


c . Expansion drill 


( i ) திருச்சி வண்டி வருங்க . 
நாலுக்காவது நாலு பத்துக் 
காவது வருங்க 


திருச்சி வண்டி வருங்க . 
திருச்சி வண்டி நாலுக்காவது நாலு 
பத்துக்காவது வருங்க . 


( ii ) நீங்க கொடுங்க . 

மூணு ரூபாயாவது கொடுங்க 


நீங்க கொடுங்க . 
நீங்க மூணு ரூபாயாவது கொடுங்க . 


( iii ) நீங்க கொடுங்க . 

எழுபத்தியஞ்சு காசாவது 
கொடுங்க 


நீங்க கொடுங்க . 
நீங்க எழுபத்தியஞ்சு காசாவது 
கொடுங்க . 


706 / An Intensine Course in Tamil 


d . Question - Answer drill 


( i ) Q : எவ்வளவு கூலி கேக்குறே ? 
A :: உங்களுக்குத் தெரியாதுங்களா ? .... ஏதோ பார்த்துக் 

கொடுங்க . 
( ii ) Q : ஆறாவது பிளாட்பாரத்துலே எந்தப் பக்கம் 

சாமானெயெல்லாம் எறக்கி வைக்கணும் ? 
A : டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலேயாவது புஸ்தகக் 

கடைக்குப் பக்கத்துலேயாவது எறக்கி வைக்கணும் . 
( iii ) Q : ரெண்டு ரூபாய் கொடுக்குறேன் , போதுமா ? 
A : பத்தாதுங்க.... ஒரு டிரங்கு , ரெண்டு சூட்கேஸ் , ஒரு 

ஹோல்டால் , ஒரு கூடெ இருக்குதுங்க . மூணு 
ரூபாயாவது கொடுங்க . 


e . 


Substitution drill 


நாலுக்காவது நாலு பத்துக்காவது 
வரும் . 


( i ) நாலுக்காவது நாலு பத்துக் 

காவது வரும் . 
Substitute and change the 
noun accordingly . 
பதினஞ்சு 


இருபது 


முப்பது 


நாலுக்காவது நாலு பதினஞ்சுக் 
காவது வரும் . 
நாலுக்காவது நாலு இருபதுக் 
காவது வரும் . 
நாலுக்காவது நாலு முப்பதுக் 
காவது வரும் . 
நாலுக்காவது நாலு நாப்பதுக் 
காவது வரும் . 
நாலுக்காவது நாலு அம்பதுக் 
காவது வரும் . 


நாப்பது 


அம்பது 


நீங்க மூணு ரூபாயாவது கொடுங்க . 


( ii ) நீங்க மூணு ரூபாயாவது 

கொடுங்க . 
Substitute and change the 
noun accordingly . 


காசு 


நீங்க மூணு காசாவது கொடுங்க . 
நீங்க மூணு பைசாவாவது கொடுங்க . 


பைசா 


( iii ) இது டிரங்கு . 

Substitute 


இது டிரங்கு . 


சூட்கேஸ் 


பை 


ஹோல்டால் 
படுக்கெ 


இது சூட்கேஸ் . 
இது பை . 
இது ஹோல்டால் . 
இது படுக்கெ . 
இது கூடெ . 


கூடெ 


Lesson 87 / 707 


f. Integration drill 


( i ) டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலே 
எறக்கி வைக்கணும் . 
புஸ்தகக் கடைக்குப் பக்கத் 
துலே எறக்கி வைக்கணும் . 


டீ . ஸ்டாலுக்குப் பக்கத்துலே 
யாவது புஸ்தகக் கடெக்குப் 
பக்கத்துலேயாவது எறக்கி 
வைக்கணும் . 


திருச்சி வண்டி நாலுக்காவது நாலு 
பத்துக்காவது வரும் . 


திருச்சி வண்டி நாலுக்கு 
வரும் . 
திருச்சி வண்டி நாலு பத்துக்கு 
வரும் . 


இந்தச் சாமானெயாவது அந்தச் 
சாமானெயாவது எடுத்து வரணும் . 


1 


இந்தச் சாமானெ எடுத்து 
வரணும் . 
அந்தச் சாமானெ எடுத்து 
வரணும் . 


அம்பது காசு கொடுங்க . 
எழுபத்தியஞ்சு காசு 
கொடுங்க . 


அம்பது காசாவது எழுபத்தியஞ்சு 
காசாவது கொடுங்க. 


இந்த சூட்கேஸெத் 
தூக்கப்பா . 
அந்த டிரங்கெத் தூக்கப்பா . 


இந்த சூட்கேஸயாவது அந்த 
டிரங்கெயாவது தூக்கப்பா . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இந்தச் 

+ எ எடுத்துவரணும் . ( things ) 
இந்தச் சாமானெ எடுத்துவரணும் . 
( i ) நீ எவ்வளவு 

கேக்குறே ? ( porterage ) 
( ii ) எந்தப் பக்கம் சாமானெயெல்லாம் 

க்கணும் ? 

( offload ) 
( iii ) ரெண்டு ரூபாய் 

ங்க . ( not sufficient / enough ) 
( iv ) இது ஒரு 

( trunk ) 
( v ) இது ரெண்டு ..... ( suitcase ) 
( vi ) இது ஒரு 

( holdall ) 
( vii ) இது ஒரு 

( basket ) 
( viii ) மூணு ரூபாய் ரொம்ப 

( much ) 
( ix ) 

அம்பது காசு கொடுக்குறேன் ( more ) 
( x ) நான் அம்பது 

கொடுக்குறேன் . ( paise ) 
( xi ) சீக்கிரமா சாமானெயெல்லாம் 

( take ) 


1 


708 / An Intensive Course in Tamil 


h . Join these words as in the examples. 


- 


கூடெ 


Example : நாலுக்கு - நாலு பத்துக்கு 

நாலுக்காவது நாலு பத்துக்காவது 
( i ) டீ ஸ்டாலுக்கு - புஸ்தகக் கடெக்கு 
( ii ) பிளாட்பாரத்துலே 

கடெயிலே 
(ii ) டிரங்கு 
( iv ) சாமானெ டிரங்கெ 
( v ) அவனுக்கு இவனு கு 
( vi ) எனக்கு -- போர்ட்டருக்கு 
( vii ) கடெயிலேயிருந்து -- மார்க்கெட்டுலேயிருந்து 
( viii ) இவளெ - அவளெ 
( ix ) கண்ணாலெ -- காதாலெ 
( x ) இவருகிட்டெ - அவருகிட்டெ 
( xi ) இதுலே - அதுலே 


i . Make one sentence out of two sentences , using -ஆவது . 


( i ) திருச்சி வண்டி பத்துக்கு வரும் . 

திருச்சி வண்டி பத்து நாப்பதுக்கு வரும் . 
( ii ) இதெப் பிளாட்பாரத்துலே எறக்கி வைக்கணும் . 

இதெப் புஸ்தகக் கடெயிலே எறக்கி வைக்கணும் . 
( iii ) இந்த டிரங்கெத் தூக்கு . 

இந்தக் கூடெயெத் தூக்கு . 
( iv ) நீங்க அம்பது காசு கொடுங்க . 

நீங்க எழுபத்தியஞ்சு காசு கொடுங்க . 
( v ) நீ சாமானெக் கொடு . 

நீ ஹோல்டாலெக் கொடு . 
( vi ) உங்களுக்குத் தெரியுமா ? 

அவருக்குத் தெரியுமா ? 


j . Write the word represented by the formula . 


ரூபாய் + Adv . Deg . 


Example : ( முணு ) ரூபாயாவது 
( i ) ( எழுபத்தியஞ்சு ) காசு + Adv . Deg . : 
( ii ) சாமானெ + Adv . Deg . : ............. 
( iii ) ஹோல்டாலெ + Adv . Deg . : 
( iv ) உங்களுக்கு + Adv . Deg . : 
( v ) பிளாட்பாரத்துலே + Adv . Deg . : 
( vi ) திருச்சிக்கு + Adv . Deg . : 


( 


! 


Lesson 87/709 


k . Answer these questions . 


( i ) உங்ககிட்டெ ஹோல்டால் இருக்குதா ? 
( ii ) ரயில்வே ஸ்டேஷன்லே உங்க சாமானுக்குப் போர்ட்டர் 

எவ்வளவு கூலி கேட்டான் ? 
( iii ) உங்க சாமானெ போர்ட்டர் எங்கே எறக்கி 

வைச்சான் ? 
( iv ) நாளெக்குக் காலெயிலேயாவது மாலெயிலேயாவது 

உங்களாலெ எங்க வீட்டுக்கு வரமுடியுமா ? 
( v ) நீங்க இண்ணெக்காவது நாளெக்காவது எனக்குப் பத்து 

ரூபாய் கொடுப்பீங்களா ? 
( vi ) நீங்க நாளெக்காவது இந்தப் பாடத்தெப் படிப்பீங்களா ? 
( vii ) நீங்க உங்க குழந்தெக்கு ஒரு சட்டெயாவது வாங்குவீங்க , 

இல்லே ? 


VOCABULARY 


போர்ட்டர் 
எடுத்துவா 
எறக்கிவை 
பத்தாது 
டிரங்கு 


சூட்கேஸ் 


porter சாமான் 

things , luggage 
bring 

டீ ஸ்டால் tea stall 
offload 

suitcase 
not sufficient ஹோல்டால் 

holdall 
( steel) trunk எழுபத்தியஞ்சு seventyfive 
basket கூலி 

porterage 
take 


கூடெ 


தூக்கு 


GRAMMAR 


21.87.208 . -ஆவது is a homophonous form which has three meanings in 
Tamil . 


( i ) As a kind of conjunctive particle it is used with every word of a 

sentence to express the meaning of alternative . Example : 


21. 87. 208. திருச்சி வண்டி நாலுக்காவது நாலு பத்துக்காவது 

வருங்க. 
டீ ஸ்டாலுக்குப் பக்கத்துலேயாவது புஸ்தகக் 
கடெக்குப் பக்கத்துலேயாவது எறக்கி வை . 


Semantically , these sentences are similar to the following sentences . 

திருச்சி வண்டி நாலுக்கு அல்லது நாலுபத்துக்கு வருங்க . 
டீ ஸ்டாலுக்குப் பக்கதுலே அல்லது புஸ்தகக் கடெக்குப் 
பக்கத்துலே எறக்கிவை . 


Like the conjunctive particle - this is also added to every word of a 


sentence . 


710 / An Intensive Course in Tamil 


( ii ) As a particle -ஆவது means atleast when it is added to any 

word in a sentence.See the following examples . 


21. 87. 209. நீங்க மூணு ரூபாயாவது கொடுங்க . 

நீங்க எழுபத்தியஞ்சு காசாவது கொடுங்க . 


( iii ) As an ordinal marker -ஆவது is added to cardinals ( Refer 1.7 ) 
Sandhi :: உங்களுக்கு + தெரியாதுங்களா உங்களுக்குத் 

தெரியாதுங்களா ? 
டீ ஸ்டாலுக்கு + பக்கத்துலேயாவது டீ ஸ்டாலுக்குப் 

பக்கத்துலேயாவது ( Refer S.18 in 2.14 ) 
புஸ்தகம் + கடெ - புஸ்தக கடெ ( Refer S.2 in 1.1 ) 
புஸ்தக + கடெ புஸ்தகக் கடெ ( Refer S.4 in 1.2 ) 
பக்கத்துலே + ஆவது பக்கத்துலேயாவது 
சரி + அப்பா -சரியப்பா ( Refer S.8 in 1.5 ) 
சரியா + தெரியலெங்க - > சரியாத் தெரியலெங்க ( Refer S.21 in 3.20 ) 


UNIT 22 


LESSON 88 


ARRANGING A TRIP TO AZHAHARKOIL 


DIALOGUE 


we 


go 


to Azhaharkoil 


சுரேஷ் : ஸார் , நாளெக்கு அழகர் 
கோயிலுக்குப் 

போக 
லாமா ? 


Sir , shall 
tomorrow ? 


சுந்தரம் : ஓ ! தாராளமாப் போக 
லாம் 

காலெயி லே 
ஒம்பதுமணிக்கு 

ஒரு 
பஸ் இருக்குது . நாம 
டிபன் 

சாப்பிட்ட 
உடனே பஸ்ஸ்டாண்டு 
க்குப் போவோம் . 
அந்தப் பஸ்லே போனா 
பத்துமணிக்கு அழகர் 
மலெ சேரலாம் . அழகர் 


Oh ! ( We ) shall go by all means .... 
There is a bus at nine o clock in 
the morning. As soon as we finish 
eating our tiffin , let us go to the bus 
stand . If ( we ) go by that bus , we 
will reach Azhaharmalai at ten 
o clock . There is a temple on the top 
of the Azhaharmalai . We will finish 
eating our lunch while going to that 
temple . 


712 / An Intensive Course in Tamil 


மலை உச்சியிலே ஒரு 
கோயில் உண்டு. அந்தக் 
கோயிலுக்குப் போற 
போதே நாம சாப் 
பாட்டெ முடிக்கலாம் . 


சுரேஷ் : மலெயிலே ஹோட்டல் 

எதுவும் கெடெயாதா ? 


Is there no hotel on the top of the 
hill ? 


we 


with us .. 


சுந்தரம் : கெடெயாது . அதனாலெ 

நாம பஸ்ஸ்டாண்டுக்குப் 
போற சமயத்துலே 
தயிர்சாதம் , புளிசாதம் , 
பஜ்ஜி எல்லாம் வாங்கிக் 
கொண்டுபோகலாம் . 
மலெயிலே ஒரு அருவி 
உண்டு . அந்த அருவி - 
யெப் போய்ச் சேருற 
வரெக்கும் ஜாக்கிரதெயா 
இருக்கணும் . மலெயிலே 
திருடங்க உண்டு. 
மாலெயிலே நாலுமணி 
வரெ மலெயிலே களெப் 
பாறுன பெறகு திரும்ப 
லாம் . 


Yes , there is no ( hotel on the top of 
the hill ) . So while we go to the bus 
stand 

will buy curd bath ,, 
tamarind bath , bajji etc. , and take 

There is a stream ( on the 
top of the hill ) . ( We ) should be 
very careful in the hill till we reach 
the stream . There are thieves in the 
hill . After taking rest till four 
o clock in the evening in the hill we 
will return .. 


சுரேஷ் : சரிங்க . நாளெக்குக் 

காலெயிலே எட்டரெ 
மணிக்கு பஸ்ஸ்டாண் 
டுலே சந்திப்போம் . நான் 
வறப்ப நரசய்யாவெயும் 
அழெச்சு வறேன் . நான் 
வரட்டுங்களா ? 


Alright , sir . ( We ) will meet in the 
bus stand tomorrow at eight thirty 
in the morning . I will bring Narasa 
iah also when I go over there . Shall 
I take leave of you , sir ? 


சுந்தரம் : வாங்க . 


Please do . 


DRILLS 
a . Variation drilll 
22. 88. 210. கோயிலுக்குப் போற போதே நாம சாப்பாட்டெ 

முடிக்கலாம் . 
நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போற சமயத்துலே 
தயிர்சாதம் எல்லாம் வாங்கலாம் . 
அழகர்கோயிலெப் போய்ச் சேருற வரெக்கும் 
ஜாக்கிரதெயா இருக்கணும் . 


Lesson 88/713 


22. 88. 211 . நாம டிபன் சாப்பிட்ட உடனே பஸ் ஸ்டாண்டு 

க்குப் போவோம் . 
நான் வறப்ப நரசய்யாவெயும் அழெச்சு வறேன் . 
மாலெயிலே களெப்பாறுன பெறகு இங்கே 

வரலாம் . 
22. 88. 212. அழகர் மலெ உச்சியிலே ஒரு கோயில் உண்டு. 

மலெயிலே திருடங்க உண்டு. 
b . Build up drill 
( i ) கோயிலுக்குப் போற போதே கோயிலுக்குப் போறபோதே நாம 
நாம சாப்பாட்டெ 

சாப்பாட்டெ முடிக்கலாம் . 
முடிக்கலாம் . 
முடிக்கலாம் 

முடிக்கலாம் 
சாப்பாட்டெ 

சாப்பாட்டெ முடிக்கலாம் 
நாம 

நாம் சாப்பாட்டெ முடிக்கலாம் 
போறபோதே 

போறபோதே நாம சாப்பாட்டெ 

முடிக்கலாம் 
கோயிலுக்கு 

கோயிலுக்குப் போறபோதே நாம 

சாப்பாட்டெ முடிக்கலாம் . 
( ii ) அழகர் கோயிலெப் போய்ச் அழகர் கோயிலெப் போய்ச் சேருற 
சேருறவரெக்கும் ஜாக்கிர வரெக்கும் ஜாக்கிரதெயா 
தெயா இருக்கணும் . 

இருக்கணும் . 
இருக்கணும் 

இருக்கணும் 
ஜாக்கிரதெயா 

ஜாக்கிரதெயா இருக்கணும் 
சேருற வரெக்கும் 

சேருற வரெக்கும் ஜாக்கிரதெயா 

இருக்கணும் 
போய் 

போய்ச் சேருற வரெக்கும் 

ஜாக்கிரதெயா இருக்கணும் 
அழகர்கோயிலெ 

அழகர் கோயிலெப் போய்ச் 
சேருற வரெக்கும் ஜாக்கிரதெயா 
இருக்கணும் . 


( iii ) நான் வறப்ப நரசய்யா - 

வெயும் அழெச்சு வறேன் . 
வறேன் 
அழெச்சு 
நரசய்யாவெயும் 


நான் வறப்ப நரசய்யாவெயும் 
அழெச்சு வறேன் , 
வறேன் 
அழெச்சு வறேன் 
நரசய்யாவெயும் அழெச்சு 
வறேன் 
வறப்ப நரசய்யாவெயும் அழெச்சு 
வறேன் 
நான் வறப்ப நரசய்யாவெயும் 
அழெச்சு வறேன் . 


வறப்ப 


நான் 


714 / An Intensive Course in Tamil 


( iv ) மலெயிலே களெப்பாறுன 

பெறகு இங்கே வரலாம் . 
வரலாம் 
இங்கே 
பெறகு 
களெப்பாறுன 


மலெயிலே களெப்பாறுன பெறகு 
இங்கே வரலாம் . 
வரலாம் 
இங்கே வரலாம் 
பெறகு இங்கே வரலாம் 
களெப்பாறுன பெறது இங்கே 
வரலாம் 
மலெயிலே களெப்பாறுன பெறகு 
இங்கே வரலாம் . 


மலெயிலே 


( v ) அழகர் மலெயிலே திருடங்க 

உண்டு. 
உண்டு 
திருடங்க 
அழகர் மலெயிலே 


அழகர் மலெயிலே திருடங்க 
உண்டு. 
உண்டு 
திருடங்க உண்டு 
அழகர் மலெயிலே திருடங்க 
உண்டு. 


c . Expansion drill 


( i ) நாம வரலாம் . 

இங்கே வரலாம் 
களெப்பாறுனபொ ) 
வரலாம் 


நாம் வரலாம் . 
நாம் இங்கே வரலாம் . 
நாம களெப்பாறுன பெறகு 
இங்கே வரலாம் . 


( ii ) நாம வாங்கலாம் . 

எஎல்லாம் வாங்கலாம் 
தயிர் சாதம் வாங்கலாம் 


நாம வாங்கலாம் . 
நாம எல்லாம் வாங்கலாம் . 
நாம தயிர் சாதம் எல்லாம் 
வாங்கலாம் . 
நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போற 
சமயத்துலே தயிர் சாதம் எல்லாம் 
வாங்கலாம் . 


பஸ் ஸ்டாண்டுக்குப் போற 
சமயத்துலே வாங்கலாம் 


( iii ) நான் அழெச்சு வறேன் . 

நரசய்யாவெயும் அழெச்சு 
வறேன் 
வறப்ப அழெச்சு வறேன் . 


நான் அழெச்சு வறேன் . 
நான் நரசய்யாவெயும் அழெச்சு 
வறேன் . 
நான் வறப்ப நரசய்யாவெயும் 
அழெச்சு வறேன் . 


d . Question - Answer drill 


( i ) Q : ஸார் , நாளெக்கு அழகர் கோயிலுக்குப் போகலாமா ? 

A : ஓ ! தாராளமாப் போகலாம் . 
( ii ) Q : மலெயிலே ஹோட்டல் எதுவும் கெடெயாதா ? 

A : கெடெயாது . 


Lesson 88 / 715 


( iii ) Q : நான் வரட்டுங்களா ? 

A : வாங்க . 


e . 


Substitution drill 


( i ) அழகர் கோயிலெப் போய்ச் 

சேருற வரெக்கும் ஜாக்கிர 
தெயா இருக்கணும் . 
Substitute 


அழகர் கோயிலெப் போய்ச் 
சேருற வரெக்கும் ஜாக்கிரதெயா 
இருக்கணும் . 


போது 


சமயத்துலே 


அழகர் கோயிலெப் போய்ச் 
சேருற போது ஜாக்கிரதெயா 
இருக்கணும் . 
அழகர் கோயிலெப் போய்ச் 
சேருற சமயத்துலே ஜாக்கிர 
தெயா இருக்கணும் . 
அழகர்கோயிலெப் போய்ச் 
சேருறப்ப ஜாக்கிரதெயா 
இருக்கணும் . 


( அ ) ப்ப 


நாம டிபன் சாப்பிட்ட உடனே 
பஸ் ஸ்டாண்டுக்குப் போவோம் . 


( ii ) நாம டிபன் சாப்பிட்ட 

உடனே பஸ் ஸ்டாண்டுக்குப் 
போவோம் . 
Substitute 
பெறகு 


நாம டிபன் சாப்பிட்ட பெறகு பஸ் 
ஸ்டாண்டுக்குப் போவோம் . 


கோயிலுக்குப் போறபோது 
சாப்பிடலாம் . 


( iii ) கோயிலுக்குப் போறபோது 

சாப்பிடலாம் . 
Substitute and change the 
verb accordingly . 


வா 


புறப்படு 


கோயிலுக்குப் வறபோது 
சாப்பிடலாம் . 
கோயிலுக்குப் புறப்படுறபோது 
சாப்பிடலாம் . 
கோயிலுக்குக் கௌம்புறபோது 
சாப்பிடலாம் . 
கோயிலுக்கு அனுப்புறபோது 
சாப்பிடலாம் . 


கௌம்பு 


அனுப்பு 


நாம சாப்பிட்ட உடனே 
போவோம் . 


( iv ) நாம சாப்பிட்ட உடனே 

போவோம் . 
Substitute and change the 
verb suitably .. 
களெப்பாறு 


நாம களெப்பாறுன உடனே 
போவோம் . 


716 / An Intensive Course in Tamil 


வா 


குடி 
வாங்கு 


நாம வந்த உடனே போவோம் . 
நாம குடிச்ச உடனே போவோம் . 
நாம வாங்குன உடனே 
போவோம் . 


மலெயிலே ஒரு கோயில் உண்டு. 


( v ) மலெயிலே ஒரு கோயில் 

உண்டு. 
Substitute 
வீடு 
பள்ளிக்கூடம் 


மலெயிலே ஒரு வீடு உண்டு. 
மலெயிலே ஒரு பள்ளிக்கூடம் 
உண்டு. 
மலெயிலே ஒரு கோபுரம் உண்டு . 
மலெயிலே ஒரு கல்லூரி உண்டு . 
மலெயிலே ஒரு மகால் உண்டு. 


கோபுரம் 
கல்லூரி 
மகால் 


நாம கோயிலுக்குப் போறபோது 
சாப்பிடலாம் . 


f. Integration drill 
( i ) நாம கோயிலுக்குப் 

போவோம் . 
அப்போது தாம சாப்பிட 
லாம் . 
நான் வருவேன் . 
அப்போது நான் நரசய்யா 
வெயும் அழெச்சு வறேன் . 


நான் வறபோது நரசய்யாவெயும் 
அழெச்சு வறேன் . 


. 


நான் வற சமயத்துலே அழெச்சு 
வறேன் . 


நாம கோயிலுக்குப் போற 
சமயத்துலே சாப்பாட்டெ 
முடிக்கலாம் . 


( ii ) நான் வருவேன் . 

அந்தச் சமயத்துலே நான் 
அழெச்சு வறேன் . 
நாம கோயிலுக்குப் 
போவோம் . 
அந்தச் சமயத்துலே நாம 

சாப்பாட்டெ முடிக்கலாம் . 
( iii ) நாம சாப்பாட்டெ 

முடிப்போம் . 
அதுவரெக்கும் நாம 
மலெயிலே இருக்கலாம் . 
நாம களெப்பாறுவோம் . 
அது வரெக்கும் நாம 
மலெயிலே இருக்கலாம் . 


நாம சாப்பாட்டெ முடிக்குற 
வரெக்கும் மலெயிலே இருக்கலாம் . 


நாம களெப்பாறுற வரெக்கும் 
மலெயிலே இருக்கலாம் . 


( iv ) நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் 

போவோம் . 
அப்ப நாம தயிர் சாதம் 
வாங்கலாம் . 


நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் 
போறப்ப தயிர் சாதம் வாங்கலாம் . 


Lesson 88 / 717 


நாம மலெயிலே களெப்பாறு 
வோம் . 
அப்ப நாம சாப்பிடலாம் . 


நாம மலெயிலே களெப்பாறுறப்ப 
சாப்பிடலாம் . 


( v ) நாம கோயிலுக்குப் 

போவோம் . 
பெறகு நாம சாப்பிடலாம் . 


நாம கோயிலுக்குப் போன பெறகு 
சாப்பிடலாம் . 


நான் வருவேன் . 
பெறகு நாம தயிர்சாதம் 
வாங்கலாம் . 


நான் வந்த பெறகு தயிர்சாதம் 
வாங்கலாம் . 


( vi ) நாம டிபன் சாப்பிடுவோம் . 

உடனே நாம பஸ்ஸ்டாண் 
டுக்குப் போவோம் . 


நாம டிபன் சாப்பிட்ட உடனே 
பஸ் ஸ்டாண்டுக்குப் போவோம் . 


நாம கோயிலுக்குப் 
போவோம் . 
உடனே நாம சாப்பாட்டெ 


நாம கோயிலுக்குப் போன 
உடனே சாப்பாட்டெ 
முடிக்கலாம் . 


முடிக்கலாம் . 


EXERCISES 


g . 


Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
balow . 
Mcdel : அழகர்மலெ 

+ இலே ஒரு கோயில் 

உண்டு ( top ) 
அழகர்மலெ உச்சியிலே ஒரு கோயில் உண்டு . 
( i ) பஸ் ஸ்டாண்டுக்குப் போற 

வாங்கலாம் . 

( at the time of) 
கலாம் . ( take ) 
( iii ) 

+ இலே திருடங்க உண்டு . ( hill ) 
( iv ) மலெயிலெ 

உண்டு. ( thieves ) 
( v ) மலெயிலே 

( be ) 

ன பெறகு வரலாம் . ( take rest ) 
( vii ) நாம களெப்பாறுன 

வரலாம் . ( after ) 
( viii ) நான் நரசய்யாவெ 

+ றேன் . ( bring ) 


( ii ) நாம 


( vi ) நாம் 


h , Write the word represented by the formula . 


Coun + Rel . Part . 


Example : CLTD 
( i ) சாப்பிடு + Rel . Part . : 
( ii ) சேரு + Rel . Part . : 
( iii ) இரு + Rel. Part.: 
( iv ) முடி + Rel . Part . : ....... 
( v ) கெடெ + Rel , Part . ; 


718 / An Intensive Course in Tamil 


களெப்பாறு + Rel . Part . 


Example : களெப்பாறுன 
( i ) வாங்கு + Rel . Part . : 
( ii ) கொண்டுபோ + Rel . Part . : 
( iii ) சந்தி + Rel . Part . : 
( iv ) வா + Rel . Part . : 
( v ) அழெ + Rel . Part . : 
( vi ) முடி + Rel . Part . : 


i . Make one sentence out of the two sentences , using Cung . 


( i ) நாம கோயிலுக்குப் போவோம் . 

அப்போது நாம சாப்பிடலாம் . 
( ii ) நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போவோம் . 

அப்போது நாம தயிர் சாதம் வாங்கலாம் . 
( iii ) நான் வருவேன் . 

அப்போது நான் நரசய்யாவெயும் அழெச்சு வறேன் . 
( iv ) நாம அழகர் கோயிலெப் போய்ச் சேருவோம் . 

அப்போது நாம ஜாக்கிரதெயா இருக்கணும் . 
( v ) நான் காலெயிலே வருவேன் . 

அப்போது நாம சந்திப்போம் . 


j . Make one sentence out of the two sentences , using சமயத்துலே . 


( i ) நான் வருவேன் . 
அந்தச் சமயத்துலே நான் நரசய்யாவெயும் அழெச்சு 

வறேன் . 
( ii ) நாம் அழகர் கோயிலெப் போய்ச் சேருவோம் . 

அந்தச் சமயத்துலே நாம ஜாக்கிரதெயா இருக்கணும் . 
( iii ) நாம கோயிலுக்குப் போவோம் . 

அந்தச் சமயத்துலே நாம சாப்பாட்டெ முடிக்கலாம் . 
( iv ) நான் இங்கே வருவேன் . 

அந்தச் சமயத்துலே நான் உங்க வீட்டுக்கு வறேன் . 


k . Make one sentence out of the two sentences , using வரெக்கும் . 


( i ) நாம அழகர் கோயிலெப் போய்ச் சேருவோம் . 

அது வரெக்கும் நாம ஜாக்கிரதெயா இருக்கணும் . 
( ii ) நாம சாப்பாட்டெ முடிப்போம் . 

அது வரெக்கும் நாம் மலெயிலே இருக்கலாம் . 
( iii ) நாம் தயிர்சாதம் எல்லாம் வாங்குவோம் . 

அதுவரெக்கும் நாம பஸ் ஸ்டாண்டுலே இருக்கலாம் . 


Lesson 88/719 


( iv ) நாம களெப்பாறுவோம் . 

அதுவரெக்கும் நாம மலெயிலே இருக்கலாம் . 


1. Make one sentence out of the two sentences , using அப்ப . 


( i ) நான் வருவேன் . 

அப்ப நான் நரசய்யாவெயும் அழெச்சு வறேன் . 
( ii ) நாம அழகர் கோயிலெப் போய்ச் சேருவோம் . 

அப்ப நாம ஜாக்கிரதெயா இருக்கணும் . 
( iii ) நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போவோம் . 

அப்ப நாம தயிர்சாதம் வாங்கலாம் . 
( iv ) நாம காலெயிலே களெப்பாறுவோம் . 

அப்ப நாம சாப்பிடலாம் . 
( v ) நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன் . 

அப்ப நாம சந்திப்போம் . 


m . 


Make one sentence out of the two sentences , using உடனே . 


( i ) நாம டிபன் சாப்பிடுவோம் . 

உடனே நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போவோம் . 
( ii ) நாம கோயிலுக்குப் போவோம் . 

உடனே நாம் சாப்பாட்டெ முடிக்கலாம் . 
( iii ) நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போவோம் . 

உடனே நாம தயிர்சாதம் எல்லாம் வாங்கலாம் . 
( iv ) நாம அழகர் கோயிலெப் போய்ச் சேருவோம் . 

உடனே நாம ஜாக்கிரதெயா இருக்கணும் . 
( v ) நான் மாலெயிலே இங்கே வருவேன் . 
உடனே நான் உங்க வீட்டுக்கு வறேன் . 


n . 


Make one sentence out of the two sentences , using Oups .. 


( i ) நாம மலெயிலே களெப்பாறுவோம் . 

பெறகு நாம இங்கே வரலாம் . 
( ii ) நாம கோயிலுக்குப் போவோம் . 

பெறகு நாம சாப்பிடலாம் . 
( iii ) நான் வருவேன் . 

பெறகு நாம தயிர்சாதம் வாங்கலாம் . 
( iv ) நாம தயிர்சாதம் எல்லாம் வாங்கலாம் . 

பெறகு நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போகலாம் . 
( v ) நாம மலெயிலே களெப்பாறுவோம் . 

பெறகு பஸ் ஸ்டாண்டுக்கு வரலாம் . 


720 / An Intensive Course in Tamil 


0. Select the right case form and use it in the blank . 


உச்சியிலே , நரசய்யாவெ , கோயிலுக்கு 
சாப்பாட்டெ , மலெயிலே . 


1 ... 


( i ) நாம அழகர் 

போகலாமா ? 
( ii ) அழகர் லெக்கு 

ஒரு கோயில் உண்டு. 

முடிக்கலாம் . 
( iv ) | 

திருடங்க உண்டு . 
( v ) நான் 

அழெச்சு வறேன் . 


(iii) நாம 


p . Join the following according to the sandhi rules . 


( i ) உச்சி + இலே : 

மலெ + இலே : 

காலெ + இலே : 
( ii ) சமயம் + உலே : 

சாதம் + உலே : 
( iii ) நரசய்யா + எ : 


4 . 


Answer these questions . 


( i ) நீங்க மதுரெக்குப் போறப்ப அழகர்கோயிலுக்குப் 

போவீங்களா ? 
( ii ) நீங்க தமிழ் படிச்ச உடனே என்ன செய்வீங்க ? 
(iii ) உங்களுக்குத் தயிர்சாதம் பிடிக்குமா ? 
( iv ) நீங்க மைசூருக்கு வந்தப்ப உங்க மனெவியெயும் அழெச்சு 

வந்தீங்களா ? 
( v ) நீங்க இங்கேயிருந்து போன பெறகு தமிழ் கற்பிப்பீங்களா ? 
( vi ) நீங்க ஊருக்குப் போற சமயத்துலே உங்க குழந்தெக்கு 

என்ன வாங்குவீங்க ? 
( vii ) உங்க ஊருலே திருடங்க உண்டா ? 
( viii ) உங்க வீட்டுலே தோட்டம் உண்டா ? 
( ix ) நீங்க ராத்திரி எத்தனெ மணி வரெ படிப்பீங்க ? 


VOCABULARY 


உச்சி 
சமயம் 


சாதம் 
புளி 
பஜ்ஜி 
களெப்பாறு 
அழெச்சுவா 


peak , top 
time 
cooked rice 
tamarind 
bajji 
take rest 
bring 


முடி 
தயிர் 
தயிர்சாதம் 
புளிசாதம் 
திருடங்க 
பெறகு 
உண்டு 
அருவி 


finish 
curd 
curd bath 
tamarind bath 
thieves 
afterwards 
be 
stream 


Lesson 88/721 


GRAMMAR 


22.88.210 . This unit deals with the adverbial clauses which stand in adver 
bial relationship to the main clause of the sentence . These adverbial clauses 
in Tamil are constituted by the relative participle and the adverbial particles . 
This combination , in general denotes time, manner , purpose etc. , depending 
upon the particles that are attached to the relative participles . 
In this lesson we are mainly concerned with the adverbial clause of time . 
There are two kinds of adverbial clause of time in Tamil . 


( i ) 


To indicate time , the particles such as போது at the time of சமயம் 
at the time of வரெக்கும் until and அப்ப at the time of are 
attached to both present and past realative participles . Example : 
22. 88. 210. கோயிலுக்குப் போற போதே நாம சாப்பாட்டெ 

முடிக்கலாம் . 
நாம பஸ் ஸ்டாண்டுக்குப் போற சமயத்துலே 
தயிர்சாதம் எல்லாம் வாங்கலாம் . 
அழகர்கோயிலெப் போய்ச் சேருற வரெக்கும் 
ஜாக்கிரதெயா இருக்கணும் . 
நான் வறப்ப நரசய்யாவெயும் அழெச்சு வறேன் . 


( ii ) The particles such as உடனே immediately and பெறகு after are 

always attached to the past relative participle to indicate time. 
Example : 


22. 88. 211 . 


மாலெயிலே களெப்பாறுன பெறகு இங்கே 
வரலாம் . 
நாம டிபன் சாப்பிட்ட உடனே பஸ் ஸ்டாண்டு 
க்குப் போவோம் . 


22.88.212 . உண்டு be is a defective verb . It denotes the existence of a 
person or a thing . Example : 


22. 88. 212. அழகர்மலெ உச்சியிலே ஒரு கோயில் உண்டு. 

மலெயிலே திருடங்க உண்டு . 


Sandhi : கோயிலுக்கு + போகலாமா -- > கோயிலுக்குப் போகலாமா 
பஸ் ஸ்டாண்டுக்கு + போவோம் பஸ் ஸ்டாண்டுக்குப் 

Gun Comun ( Refer S.18 in 2.14 ) 
வாங்கி + கொண்டு வாங்கிக்கொண்டு ( போகலாம் ( Refer S.31 in 17.68 ) 
போய் + சேருற போய்ச் சேருற ( வரெக்கும் S.32 in 17.68 ) 
தாராளமா + போகலாம் - தாராளமாப் போகலாம் . ( Refer S.21 in 3.20 ) 


UNIT 22 


LESSON 89 


GOING FOR A PICNIC 


DIALOGUE 


Come on Suresh , where is Narasaiah ? 


As you told ( me ) yesterday ( I ) sent 
him to the hotel . ( I ) asked him to 
buy curd bath , bajji and chips . ( He ) 
will come 

within five minutes . 


சுந்தரம் : வாங்க சுரேஷ் , நரசய்யா 

- 

எங்கே ? 
சுரேஷ் : நீங்க நேத்து சொன்ன 

படி அவரெ ஹோட்ட 
லுக்கு 

அனுப்புனேன் . 
தயிர்சாதமும் , பஜ்ஜியும் , 
வருவலும் வாங்கிவரச் 
சொன்னேன் அஞ்சு 

நிமிஷத்துலே வருவாரு . 
சுந்தரம் : நான் கொஞ்சம் கொய் 

யாப்பழமும் ஊறுகாயும் 
கொண்டு வந்தேன் 
போதுமில்லெயா ? 


I have brought some guava fruits and 
pickles .... Will they not be sufficient ? 


Lesson 89/723 


சுரேஷ் : தாராளமாப் போதுங்க.... 

அதோ ! நரசய்யா 
வறாரு . 


More then enough , sir ....Please look , 
Narasaiah is coming . 


Come on Narasaiah , what did you 


சுந்தரம் : வாங்க நரசய்யா , என்ன 

வாங்கி வந்தீங்க ? 


buy ? 


There is no curd bath , sir . ( I ) have 
bought vegetable biriyani and bonda . 
( I ) bought little halva too . 


நரசய்யா : தயிர்சாதம் இல்லெங்க . 

வெஜிடபிள் பிரியாணி 
யும் போண்டாவும் 
வாங்குனேன் . 

கூடவே 
கொஞ்சம் அல்வாவும் 
வாங்குனேன் . 


சுந்தரம் : சரி , வெஜிடபிள் பிரியா 

ணியும் நல்லா இருக்கும் . 
நான் நேத்துச் சொன்ன 
மாதிரி மலெக்குப் போற 
போது எல்லாத்தெயும் 
சாப்பிடலாம் . 


O.K. The vegetable biriyani will also 
be nice ( to eat ) . As I told ( you ) 
yesterday , we will eat all these 
( things ) when ( we ) go to the hill . 


சுரேஷ் : சரிங்க . நீங்க புரோக்கி 

ராம் போட்டபடியே 
செய்வோம் . 


Alright , sir . ( We ) will do it as you 
programmed . 


வருது ; 


The bus is coming . 


சுந்தரம் : வாங்க , பஸ் 

போகலாம் . 


Please come . 
Let us go . 


சுரேஷ் : சரிங்க . 


O.K. 


DRILLS 


a . Variation drill 


22. 89. 213. நீங்க சொன்னபடி அவரெ ஹோட்டலுக்கு 

அனுப்புனேன் . 
நீங்க புரோக்கிராம் போட்டபடியே செய்வோம் . 
நான் நேத்துச் சொன்னமாதிரி சாப்பிடலாம் . 


b . Build up drill 


நீங்க சொன்னபடி அவரெ 
ஹோட்டலுக்கு அனுப்புனேன் . 


( i ) நீங்க சொன்னபடி அவரெ 
ஹோட்டலுக்கு அனுப்பு 
னேன் . 
அனுப்புனேன் 
ஹோட்டலுக்கு 


அனுப்புனேன் 
ஹோட்டலுக்கு அனுப்புனேன் 


724 / An Intensive Course in Tamil 


அவரெ 


சொன்னபடி 


அவரெ ஹோட்டலுக்கு அனுப்பு 
னேன் . 
சொன்னபடி அவரெ ஹோட்ட 
லுக்கு அனுப்புனேன் 
நீங்க சொன்னபடி அவரெ 
ஹோட்டலுக்கு அனுப்புனேன் . 


நீங்க 


( ii ) நான் நேத்துச் சொன்ன 
மாதிரி சாப்பிடலாம் . 
சாப்பிடலாம் 
சொன்னமாதிரி 
நேத்து 


நான் நேத்துச் சொன்னமாதிரி 
சாப்பிடலாம் . 
சாப்பிடலாம் 
சொன்ன மாதிரி சாப்பிடலாம் 
நேத்துச் சொன்ன மாதிரி சாப்பிட 
லாம் 
நான் நேத்துச் சொன்ன மாதிரி 
சாப்பிடலாம் . 


நான் 


( iii ) நீங்க புரோக்கிராம் போட்ட 

படியே செய்வோம் . 
செய்வோம் 
போட்டபடியே 
புரோக்கிராம் 


நீங்க புரோக்கிராம் போட்ட 
படியே செய்வோம் . 
செய்வோம் 
போட்டபடியே செய்வோம் 
புரோக்கிராம் போட்டபடியே 
செய்வோம் 
நீங்க புரோக்கிராம் போட்ட 
படியே செய்வோம் . 


நீங்க 


c . Expansion drill 


( i ) நான் அனுப்புனேன் . 
ஹோட்டலுக்கு அனுப்பு 
னேன் . 
அவரை அனுப்புனேன் 


நீங்க சொன்னபடி 
அனுப்புனேன் 
நேத்து அனுப்புனேன் 


நான் அனுப்புனேன் . 
நான் ஹோட்டலுக்கு அனுப்பு 
னேன் . 
நான் அவரெ ஹோட்டலுக்கு 
அனுப்புனேன் . 
நான் நீங்க சொன்னபடி அவரெ 
ஹோட்டலுக்கு அனுப்புனேன் . 
நான் நேத்து நீங்க சொன்னபடி 
அவரெ ஹோட்டலுக்கு 
அனுப்புனேன் . 
நாம சாப்பிடலாம் . 
நாம எல்லாத்தெயும் சாப்பிடலாம் . 
நாம மலெக்குப் போறபோது 
எல்லாத்தெயும் சாப்பிடலாம் . 
நாம நான் சொன்ன மாதிரி 
மலெக்குப் போறபோது 
எல்லாத்தெயும் சாப்பிடலாம் . 


( ii ) நாம சாப்பிடலாம் . 
எல்லாத்தெயும் சாப்பிடலாம் 
மலெக்குப் போறபோது 
சாப்பிடலாம் 
நான் சொன்னமாதிரி 
சாப்பிடலாம் 


Lesson 89/725 


d . Question - Answer drill 


( i ) Q : நரசய்யா எங்கே ? 
A : நீங்க சொன்னபடி அவரெ ஹோட்டலுக்கு 

அனுப்புனேன் . 
( ii ) Q : வாங்க நரசய்யா , என்ன வாங்கி வந்தீங்க ? 
A : வெஜிடபிள் பிரியாணியும் போண்டாவும் வாங்கி 

வந்தேன் . 
( iii ) Q : நான் கொஞ்சம் கொய்யாப்பழமும் ஊறுகாயும் 

கொண்டுவந்தேன் .... போதுமில்லெயா ? 
A : தாராளமாப் போதுங்க . 


e . Substitution drill 


( i ) நீங்க சொன்னமாதிரி 

சாப்பிடலாம் . 
Substitute 


நீங்க சொன்னமாதிரி 
சாப்பிடலாம் . 


படி 
உடனெ 


நீங்க சொன்னபடி சாப்பிடலாம் . 
நீங்க சொன்ன உடனே 
சாப்பிடலாம் . 
நீங்க சொன்ன பெறகு 
சாப்பிடலாம் . 


பெறகு 


நீங்க சொன்னபடி அவரெ 
அனுப்புனேன் . 


( ii ) நீங்க சொன்னபடி அவரெ 

அனுப்புனேன் . 
Substitute 
மாதிரி 


போது 


சமயத்துலே 


நீங்க சொன்னமாதிரி அவரெ 
அனுப்புனேன் . 
நீங்க சொன்னபோது அவரெ 
அனுப்புனேன் . 
நீங்க சொன்ன சமயத்துலே 
அவரெ அனுப்புனேன் . 
நீங்க சொன்னப்ப அவரெ 
அனுப்புனேன் , 
நீங்க சொன்ன உடனே அவரே 
அனுப்புனேன் . 
நீங்க சொன்ன பெறகு அவரே 
அனுப்புனேன் . 


( அ ) ப்ப 


உடனே 


பெறகு 


நீங்க சொன்னபடி வாங்குனேன் . 


( iii ) நீங்க சொன்னபடி 

வாங்குனேன் . 
Substitute and change the 
verb accordingly . 
அனுப்பு 


நீங்க சொன்னபடி அனுப்புனேன் . 


726 / An Intensive Course in Tamil 


போ 


கேளு 


செய் 


படி 
வெளெயாடு 


நீங்க சொன்னபடி போனேன் . 
நீங்க சொன்னபடி கேட்டேன் . 
நீங்க சொன்னபடி செய்தேன் . 
நீங்க சொன்னபடி படிச்சேன் . 
நீங்க சொன்னபடி வெளெயாடு 
னேன் . 
நீங்க சொன்னபடி எழுதுனேன் . 


எழுது 


( iv ) நீங்க சொன்னபடி தயிர் 

சாதம் வாங்குனேன் . 
Substitute 
பிரியாணி 


நீங்க சொன்னபடி தயிர்சாதம் 
வாங்குனேன் . 


பஜ்ஜி 


வறுவல் 


போண்டா 


நீங்க சொன்னபடி பிரியாணி 
வாங்குனேன் . 
நீங்க சொன்னபடி பஜ்ஜி 
வாங்குனேன் . 
நீங்க சொன்னபடி வறுவல் 
வாங்குனேன் . 
நீங்க சொன்னபடி போண்டா 
வாங்குனேன் . 
நீங்க சொன்னபடி அல்வா 
வாங்குனேன் . 
நீங்க சொன்னபடி புளிசாதம் 
வாங்குனேன் . 
நீங்க சொன்னபடி ஊறுகாய் 
வாங்குனேன் . 


அல்வா 


புளிசாதம் 


ஊறுகாய் 


f. Integration drill 


( i ) நீங்க சொன்னீங்க . 
அதன்படி நான் அவரே 
அனுப்புனேன் . 


நீங்க சொன்னபடி நான் அவரெ 
அனுப்புனேன் . 


நீங்க புரோக்கிராம் 
போட்டீங்க. 
அதன்படியே நாம 
போகலாம் . 


நீங்க புரோக்கிராம் போட்ட 
படியே நாம போகலாம் . 


அவரு சொன்னபடி பஸ் வருது ... 


அவரு சொன்னாரு . 

அதன்படி பஸ் வருது . 
( ii ) நான் நேத்துச் சொன்னேன் . 

அதுமாதிரி நாம 
சாப்பிடலாம் . 


நான் நேத்துச் சொன்னமாதிரி 
நாம சாப்பிடலாம் . 


நீங்க புரோக்கிராம் 
போட்டீங்க . 
அதுமாதிரி நாம 
செய்வோம் . 


Lesson 89 / 727 
நீங்க புரோக்கிராம் போட்ட 
மாதிரி நாம செய்வோம் . 


அவரு சொன்னமாதிரி பஸ் வருது . 


அவரு சொன்னாரு . 
அது மாதிரி பஸ் வருது . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below . 
Model : நான் 

வாங்கிவரச் சொன்னேன் . ( chips ) 
நான் வறுவல் வாங்கிவரச் சொன்னேன் . 
( i ) நான் 

கொண்டு வந்தேன் . ( guava fruit ) 
( ii ) நான் 

கொண்டு வந்தேன் . ( pickles ) 
( iii ) நான் 

வாங்குனேன் . ( biriyani ) 
( iv ) நான் 

வாங்குனேன் . ( bonda ) 
( v ) கொஞ்சம் 

வாங்குனேன் . ( halva ) 


h . Make one sentence out of the two sentences , using அதன்படி 


( i ) நீங்க சொன்னீங்க . 

அதன்படி நான் அவரெ ஹோட்டலுக்கு அனுப்புனேன் . 
( ii ) நீங்க புரோக்கிராம் போட்டீங்க . 

அதன்படியே நாம செய்வோம் . 
( iii ) நான் நேத்துச் சொன்னேன் . 

அதன்படி நாம சாப்பிடலாம் . 
( iv ) நீங்க சொன்னீங்க . 

அதன்படி நான் வெஜிடபிள் பிரியாணியும் போண்டாவும் 
வாங்குனேன் . 
( v ) நீங்க புரோக்கிராம் போட்டீங்க . 

அதன்படியே நாம போகலாம் . 
( vi ) அவரு சொன்னாரு . 

அதன்படி பஸ் வருது . 


i . Make one sentence out of the two sentences , using அது மாதிரி . 


--- 


( i ) நான் நேத்துச் சொன்னேன் . 

அதுமாதிரி நாம சாப்பிடலாம் . 
( ii ) நீங்க சொன்னீங்க . 
அதுமாதிரியே வெஜிடபிள் பிரியாணியும் போண்டாவும் 
வாங்குனேன் . 


728 / An Intensive Course in Tamil 


( iii ) நீங்க புரோக்கிராம் போட்டீங்க . 

அதுமாதிரியே நாம செய்வோம் . 
( iv ) நீங்க புரோக்கிராம் போட்டீங்க . 

அதுமாதிரியே நாம போகலாம் . 


j . Make one sentence out of the two sentences , using அப்போது . 


( i ) நாம மலெக்குப் போவோம் 

அப்போது நாம சாப்பிடலாம் . 
( ii ) நீங்க நேத்துச் சொன்னீங்க . 

அப்போது நான் அவரெ அனுப்புனேன் . 
( iii ) அவரு வறுவல் வாங்கி வந்தாரு . 

அப்போது நான் சொன்னேன் . 
( iv ) நான் வெஜிடபிள் பிரியாணி வாங்குனேன் . 

அப்போது நான் போண்டாவும் வாங்குனேன் . 


k . Make one sentence out of the two sentences , using அப்ப . 


( i ) நான் தயிர்சாதம் வாங்கிவரச் சொன்னேன் . 

நான் வறுவல் வாங்கிவரச் சொன்னேன் . 
( ii ) நான் கொய்யாப்பழம் கொண்டு வந்தேன் . 

நான் ஊறுகாய் கொண்டு வந்தேன் . 
( iii ) நான் வெஜிடபிள் பிரியாணி வாங்குனேன் . 

நான் போண்டா வாங்குனேன் . 
( iv ) நான் போண்டா வாங்குனேன் . 

நான் அல்வா வாங்குனேன் . 


1. Select the right case form and use it in the blank . 


எல்லாத்தெயும் , ஹோட்டலுக்கு 

நிமிஷத்துலே . அவரெ . 
( i ) நான் 

அனுப்புனேன் . 

சாப்பிடலாம் . 
( iii ) நான் 

அனுப்புனேன் . 
( iv ) அவரு அஞ்சு 

வருவாரு . 


(ii ) நாம 


m . 


Write the word represented by the formula. 


வா + Inf. 


Example : வர 
( i ) சொல்லு + Inf : ...... 
( ii ) அனுப்பு + Inf . : 
( iii ) இரு + Inf . : 
( iv ) சாப்பிடு + Inf .: 
( v ) போடு + Inf. : 


.. 


Lesson 89/729 
Example : வாங்கி 

வாங்கு + Verb . Part, 
( i ) சொல்லு + Verb . Part . : 
( ii ) போ + Verb . Part . : 
( iii ) கொண்டுவா + Verb . Part . : 
( iv ) அனுப்பு + Verb . Part . : 
( v ) சாப்பிடு + Verb. Part . : 


n . Join the following according to the sandhi rules . 

( i ) நிமிஷம் + உலே : 

பழம் + எ : 

சாதம் + உக்கு : 
( ii ) போண்டா + உம் : 

நரசய்யா + எ : 

அல்வா + உம் : 
( iii ) பிரியாணி + உம் : 

பஜ்ஜி + உம் : 
போதுமில்லெ + ஆ : 


... 


0 . 


Answer these questions. 


( i ) நீங்க கடெவீதியிலேயிருந்து என்ன வாங்கி வந்தீங்க ? 
( ii ) உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்குமா ? 
( iii ) நீங்க ஆசிரியரு சொன்னபடி வீட்டுப்பாடம் எழுதுவீங்களா ? 
( iv ) நீங்க காய்கறி வாங்குற போது கூடவே பழமும் 

வாங்குவீங்களா ? 
( v ) நீங்க ஊருக்குப் போறபோது அல்வா வாங்குவீங்களா ? 
( vi ) நீங்க அடுத்த விடுமுறெக்கு என்ன புரோக்கிராம் 

போடுறீங்க ? 
( vii ) நீங்க அடுத்த விடுமுறெக்குக் காஷ்மீர் போறீங்களா ? 

கூடவே உங்க மனெவியும் வறாங்களா ? 
( viii ) நீங்க உங்க அப்பா சொன்னபடி கேட்பீங்களா ? 


VOCABULARY 


வறுவல் 
ஊறுகாய் 
அல்வா 


*chips கொய்யாப்பழம் guava fruit 
*pickles போண்டா 

bonda 
halyas a kind புரோக்கிராம் program 
of sweet 


புரோக்கிராம் 

போடு 


program 


730 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


22.89.213 . The particles such as படி and மாதிரி are attached to the present 
and past form of relative participles to indicate manner . Example : 
22. 89. 213. நீங்க சொன்னபடி அவரெ ஹோட்டலுக்கு 

அனுப்புனேன் . 
நீங்க புரோக்கிராம் போட்டபடியே செய்வோம் . 
நான் நேத்துச் சொன்னமாதிரி சாப்பிடலாம் . 


Sandhi : வர + சொன்னேன் வரச்சொன்னேன் ( Refer S.29 in 15.56 ) 
நிமிஷம் + உலே - நிமிஷத்துலே ( Refer S.17 in 2.13 ) 


UNIT 22 


LESSON 90 


INTIMATION ABOUT A FRIEND S ARRIVAL 


DIALOGUE 


Narasaiah , do you know the news ? 
Miss Latha who is the younger 
sister of my friend Trivedi is going 
to be appointed as a stenographer in 
our Institute . Look ! this is the letter 
which I have received ( now ) from 
him . Do you know Latha ? 


சுரேஷ் : நரசய்யா , உங்களுக்குச் 

சேதி தெரியுமா ? என் 
நண்பன் திரிவேதி - 
யோடெ தங்கெ லதாவெ 
நம்ம இன்ஸ்டிடியூட்டு 
லே ஸ்டெனோவா 
நியமிக்கப் 

போறாங்க 
ளாம் .... இதோ ! அவன் 
கிட்டெயிருந்து வந்த 

உங்களுக்கு 
லதாவெத் தெரியுமா ?, 
நரசய்யா : எப்பவோ 

பார்த்ததா 
ஞாபகம் 

சரியா 
ெ ந 

இல்லெ . 


கடிதம் . 


( I ) have a faint memory that I had 
seen ( her ) sometime . ( I ) do not 
remember exactly . 


னெவு 


| 


732 | An Intensive Course in Tamil 


Trivedi has written himself that she 
would write to me that she would go 
over here next week . 


சுரேஷ் : அவ 

அடுத்தவாரம் 
இங்கே வறதா எனக்குக் 
கடிதம் எழுதுவாளாம் . 
அதெயும் திரிவேதியே 
எழுதியிருக்குறான் . 


நரசய்யா : ஓ ! அப்படியா ? 


Oh ! Is it so ? 


சுரேஷ் : இந்த வேலெக்கு மனுப் 

போட்டிருந்தவங்கள்லே 
லதாதான் எல்லாரெயும் 
விடத் தகுதி உள்ளவ 
ளாம் . 


( 1 ) was told that of all the people 
who put applications for this job 
only Latha had more qualifications 
than others . 

. 


How do you know that ? 


நரசய்யா : உங்களுக்கு எப்படித் 

தெரியும் ? 


சுரேஷ் : மிஸ்டர் மூர்த்திகிட்டெ 

டைரக்டர் 
அவரு என் கிட்டெச் 


Mr. Murthi told me that he was told 
by the director . 


சொன்னதா 


சொன்னாரு . 


நரசய்யா : இதுலே என்ன ஆச்ச 

ரியம் இருக்குது ? தகுதி 
உள்ளவங்களுக்குத் 
தானே வேலெ கெடெக் 
கும் . 


What is the wonder in it ? It is 
certain that only the qualified people 
will get the job . 


Yes , what you say is very correct . 


சுரேஷ் : ஆமா , நீங்க சொல்றது 

ரொம்பச் சரி . 


DRILLS 


a . 


Variation drill 


22. 90. 214. நான் எப்பவோ பார்த்ததா ஞாபகம் . 

அவ இங்கே வறதாக் கடிதம் எழுதுவாளாம் . 
அவரு டைரக்டர் சொன்னதா என்கிட்டெச் 


சொன்னாரு . 


b . Build 


up 

drill 


( i ) நான் எப்பவோ பார்த்ததா 
ஞாபகம் . 
ஞாபகம் 
பார்த்ததா 
எப்பவோ 


நான் எப்பவோ பார்த்ததா 
ஞாபகம் . 
ஞாபகம் 
பார்த்ததா ஞாபகம் 
எப்பவோ பார்த்ததா ஞாபகம் 


Lesson 90/733 


நான் 


நான் எப்பவோ பார்த்ததா 
ஞாபகம் . 


( ii ) அவ இங்கே வறதாக் கடிதம் 

எழுதுவாளாம் . 
எழுதுவாளாம் 
கடிதம் 
வறதா 
இங்கே 


அவ இங்கே வறதாக் கடிதம் 
எழுதுவாளாம் . 
எழுதுவாளாம் 
கடிதம் எழுதுவாளாம் 
வறதாக் கடிதம் எழுதுவாளாம் 
இங்கே வறதாக் கடிதம் எழுது 
வாளாம் 
அவ இங்கே வறதாக் கடிதம் 
எழுதுவாளாம் . 


அவ 


( iii ) அவரு டைரக்டர் சொன்னதா 

என்கிட்டெச் சொன்னாரு . 


சொன்னாரு 


என்கிட்டே 


சொன்னதா 


அவரு டைரக்டர் சொன்னதா 
என்கிட்டெச் சொன்னாரு . 
சொன்னாரு 
என்கிட்டெச் சொன்னாரு 
சொன்னதா என்கிட்டெச் 
சொன்னாரு 
டைரக்டர் சொன்னதா 
என்கிட்டெச் சொன்னாரு 
அவரு டைரக்டர் சொன்னதா 
என்கிட்டெச் சொன்னாரு . 


டைரக்டர் 


அவரு 


c . Expansion drill 
( i ) அவரு சொன்னாரு . 

என்கிட்டெச் சொன்னாரு 
டைரக்டர் சொன்னதாச் 


அவரு சொன்னாரு . 
அவரு என்கிட்டெச் சொன்னாரு . 
அவரு டைரக்டர் சொன்னதா 
என்கிட்டெச் சொன்னாரு . 


சொன்னாரு . 


( ii ) அவ எழுதுவாளாம் . 

கடிதம் எழுதுவாளாம் 
இங்கே வறதா எழுதுவாளாம் 


அவ எழுதுவாளாம் . 
அவ கடிதம் எழுதுவாளாம் . 
அவ இங்கே வறதாக் கடிதம் 
எழுதுவாளாம் . 


( iii ) நான் பார்த்ததா ஞாபகம் . 

எப்பவோ பார்த்ததா ஞாபகம் 


நான் பார்த்ததா ஞாபகம் . 
நான் எப்பவோ பார்த்ததா ஞாபகம் . 


d . Question -Answer drill 


( i ) Q : உங்களுக்கு லதாவெத் தெரியுமா ? 
A : எப்பவோ பார்த்ததா ஞாபகம் .... சரியா நெனெவு 

இல்லெ . 


734 / An Intensive Course in Tamil 


( ii ) Q : உங்களுக்கு எப்படித் தெரியும் ? 
A : மிஸ்டர் மூர்த்திகிட்டெ டைரக்டர் சொன்னதா அவரு 

என்கிட்டெச் சொன்னாரு . 
e . Substitution drill 
( i ) ஸ்டெனோவா நியரிக்கப் ஸ்டெனோவா நியமிக்கப் 
போறாங்களாம் 

போறாங்களாம் . 
Substitute and change the 
verb acordingly. 
ஆசிரியரு 

ஆசிரியரா நியமிக்கப் போறாங்க 

ளாம் . 
பேராசிரியரு 

பேராசிரியரா நியமிக்கப் 

போறாங்களாம் . 
குமாஸ்தா 

குமாஸ்தாவா நியமிக்கப் 
போறாங்களாம் . 
மேனேஜரா நியமிக்கப் 

போறாங்களாம் . 
ஆசிரியெ 

ஆசிரியெயா நியமிக்கப் 
போறாங்களாம் . 


மேனேஜரு 


எப்பவோ பார்த்ததா ஞாபகம் . 


( ii ) எப்பவோ பார்த்ததா 

ஞாபகம் . 
Substitute and change the 
verb suitably . 


படி 


எழுது 
கொடு 


வா 


எப்பவோ படிச்சதா ஞாபகம் . 
எப்பவோ எழுதுனதா ஞாபகம் . 
எப்பவோ கொடுத்ததா ஞாபகம் . 
எப்பவோ வந்ததா ஞாபகம் . 
எப்பவோ சொன்னதா ஞாபகம் . 
எப்பவோ கேள்விப்பட்டதா 
ஞாபகம் . 
எப்பவோ தந்ததா ஞாபகம் . 


சொல்லு 
கேள்விப்படு 


தா 


வறதாக் கடிதம் எழுதுவாளாம் . 


( iii ) வறதாக் கடிதம் எழுது 

வாளாம் . 
Substitute and change the 
verb accordingly . 
போ 
புறப்படு 


படி 


போறதாக் கடிதம் எழுதுவாளாம் . 
புறப்படுறதாக் கடிதம் எழுது 
வாளாம் . 
படிக்குறதாக் கடிதம் எழுது 
வாளாம் . 
கொடுக்குறதாக் கடிதம் எழுது 
வாளாம் . 
தறதாக் கடிதம் எழுதுவாளாம் . 


கொடு 


தா 


Lesson 90 / 735 


f . Transformation drill 


வந்ததாக் கடிதம் எழுதுவாளாம் . 


படிச்சதாக் கடிதம் எழுதுவாளாம் . 


( i ) வறதாக் கடிதம் எழுது 

வாளாம் . 
படிக்குறதாக் கடிதம் எழுது 
வாளாம் . 
கௌம்புறதாக் கடிதம் 
எழுதுவாளாம் . 
போறதாக் கடிதம் எழுது 
வாளாம் . 


கௌம்புனதாக் கடிதம் எழுது 


வாளாம் 


போனதாக் கடிதம் எழுதுவாளாம் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 
below .. 

. 


Model : உங்களுக்கு 

தெரியுமா ? ( news ) 
உங்களுக்குச் சேதி தெரியுமா ? 
( i ) ஸ்டெனோவா 

க்கப் போறாங்களாம் . ( appoint ) 
( ii ) எப்பவோ பார்த்ததா 

( memory ) 
( iii ) லதா தான் 

உள்ளவளாம் . ( qualification ) 
( iv ) இதுலே என்ன 

இருக்குது ? ( wonder ) 


. 


h . Change the following into the adverb and add at the left to the verbs 

the sentences given below . 


( i ) ஸ்டெனோ : நியமிக்கப் போறாங்களாம் . 
( ii ) வா : எனக்கு எழுதுவாளாம் . 
( iii ) பாரு : எப்பவோ ஞாபகம் . 

( iv ) சொல்லு : அவரு சொன்னாரு . 
i . Fill in the blanks by transforming the cues given in parentheses as in the 

model given below . 


. 


( i ) ...... 


Model : 

--.... ( பாரு ) 
Present : பார்க்குறதா 

( சாப்பிடு ) ( vi ) ..... 
( ii ) 

( தூங்கு ) ( vii ) 
( iii ) 

( வேய் ) ( viii ) 
( iv ) 

( தெற ) ( ix ) 
( v ) ..... .... ( இரு ) ( x ) 


Past : பார்த்ததா 

( பாரு ) 
( செய் ) 
( வா ) 
( கற்பி ) 
( பாராட்டு ) 


j . Join the following according to the sandhi rules . 


( i ) திரிவேதி + ஓடெ : 

சரி + ஆ : 
அப்படி + ஆ : 


( ii ) ஸ்டெனோ + ஆ : 

எப்ப + ஓ : 


லதா + எ : 


736 / An Intensive Course in Tamil 


k . Answer these questions . 


( i ) நீங்க எப்ப இங்கே வந்தீங்க ? .... உங்களுக்குச் சரியா 

நெனெவு இருக்குதா ? 
( ii ) உங்க மனெவி இங்கே வறதா உங்களுக்குக் கடிதம் 

எழுதுனாங்களா ? 
( iii ) நீங்க உங்க நண்பருகிட்டெ இண்ணெக்கு மாலெயிலே 

அவரெச் சந்திக்குறதாச் சொன்னீங்களா ? 
(iv ) நீங்க எனக்குப் பத்து ரூபாய் கொடுக்குறதா நேத்துச் 

சொன்னீங்களா ? 
( v ) நாளெக்கு உங்க ஆசிரியரு என்ன பாடம் கற்பிக்குறதாச் 

சொன்னாரு ? 
( vi ) தேர்வு எப்ப நடக்குறதா உங்க ஆசிரியரு சொன்னாரு ? 


VOCABULARY 


ஞாபகம் 


நெனெவு 


rememberance 


memory 
qualification 


தகுதி 


GRAMMAR 


22.90.214 . The manner is again expressed by the neuter participial noun 
( both present and past ) and the adverb marker -ஆ . See the following 
examples : 


22 , 90. 214 . 


நான் எப்பவோ பார்த்ததா ஞாபகம் . 
அவ இங்கே வறதாக் கடிதம் எழுதுவாளாம் . 
அவரு டைரக்டர் சொன்னதா என்கிட்டெச் 


சொன்னாரு . 


Sandhi : திரிவேதி + ஓடெ -- > திரிவேதியோடெ 

அதெ + உம் அதெயும் 

அப்படி + ஆ அப்படியா ( Refer S.8 in 1.5 ) 
லதா + எ லதாவெ 
ஸ்டெனோ + ஆ ஸ்டெனோவா ( Refer S.9 in1.7 ) 
லதாவெ + தெரியுமா அலதாவெத் தெரியுமா ( Refer S.20 in 2.17 ) 
நியமிக்க + போறாங்களாம் - நியமிக்கப் போறாங்களாம் 

( Refer S.29 in 15.56 ) 
எனக்கு + கடிதம் - எனக்குக் கடிதம் ( எழுதுவாளாம் ) 
தகுதியுள்ளவங்களுக்கு + தானே – தகுதியுள்ளவங்களுக்குத்தானே 

( வேலெ கெடெக்கும் Refer S.18 in 2.14 ) 
என்கிட்டெ + சொன்னாரு என்கிட்டெச் சொன்னாரு ( Refer s.22 in 4.25 ) 
வறதா + கடிதம் வறதாக் கடிதம் ( எழுதுவாளாம் ) 
சொன்னதா + சொன்னாரு - சொன்னதாச் சொன்னாரு 
எப்படி + தெரியும் - எப்படித் தெரியும் ( Refer S.21 in 3.20 ) 


UNIT 23 


LESSON 91 


RAMAYANA 


DIALOGUE 


Sir , is there a Ramayana like Valmiki 
Ramayana in Tamil ? 


சுரேஷ் : ஸார் , வால்மீகி ராமா 

யணத்தெப் போலெ 
தமிழ்லேயும் ராமாயணம் - 
இருக்குதா ? 


சுந்தரம் : ஆமா . கம்பர் வால்மீகி 

எழுதுன ராமாயணத் 
தெத் தமிழ்லே எழுதி 
யிருக்குறாரு... அவரு தமிழ் 
மொழியிலே ஒரு பெரிய 
புலவர் . ஸ்ரீராமனோடெ 
கதெயெ எல்லா மொழி 
யிலேயும் புலவருங்க 
பாடியிருக்குறாங்க . ஆனா , 


Yes . Kamban has written Valmiki 
Ramayana in Tamil .... He is a great 
poet in Tamil . Poets have sung Sri 
Raman s story in all the languages . 
But , this story differs from.language 
to language .... Have you heard of 
Indonesia ? 


738 / An Intensive Course in Tamil 


மொழிக்கு மொழி இந்தக் 
கதெ வித்தியாசமா 
இருக்குது நீங்க 
இந்தோனேஷியாவெப் 
பத்திக் கேள்விப்பட்டி 
ருக்குறீங்களா ? 


சுரேஷ் : 

ஆமாங்க . பூகோளவி 
யல்லே அதெப் பத்திப் 
படிச்சிருக்குறேன் . 


Yes , sir . I have read about ( it ) in 
geography . 


There is a Ramayaria in Pali language 
also . In it Sri Rama make . Lakshman 
the king and goes on vanavasa . In 
Turkish language also a poet has 
written Ramayana. In it Sita is 
Ravana s daughter .. 


- 


சுந்தரம் : பாலி மொழியிலேயும் 

ஒரு ராமாயணம் இருக் 
குது . அதுலே ஸ்ரீராமன் 
லட்சுமணனெ அரச 
னாக்கிக் காட்டுக்குப் 
போறாரு . 

துருக்கிய 
மொழியிலேயும் ஒரு 
புலவர் ராமாயணத்தெ 
எழுதியிருக்கு பாரு . 
அதுலே சீதெ ராவண 
னோடெ மக . 


Is it so ? .... Looks very strange ! I have 
not heard about Ramayana like all 
these , sir . 

. 


சுரேஷ் : அப்படியா ? அதிசயமா 

இருக்குதே ! நான் 
ராமாயணத்தெப் பத்தி 
இப்படியெல்லாம் 
கேள்விப்பட்டதில் 
லெங்க . 


சுந்தரம் : நாட்டுக்கு நாடு , மொ 

ழிக்குமொழி ராமாயணம் 
வித்தியாசமா இருக்குது . 
இதெப் பத்தி விரிவா 
அப்புறம் சொல்லுறேன் . 


Country to country , language 10 
language Ramayana differs. . ( I ) shall 
tell you about it in detail later on . 


- 
- 


சுரேஷ் : சரிங்க . 


Alright sir . 


DRILLS 


a . 


Variation drill 


23. 91. 215. நான் பூகோளவியல்லே படிச்சிருக்குறேன் . 

அவரு ராமாயணத்தெத் தமிழ்லே 
எழுதியிருக்குறாரு . 


Lesson 91 / 739 


பல புலவருங்க இந்தக் கதெயெப் 

பாடியிருக்குறாங்க . 
23. 91. 216. இந்தக் கதெ மொழிக்கு மொழி வித்தியாசமா 

இருக்குது . 
ராமாயணம் நாட்டுக்கு நாடு வித்தியாசமா 
இருக்குது . 


23. 91. 217. நான் அதெப் பத்திக் கேள்விப்பட்டிருக்குறேன் . 

நீங்க இந்தோனேஷியாவெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
நான் ராமாயணத்தெப் பத்திக் 
கேள்விப்பட்டதில்லெ . 


b . Build up drill 


( i ) நான் பூகோளவியல்லே 
படிச்சிருக்குறேன் . 
படிச்சிருக்குறேன் 
பூகோளவியல்லே 


நான் பூகோளவியல்லே படிச்சி 
ருக்குறேன் . 
படிச்சிருக்குறேன் 
பூகோளவியல்லே படிச்சிருக் 
குறேன் 
நான் பூகோளவியல்லே 
படிச்சிருக்குறேன் . 


நான் 


( ii ) பல புலவருங்க இந்தக் 

கதெயெப் பாடியிருக்குறாங்க . 
பாடியிருக்குறாங்க 
கதெயெ 
புலவருங்க 


பல புலவருங்க இந்தக் கதெயெப் 
பாடியிருக்குறாங்க . 
பாடியிருக்குறாங்க 
கதெயெப் பாடியிருக்குறாங்க 
புலவருங்க இந்தக் கதெயெப் 
பாடியிருக்குறாங்க 
பல புலவருங்க இந்தக் கதெயெப் 
பாடியிருக்குறாங்க . 


பல 


( iii ) நீங்க இந்தோனேஷியாவெப் 

பத்திக் கேள்விப்பட்டிருக் 
குறீங்களா ? 
கேள்விப்பட்டிருக்கு 
றீங்களா ? 
இந்தோனேஷியாவெப் பத்தி 


நீங்க இந்தோனேஷியாவெப் 
பத்திக் கேள்விப்பட்டிருக்கு 
றீங்களா ? 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 


| 


நீங்க 


இந்தோனேஷியாவெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
நீங்க இந்தோனேஷியாவெப் 
பத்திக் கேள்விப்பட்டிருக்கு 
றீங்களா ? 


740 / An Intensive Course in Tamil 


( iv ) ராமாயணம் நாட்டுக்கு நாடு 

வித்தியாசமா இருக்குது . 
இருக்குது 
வித்தியாசமா 
நாட்டுக்கு நாடு 


ராமாயணம் நாட்டுக்கு நாடு 
வித்தியாசமா இருக்குது . 
இருக்குது 
வித்தியாசமா இருக்குது 
நாட்டுக்கு நாடு வித்தியாசமா 
இருக்குது 
ராமாயணம் நாட்டுக்கு நாடு 
வித்தியாசமா இருக்குது . 


ராமாயணம் 


நான் ராமாயணத்தெப் பத்தி 
இப்படிக் கேள்விப்பட்ட தில்லெ 


( v ) நான் ராமாயணத்தெப் பத்தி 
இப்படிக் கேள்விப்பட்ட 
தில்லெ . 
கேள்விப்பட்டதில்லெ 
இப்படி 
ராமாயணத்தெப் பத்தி 


கேள்விப்பட்டதில்லெ 
இப்படிக் கேள்விப்பட்டதில்லை 
ராமாயணத்தெப் பத்தி இப்படிக் 
கேள்விப்பட்டதில்லெ 
நான் ராமாயணத்தெப் பத்தி 
இப்படிக் கேள்விப்பட்டதில்லெ . 


நான் 


c . Expansion drill 
(i ) அவரு எழுதியிருக்குறாரு . 

தமிழ்லே எழுதியிருக்குறாரு 
வால்மீகி எழுதுன ராமா 
யணத்தெ எழுதியிருக்குறாரு . 


அவரு எழுதியிருக்குறாரு . 
அவரு தமிழ்லே எழுதியிருக்குறாரு 
அவரு வால்மீகி எழுதுன ராமா 
யணத்தெ தமிழ்லே எழுதியிருக் 
குறாரு . 


பல புலவருங்க பாடியிருக்குறாங்க . 


( ii ) பல புலவருங்க பாடியிருக் 

குறாங்க . 
எல்லா மொழியிலேயும் 
பாடியிருக்குறாங்க 
ஸ்ரீராமன் கதெயெப் 
பாடியிருக்குறாங்க 


பல புலவருங்க எல்லாமொழியி 
லேயும் பாடியிருக்குறாங்க . 
பல புலவருங்க ஸ்ரீராமன் கதெயெ 
எல்லா மொழியிலேயும் பாடியி 
ருக்குறாங்க . 


( iii ) நான் கேள்விப்பட்டதில்லெ . 
இப்படிக் கேள்விப்பட்ட 
தில்லெ 
ராமாயணத்தெப் பத்திக் 
கேள்விப்பட்டதில்லெ 


நான் கேள்விப்பட்டதில்லெ . 
நான் இப்படிக் கேள்விப்பட்ட 
தில்லெ . 
நான் ராமாயணத்தெப் பத்தி 
இப்படிக் கேள்விப்பட்டதில்லை . 


( iv ) இந்தக் கதெ வித்தியாசமா 

இருக்குது . 
மொழிக்கு மொழி வித்தி 
யாசமா இருக்குது 


இந்தக் கதெ வித்தியாசமா 
இருக்குது . 
இந்தக் கதெ மொழிக்கு மொழி 
வித்தியாசமா இருக்குது . 


Lesson 91 / 741 


d . Question - Answer drill 
( i ) Q : வால்மீகி ராமாயணத்தெப் போல தமிழ்லேயும் 

ராமாயணம் இருக்குதா ? 


A : ஆமா . 


( ii ) Q : நீங்க இந்தோனேஷியாவெப் பத்திக் 

கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
A : ஆமாங்க . 


e . 


Substitution drill 


அவரு எழுதியிருக்குறாரு . 


( i ) அவரு எழுதியிருக்குறாரு . 

Substitute and change the 
verb accordingly . 
பாடு 
சொல்லு 
கேள்விப்படு 
படி 
வெளெயாடு 
செய் 
போ 


அவரு பாடியிருக்குறாரு . 
அவரு சொல்லியிருக்குறாரு . 
அவரு கேள்விப்பட்டிருக்குறாரு . 
அவரு படிச்சிருக்குறாரு . 
அவரு வெளெயாடியிருக்குறாரு . 
அவரு செய்திருக்குறாரு . 
அவரு போயிருக்குறாரு . 


நான் கேள்விப்பட்டிருக்குறேன் . 


( ii ) நான் கேள்விப்பட்டிருக்கு 

றேன் . 
Substitute and conjugate the 
verb accordingly . 
நாம் 
நாங்க 
நீ 
நீங்க 
அவன் 
இவ 
அவரு 
அவங்க 


நாம கேள்விப்பட்டிருக்குறோம் . 
நாங்க கேள்விப்பட்டிருக்குறோம் . 
நீ கேள்விப்பட்டிருக்குறே . 
நீங்க கேள்விப்பட்டிருக்குறீங்க . 
அவன் கேள்விப்பட்டிருக்குறான் . 
இவ கேள்விப்பட்டிருக்குறா. 
அவரு கேள்விப்பட்டிருக்குறாரு . 
அவங்க கேள்விப்பட்டிருக்குறாங்க . 


மொழிக்கு மொழி வித்தியாசமா 
இருக்குது . 


( iii ) மொழிக்கு மொழி வித்தி 

யாசமா இருக்குது . 
Substitute and change the 
noun accordingly . 
புஸ்தகம் 


பாடம் 


புஸ்தகத்துக்குப் புஸ்தகம் 
வித்தியாசமா இருக்குது . 
பாடத்துக்குப் பாடம் வித்தியா 
சமா இருக்குது . 
நாட்டுக்கு நாடு வித்தியாசமா 
இருக்குது . 


நாடு 


742 / An Intensive Course in Tamil 


வீடு 


எடம் 


வகுப்பு 


வீட்டுக்கு வீடு வித்தியாசமா 
இருக்குது . 
எடத்துக்கு எடம் வித்தியாசமா 
இருக்குது . 
வகுப்புக்கு வகுப்பு வித்தியாசமா 
இருக்குது . 
புலவருக்குப் புலவர் வித்தியாசமா 
இருக்குது . 
மாணவிக்கு மாணவி வித்தியாசமா 
இருக்குது . 


புலவர் 


மாணவி 


இந்தோனேஷியாவெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 


( iv ) இந்தோனேஷியாவெப் 

பத்திக் கேள்விப்பட்டிருக் 
குறீங்களா ? 
Substitute 
இந்தியா 


தமிழ்நாடு 


இந்தியாவெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
தமிழ் நாட்டெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
மதுரெயெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
தஞ்சாவூரெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 


மதுரெ 


தஞ்சாவூரு 


f. Transformation drill 


( i ) அவரு ராமாயணத்தெ 
எழுதுறாரு . 
புலவருங்க ஸ்ரீராமனோடெ 
கதெயெப் பாடுறாங்க , 
இந்தக் கதெ வித்தியாசமா 
இருக்குது . 
நீங்க இதெப் பத்திக் 
கேள்விப்படுறீங்க. 
நான் பூகோளவியல்லே 
படிக்குறேன் . 
அவரு காட்டுக்குப் போறாரு . 


அவரு ராமாயணத்தெ 
எழுதியிருக்குறாரு . 
புலவருங்க ஸ்ரீராமனோடெ 
கதெயெப் பாடியிருக்குறாங்க . 
இந்தக் கதெ வித்தியாசமா 
இருந்திருக்குது . 
நீங்க இதெப் பத்திக் கேள்விப் 
பட்டிருக்குறீங்க . 
நான் பூகோளவியல்லே 
படிச்சிருக்குறேன் . 
அவரு காட்டுக்குப் போயிருக் 
குறாரு . 


நான் கேள்விப்பட்டதில்லை . 


( ii ) நான் கேள்விப்பட்டிருக்கு 

றேன் . 
அவரு காட்டுக்குப் 
போயிருக்குறாரு . 


அவரு காட்டுக்குப் பொனதில்லெ . 


Lesson 91 / 743 


நான் பூகோளவியல்லே 
படிச்சிருக்குறேன் . 
இந்தக் கதெ வித்தியாசமா 
இருந்திருக்குது . 
புலவருங்க கதெயெப் 
பாடியிருக்குறாங்க . 


நான் பூகோளவியல்லே 
படிச்சதில்லெ . 
இந்தக் கதெ வித்தியாசமா 
இருந்ததில்லெ . 
புலவருங்க கதெயெப் பாடுன 
தில்லெ . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


( poet) 


Example : கம்பர் 

ஒரு 

பெரிய 

கம்பர் ஒரு பெரிய புலவர் . 
( i ) இந்தக் கதெ 

இருக்குது . ( different ) 
( ii ) 

படிச்சிருக்குறேன் . (geography ) 
( iii ) 

+ ஆ இருக்குதே ! ( strange ) 
( iv ) இதெப் பத்தி 

சொல்லுறேன் . ( in detail ) 


h . Write the word represented by the formula . 


எழுது + Perfect 


Example : எழுதியிரு 
( i ) பாடு + Perfect : 
( ii ) இரு + Perfect : 
( iii ) ஆகு + Perfect : 
( iv ) CUT + Perfect : 
( v ) கேள்விப்படு + Perfect : 
( vi ) சொல்லு + Perfect : 


i . Fill in the blanks using the appropriate conjugated form ( present) of the 

perfect verb படிச்சிரு . 


( i ) நான் பூகோளவியல்லே 
( ii ) நாங்க ராமாயணம் 
( iii ) நீங்க 
( iv ) அவங்க ராமாயணத்தெப் பத்தி 


j . Change the given nouns into the locative and add at the left to the verbs 

in the sentences given below , 


( i ) தமிழ் : கம்பர் ராமாயணத்தெ எழுதியிருக்குறாரு . 
( ii ) பூகோளவியல் : நான் அதெப்பத்திக் கேள்விப்பட்டிருக்குறேன் . 
( iii ) காடு : ஸ்ரீராமன் இருக்குறாரு . 
( iv ) இந்தோனேஷிய மொழி : ஒரு ராமாயணம் இருக்குது . 


744 / An Intensive Course in Tamil 


k . Change the given nouns into the objective and add at the left to the verbs 

in the sentences given below . 


( i) ராமாயணம் : அவரு தமிழ்லே எழுதியிருக்குறாரு . 
( ii ) கதெ : புலவருங்க பாடியிருக்குறாங்க . 
( iii ) லட்சுமணன் : ஸ்ரீராமன் அரசனாக்குனாரு . 
( iv ) இது : நான் சொல்லியிருக்குறேன் . 


1. Fill in the blanks by transforming the cues given in parentheses into the 

verbal nouns . 


( i ) 
( ii ) 
( iii ) 
( iv ) 
( v ) ........ 


Model : 

( கேள்விப்படு ) 
கேள்விப்பட்டது . 
( எழுது ) 

( vi ) 
( பாடு ) 

( vii ) 
( சொல்லு ) 

( viii ) 
( படி ) 

( ix ) 
( இரு ) 

( x ) 


( கொடு ) 
( தூங்கு ) 
( தெற ) 
( சாப்பிடு ) 
( வேய் ) 


m . 


Fill in the blanks using the cues as in the model given below . 


Model : அது 


(i ) அது 


...... வித்தியாசமா இருக்குது . ( மொழி ) 
அது மொழிக்குமொழி வித்தியாசமா இருக்குது . 

வித்தியாசமா இருக்குது . 
( நாடு ) 
( புலவர் ) 
( கதெ ) 
( ராமாயணம் ) 
( அரசன் ) 


. 


n . Give an answer with negative to each of these questions using the cues 
given in parentheses . 
Model ; நீங்க கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 

( கேள்விப்படு ) 
இல்லெ . நான் கேள்விப்பட்டதில்லெ . 
( i ) நீங்க எழுதியிருக்குறீங்களா ? ( எழுது ) 
( ii ) நீங்க ராமாயணம் படிச்சிருக்குறீங்களா ? ( படி ) 
( iii ) நீங்க இந்தோனேஷியாவெப் பார்த்திருக்குறீங்களா ? ( பாரு ) 

( iv ) நீங்க காட்டுக்குப் போயிருக்குறீங்களா ? ( போ ) 
Give an answer with us $ about to each of these questions using the 
cues given in parentheses. 
Model : நீங்க கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? ( அது ) 

ஆமா . நான் அதெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறேன் . 


0 . 


Lesson 91 / 745 


( i ) நீங்க படிச்சிருக்குறீங்களா ? (ராமாயணம் ) 
( ii ) நீங்க எழுதியிருக்குறீங்களா ? ( ஸ்ரீராமன் ) 
( iii ) புலவருங்க பாடியிருக்குறாங்களா ? ( நான் ) 
( iv ) அவரு விரிவா சொல்லியிருக்குறாரா ? ( இது ) 


p . Join the following according to the sandhi rules . 


( i ) மொழி + இலே : 

கதெ + எ : 
பாடி + இரு : 
எழுதி + இரு : 


( ii ) படிச்சு + இரு : 

கற்பிச்சு + இரு : 

கேள்விப்பட்டு + இரு : 
( iii ) இந்தோனேஷியா + எ : 


q . 


Answer these questions . 


( i ) நீங்க எந்த ராமாயணம் படிச்சிருக்குறீங்க ? 
( ii ) நீங்க பூகோளவியல் கற்பிச்சிருக்குறீங்களா ? 
( iii ) உங்க மொழியிலே ராமாயணம் எழுதுன புலவரோடெ 

பேரு என்ன ? 
( iv ) நீங்க வேறே என்ன இலக்கியம் படிச்சிருக்குறீங்க ? 
( v ) நீங்க ராமாயணத்தெப் பத்தி என்ன 

கேள்விப்பட்டிருக்குறீங்க ? 
( vi ) நீங்க தமிழ்நாட்டுக்குப் போயிருக்குறீங்களா ? 
( vii ) உங்களுக்குத் தமிழ்நாட்டெப் பத்தி என்ன தெரியும் ? 


VOCABULARY 


வால்மீகி 


ராமாயணம் 


Ramayana , the 
epic written by 
Valmiki 


கம்பர் 


புலவர் 


poet 


1 


ஸ்ரீராமன் 


Valmiki , the 
saint who wrote 
Ramayana in 
Sanskrit 
Kambar , the 
poet who wrote 
Ramayana in 
Tamil 
Rama , the hero 
of Ramayana in 
Tamil 
differently 
hear 
Lakshmana , 
the younger 
brother of 
Rama 
make 


பாடு 


sing , compose 
poems 


வித்தியாசமா 
கேள்விப்படு 
லட்சுமணன் 


பத்தி 
பூகோளவியல் 
பாலி 


about 
geography 
the Pali 

language 


ஆக்கு 


துருக்கியமொழி the Turkish 

language 


746 / An Intensive Course in Tamil 


சீதெ 


ராவணன் 


Ravana , the 
king of Srilanka 


Sita , the 
heroine of 
Ramayana 
strange , 

wonder 


அதிசயம் 


விரிவா 


in detail 


GRAMMAR 


23.91.215 . The perfect verb is a compound verb which is constituted by a 
verbal participle and the verb root இரு be . Example : 


படிச்சு + இரு : படிச்சிரு எழுதி + இரு : எழுதியிரு 
பாடி + இரு : பாடியிரு கேள்விப்பட்டு + இரு : 

கேள்விப்பட்டிரு 
சொல்லி + இரு : சொல்லியிரு போய் + இரு : போயிரு 


Like other verbs , this is also inflected for tense , person , number and gender 
( Refer 2.13 ) . The conjugation of this verb is effected always on the basis of 
the verb root 26. This lesson , in particular , introduces the present perfect 
verb . Example : 
23.91 . 215. நான் பூகோளவியல்லே படிச்சிருக்குறேன் . 

அவரு ராமாயணத்தெத் தமிழ்லே 
எழுதியிருக்குறாரு . 
பல புலவருங்க இந்தக் கதெயெப் 
பாடியிருக்குறாங்க . 


The perfect verb has no corresponding negative form as other verbs. However , 
its corresponding negative is often expressed by the neuter past participial noun 
and the negative verb 2666 in audition to the simple negative ( which is 
expressed by infinitive and -660 ). Example : 15160T DIT LONTUJEDOT ŠOgu uss : 
கேள்விப்பட்டதில்லெ ; நான் ராமாயணத்தெப் பத்திக் கேள்விப்படலெ . 
It is important to note that the formation of other non - finite forms of the 
perfect verb is same as the regular verbs . 
23.91.216 . The dative case marker has the meaning of from .... to when the 
noun , to which the case marker is added , is reduplicated as follows. 


மொழிக்கு மொழி 
நாட்டுக்கு நாடு 


from language to language 
from country to country 


Example : 


சமா 


23. 91. 216. இந்தக் கதெ மொழிக்கு மொழி வித்தியாச 

இருக்குது . 
ராமாயணம் நாட்டுக்கு நாடு வித்தியாசமா 
இருக்குது . 


Lesson 91 / 747 


23.91.217 . பத்தி is a particle which means about . It is always added to 
objective case which consists of a noun and the case marker -67 . Example : 


23. 91. 217. நான் அதெப் பத்திக் கேள்விப்பட்டிருக்குறேன் . 

நீங்க இந்தோனேஷியாவெப் பத்திக் 
கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
நான் ராமாயணத்தெப் பத்திக் 
கேள்விப்பட்டதில்லெ . 


Sandhi 40. The consonants க் , ச் , த் and i are always doubled after பத்தி 
about . Example : 


இந்தோனேஷியாவெப்பத்தி + கேள்விப்பட்டிருக்குறீங்களா > 

இந்தோனேஷியாவெப்பத்திக் கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? 
அதெப்பத்தி + படிச்சிருக்குறேன் அதெப்பத்திப் 

படிச்சிருக்குறேன் 


ராமாயணம் + எ ராமாயணத்தெ ( Refer S.17 in 2.13 ) 
தமிழ்மொழி + இலே - தமிழ் மொழியிலே 
கதெ + எ -- > கதெயெ 
மொழியிலே + உம் - மொழியிலேயும் 
இப்படி + எல்லாம் இப்படியெல்லாம் ( Refer S.8 in 1.5 ) 
அரசனாக்கி + காட்டுக்கு - அரசனாக்கிக் காட்டுக்குப் ( போறாரு . 

Refer S.31 in 17.68 ) 
காடு + க்கு காட்டுக்கு ( Refer S.16 in 2.13 ) 
ராமாயணத்தெ + போலெ – ராமாயணத்தெப் போலெ 
ராமாயணத்தெ - தமிழ்லே - ராமாயணத்தெத் தமிழ்லே 

( எழுதியிருக்குறாரு ) 
இந்தோனேஷியாவெ + பத்தி - இந்தோனேஷியாவெப் பத்திக் 

( கேள்விப்பட்டிருக்குறீங்களா ? Refer S.20 in 2.17 ) 


UNIT 23 


LESSON 92 


VISITING THIRUPARANKUNDRAM 


DIALOGUE 


What Suresh , you were not seen in 
( your ) room yesterday . Where had 


சுந்தரம் : என்ன சுரேஷ் , நேத்து 

உங்களை அறெயிலே 
காணலெயே , 

எங்கே 
போயிருந்தீங்க ? 


you been ? 


சுரேஷ் : திருப்பரங்குன்றத்துக்குப் 

போயிருந்தேன் .... நீங்க 
எப்ப அறெக்கு வந்தி 
ருந்தீங்க ? 


( I ) had been to Thiruparankundram 
... When had you been to my room ? 


1 


சுந்தரம் : மத்தியானம் ரெண்டு 

மணிக்கு வந்திருந்தேன் . 


I had come at two o clock in the 
afternoon . 


Lesson 92/749 


சுரேஷ் : அப்படியா ? மத்தியானம் 
சாப்பிட்ட 

பெறகு 
மூர்த்தி இங்கே வந்தி - 
ருந்தாரு . ரெண்டு 
பேருமா சாமி கும்பிடக் 
கெளம்புனோம் . வற 
வழியிலே சமெக்குறது 
க்கு அரிசி , பருப்பு , 
உப்பு , மெளகு , சீரகம் , 
கடுகு எல்லாம் வாங்கு - 
னோம் . அறெக்கு வந்து 
சேர்ந்தப்ப சரியா மணி 
பத்தரெ ஆச்சு . 


Is that so ? Mr. Murthi had come 
here after his lunch . Both of us 
went to worship . On (our ) 
way back we bought rice , cereals , 
salt , black pepper, cumin seeds , 
mustard seeds etc., for cooking . It 
was exactly ten thirty when we 
reached ( our ) room . 


to Meenakshi 


சுந்தரம் : மீனாட்சி அம்மன் 

கோயிலுக்குப் போயி 
ருந்தீங்களா ? 


Had ( you ) been 
Amman temple ? 


சுரேஷ் : போகலெயே . ஏன் ? 


( We ) didn t go . Why ? 


சுந்தரம் : நேத்து மீனாட்சிக் 

கல்யாணம் இல்லெயா ? 
.... கோயில்லே ரொம்ப 
விசேஷமா இருந்தி - 
ருக்கும் . நீங்க டவுன் 
ஹால் 

பக்கத்துலே 
அம்மன் ஊர்வலத்தெப் 
பார்த்திருப்பீங்களே ! .... 


Yesterday it was goddess Meenakshi s 
Wedding day , wasn t it so ? .... (It ) 
might be a grand function in the 
temple . You would have seen 
Amman s procession near the Town 
Hall , wouldn t you ? 


சுரேஷ் : இல்லெ.... பார்க்கலெங்க. 


No ... ( We ) didn t see. 


DRILLS 


a . 


Variation drill 


23. 92. 218. நான் திருப்பரங்குன்றத்துக்குப் போயிருந்தேன் . 

மூர்த்தி மத்தியானம் அறெக்கு வந்திருந்தாரு . 

நீங்க எங்கே போயிருந்தீங்க ? 
23. 92. 219. நீங்க அம்மன் ஊர்வலத்தெப் பார்த்திருப்பீங்க. 

நேத்துக் கோயில்லே விசேஷமா இருந்திருக்கும் . 


b . Build up drill 


( i ) நான் நேத்து 
திருப்பரங்குன்றத்துக்குப் 
போயிருந்தேன் . 


நான் நேத்து திருப்பரங்குன் 
றத்துக்குப் போயிருந்தேன் . 


750 / An Intensive Course in Tamil 


போயிருந்தேன் 
திருபரங்குன்றத்துக்கு 


நேத்து 


போயிருந்தேன் 
திருப்பரங்குன்றத்துக்குப் போயி 
ருந்தேன் 
நேத்து திருப்பரங்குன்றத்துக்குப் 
போயிருந்தேன் 
நான் நேத்து திருபரங்குன்றத் 
துக்குப் போயிருந்தேன் . 


நான் 


மூர்த்தி மத்தியானம் சாப்பிட்ட 
பெறகு இங்கே வந்திருந்தாரு . 


( ii ) மூர்த்தி மத்தியானம் 
சாப்பிட்ட பெறகு இங்கே 
வந்திருந்தாரு . 
வந்திருந்தாரு 
இங்கே 
சாப்பிட்ட பெறகு 


வந்திருந்தாரு 
இங்கே வந்திருந்தாரு 
சாப்பிட்ட பெறகு இங்கே 
வந்திருந்தாரு 
மத்தியானம் சாப்பிட்ட பெறகு 
இங்கே வந்திருந்தாரு 
மூர்த்தி மத்தியானம் சாப்பிட்ட 
பெறகு இங்கே வந்திருந்தாரு . 


மத்தியானம் 


( iii ) நீங்க டவுன்ஹால் பக்கத் 

துலே அம்மன் ஊர்வலத்தெப் 
பார்த்திருப்பீங்களே ! 
பார்த்திருப்பீங்களே ! 
ஊர்வலத்தெ 


நீங்க டவுன்ஹால் பக்கத்துலே 
அம்மன் ஊர்வலத்தெப் 
பார்த்திருப்பீங்களே ! 
பார்த்திருப்பீங்களே ! 
ஊர்வலத்தெப் பார்த்திருப் 
பீங்களே ! 
அம்மன் ஊர்வலத்தெப் 
பார்த்திருப்பீங்களே ! 
பக்கத்துலே அம்மன் ஊர்வ 
லத்தெப் பார்த்திருப்பீங்களே ! 


அம்மன் 


பக்கத்துலே 


( iv ) நேத்துக் கோயில்லே 

விசேஷமா இருந்திருக்கும் . 
இருந்திருக்கும் 
விசேஷமா 
கோயில்லே 


நேத்துக் கோயில்லே விசேஷமா 
இருந்திருக்கும் . 
இருந்திருக்கும் 
விசேஷமா இருந்திருக்கும் 
கோயில்லே விசேஷமா 
இருந்திருக்கும் 
நேத்துக் கோயில்லே விசேஷமா 
இருந்திருக்கும் . 


நேத்து 


c . Expansion drill 


( i ) மூர்த்தி வந்திருந்தாரு . 
இங்கே வந்திருந்தாரு 


மூர்த்தி வந்திருந்தாரு. 
மூர்த்தி இங்கே வந்திருந்தாரு . 


Lesson 92 / 751 


மத்தியானம் வந்திருந்தாரு 


சாப்பிட்ட பெறகு 
வந்திருந்தாரு 


மூர்த்தி மத்தியானம் இங்கே 
வந்திருந்தாரு . 
மூர்த்தி சாப்பிட்ட பெறகு மத்தி - 
யானம் இங்கே வந்திருந்தாரு . 


( ii ) நீங்க போயிருந்தீங்களா ? 

கோயிலுக்குப் போயிருந் 
தீங்களா ? 
நேத்துப் போயிருந்தீங்களா ? 


நீங்க போயிருந்தீங்களா ? 
நீங்க கோயிலுக்குப் போயிருந் 
தீங்களா ? 
நீங்க நேத்துக் கோயிலுக்குப் 
போயிருந்தீங்களா ? 


( iii ) நீங்க பார்த்திருப்பீங்க. 

ஊர்வலத்தெப் பார்த்திருப் 
பீங்க 


நீங்க பார்த்திருப்பீங்க . 
நீங்க ஊர்வலத்தெப் பார்த்திருப் 
பீங்க . 


d . Question - Answer drill 


( i ) Q : நேத்து உங்களெ அறெயிலே காணலெயே .... எங்கே 

போயிருந்தீங்க ? 
A : திருப்பரங்குன்றத்துக்குப் போயிருந்தேன் . 
( ii ) Q : மீனாட்சி அம்மன் கோயிலுக்குப் போயிருந்தீங்களா ? 

A : போகலெயே ! 
( iii ) Q : அம்மன் ஊர்வலத்தெப் பார்த்திருப்பீங்களே ! .... 

பார்க்கலெயா ? 
A : பார்க்கலெங்க . 


e . 


Substitution drill 


நான் போயிருந்தேன் . 


( i ) நான் போயிருந்தேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
பாரு 
சாப்பிடு 


வா 


செய் 
சொல்லு 
படி 
கும்பிடு 


நான் பார்த்திருந்தேன் . 
நான் சாப்பிட்டிருந்தேன் . 
நான் வந்திருந்தேன் . 
நான் செய்திருந்தேன் . 
நான் சொல்லியிருந்தேன் . 
நான் படிச்சிருந்தேன் . 
நான் கும்பிட்டிருந்தேன் . 


நீங்க பார்த்திருப்பீங்க. 


( ii ) நீங்க பார்த்திருப்பீங்க. 

Substitute and change the 
verb accordingly .. 


வா 


பாடு 


நீங்க வந்திருப்பீங்க. 
நீங்க பாடியிருப்பீங்க . 
நீங்க ஓடியிருப்பீங்க . 


752 ] An Intensive Course in Tamil 


செய் 
கேள்விப்படு 
தூங்கு 


நீங்க செய்திருப்பீங்க. 
நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 
நீங்க தூங்கியிருப்பீங்க. 
நீங்க கண்டிருப்பீங்க . . 


காணு 


கோயில்லே இருந்திருக்கும் . 


(iii ) கோயில்லே இருந்திருக்கும் . 

Substitute and change the 
verb accordingly . 
தூங்கு 
படு 
சாப்பிடு 
தங்கு 


கோயில்லே தூங்கியிருக்கும் . 
கோயில்லே படுத்திருக்கும் . 
கோயில்லே சாப்பிட்டிருக்கும் . 
கோயில்லே தங்கியிருக்கும் . 


நான் போயிருந்தேன் , 


( iv ) நான் போயிருந்தேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 


நாங்க போயிருந்தோம் . 
நாம போயிருந்தோம் . 
நீ போயிருந்தே . 
நீங்க போயிருந்தீங்க . 


நீங்க பார்த்திருப்பீங்க. 


( v ) நீங்க பார்த்திருப்பீங்க . 

Substitute and change the 
verb suitably . 
நீ 
அவன் 


அவ 


நீ பார்த்திருப்பே . 
அவன் பார்த்திருப்பான் . 
அவ பார்த்திருப்பா . 
அவரு பார்த்திருப்பாரு . 
அவங்க பார்த்திருப்பாங்க . 


அவரு 
அவங்க 


நாங்க அரிசி வாங்குனோம் . 


( vi ) நாங்க அரிசி வாங்குனோம் . 

Substitute 
நெல் 
உளுந்து 
பருப்பு 
வெங்காயம் 
உப்பு 


நாங்க நெல் வாங்குனோம் . 
நாங்க உளுந்து வாங்குனோம் . 
நாங்க பருப்பு வாங்குனோம் . 
நாங்க வெங்காயம் வாங்குனோம் . 
நாங்க உப்பு வாங்குனோம் . 
நாங்க மௌகு வாங்குனோம் . 
நாங்க சீரகம் வாங்குனோம் . 
நாங்க கடுகு வாங்குனோம் . 


மௌகு 


சீரகம் 
கடுகு 


f . Transformation dri !l 


( i ) நான் திருப்பரங்குன்றத் 
துக்குப் போனேன் . 


நான் திருப்பரங்குன்றத்துக்குப் 
போயிருந்தேன் . 


Lesson 92/753 


நீங்க வீட்டுக்கு வந்தீங்க . 
நாங்க சமெச்சோம் . 
நாங்க வாங்குனோம் . 


நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க. 
நாங்க சமெச்சிருந்தோம் . 
நாங்க வாங்கியிருந்தோம் . 


நான் திருப்பரங்குன்றத்துக்குப் 
போயிருக்குறேன் . 
நீங்க வீட்டுக்கு வந்திருக்குறீங்க . 


( ii ) நான் திருப்பரங்குன்றத் 

துக்குப் போயிருந்தேன் . 
நீங்க வீட்டுக்கு வந்திருந் 
தீங்க . 
நாங்க சமெச்சிருந்தோம் . 
நாங்க வாங்கியிருந்தோம் . 


நாங்க சமெச்சிருக்குறோம் . 
நாங்க வாங்கியிருக்குறோம் . 


நான் திருப்பரங்குன்றத்துக்கு .. 
போயிருப்பேன் . 
நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க . 


( iii ) நான் திருப்பரங்குன்றத் 

துக்குப் போயிருக்குறேன் . 
நீங்க வீட்டுக்கு வந்திருக் 
குறீங்க. 
நாங்க மெச்சிருக்குறோம் . 
நாங்க வாங்கியிருக்குறோம் . 


நாங்க மெச்சிருப்போம் . 
நாங்க வாங்கியிருப்போம் . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below .. 


Model : நான் 

வந்திருந்தேன் . ( noon ) 
நான் மத்தியானம் வந்திருந்தேன் . 
( i ) நாங்க சாமி 

+ அ கெளம்புனோம் . ( worship ) 
( ii ) நீங்க 

+ எப் பார்த்தீங்களா ? ( procession ) 
( iii ) நாங்க 

வாங்குனோம் . ( rice ) 
( iv ) நாங்க 

வாங்குனோம் . ( black pepper ) 
( v ) நாங்க 

வாங்குனோம் . ( cumin seeds ) 
( vi ) நாங்க ... வாங்குனோம் . ( mustard seeds ) 
( vii ) நாங்க 

வாங்குனோம் . ( cereals ) 
( viii ) நாங்க 

வாங்குனோம் . ( salt ) 


h . Write the word represented by the formula . 


Coun + Perfect. 


Example : போயிரு 
( i ) காணு + Perfect : 
( ii ) சாப்பிடு + 

Perfect : 
( iii ) கும்பிடு + Perfect : 
( iv ) கௌம்பு + Perfect : 
( v ) பாரு + Perfect : 


.. 


754 / An Intensive Course in Tamil 
i . Fill in the blanks using the appropriate conjugated form ( past ) of the 
perfect verb போயிரு. 

( i ) நான் திருப்பரங்குன்றத்துக்குப் 
( ii ) நாங்க ரெண்டு பேருமா 
( iii ) நீங்க கோயிலுக்குப் 
( iv ) இவன் 


j . Change the given nouns into the dative of direction and add at the left to 

tha verbs in the sentences given below . 


( i ) திருப்பரங்குன்றம் : நான் போயிருந்தேன் . 
( ii ) வீடு : நீங்க எப்ப வந்திருந்தீங்க ? 
( iii ) கோயில் : நாங்க ரெண்டு பேருமா கெளம்புனோம் . 

( iv ) அறெ : நாங்க வந்து சேர்ந்தோம் . 
k . Change the given nouns into the locative and add at the left to the verbs 

in the sentences given below . 


( i ) அறெ : உங்களெக் காணலெயே ! 
( ii ) கோயில் : ரொம்ப விசேஷமா இருந்திருக்கும் . 
( iii ) டவுண்ஹால் : நீங்க அம்மன் ஊர்வலத்தெப் 

பாத்திருப்பீங்களே ! 

( iv ) வழி : நாங்க அரிசி , பருப்பு எல்லாம் வாங்குனோம் . 
1. Change the given nouns into the objective and add at the left to the verbs 

in the sentences given below . 


ஊர்வலம் : நீங்க பார்த்திருப்பீங்களே ! 
நீங்க : நேத்து அறெயிலே காணலெயே ! 
எல்லாம் : நாங்க மெளகு , சீரகம் வாங்குனோம் . 
சாமி : நீங்க கோயில்லே கும்பிட்டீங்களா ? 


m . 


Fill in the blanks by transforming the cues given in parentheses into the 
verbal nouns. 
Model : 

(சமெ ) 
சமெக்குறது 
(காணு 

( v ) ...... 

( கும்பிடு ) 
( வா ) 

( vi ) 
( iii ) ( சாப்பிடு ) 

( vii ) 

( பாரு ) 
( iv ) ( கௌம்பு ) 

( viii ) 

( வாங்கு ) 


( ii) ......... 


...... 


n . Join each of these pairs of simple sentences into a complex one as shown 
in the model given below . 
Model : நாங்க அரிசி வாங்குனோம் . 

நாங்க சமெப்போம் . 
நாங்க சமெக்க அரிசி வாங்குனோம் . 


1 





Lesson 92 / 755 


( i ) நீங்க போனீங்களா ? 

நீங்க ஊர்வலத்தெப் பார்ப்பீங்க . 
(ii ) நாங்க கெளம்புனோம் . 

நாங்க சாமி கும்பிடுவோம் . 
( iii ) நான் வந்திருந்தேன் . 

நான் சாப்பிடுவேன் . 


0. Join each of these pairs of simple sentences into a complex one as shown 

in the model given below . 


Model : நான் சாப்பிட்டேன் . 

பெறகு , நான் போனேன் . 
நான் சாப்பிட்ட பெறகு போனேன் . 
( i ) நாங்க சமெச்சோம் . 

பெறகு , நாங்க சாப்பிட்டோம் . 
( ii ) நாங்க கோயிலுக்குப் போனோம் . 

பெறகு , நாங்க சாமியெக் கும்பிட்டோம் . 
(iii ) நாங்க ஊர்வலத்தெப் பார்த்தோம் . 

பெறகு , நாங்க சாமான் வாங்குனோம் . 
( iv ) மூர்த்தி இங்கே வந்தாரு . 

பெறகு , நாங்க கோயிலுக்குக் கௌம்புனோம் . . 


p . Join the following according to the sandhi rules . 


( i ) வந்து + இரு : 

பார்த்து + இரு : 
இருந்து + இரு : 


( ii ) ஊர்வலம் + எ : 

பக்கம் + உலே : 
திருப்பரங்குன்றம் + உக்கு .. 


4. Answer these questions . 


( i ) நீங்க நேத்துச் சாமுண்டி மலெக்குப் போயிருந்தீங்களா ? 
( ii ) நீங்க சமெக்குறதுக்கு என்னென்ன வாங்குறீங்க ? 
( iii ) நீங்க நேத்துச் சாயங்காலம் ஹாஸ்டலுக்குப் போய்ச் 

சேர்ந்தப்ப எத்தனெ மணி ? 
( iv ) நீங்க சாமி கும்பிட எங்கே போவீங்க ? 
( v ) நீங்க தமிழ்ப்பாடத்தெ நல்லாப் படிச்சிருப்பீங்க , இல்லே ? 
( vi ) நேத்து உங்க நண்பரு இங்கே வந்திருந்தாரா ? 
( vii ) நீங்க இங்கே வந்த பெறகுதான் தமிழ்ச் சினிமா 

பார்த்திருப்பீங்க, இல்லே ? 


VOCABULARY 


காணு 


அரிசி 


see 
rice 
salt 


கும்பிடு 
பருப்பு 
மௌகு 


worship 
cereals 
black pepper 


உப்பு 


756 / An Intensive Course in Tamil 


cumin seeds 
grand 


கடுகு 
அம்மன் 


mustard seeds 
a goddess 


சீரகம் 
விசேஷம் 
அம்மன் 
ஊர்வலம் 


taking a goddess 
in prccession 


GRAMMAR 


23.92.218 . This lesscn introduces the past and future perfect verbs . In the 
previous lesson the present perfect was introduced . As it is indicated earlier , 
the conjugation of this verb is effected always on the basis of the verb root 
இரு . 

It takes the past tense marker - ந்த் 


Example : 


23. 92. 218. நான் திருப்பரங்குன்றத்துக்குப் போயிருந்தேன் . 

மூர்த்தி மத்தியானம் அறெக்கு வந்திருந்தாரு . 


23.98.219 . The tense marker -ப்ப்- is added to the verb to denote future 
perfect. Example : 


23. 92. 219 , நீங்க அம்மன் ஊர்வலத்தெப் பார்த்திருப்பீங்க. 

நேத்துக் கோயில்லே விசேஷமா இருந்திருக்கும் . 


Sandhi : திருப்பரங்குன்றத்துக்கு + போயிருந்தேன் - 

திருப்பரங்குன்றத்துக்குப் போயிருந்தேன் 
கோயிலுக்கு + போயிருந்தீங்களா - கோயிலுக்குப் 

போயிருந்தீங்களா ? ( Refer S.18 in 2.14 ) 
கும்பிட + கெளம்புனோம் - கும்பிடக் கெளம்புனோம் ( Refer S.29 in 15.56 ) 
ஊர்வலத்தெ + பார்த்திருப்பீங்களே -- ஊர்வலத்தெப் 

பார்த்திருப்பீங்களே ( Refer S.20 in 2.17 ) 


UNIT 23 


LESSON 93 


ASKING FOR A JOB 


DIALOGUE 


ரவி : வணக்கங்க . 


Vanakkam , sir , 


மல்லய்யா : வணக்கம் . 


Vanakkam .. 


ரவி : என் பேரு ரவிங்க . நான் 

உங்களெப் பார்க்க 
வந்திருக்குறேன் . 
முந்தா நாளு காலெயிலே 
வந்திருந்தேன் .... நீங்க 
வீட்டுலே இல்லெ . 


My name is Ravi sir .... I have come 
to see you . ( 1 ) had come day before 
yesterday ( also ) ... You were not at 
home , 


At what time had ( you ) come ? 


மல்லய்யா : எத்தனெ மணிக்கு 

வந்திருந்தீங்க ? 


ரவி : காலெயிலே ஏழுமணிக்கு 

வந்திருந்தேன் . 


( I ) had come at seven o clock in the 
morning . 


758 / An Intensive Course in Tamil 


மல்லய்யா : ஏழுமணிக்கா ? ஆறு 

மணிக்கு வந்திருந்தா 
என்னெப் பார்த்திருக் 

சரி , என்ன 
விசேஷம் ? 


At seven o clock : Had ( you ) come 
at six o clock you would have seen 
me... Alright what is the matter ? 


கலாம் 


- ! 


ரவி : நான் பி . ஏ . வரெ படிச்சிருக் 

குறேன் . உங்க அலு 
வலகத்துலே ஏதாவது 
வேலெ காலியிருந்தா 
சொடுக்க முடியுமா ? 


I have studied upto B.A ..... Can you 
give me if any job is vacant in your 
office ? 


vacant . 


மல்லய்யா : இப்ப வேலெ காலி 

இல்லெயே ! போன 
மாசம் ஒரு செயலாளர் 
வேலெ காலியா இருந் 
தது . அப்ப வந்திருந்தாக் 
கொடுத்திருப்பேன் . 
நேத்துதான் ஒருத்தரெ 
அந்த வேலெக்கு நிய 
மிச்சிருக்கு றோம் . 
இனிமே , எங்களாலெ 
ஒண்ணும் செய்ய முடி 
யாது .... நீங்க அப்புறமா 
வந்து பார்க்குறீங்களா ? 


There is no vacancy now . Last 
month , there was a Secreta v s post 

Had you come at at time 
I would have given ( that job ) . ( We ) 
have appointed a person to that job 
only yesterday . We cannot do any 
thing now . Can you come and see 
me later ? 


ரவி : சரிங்க , வணக்கம் . 


Okey sir ... Vanakkam .. 


மல்லய்யா : வணக்கம் . 


Vanakkam . 


DRILLS 


a . 


Variation drill 
23. 93. 220. நீங்க அப்ப வந்திருந்தா கொடுத்திருப்பேன் . 

நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாப் பார்த்திருக்கலாம் . 


b . Build up drill 


( i ) நீங்க ஆறுமணிக்கு வந்தி 
ருந்தாப் பார்த்திருக்கலாம் . 
பார்த்திருக்கலாம் 
வந்திருந்தா 
ஆறுமணிக்கு 


நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாப் 
பார்த்திருக்கலாம் . 
பார்த்திருக்கலாம் 
வந்திருந்தாப் பார்த்திருக்கலாம் 
ஆறுமணிக்கு வந்திருந்தாப் 
பார்த்திருக்கலாம் 
நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாப் 
பார்த்திருக்கலாம் . 


நீங்க 


Lesson 93/759 


( ii ) நீங்க ஆறுமணிக்கு வந்தி 

ருந்தாக் கொடுத்திருப்பேன் . 
கொடுத்திருப்பேன் 
வந்திருந்தா 
ஆறுமணிக்கு 


நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாக் 
கொடுத்திருப்பேன் . 
கொடுத்திருப்பேன் 
வந்திருந்தாக் கொடுத்திருப்பேன் 
ஆறுமணிக்கு வந்திருந்தாக் 
கொடுத்திருப்பேன் 
நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாக் 
கொடுத்திருப்பேன் . 


நீங்க 


c . Expansion drill 


( i ) நான் வந்திருந்தேன் . 

காலெயிலே வந்திருந்தேன் 
முந்தாநாளு வந்திருந்தேன் 


( ii ) நான் கொடுத்திருப்பேன் . 
நீங்க வந்திருந்தாக் 
கொடுத்திருப்பேன் 
ஆறுமணிக்குக் கொடுத்தி 
ருப்பேன் 


நான் வந்திருந்தேன் . 
நான் காலெயிலே வந்திருந்தேன் . 
நான் முந்தாநாளு காலெயிலே 
வந்திருந்தேன் . 
நான் கொடுத்திருப்பேன் . 
நான் நீங்க வந்திருந்தாக் 
கொடுத்திருப்பேன் . 
நான் ஆறுமணிக்கு நீங்க வந்தி 
ருந்தாக் கொடுத்திருப்பேன் . 


( iii ) நீங்க பார்த்திருக்கலாம் . 

வந்திருந்தாப் பார்த்திருக்க 
லாம் 
ஆறுமணிக்குப் பார்த்திருக் 
கலாம் 


நீங்க பார்த்திருக்கலாம் . 
நீங்க வந்திருந்தாப் பார்த்தி 
ருக்கலாம் . 
நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாப் 
பார்த்திருக்கலாம் . 


d . Question - Answer drill 


( i ) Q : எத்தனெ மணிக்கு வந்திருந்தீங்க ? 

A : காலெயிலே ஏழுமணிக்கு வந்திருந்தேன் . 
( ii ) Q : ஏதாவது வேலெ காலியா இருந்தாக் கொடுக்க 

முடியுமா ? 
A : இப்ப வேலெ காலி இல்லெயே ? 
(iii ) Q : நீங்க அப்புறமா வந்து பார்க்குறீங்களா ? 

A : சரிங்க . 


e . Substitution drill 


நீங்க பார்த்திருக்கலாம் . 


( i ) நீங்க பார்த்திருக்கலாம் . 

Substitute and change the 
verb accordingly . 


வா 


எழுது 
பாடு 


நீங்க வந்திருக்கலாம் . 
நீங்க எழுதியிருக்கலாம் . 
நீங்க பாடியிருக்கலாம் . 


760 / An Intensive Course in Tamil 


கேள்விப்படு 


படி 
நியமி 


நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் . 
நீங்க படிச்சிருக்கலாம் . 
நீங்க நியமிச்சிருக்கலாம் . 


நான் கொடுத்திருப்பேன் . 


( ii ) நான் கொடுத்திருப்பேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
பாரு 
செய் 


நான் பார்த்திருப்பேன் . 
நான் செய்திருப்பேன் . 
நான் எழுதியிருப்பேன் . 
நான் ஓடியிருப்பேன் . 


எழுது 


செயலாளர் வேலெ காலியா 
இருந்தது . 


( iii ) செயலாளர் வேலெ காலியா 

இருந்தது . 
Substitute 
குமாஸ்தா 


பேராசிரியரு 


குமாஸ்தா வேலெ காலியா 
இருந்தது . 
பேராசிரியரு வேலெ காலியா 
இருந்தது . 
ஆசிரியரு வேலெ காலியா 
இருந்தது . 


ஆசிரியரு 


f . Transformation drill 


( i ) நான் பார்க்க வறேன் . 
நான் பார்க்குறேன் . 
நான் படிக்குறேன் . 
நான் கொடுக்குறேன் . 

நான் செய்றேன் . 
( ii ) நான் செய்திருக்குறேன் . 

நான் கொடுத்திருக்குறேன் . 
நான் படிச்சிருக்குறேன் 
நான் பார்க்க வந்திருக் 
குறேன் . 

நான் பார்த்திருக்குறேன் . 
( iii ) நான் கொடுத்திருந்தேன் . 

நான் செய்திருந்தேன் . 
நான் படிச்சிருந்தேன் . 
நான் பார்க்க வந்திருந்தேன் . 


நான் பார்க்க வந்திருக்குறேன் . 
நான் பார்த்திருக்குறேன் . 
நான் படிச்சிருக்குறேன் . 
நான் கொடுத்திருக்குறேன் . 
நான் செய்திருக்குறேன் . 
நான் செய்திருந்தேன் . 
நான் கொடுத்திருந்தேன் , 
நான் படிச்சிருந்தேன் . 
நான் பார்க்க வந்திருந்தேன் . 


நான் பார்த்திருந்தேன் . 
நான் கொடுத்திருப்பேன் . 
நான் செய்திருப்பேன் . 
நான் படிச்சிருப்பேன் . 
நான் பார்க்க வந்திருப்பேன் . 


( iv ) நான் கொடுத்திருப்பேன் . 

நான் செய்திருப்பேன் . 
நான் படிச்சிருப்பேன் . 
நான் பார்க்க வந்திருப்பேன் . 
நான் பார்த்திருப்பேன் . 


நான் கொடுத்திருக்கலாம் . 
நான் செய்திருக்கலாம் . 
நான் படிச்சிருக்கலாம் . 
நான் பார்க்க வந்திருக்கலாம் . 
நான் பார்த்திருக்கலாம் . 


Lesson 93 / 761 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


.... 


( i ) ஒரு 


Model : வேலெ ....... 

+ ஆ இல்லெ . ( vacancy ) 
வேலெ காலியா இல்லெ . 

வேலெ காலியா இருந்தது . ( secretary ) 
( ii ) உங்க 

+ லே வேலெ கொடுக்க முடியுமா ? ( office ) 
( iii ) ஒருத்தரே அந்த வேலெக்கு 

ச்சிருக்குறோம் . 

( appoint ) 
(iv ) நான் 

வந்திருந்தேன் . ( day before yesterday ) 


h . Write the word represented by the formula . 


வா + Perfect . 


Example : வந்திரு 
( i ) கொடு + Perfect : 
( ii ) நியமி + Perfect : 
( iii ) செய் + Perfect : 
( iv ) படி + Perfect : 
( v ) குடி + Perfect : 


i . Fill in the blanks using the appropriate conjugated form ( past ) of the 

perfect verb போயிரு. 


( i ) நீங்க வந்திருந்தா நான் 
( ii ) காலெயிலே போயிருந்தா அவரு 
( iii ) அவரு கேக்காட்டாலும் இவங்க 
( iv ) நான் சொல்லியிருந்தா நீங்க 


j . Change the given nouns into the objective and add at the left to the verbs 

in the sentences given below . 


( i ) நீங்க : நான் பார்க்க வந்திருக்குறேன் . 
( ii ) ஒருத்தரு : நாங்க நேத்துதான் நியமிச்சிருக்குறோம் . 
(iii) அந்தவேலெ : நான் கொடுத்திருப்பேன் . 


k . Change the given nouns into the instrumental and add at the left to the 

verbs in the sentences given below . 


( i ) நாங்க : ஒண்ணும் செய்யமுடியாது . 
( ii ) நான் : படிச்சிருக்க முடியும் . 
( iii ) அவரு : ஆறுமணிக்குப் பார்த்திருக்க முடியாதா ? 
( iv ) நீங்க : அந்த வேலெக்கு அவரெ நியமிச்சிருக்க முடியாது . 
( v ) நாம : முந்தாநாளு காலெயிலே வந்திருக்க முடியுமா ? 


762 / An Intensive Course in Tamil 


1. Write the word represented by the formula . 


Example : பார்த்திருக்கலாம் 


பார்த்திரு + 

Fut . Subjunctive . 


( i ) வந்திரு + Fut . Subjunctive : 
( ii ) இருந்திரு + Fut . Subjunctive : 
( iii ) படிச்சிரு + Fut . Subjunctive : 
( iv ) கொடுத்திரு + Fut . Subjunctive : 
( v ) நியமிச்சிரு + Fut . Subjunctive : 


m . 


Give an answer with won uptc /until to each of these questions using 
the cues given in parentheses . 
Alodel : நீங்க படிச்சிருக்குறீங்களா ? ( பி . ஏ ) 

ஆமா . நான் பி . ஏ . வரெ படிச்சிருக்குறேன் . 
( i ) உங்க அலுவலகத்துலே வேலெ காலியா இருந்ததா ? 

( மூணு வருஷம் ) 
( ii ) நீங்க காலெயிலே வீட்டுலே இருப்பீங்களா ? ( ஏழுமணி ) 
( iii ) நீங்க எனக்காகக் காத்திருந்தீங்களா ? ( முந்தாநாளு) 
( iv ) செயலாளர் வேலெ காலியா இருந்ததா ? ( பத்துமாசம் ) 


n . 


Give an 

answer with if - clause ’ to each of these questions using the cues 
given in parentheses . 


Model : நான் உங்களெப் பார்த்திருக்கலாமா ? 

( ஆறுமணிக்கு வந்திரு ) 
ஆமா . ஆறுமணிக்கு வந்திருந்தா நீங்க என்னெப் 

பார்த்திருக்கலாம் . 
( i ) நீங்க இந்த வேலெயெக் கொடுத்திருப்பீங்களா ? 

( பி . ஏ . படிச்சிரூ ) 
( ii ) நீங்க என்னெச் செயலாளர் வேலெக்கு நியமிச்சிருப்பீங்களா ? 
( iii ) நீங்க நேத்து வந்திருப்பீங்களா ? ( நீங்க வீட்டுலே இருந்திரு ) 
( iv ) நீங்க கொடுத்திருப்பீங்களா ? ( வேலெ காலியா இருந்திரு 


0 . 


Answer these questions . 


( i ) நான் நேத்துச் சொல்லியிருந்தா நீங்க இங்கே 

வந்திருப்பீங்களா ? 
( ii ) நான் பத்துரூபாய் கேட்டிருந்தா நீங்க கொடுத்திருப்பீங்களா ? 
( iii ) உங்க மனெவி இங்கே வந்திருந்தா நீங்க ஊருக்குப் 

போயிருக்கமாட்டீங்க , இல்லே ? 
( iv ) உங்க மனெவி இங்கே வந்திருந்தா நீங்க எங்கே 

தங்கியிருப்பீங்க ? 
( v ) நீங்க காலெயிலே வந்திருந்தா பேராசிரியரெப் 

பார்த்திருக்க முடியுமா ? 


Lesson 93/763 


( vi ) நீங்க எட்டு மணிக்கு ரயில்லே போயிருந்தா 

பதினொருமணிக்குத் திண்டுக்கல்லுக்குப் போயிருக்கலாம் , 
இல்லே ? 


i 


VOCABULARY 


முந்தா நாளு 


விசேஷம் 


matter , news 


day before 
yestarday 
office 
secretary 


அலுவலகம் 
செயலாளர் 


காலி 
நியமி 


vacancy 
appoint 


GRAMMAR 


23.93.220 . The future perfect always implies the conditional meaning and 
is used subordinate clause in a complex sentence . Let us consider the 
following sentences . 


23. 93. 220. நீங்க அப்ப வந்திருந்தாக் கொடுத்திருப்பேன் . 

நீங்க ஆறுமணிக்கு வந்திருந்தாப் பார்த்திருக்கலாம் . 


நான் கொடுத்திருப்பேன் I would have given and நீங்க பார்த்திருக்கலாம் 
You might have met ( me ) are the main clauses in the above sentences . 
நீங்க அப்ப வந்திருந்தா had you come at that time and நீங்க ஆறு 
மணிக்கு வந்திருந்தா had you come at six o clock are the conditional 
clauses subordinated to the main clauses . Although the conditional clause is 
at times not expressed overtly , the presence of a conditional clause is inherently 
understood by the future perfect ver . Example : நீங்க அம்மன் ஊர்வல 
த்தெப் பார்த்திருப்பீங்க ; நேத்துக் கோயில்லே விசேஷமா இருந்திரு 
க்கும் ; நான் கொடுத்திருப்பேன் ; நீங்க பார்த்திருக்கலாம் etc. 


Sandhi : உங்களெ + பார்க்க - உங்களெப் பார்க்க 
என்னெ + பார்த்திருக்கலாம் > என்னெப் பார்த்திருக்கலாம் 

( Refer S.20 in 2.17 ) 
அலுவலகம் + உலே அலுவலகத்துலே ( Refér S.17 in 2.13 ) 


-- 


UNIT 24 


LESSON 94 


HOLIDAY READING 


DIALOGUE 


ராமு : வாங்க சுரேஷ், உக்காருங்க . 

அப்பாவெப் பார்க்க 
வந்தீங்களா ? 


Come on Suresh , please be seated . 
Did ( you ) come to meet ( my ) father ? 


சுரேஷ் : ஆமா , மிஸ்டர் ராமு . 

அப்பா வீட்டுலே 
இல்லெங்களா ? 


Yes , Mr. Ramu ... Is ( your ) father not 
at home ? 


ராமு : உள்ளே குளிச்சுக்கிட்டுருக் 

குறாங்க . இப்ப வரு 
வாங்க . 

சாப்பிடு 
றீங்களா ? 


( Ee ) is taking bath inside ( the house) . 
( He ) will come now . Would ( you ) 
like to have a ( cup ) of tea ? 


e 


| 


Lesson : 94/765 


No , thanks . Just now ( I ) had ( a cup 
of tea ) . What are ( you ) doing during . 
this vacation ? 


தான் 


சுரேஷ் : வேண்டாங்க . இப்பத் 

சாப்பிட்டு 
வந்தேன் . இந்த விடு 
மு றெயிலே என்ன 
செய்துகிட்டுருக்குறீங்க ? 


( I ) am not doing anything specially . 
( I ) am reading novels , stories , dramas 
etc. What are you doing 


ராமு : விசேஷமா ஒண்ணும் 

செய்யலெங்க . நாவல் , 
கதெ , நாடகம் எல்லாம் 
வாசிச்சுக்கிட்டுருக் 
குறேன் . நீங்க என்ன 
செய்துகிட்டுருக்குறீங்க ? 


( I ) am translating a novel from Tamil 
to Hindi . Have ( you ) read the novel 
Kallo Kaaviyamo written by Dr. 
Mu . Va . ( I ) am translating that novel . 
( 1 ) came to see ( your) father regard 
ing that only . In addition , ( I ) am 
writing an article on the history of 
Tamil literature . 


மு . 


வ . 


சுரேஷ் : தமிழ்லேயிருந்து ஒரு 

நாவலெ இந்தியிலே 
மொழிபெயர்த்துக்கிட்டு 
ருக்குறேன் . டாக்டர் 

எ ழு துன 
கள்ளோ கர்வியமோ 
படிச்சிருக்குறீங்களா ? .... 
அதெத்தான் மொழிபெ 
யர்க்குறேன் . அது விஷ 
யமாத்தான் அப்பாவெப் 
பார்க்க வந்தேன் . 
அப்புறம் தமிழ் இலக்கிய 
வரலாறு பத்தி 

பத்தி ஒஒரு 
கட்டுரெயும் எழுதிக் 
கிட்டுருக்குறேன் . 


ராமு : பயனுள்ள வேலை செய்து 

கிட்டுருக்குறீங்க . 
இங்கேயே உக்கார்ந்து 
கிட்டுருங்க . அப்பா. 
கிட்டெச் சொல்லுறேன் . 


( You ) are doing useful work . ( You ) 
please remain here . I will go and 
tell ( my ) father ( that you have 
come). 


சுரேஷ் : சரிங்க . 


O.K. 


DRILLS 


a . 


Variation drill 
24. 94. 221. நான் ஒரு நாவலெ மொழிபெயர்த்துக்கிட்டு 

இருக்குறேன் . 
நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்குறாங்க . 
நீங்க என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 


766 / An Intensive Course in Tamil 


bb . Build up drill 


நான் ஒரு நாவலெ மொழி 
பெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் . 


( i ) நான் ஒரு நாவலெ மொழி 
பெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் . 
மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் 
நாவலெ 


மொழி பெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் 
நாவலெ மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் 
ஒரு நாவலெ மொழி 
பெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் 
நான் ஒரு நாவலெ மொழி 
பெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் . 


ஒரு 


நான் 


( ii ) நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு 

இருக்குறேன் . 
வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் 


நாடகம் 


நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 
வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் 
நாடகம் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் 
நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 


நான் 


( iii ) நீங்க என்ன செய்துகிட்டு 

இருக்குறீங்க ? 
என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 
நங்க 


நீங்க என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 
என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 


நீங்க என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 


c . Txpansion drill| 


நான் எழுதிக்கிட்டு இருக்குறேன் . 


( i ) நான் எழுதிக்கிட்டு 
இருக்குறேன் . 
ஒரு கட்டுரெ எழுதிக்கிட்டு 
இருக்குறேன் 
இலக்கிய வரலாறு பத்தி 
எழுதிக்கிட்டு இருக்குறேன் 


நான் ஒரு கட்டுரெ எழுதிக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் இலக்கிய வரலாறு பத்தி ஒரு 
கட்டுரெ எழுதிக்கிட்டு இருக்கு 
றேன் . 


அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்குறாரு . 


( ii ) அப்பா குளிச்சுக்கிட்டு 

இருக்குறாரு . 
உள்ளே குளிச்சுக்கிட்டு 
இருக்குறாரு 


அப்பா உள்ளே குளிச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 


Lesson 94/767 


நீங்க உக்கார்ந்துகிட்டு இருங்க . 


( iii ) நீங்க உக்கார்ந்துகிட்டு 

இருங்க . 
இங்கேயே உக்கார்ந்துகிட்டு 
இருங்க . 


நீங்க இங்கேயே உக்கார்ந்துகிட்டு 
இருங்க . 


d . Question - Answer drill 


( i ) Q : அப்பாவெப் பார்க்க வந்தீங்களா ? 

A : ஆமா , மிஸ்டர் ராமு . 


( ii ) Q : அப்பா வீட்டுலே இல்லெங்களா ? 

A : உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்குறாங்க . 


( iii ) Q : டீ சாப்பிடுறீங்களா ? 

A : வேண்டாங்க . 


( iv ) Q : இந்த விடுமுறெயிலே என்ன செய்துகிட்டு 

இருக்குறீங்க . 
A : விசேஷமா ஒண்ணும் செய்யலெங்க . 


e . Substitution drill 


அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்குறாரு . 


( i ) அப்பா குளிச்சுக்கிட்டு 

இருக்குறாரு . 
Substitute and change the 
verb accordingly . 
உக்காரு 


மொழிபெயர் 


வாசி 


அப்பா உக்கார்ந்துகிட்டு 
இருக்குறாரு . 
அப்பா மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறாரு . 
அப்பா வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 
அப்பா பார்த்துக்கிட்டு 
இருக்குறாரு . 
அப்பா சாப்பிட்டுக்கிட்டு 
இருக்குறாரு . 
அப்பா வந்துகிட்டு இருக்குறாரு . 
அப்பா எழுதிக்கிட்டு இருக்குறாரு . 


பாரு 


சாப்பிடு 


பிட் 


வா 


எழுது 


நான் மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் . 


( ii ) நான் மொழிபெயர்த்துக்கிட்டு 

இருக்குறேன் . 
Substitute and change the 
verb accordingly . 
நாம 





நாம மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறோம் . 


768 / AR Intensive Course in Tamil 


நாங்க 


நீ 


நீங்க 


அவன் 


நாங்க மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறோம் . 
நீ மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறே . 
நீங்க மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறீங்க . 
அவன் மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறான் . 
இவ மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறா . 
அவரு மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறாரு . 
இவங்க மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறாங்க . 


இவ 


அவரு 


இவங்க 


( iii ) நான் நாவல் வாசிச்சுக்கிட்டு 

இருக்குறேன் . 
Substitute 
கதெ 


நான் நாவல் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 


நாடகம் 


கவிதெ 


நான் கதெ வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் கவிதெ வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் இலக்கியம் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் பாடம் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 


இலக்கியம் 


பாடம் 


f . Transformation drill 


( i ) அப்பா குளிக்குறாரு . 
நான் மொழிபெயர்க்குறேன் . 


நான் வாசிக்குறேன் . 
நான் எழுதுறேன் . 
நீங்க சாப்பிடுறீங்க . 


அப்பா குளிச்சுக்கிட்டு இருக்குறாரு . 
நான் மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
நான் எழுதிக்கிட்டு இருக்குறேன் . 
நீங்க சாப்பிட்டுக்கிட்டு 
இருக்குறீங்க . 
நீங்க என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 
நீங்க என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 


( ii ) நான் எழுதிக்கிட்டு 

இருக்குறேன் . 
நான் மொழிபெயர்த்துக்கிட்டு 
இருக்குறேன் . 


Lesson 94 / 769 


நான் வாசிச்சுக்கிட்டு 
இருக்குறேன் . 
நான் சாப்பிட்டுக்கிட்டு 
இருக்குறேன் . 


நீங்க என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 
நீங்க என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : இந்த 


4 . 


+ இலே என்ன செய்துகிட்டு 
இருக்குறீங்க ? ( holiday ) 
இந்த விடுமுறெயிலே என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 
( i ) நான் 

வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . ( drama ) 
( ii ) ஒரு நாவலெ 

க்குறேன் . ( translate ) 
(iii ) - + லே ஒரு கட்டுரெ எழுதுறேன் . 

( history of literature ) 
எழுதுறேன் . ( essay ) 


(iv ) ஒரு 


h . Write the word represented by the formula . 


வாசி + Progressive 


Example : வாசிச்சுக்கிட்டு இரு 
( i ) மொழி பெயர் + Progressive : 
( ii ) செய் + Progressive : 
( iii ) எழுது + Progressive : 
( iv ) உக்காரு + Progressive : 
( v ) குளி + Progressive : 
( vi ) சொல்லு + Progressive : 
( vii ) un + Progressive : 
( viii ) கொடு + Progressive : 


i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( present ) of the 

progressive verb வாசிச்சுக்கிட்டு இரு . 


( i ) நான் 
( ii ) நீங்க என்ன 
( iii ) அவரு நாவல் , நாடகம் எல்லாம் 
( iv ) அப்பா அதெ 


...... 


.... 


j . Frame questions for the answers given below fo lowing the model . 


Model : A. நான் மொழி பெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் . 

Q : நீங்க என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 
( i ) A. அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்குறாங்க . 
( ii ) A. நான் நாவல் வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
( iii ) A. அவ வேலெ செய்துகிட்டு இருக்குறா. 


| 


770 / An Intensive Course in Tamil 


( iv ) A. நான் உக்கார்ந்துகிட்டு இருக்குறேன் . 
( v ) A. அவரு கட்டுரெ எழுதிக்கிட்டு இருக்குறாரு . 


k . Change these sentences as in the example . 


Example : நான் படிக்குறேன் . 

நான் படிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
( i ) நான் சாப்பிடுறேன் . 
( ii ) அவங்க குளிக்குறாங்க . 
( iii ) அவரு தூங்குறாரு . 
( iv ) இவன் படிக்குறான் . 
( v ) அது பாடுது . 
( vi ) நீங்க ஓடுறீங்க . 
( vii ) நாம குடிக்குறோம் . 


1. Change the given nouns into the objective and add at the left to the verbs 

in the sentences given below . 


( i ) நாவல் : நான் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் . 
( ii ) நாடகம் : நான் வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
( iii ) அப்பா : நான் பார்க்க வந்தேன் . 
( iv ) அது : நான் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் . 


m . Change the given nouns into the locative and add at the left to the 

verbs in the sentences given below . 


( i ) அப்பா : நான் சொல்லுறேன் . 
( ii ) நீங்க : நான் சொல்லலெ . 
( iii ) நான் : அவங்க வருவாங்க . 


n . Change the given nouns into the locative and add at the left to the verbs 

in the sentences given below . 


( i ) இந்தி : நான் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்குறேன் . 
( ii ) விடுமுறெ : நீங்க என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 
( iii ) தமிழ் : நீங்க இந்த நாவலெ மொழிபெயர்க்குறீங்களா ? 


0 .. 


Fill in the blanks using the cues as in the model given below . 


Model : நான் ஒண்ணும் 

( செய் ) 

நான் ஒண்ணும் செய்யலெ . 
( i ) நான் ஒண்ணும் 
( பாரு ) 
( சாப்பிடு ) 
( வாசி ) 
( மொழிபெயர் ) 


. 


Lesson 94 / 771 


( படி ) 
( எழுது ) 
( சொல்லு ) 


p . Fill in the blanks using the cues as in the model given below . 


Model : நான் 

வந்தேன் . 
( பாரு ) 

நான் பார்க்க வந்தேன் . 
( i ) நான் 

வந்தேன் . 
( சாப்பிடு ) 
( எழுது ) 
( மொழிபெயர் ) 
(உக்காரு ) 
( வேலெ செய் ) 
( குளி ) 


q . Fill in the blanks in the following sentences with the correct pronouns 

required . 


.. 


( i ) 
(ii ) 
( iii ) 
( iv ) 

( v ) 
( vi ) 


வாங்க . 
உக்காருங்க . 
சாப்பிடு. 
குளிச்சுக்கிட்டு இருக்குறாரு . 
சாப்பிட்டுக்கிட்டு வந்தேன் . 
என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 


I. Change these sentences into relative participles . 

. 


Model : மு . வ . கள்ளோ காவியமோ எழுதுனாரு . 

மு . வ . எழுதுன களளோ காவியமோ ... 
( i ) நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
( ii ) அவரு ஒரு கதெ எழுதிக்கிட்டு இருக்குறாரு . 
( ii ) நீங்க நாவல் படிச்சுக்கிட்டு இருக்குறீங்க . 
( iv ) இவரு சாப்பாடு சாப்பிட்டாரு . 


S. 


Answer these questions . 


( i ) நீங்க இப்ப என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 
( ii ) நீங்க ஏதாவது நாவலெ தமிழ்மொழியிலேயிருந்து மொழி 

பெயர்த்துக்கிட்டு இருக்குறீங்களா ? 
( iii ) நீங்க மு . வ . எழுதுன கள்ளோ காவியமோ 

படிச்சிருக்குறீங்களா ? 
( iv ) நீங்க இப்பத் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்குறீங்களா ? 
( v ) நீங்க எங்கே தங்கிக்கிட்டு இருக்குறீங்க ? 


ரு 


772 / An Intensive Course in Tamil 


ப 


( vi ) நீங்க மாதந்தோறும் உங்க மனெவிக்குப் பணம் 

அனுப்பிக்கிட்டு இருக்குறீங்களா ? 
( vii ) நீங்க இப்ப ஏதாவது நாடகம் வாசிச்சுக்கிட்டு 

இருக்குறீங்களா ? 


VOCABULARY 


டீ 


விடுமுறெ 
மொழிபெயர் 


tea 
holiday 


translate 


சாப்பிடு 

eat / drink 
விசேஷம் speciality 
இலக்கியவரலாறு history of 

literature 
பயன் 

use 


கட்டுரெ 


an essay 


GRAMMAR 


23.94.221 . The progressive verb in Tamil is formed by adding - கிட்டு இரு 
to the verbal participle form of a verb . See the following examples . 

குளிச்சு + கிட்டு இரு : குளிச்சுக்கிட்டு இரு 
செய்து + கிட்டு இரு : செய்துகிட்டு இரு 
மொழிபெயர்த்து + கிட்டு இரு : மொழிபெயர்த்துக்கிட்டு இரு 

வாசிச்சு + கிட்டு இரு : வாசிச்சுக்கிட்டு இரு etc. 
Like other verbs , this is also inflected for tense , person , number and gender . 
The conjugation of this verb is effected always on the basis of the verb root 


progressive verb . Example : 
23. 94. 221. நான் ஒரு நாவலெ மொழிபெயர்த்துக்கிட்டு 

இருக்குறேன் . 
நான் நாடகம் வாசிச்சுக்கிட்டு இருக்குறேன் . 
நீங்க என்ன செய்துகிட்டு இருக்குறீங்க ? 


Sandhi : இப்ப + தான் - இப்பத்தான் 

விஷயமா + தான் - விஷயமாத்தான் ( Refer S.21 in 3.20 ) 
வீடு + லே - வீட்டுலே ( Refer S.16 in 2.13 ) 
விடுமுறெ + இலே -- விடுமுறெயிலே 
இந்தி + இலே - இந்தியிலே ( Refer S.8 in 1.5 ) 
அப்பாகிட்டெ + சொல்லுறேன் - அப்பாகிட்டெச் 

சொல்லுறேன் ( Refer S.22 in 4.25 ) 


UNIT 24 


LESSON 95 


ABOUT LEARNING ANOTHER LANGUAGE 


DIALOGUE 


Suresh , before coming to Madurai to 
learn Tamil what job were you 
doing ? 


ராமு : சுரேஷ் ! மது ரெக்குத் 

தமிழ்ப் படிக்க வறதுக்கு 
முன்னாலே நீங்க என்ன 
வேலெ பார்த்துக்கிட்டு - 
ருந்தீங்க ? 


சுரேஷ : ரோஹ் தக்லே ஒரு 

கல்லூரியிலே ஆங்கிலம் 
கற்பிச்சுக்கிட்டுருந்தேன் . 


( I ) was teaching English in a college 
at Rohtak . 


ராமு : ஏன் தமிழ் படிக்கணும் 

ண்ணு நெனெச்சீங்க ? 


Why did you think of learning 
Tamil ? 


774 / An Intensive Course in Tamil 


When I was studying in Annamalai 
University , there were many Tamil 
friends to me . Whenever they speak 
in Tamil I used to listen to them 
carefully . I often used to think why 
shouldn t I also learn Tamil ? 


சுரேஷ் : நான் அண்ணாம லெப் 

பல்கலெக் கழகத்துலே 
எம் . ஏ . படிச்சுக்கிட்டு - 
ருந்தப்ப எனக்கு நெ 
றெயத் தமிழ் நண்பருங்க 
இருந்தாங்க . அவங்க 
தமிழ்லே பேசுறப்ப 
எல்லாம் 
கேப்பேன் . 

நாமும் 
ஏன் தமிழ் 

படிக்கக் 
கூடாது ண்ணு அடிக்கடி 
நெனெப்பேன் . 


கவன மா 


ராமு : அப்பவே தமிழ் கத்துக்கிட் 

டுருந்தீங்களா ? 


Were ( you ) learning Tamil.at that 
time ? 


No , sir . Then I was studying English 
only always . Because there was a 
need for me to get a job at that 
time . Only ( my ) father was earning 
in the family .. 


சுரேஷ் : இல்லெங்க . அப்ப எப்ப - 

வும் ஆங்கிலம் தான் 
படிச்சுக்கிட்டுருந்தேன் . 
ஏன்னா, எனக்கு உடன - 
டியா வேலெ வாங்க 
வேண்டிய அவசியம் 
அப்ப இருந்தது . குடும் 
பத்துலே அப்பா 
மட்டுந்தான் சம்பாதிச் 
சுக்கிட்டுருந்தாங்க . 


Will you teach this language you 
are learning to some others also ? 


ராமு : நீங்க படிச்சுக்கிட்டுருக்குற 

இந்த மொழியெ வேறே 
யாருக்காவது கற்பிப் 
பீங்களா ? 


Oh , certainly ! I will teach Tamil 
( also ) eventhough I am teaching 
English . This experience will always 
be green in my mind . 


சுரேஷ் : நிச்சயமா . ஆங்கிலத்தெக் 

கற்பிச்சுக்கிட்டு 
ருந்தாலும் தமிழெயும் 
நான் 

கற்பிப்பேன் . 
இந்த அனுபவம் 
எப்பவும் என் மனசுலே 
பசு மெயா இருந்து 
கிட்டுருக்கும் . 


ராமு ; இதெக் கேக்குறப்ப ரொம்ப 

மகிழ்ச்சியா இருக்கு - 
துங்க . 


( I ) feel very happy when ( I ) hear 
this . 


Lesson 95/775 


DRILLS 


a . Variation drill 


24. 95. 222. நான் ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் . 

அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க . 
நீங்க என்ன வேலெ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ? 


24. 95. 223. நான் கற்பிச்சுக்கிட்டு இருப்பேன் . 

இந்த அனுபவம் என் மனசுலே இருந்துகிட்டு 
இருக்கும் . 


b . Build up drill 


( i ) நான் ஆங்கிலம் கற்பிச்சுக் 
கிட்டு இருந்தேன் . 
கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் 
ஆங்கிலம் 


நான் ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 
கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் 
ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு 
இருந்தேன் 
நான் ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 


நான் 


( ii ) அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 

இருந்தாரு . 
சம்பதிச்சுக்கிட்டு இருந்தாரு 
அப்பா 


அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 
இருந்தாரு . 
சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு 
அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 
இருந்தாரு 


( iii ) நான் அண்ணாமலெப் 

பல்கலெக்கழகத்துலே 
படிச்சுக்கிட்டு இருந்தேன் . 
படிச்சுக்கிட்டு இருந்தேன் 
அண்ணாமலெப் பல்கலெக் 
கழகத்துலே 


நான் அண்ணாமலெப் பல்கலெக் 
கழகத்துலே படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 
படிச்சுக்கிட்டு இருந்தேன் 
அண்ணாமலெப் பல்கலெக் 
கழகத்துலே படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 
நான் அண்ணாமலெப் பல்கலெக் 
கழகத்துலே படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 


நான் 


( iv ) நான் தமிழெயும் கற்பிச்சுக் 

கிட்டு இருப்பேன் . 
கற்பிச்சுக்கிட்டு இருப்பேன் 
தமிழெயும் 


நான் தமிழெயும் கற்பிச்சுக்கிட்டு 
இருப்பேன் . 
கற்பிச்சுக்கிட்டு இருப்பேன் 
தமிழெயும் கற்பிச்சுக்கிட்டு 
இருப்பேன் 
நான் தமிழெயும் கற்பிச்சுக்கிட்டு 
இருப்பேன் . 


நான் 


776 / An Intensive Course in Tamil 


c . Expansion drill 


நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் . 


( i ) நான் படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 
எந்நேரமும் படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் 
ஆங்கிலத்தெத்தான் படிச்சுக் 
கிட்டு இருந்தேன் 
அப்ப படிச்சுகிட்டு இருந் 
தேன் 


. 


நான் எந்நேரமும் படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் . 
நான் ஆங்கிலத்தெத்தான் எந்நே 
ரமும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் . 
நான் அப்ப ஆங்கிலத்தெத்தான் 
எந்நேரமும் படிச்சுக்கிட்டு 
இருந்தேன் 


( ii ) அது இருந்துகிட்டு இருக்கும் . 

பசுமெயா இருந்துகிட்டு 
இருக்கும் 
என் மனசுலே இருந்துகிட்டு 
இருக்கும் . 


அது இருந்துகிட்டு இருக்கும் . 
அது பசுமெயா இருந்துகிட்டு 
இருக்கும் . 
அது என் மனசுலே பசுமெயா 
இருந்துகிட்டு இருக்கும் . 


( ii ) நான் கற்பிப்பேன் . 

தமிழெயும் கற்பிப்பேன் 
ஆங்கிலத்தெத் கற்பிச்சுக் 
கிட்டு இருந்தாலும் கற்பிப் 
பேன் 


நான் கற்பிப்பேன் . 
நான் தமிழெயும் கற்பிப்பேன் . 
நான் ஆங்கிலத்தெக் கற்பிச்சுக் 
கிட்டு இருந்தாலும் தமிழெயும் 
கற்பிப்பேன் . 


d . Question - Answer drill 


( i ) Q : மதுரெக்குத் தமிழ்ப் படிக்க வறதுக்கு முன்னாலே 

நீங்க என்ன வேலெ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ? 
A : ரோஹ்தக்லே ஒரு கல்லூரியிலே ஆங்கிலம் 

கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் . 
( ii ) Q : அப்பவே தமிழ் கத்துக்கிட்டு இருந்தீங்களா ? 
A : இல்லெங்க . அப்ப எந்நேரமும் ஆங்கிலத்தெத்தான் 

படிச்சுக்கிட்டு இருந்தேன் . 
( iii ) Q ; நீங்க படிச்சுக்கிட்டு இருக்குற இந்த மொழியெ வேறே 

யாருக்காவது கற்பிப்பீங்களா ? 
A : நிச்சயமா. 


e . Substitution drill 


( i ) நீங்க தமிழ் கத்துக்கிட்டு 

இருந்தீங்களா ? 
Substitute and change the 
verb accordingly . 


நீங்க தமிழ் கத்துக்கிட்டு 
இருந்தீங்களா ? 


Lesson 95 / 777 


படி 


கற்பி 


நீங்க தமிழ் படிச்சுக்கிட்டு 
இருந்தீங்களா ? 
நீங்க தமிழ் கற்பிச்சுக்கிட்டு 
இருந்தீங்களா ? 
நீங்க தமிழ் வாசிச்சுக்கிட்டு 
இருந்தீங்களா ? 
நீங்க தமிழ் எழுதிக்கிட்டு 
இருந்தீங்களா ? 


வாசி 


எழுது 


நான் கற்பிச்சுக்கிட்டு இருப்பேன் . 


( ii ) நான் கற்பிச்சுக்கிட்டு 

இருப்பேன் . 
Substitute and change the 
verb accordingly .. 
வாங்கு 
கேளு 
நெனெ 


சம்பாதி 


நான் வாங்கிக்கிட்டு இருப்பேன் . 
நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் . 
நான் நெனச்சுக்கிட்டு 
இருப்பேன் . 
நான் சம்பாதிச்சுக்கிட்டு 
இருப்பேன் . 
நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன் . 
நான் எறங்கிக்கிட்டு இருப்பேன் . 
நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் . 


தூங்கு 
எறங்கு 
சொல்லு 


அது இருந்துகிட்டு இருக்கும் . 


( iii ) அது இருந்துகிட்டு இருக்கும் . 

Substitute and change the 
verb suitably. 
போ 


வா 


அது போய்க்கிட்டு இருக்கும் . 
அது வந்துகிட்டு இருக்கும் . 
அது பாடிக்கிட்டு இருக்கும் . 
அது படுத்துக்கிட்டு இருக்கும் . 


பாடு 
படு 


தூங்கு 


அது தூங்கிக்கிட்டு இருக்கும் . 


f. Transformation drill 


( i ) அப்பா சம்பாதிக்குறாரு . 


நான் வேலெபார்க்குறேன் . 


அவரு நெனெக்குறாரு . 


அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 
நான் வேலெபார்த்துக்கிட்டு 
இருக்குறேன் . 
அவரு நெனெச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 
நான் கத்துக்கிட்டு இருக்குறேன் . 
நான் கவனமாக் கேட்டுக்கிட்டு 
இருக்குறேன் . 


நான் கற்குறேன் . 
நான் கவனமாக் கேக்குறேன் . 


778 / An Intensive Course in Tamil 


அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 
இருந்தாரு . 
நான் கத்துக்கிட்டு இருந்தேன் . 


( ii ) அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 

இருக்குறாரு . 
நான் கத்துக்கிட்டு 
இருக்குறேன் . 
அவரு நெனெச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 
நான் கேட்டுக்கிட்டு 
இருக்குறேன் . 


அவரு நெனெச்சுக்கிட்டு 
இருந்தாரு . 
நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் . 


நான் கத்துக்கிட்டு இருட்பேன் . 


( iii ) நான் கத்துக்கிட்டு 

இருக்குறேன் . 
அவரு நெனெச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 
நான் கேட்டுக்கிட்டு 
இருக்குறேன் , 
அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 
இருக்குறாரு . 


அவரு நெனெச்சுக்கிட்டு 
இருப்பாரு . 
நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் . 


அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு 
இருப்பாரு . 


EXERCISES 


g . Fill in the blanks using the ches given in parentheses as in the inodel given 

below . 


..... 


Model : ஏன் தமிழ் படிக்கணும் ண்ணு 

ச்சீங்க ? 

( think ) 
ஏன் தமிழ் படிக்கணும் ண்ணு நெனெச்சீங்க ? 
( i ) நான் 

+ ஆ கேட்டேன் . ( carefully ) 
( ii ) எனக்கு வேலெ வாங்க வேண்டிய 

இருந்து . 

( necesity , need ) 
( ili ) அப்பா மட்டுந்தான் ... ச்சுக்கிட்டு இருந்தாங்க . ( earn ) 
( iv ) எனக்கு 

+ ஆ இருக்குதுங்க . ( happy ) 
( v ) இந்த என் மனசுலே இருந்துகிட்டு இருக்கும் . 

( experience ) 


h . Write the word represented by the formula . 


கற்பி + Progressive 


Example : கற்பிச்சுக்கிட்டு இரு 
( i ) இரு + Progressive : 
( ii ) சம்பாதி + Progressive : 
( iii ) கேளு + Progressive : 
( iv ) நெனெ + Progressive : 
( v ) தட + Progressive : 
( vi ) வேய் + Progressive : 
( vii ) தூங்கு + Progressive : 


Lesson 95/779 


i . Fill in the blanks using the appropriate conjugated forms (past ) of the 

progressive verb படிச்சுக்கிட்டு இரு . 


( i ) நான் ஆங்கிலம் 
( ii ) நாங்க தமிழ் 
( iii ) நீங்க என்ன 
( iv ) அவரு யாருகிட்டெ 


j . Fill in the blanks using the appropriate forms ( future ) of the progressive 

verb கற்பிச்சுக்கிட்டு இரு . 


( i ) நான் தமிழ் 
( ii ) நீங்க இந்த மொழியெ 
( iii ) அப்பா மட்டும் . 
( iv ) நாமும் தமிழ் 
( v ) நண்பருங்க தமிழ் 


k . Change these simple sentences to progressive sentences . 


( i ) நீங்க என்ன வேலெ பார்த்தீங்க ? 
( ii ) நான் ஆங்கிலம் கற்பிச்சேன் . 
( iii ) நான் கவனமாக் கேப்பேன் . 
( iv ) நான் தமிழ் படிக்க நெனெச்சேன் . 
( v ) அப்பா சம்பாதிச்சாங்க . 
( vi ) நான் இந்த மொழியெக் கற்பிப்பேன் . 
( vii ) என் மனசுலே இருக்குது . 


1. Change the given nouns into the locative and add at the left to the 

verbs in the sentences given below : 


( i ) கல்லூரி : நான் ஆங்கிலத்தெக் கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் . 
( ii ) பல்கலெக்கழகம் : நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் . 
( iii ) மனசு : இது எப்பவும் பசுமெயா இருக்கும் . 
( iv ) ரோஹ்தக் ; நான் வேலெ பார்த்துக்கிட்டு இருந்தேன் . 


m . 


Fill in the blanks using the cues as in the model given below :. 


Model : நீங்க 

இந்த மொழியெக் 
கற்பிப்பீங்களா ? 
( யாருக்கு ) 
நீங்க யாருக்காவது இந்த மொழியெக் 

கற்பிப்பீங்களா ? 
( i ) நீங்க ..... இந்த மொழியெக் கற்பிப்பீங்களா ? 

( எப்ப ) 
( எங்கே ) 
( எப்படி ) 


780 / An Intensive Course in Tamil 


n . 


Fill in the blanks by transforming the cues given in parentheses into the 


verbal nouns . 


Model : ...... ..... ( வா ) 

வறது 
( i ) 

( வேலெ பாரு ) 
( ii ) 

( கற்பி ) 
( iii ) 

( நெனெ ) 
( iv ) , ..... 

( பேசு ) 


( v ) ......... 
( vi ) 
( vii ) 
( viii ) ........ 


( கேளு ) 
( சம்பாதி ) 
( படி ) 
( பாடு ) 


0 . 


Fill in the blanks by transforming the cues given in parentheses into the 
present and past relative participles . 


Model : .... 

( படிச்சுக்கிட்டு இரு ) 
படிச்சுக்கிட்டு இருக்குற 
படிச்சுக்கிட்டு இருந்த 


Present 


( i ) 
( ii ) 
( iii ) 
( iv ) 

( v ) ........ 


( வேலெ பார்த்துக்கிட்டு இரு ) 
( கற்பிச்சுக்கிட்டு இரு ) 
( நெனெச்சுக்கிட்டு இரு ) 
(( கேட்டுக்கிட்டு இரு ) 
( வாங்கிக்கிட்டு இரு ) 


Past 


( i ) 
( ii ) 


( சம்பாதிச்சுக்கிட்டு இரு ) 
( மொழிபெயர்த்துக்கிட்டு இரு ) 
( எழுதிக்கிட்டு இரு ) 
( சாப்பிட்டுக்கிட்டு இரு ) 
( செய்துகிட்டு இரு ) 


( iv ) 
( v ) 


p . Join each of these pairs of simple sentences into a complex one as shown 

in the model given below . 


Model : நான் பல்கலெக்கழகத்துலே படிச்சுக்கிட்டு 

இருந்தேன் . 

அப்ப எனக்கு நெறெய நண்பருங்க இருந்தாங்க . 
நான் பல்கலெக் கழகத்துலே படிச்சுக்கிட்டு இருந்தப்ப 

எனக்கு நெறெய நண்பருங்க இருந்தாங்க . 
( i ) நீங்க மதுரெக்கு வந்தீங்க . 

அப்ப நீங்க என்ன வேலெ செய்துகிட்டு இருந்தீங்க ? 
( ii) நான் ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் . 

அப்ப நான் தமிழ் படிக்கணும் ண்ணு நெனெச்சேன் . 
( iii ) நான் : + ச்சுக்கிட்டு இருந்தேன் . 

அப்ப எனக்கு நெறெய நண்பருங்க இருந்தாங்க . 


Lesson 95/781 


( iv ) அவங்க தமிழ்லே பேசுனாங்க . 

அப்ப நான் கவனமாக் கேட்டேன் . 
( v ) நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் . 

அப்ப அப்பா மட்டுந்தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க . 
q . Join each of these pairs of simple sentences into a complex one as shown 

in the model given below . 


Model : நான் தமிழ் படிக்கணும் . 

அப்படி ண்ணு நான் நெனெச்சேன் . 
நான் தமிழ் படிக்கணும் ண்ணு நெனெச்சேன் . 
( i ) நான் தமிழ் பேசணும் . 

அப்படி ண்ணு நான் நெனெச்சேன் . 
( ii ) நாம தமிழ் படிக்கக்கூடாது . 

அப்படி ண்ணு நான் அடிக்கடி நெனெப்பேன் . 
( iii ) நான் உடனடியா வேலெ வாங்கணும் . 

அப்படி ண்ணு நான் நெனெச்சேன் . 


[ .. 


Give an answer with if- clause to each of these questions using the cues 
given in parentheses . 


Model : நீங்க இந்த மொழியெக் கற்பிப்பீங்களா ? 

( ஆங்கிலத்தெக் கற்பிச்சுக்கிட்டு இரு ) 
ஆமா , ஆங்கிலத்தெக் கற்பிச்சிக்கிட்டு இருந்தாலும் -நான் 

இந்த மொழியெக் கற்பிப்பேன் . 
( i ) நீங்க தமிழ்ப்படிக்க நெனெச்சீங்களா ? ( ஆங்கிலம் 

படிச்சுக்கிட்டு இரு ) 
( ii ) நீங்க அப்பவே தமிழ் கத்துக்கிட்டு இருந்தீங்களா ? 

( ஆங்கிலத்தெ எந்நேரமும் படிச்சுக்கிட்டு இரு ) 
( iii ) நீங்க வேலெ பார்க்க வேண்டிய அவசியம் இருந்ததா ? 

( அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு இரு ) 


S. 


Give an answer with infinitive + கூடாது to each of these questions . 


Model : நான் தமிழ் படிக்கலாமா ? 

நீ தமிழ் படிக்கக் கூடாது . 
( i ) நான் வேலெ பார்க்கலாமா ? 
( ii ) நான் இப்பப் பேசலாமா ? 
( iii ) நான் தமிழெக் கற்பிக்கலாமா ? 
( iv ) நான் கேக்கலாமா ? 


t . 


Answer these questions . 


( i ) நீங்க இங்கே வறப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு 
இருந்தீங்க ? 


782 / An Intensive Course in Tamil 


( ii ) உங்க குடும்பத்துலே வேறே யாரெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு 

இருக்குறாங்க ? 
( iii ) இங்கேயிருந்து போன பெறகும் இந்த மொழியெ நீங்க 

கத்துக்கிட்டு இருப்பீங்களா ? 
( iv ) நீங்க கல்லூரியிலே படிச்சுக்கிட்டு இருந்தப்ப உங்களுக்கு 

நெறெய நண்பருங்க இருந்தாங்களா ? 
( v ) நீங்க ஆங்கிலம் கூட தமிழெயும் உங்க மாணவங்களுக்குக் 

கற்பிச்சுக்கிட்டு இருப்பீங்களா ? 


VOCABULARY 


உடனடியா 
குடும்பம் 
அனுபவம் 
பசுமெ 


immediately அவசியம் 
family சம்பாதி 
experience 
freshness மகிழ்ச்சி 


necessity , need 
carn 
mind 
happiness 


மனசு 


GRAMMAR 


23.95.222 . This lesson introduces the past and future progressive verbs . 
As we mentioned earlier , the conjugation of this verb is effected always on the 
basis of the verb root இரு be . The past tense marker of this verb is - ந்த் 
Example : 


23. 95. 222. நான் ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தேன் . 

அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க . 
நீங்க என்ன வேலெ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ? 


23.95.223 . The future tense is expressed by adding the marker - ப்ப்- to the 
verb stem இரு- . Example : 


23. 95. 223 . 


நான் கற்பிச்சுக்கிட்டு இருப்பேன் . 
இந்த அனுபவம் என் மனசுலே இருந்துக்கிட்டு 
இருக்கும் . 


Sandhi : மதுரெக்கு + தமிழ் படிக்க - மதுரெக்குத் தமிழ் படிக்க 

( Refer S.18 in 2.14 ) 
நெறெய + தமிழ் = நெறெயத் தமிழ் ( நண்பருங்க 

Refer S.4 in 1.2 ) 
மட்டும் + தான் மட்டுந்தான் ( Rafar S : 24 in 5.29 ) 
ஆங்கிலத்தெ + கற்பிச்சுக்கிட்டுருந்தாலும் ஆங்கிலத்தெக் 

கற்பிச்சுக்கிட்டுருந்தாலும் ( Refer S.20 in 2.17 ) 


UNIT 25 


LESSON 96 


TAMIL NEWSPAPERS AND MAGAZINES 


DIALOGUE 


சுரேஷ் : தமிழ் நாட்டுலே நெறெயப் 

பத்திரிகெ இருக்குது . 
தினத்தந்தி , தினமணி , 
மாலெமுரசு , தினமலர் 
இதெல்லாம் தினசரிப் 
பத்திரிகெ . தினமணியும் , 
தினத்தந்தியும் தினசரி 
அதிகாலெயி லே 
வந்துடும் . மாலெமுரசு 
மாலெயிலே அஞ்சு 
மணிக்கு 

வெளி . 
யாகும் . பேராசிரியரு 
வீட்டுக்குத் தினந் - 


There are many newspapers and 
magazines in Tamilnadu . Dinathan 
thi , Dinamani , Malaimurasu , Dina 
malar etc. , are all dailies.Dinamani and 
Dinathanthi would be available early 
in the morning . Malaimurasu will be 
published by 5 o clock in the evening . 
Raja , who supplies Malaimurasu 

Professor ( Sundaram ) would 
come at 6 o clock in the evening . 

. 
Kumudam , Anandavikatan , Kalki , 
Rani etc. , are all weeklies . Ananda 
vikatan would be available on Friday 
itself at Professor Sundaram s house . 
Professor (Sundaram ) would read ( it ) 


to 


784 / An Intensive Course in Tamil 


ஆறுமணிக்கே 


immediately . Next day , the servant 
will give it to Mr. Murthi and bring 
Kalki from there . Every week I buy 
Kumudam without fail . What 
magazine are you 

reading every 
week ? Are you buying any monthly 
( magazine ) ? 


ராணி 


சிரியரு 


தோறும் மாலெமுரசு 
போடுற ராஜா மாலெ 
யிலே 
வந்துடுவான் . குமுதம் , 
ஆனந்தவிகடன் , கல்கி , 

இதெல்லாம் 
வாரப்பத்திரிகெ . பேரா 

வீட்டுக்கு 
ஆனந்தவிகடன் வெள் 
ளிக்கெழமெயே வந்து 
டும் . பேராசிரியரு உட 
னேயே படிச்சுடுவாரு . 
மறுநாளு வேலெக்காரன் 
அதெ மூர்த்தி கிட்டெ 
கொடுத்துட்டு அங்கே 
யிருந்து கல்கி எடுத்து 
வருவான் . நான் வாரம் 
தவறாம குமுதம் வாங்கி 
வறேன் . நீங்க வாரந் 
தோறும் என்ன பத்தி 
ரிகெ படிச்சு வறீங்க ? ... 
நீங்க ஏதாவது மாதப் 
பத்திரிகெ வாங்குறீங் 


களா ? 


DRILLS 


a .. 


Variation drill 


25. 96. 224. ராஜா ஆறு மணிக்கே வந்துடுவான் . 

ஆனந்தவிகடன் வெள்ளிக்கெழமெயே வந்துடும் . 
பேராசிரியரு அதெ உடனேயே படிச்சுடுவாரு . 


25. 96. 225. வேலெக்காரன் கல்கி எடுத்து வருவான் . 

நான் வாரம் தவறாம் குமுதம் வாங்கி வறேன் . 
நீங்க வாரந்தோறும் என்ன பத்திரிகெ படிச்சு 
வறீங்க ? 


b . Build up drill 


i ) ராஜா மாலெயிலே 
நாலுமணிக்கே வந்துடுவான் . 
வந்துடுவான் 
நாலுமணிக்கே 


ராஜா மாலெயிலே நாலுமணிக்கே 
வந்துடுவான் . 
வந்துடுவான் 
நாலுமணிக்கே வந்துடுவான் 


Lesson 96/735 


மாலெயிலே 


மாலெயிலே நாலுமணிக்கே 
வந்துடுவான் 
ராஜா மாலெயிலே நாலுமணிக்கே 
வந்துடுவான் . 


ராஜா 


( ii ) ஆனந்தவிகடன் வெள்ளிக் 

கெழமெயே வந்துடும் . 
வந்துடும் 
வெள்ளிக்கெழமெயே 
ஆனந்தவிகடன் 


ஆனந்தவிகடன் வெள்ளிக் 
கெழமெயே வந்துடும் . 
வந்துடும் 
வெள்ளிக்கெழமெயே வந்துடும் 
ஆனந்தவிகடன் வெள்ளிக் 
கெழமெயே வந்துடும் . 


( iii ) நான் வாரம் தவறாம குமுதம் 

வாங்கி வறேன் . 
வாங்கி வறேன் 
குமுதம் 
தவறாம் 
வாரம் 


நான் வாரம் தவறாம் 
குமுதம் வாங்கி வறேன் . 
வாங்கி வறேன் 
குமுதம் வாங்கி வறேன் 
தவறாம குமுதம் வாங்கி வறேன் 
வாரம் தவறாம் குமுதம் வாங்கி 
வறேன் 
நான் வாரம் தவறாம குமுதம் 
வாங்கி வறேன் . 


நான் 


( iv ) நீங்க வாரந்தோறும் என்ன 

பத்திரிகெ படிச்சு வறீங்க ? 
என்ன பத்திரிகெ படிச்சு 
வறீங்க ? 
வாரந்தோறும் 


நீங்க வாரந்தோறும் என்ன 
பத்திரிகெ படிச்சு வறீங்க ? 
என்ன பத்திரிகெ படிச்சு வறீங்க ? 


வாரந்தோறும் என்ன பத்திரிகெ 
படிச்சு வறீங்க ? 
நீங்க வாரந்தோறும் என்ன 
பத்திரிகெ படிச்சு வறீங்க ? 


நீங்க 


c . Expansion drill 


( i) பேராசிரியரு படிச்சுடுவாரு . 

உடனேயே படிச்சுடுவாரு 


பேராசிரியரு படிச்சுடுவாரு . 
பேராசிரியரு உடனேயே 
படிச்சுடுவாரு . 
பேராசிரியரு ஆனந்தவிகடனெ 
உடனேயே படிச்சுடுவாரு . 


ஆனந்தவிகடனெ படிச்சுடு 


வாரு 


வேலெக்காரன் எடுத்துவருவான் . 


( ii ) வேலெக்காரன் எடுத்து 

வருவான் . 
கல்கி எடுத்துவருவான் 


வேலெக்காரன் கல்கி எடுத்து 
வருவான் . 


786 / An Intensive Course in Tamil 


அங்கேயிருந்து எடுத்து 
வருவான் 
மூர்த்தி வீட்டுலே கொடுத் 
துட்டு எடுத்துவருவான் . 


வேலெக்காரன் அங்கேயிருந்து 
கல்கி எடுத்துவருவான் . 
வேலெக்காரன் மூர்த்தி வீட்டுலே 
கொடுத்துட்டு அங்கேயிருந்து 
கல்கி எடுத்துவருவான் . 


d . Substitution drill 


அவரு படிச்சுடுறாரு . 


( i ) அவரு படிச்சுடுறாரு . 

Substitute and change the 
verb accordingly. 
வந்துடு 
கொடுத்துடு 
எடுத்துடு 
வாங்கிடு 


அவரு வந்துடுறாரு . 
அவரு கொடுத்துடுறாரு . 
அவரு எடுத்துடுறாரு . 
அவரு வாங்கிடுறாரு . 


வேலெக்காரன் கொடுத்துட்டான் . 


( ii ) வேலெக்காரன் 

கொடுத்துட்டான் . 
Substitute and change the 
verb accordingly . 
படிச்சுடு 
வாங்கிடு 
போயிடு 
குடிச்சுடு 


வேலெக்காரன் படிச்சுட்டான் . 
வேலெக்காரன் வாங்கிட்டான் . 
வேலெக்காரன் போயிட்டான் . 
வேலெக்காரன் குடிச்சுட்டான் . 


ராஜா வந்துடுவான் . 


( iii ) ராஜா வந்துடுவான் . 

Substitute and change the 
verb suitably . 
கொடுத்துடு 
வாங்கிடு 
ஆரம்பிச்சுடு 
நின்னுடு 


ராஜா கொடுத்துடுவான் . 
ராஜா வாங்கிடுவான் . 
ராஜா ஆரம்பிச்சுடுவான் . 
ராஜா நின்னுடுவான் . 


நான் வாங்கி வறேன் . 


( iv ) நான் வாங்கி வறேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
குடிச்சு வா 
படிச்சு வா 
கொடுத்து வா 
எழுதி வா 


நான் குடிச்சு வறேன் . 
நான் படிச்சு வறேன் . 
நான் கொடுத்து வறேன் . 
நான் எழுதி வறேன் . 


Lesson 96 / 787 , 


( v ) தமிழ்நாட்டுலே தினசரிப் 

பத்திரிகெ இருக்குது . 
Substitute 
வாரம் 


தமிழ்நாட்டுலே தினசரிப் 
பத்திரிகெ இருக்குது . 


தமிழ்நாட்டுலே வாரப் பத்திரிகெ 
இருக்குது . 
தமிழ்நாட்டுலே மாதப் பத்திரிகெ 
இருக்குது . 


மாதம் 


e . Transformation drill 
( i ) அவரு படிப்பாரு . 

ராஜா வருவான் . 
மாலெமுரசு நாலு மணிக்கே 
வரும் . 
வேலெக்காரன் அதெக் 
கொடுப்பேன் , 
அது அஞ்சு மணிக்கு 
வெளியாகும் . 


அவரு படிச்சுடுவாரு . 
ராஜா வந்துடுவான் . 
மாலெமுரசு நாலு மணிக்கே 
வந்துடும் . 
வேலெக்காரன் அதெக் 
கொடுத்துடுவான் . 
அது அஞ்சு மணிக்கு 
வெளியாகிடும் . 


( ii ) ராஜா வந்துடுவான் . 

அவரு படிச்சுடுவாரு . 
அது அஞ்சு மணிக்கு 
வெளியாகிடும் . 
வேலெக்காரன் அதெக் 
கொடுத்துடுவான் . 
மாலெமுரசு நாலு மணிக்கே 
வந்துடும் . 


ராஜா வந்துடுறான் . 
அவரு படிச்சுடுறாரு . 
அது அஞ்சு மணிக்கு 
வெளியாகிடுது . 
வேலெக்காரன் அதெக் கொடுத் 
துடுறான் . 
மாலெமுரசு நாலு மணிக்கே 
வந்துடுது . 


( iii ) ராஐா வந்துடுறான் . 

அவரு படிச்சுடுறாரு . 
வேலெக்காரன் அதெக் 
கொடுத்துடுறான் . 


ராஜா வந்துட்டான் . 
அவரு படிச்சுட்டாரு . 
வேலெக்காரன் அதெக் 
கொடுத்துட்டான் . 


EXERCISES 


f. Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 


be ow . 


...... 


Model : தமிழ்நாட்டுலே நெறெய 

இருக்குது . 

( magazines ) 
தமிழ் நாட்டுலே நெறெயப் பத்திரிகெ இருக்குது . 
( i ) தினத்தந்தி , தினமணி எல்லாம் 

( dailies ) 
( ii ) மாலெமுரசு மாலெயிலே 

ம் . ( be published ) 
( iii ) குமுதம் , ஆனந்தவிகடன் எல்லாம் ............... ( weeklies ) 
( iv ) வேலெக்காரன் அதெ 

கொடுப்பான் . ( next day ) 
( v ) பேராசிரியரு ....... படிச்சுடுவாரு . ( immediately ) 


788 / An Intensive Course in Tamil 


g . Combine the following verbs into compound verbs . 


. 


( i ) வா + டு : 
( ii ) படி + டு : 
( iii ) கொடு + டு : 
( iv ) வாங்கு + டு : 


( v ) வெளியாகு + 6 : 
( vi ) எடு + வா : 
( vii ) வாங்கு + வா : 
( viii ) படி + வா : 


h . Fill in the blanks using the appropriate conjugated forms ( present ) of the 
compound verbs given in parentheses. 
( i ) ராஜா மாலெயிலே 

( வந்துடு ) 
( ii ) வேலெக்காரன் அதெ 

( கொடுத்துடு ) 
( iii ) தினத்தந்தி அதிகாலெயிலே 

( வந்துடு ) 
( iv ) பேராசிரியரு உடனேயே 

( படிச்சுடு ) 
( v ) ராஜா மாலெமுரசு 

( போட்டுடு ) 


i . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 
compound verbs given in parentheses . 
( i ) வேலெக்காரன் அதெக் 

( கொடுத்துடு ) 
( ii ) பேராசிரியரு உடனேயே 

( படிச்சுடு ) 
( iii ) தினத்தந்தி காலெயிலேயே 

( வந்துடு ) 
( iv ) அவன் அங்கேயிருந்து 

( எடுத்துடு ) 
( v ) நான் குமுதம் 

( வாங்கிடு ) 


j . Fill in the blanks using the appropriate forms ( future ) of the compound 
verbs given in parentheses . 
( i ) பேராசிரியரு உடனேயே 

( படிச்சுடு ) 
( ii ) நான் வாரம் தவறாம குமுதம் 

( வாங்கிடு ) 
( iii ) அவன் அங்கேயிருந்து ..... ( எடுத்துடு ) 
( iv ) தினத்தந்தி காலெயிலேயே 

( வந்துடு ) 
( v ) வேலெக்காரன் அதெக் 

( கொடுத்துடு ) 


k . Fill in the blanks using the cues as in the model given below . 


Model : அவன் 

எடுத்துவருவான் . 
( அங்கே ) 
அவன் அங்கேயிருந்து எடுத்துவருவான் . 


எடுத்துவருவான் . 


( i ) அவன் 

( இங்கே ) 
( தமிழ்நாடு ) 
( வீடு ) 


Lesson 96 / 789 


1. Fill in the blanks by transforming the cues given in parentheses into the 
present ( Pr) and past ( Pa ) relative participles . 
Model : ............ 

..... ( போடு ) 
( Pr ) போடுற ; ( Pa ) போட்ட 
( இரு ) 

( v ) ............... ( கொடுத்துடு ) 
( ii ) ( வந்துடு ) 

( vi ) 

( எடுத்துவா ) 
( iii ) ( வெளியாகு ) 

(( vii ) ... ( வாங்கிவா ) 
( iv ) ( படிச்சுடு ) (( viii ) 

( படிச்சுவா ) 


( i ) ...... 


m . 


Fill in the blanks by transforming the cues given in parentheses into the 
affirmative ( Aff ) and negative ( Neg ) verbal participles . 


Model : 

( தவறு ) 
( Aff ) தவறி ; ( Neg ) தவறாம 

( இரு ) 
( வெளியாகு ) ( vi ) ..... 
( வந்துடு ) 

( vii ) 
( படிச்சுடு ) ( viii ) 


( i ) ..... 
( ii ) 
( iii ) .... 
( iv ) 


( v ) ...... 


( எடுத்துவா ) 
( வாங்கிவா ) 
( படிச்சுவா ) 
( கொடுத்துடு ) 


n . 


Give an answer to each of these questions following the model. 


Model : Q. ராஜா நாலு மணிக்கு வருவானா ? 

A. ஆமா . ராஜா நாலுமணிக்கே வந்துடுவான் . 
( i ) Q. ஆனந்தவிகடன் வெள்ளிக்கெழமெ வருமா ? 
( ii ) Q. பேராசிரியரு அதெ உடனே படிப்பாரா ? 
( iii ) Q வேலெக்காரன் அதெ மறுநாளு மூர்த்தி வீட்டுலே 

கொடுப்பானா ? 
( iv ) Q. வேலெக்காரன் உடனே கல்கியெ எடுத்து வருவானா ? 
( v ) Q. நீங்க வெள்ளிக்கெழமெ குமுதம் வாங்குவீங்களா ? 


0. 


Give an answer to each of these questions following the model . 


Model : Q. நீங்க வாரம் தவறாம குமுதம் வாங்குறீங்களா ? 

A. ஆமா . நான் வாரம் தவறாம குமுதம் 

வாங்கி வறேன் . 
( i ) Q. நீங்க வாரந்தோறும் ஆனந்தவிகடன் படிக்குறீங்களா ? 
( ii ) Q. வேலெக்காரன் அதெ மூர்த்தி வீட்டுலே கொடுப்பானா ? 
( iii ) Q. பேராசிரியரு வாரந்தோறும் ஆனந்தவிகடன் படிப்பாரா ? 
( iv ) Q. ராஜா தினந்தோறும் மாலெமுரசு போடுறானா ? 


790 / An Intensive Course in Tamil 


p . Join the following according to the sandhi rules . 


( i ) வாரம் + தோறும் : 

தினம் + தோறும் : 
( ii ) வெள்ளிக்கெழமெ + ஏ : 

உடனே + ஏ : 


q . Answer these questions . 


( i ) உங்க மொழியிலே எதெல்லாம் தினசரிப் பத்திரிகெ ? 
( ii ) உங்க மொழியிலே எத்தனெ மாதப் பத்திரிகெ இருக்குது ? 
( iii ) நீங்க பத்திரிகெ வந்த உடனேயே படிச்சுடுவீங்களா ? 
( iv ) நீங்க வாரந்தோறும் என்னப் பத்திரிகெ படிச்சு வறீங்க ? 
( v ) உங்க வீட்டுக்கு இந்து தினசரிப் பத்திரிகெ காலெயிலே 

ஆறுமணிக்கே வந்துடுமா ? 
( vi ) நீங்க வாரம் தவறாம் குமுதம் படிச்சுடுவீங்களா ? 


VOCABULARY 


பத்திரிகெ 


papers and தினசரி பத்திரிகெ daily 

magazines 
be published வாரப்பத்திரிகெ 

weekly 
without fail மாதப்பத்திரிகெ monthly 


வெளியாகு 


தவறாம 


GRAMMAR 


25.96.224 . Compound verbs are abundantly used in spoken Tamil . They 
are generally formed in three ways . They are i ) noun + verb , ii ) infinitive 
+ an auxiliary verb and ili ) verbal participle + an auxiliary verb . சிபாரிசு 
பண்ணு recommend , கையெழுத்துப்போடு sign etc. , can be included under 
the first kind of compound verb . The formation and the various uses of the 
second kind of compound verb have already been explained in the earlier units 
( Refer particularly 19.78-81 ) . In this unit we are chiefly concerned with the 
third kind of compound verb in which different auxiliary verbs are used to 
express the various concepts like completive , durative , reflexive , riddance etc. 
They are very similar in their structure to ordinary lexical verbs . As one of 
the chief characteristics of these auxiliary verbs , we may mention again that 
they are preceded by the verbal participles of different lexical verbs . These 
verbs may be called main verbs . But the conjugation is always effected on 
the basis of the auxiliary verbs . In other words , these auxiliary verbs behave 
like lexical verbs in being inflected for the suffixes of tense , person , number and 
gender . Consider the following sentences . 


25. 96. 224 . 


ராஜா நாலு மணிக்கே வந்துடுவான் . 
ஆனந்தவிகடன் வெள்ளிக்கெழமெயே வந்துடும் . 
பேராசிரியரு அதெ உடனேயே படிச்சுடுவாரு . 


Lesson 96/791 


In the above sentences , வந்துடு and படிச்சுடு are the compound verbs . Each 
compound verb , as we mentioned earlier , consists of a verb in the form of 
verbal participle ( வந்து and படிச்சு ) and an auxiliary verb - G. This auxiliary 
verb is used here to denote the completion of the action expressed by the main 
verb . Hence it is completive verb . 
25.96.225 . Similarly , the auxiliary verb - வா denotes the continuation of 
the action expressed by the main verb . This may be called durative verb . 
Example : 
25. 96.225 . நான் வாரம் தவறாம் குமுதம் வாங்கி வறேன் . 

நீங்க வாரந்தோறும் என்ன பத்திரிகெ படிச்சு 
வறீங்க ? 

வேலெக்காரன் கல்கி எடுத்து வருவான் . 
Note that the auxiliary verb - வா is similar in its form to the lexical verb வா .. 
However , they are different in their function as well as in meaning . That is , 
the former denotes cuntinuity and the later has the function of a simple verb 
and the lexical meaning come . 
Sandhi : நாடு + லே - நாட்டுலே 

வீடு + க்கு வீட்டுக்கு ( Refer S.16 in 2.13 ) 
தினம் + தோறும் - தினந்தோறும் 
வாரம் + தோறும் வாரந்தோறும் ( Refer S.24 in 5.29 ) 
மாதம் + பத்திரிகெ மாத பத்திரிகெ 
வாரம் + பத்திரிகெ வார பத்திரிகெ ( Refer S.2 in 1.1 ) 
மாத + பத்திரிகெ – மாதப் பத்திரிகெ 
வார + பத்திரிகெ வாரப் பத்திரிகெ ( Refer S. 4 in 1.2 ) 


UNIT 25 


LESSON 97 


WITH THE VEGETABLE SELLER 


DIALOGUE 


What vegetable seller , what all vege 
tables have ( you ) brought today ? 


கமலா : என்ன காய்கறிக்காரம்மா , 
இண்ணெக்கு 

என்ன 
காய்கறி கொண்டு 
வந்தே ? 


கோசு , 


I have cabbage, brinjal , lady s finger, 
raddish , and tomato . 

What do you 
want , madam ? 


காய்கறிக்காரம்மா : 

முட் டெக் 

கத்தரிக்காய் , 
வெண் டெக்காய் , 
முள்ளங்கி , தக்காளி 
எல்லாம் இருக்குதுங்க. 
உங்களுக்கு என்ன 
வேணும் ? 


Lesson : 97 / 793 


I shall buy a kilo of cabbage ...What 
other things did you say you have ? 


கமலா : ஒரு கிலோ முட்டெக் 

கோசு வாங்கிக்குறேன் . 
வேறே என்ன இருக் 
குது ண்ணு சொன்னே ? 


காய்கறிக்காரம்மா : வெண்டெக் 

காய் , முள்ளங்கி , புட 
லங்காய் , அவரெக்காய் .. 


( I have ) lady s finger, raddish , snake 
gourd , country beans .... 


கமலா : சரி 

கிலோ 
வெண்டெக்காய் என்ன 
வெலெ ? 


Right .... How much is a kilo of lady s 
finger ? 


பைசா 


Seventyfive paise .... Am ( I ) going to 
raise the price for you , madam ? 
Plaese take whatever you want .... We 
shall see the price later on . 


காய்கறிக்காரம்மா : எழுபத்தஞ்சு 

உங்களுக் - 
காம்மா வெலெயெக் 
கூட்டிக்கப் போறேன் ? 
உங்களுக்கு வேண்டியதெ 
எடுத்துக்கோங்க . அப்பு 

வெலெயெப் 
பார்த்துக்கலாம் . 


றமா 


கமலா : நீ பார்த்துக்கொடுத்தா சரி 

.....பத்து பைசாவுக்கு 
மௌகாயும் 

அஞ்சு 
பைசாவுக்குக் கொத்து 
மல்லிக் கீரெயும் எடுத் 
துக் கொடு . 


It is alright , if you give as you please 
.... Give me green chillies for ten 
paise and coriander leaves for five 
paise . 


Have (you ) taken brinjal , madam ? 


காய்கறிக்காரம்மா : கத்தரிக்காய் 

எடுத்துக்கிட்டீங்களா ? 


கமலா : வேண்டாம் . 

எங்க 
தோட்டத்துலேயிருந்து 
பறிச்சுக்குவேன் . 


I don t want ( it ) . I would have it 
from my garden . 


it . 


Please take these ... In total , 
comes to two rupees thirty paise . 


காய்கறிக்காரம்மா : இந்தாங்க , 

எல்லாம் சேர்த்து 
ரெண்டு ரூபாய் முப்பது 
பைசா ஆச்சு . 


Take this two rupees and fifty paise 
....Do you have change with you ? 





கமலா : இந்தா , ரெண்டு ரூபாய் 

அம்பது 
உன்கிட்டெ சில்லறெ 
இருக்குதா ? 


794 / An Intensive Course in Tamil 


No , madam . You are the one to buy 
first .... ( 1 ) shall return the twenty 
paise when ( I ) come tomorrow . Is 
that alright ? 


காய்கறிக்காரம்மா : இல்லெங்க. 

நீங்கதாம்மா மொ 
தல்லே போணி 
பண்ணுறீங்க .... இருபது 

நாளெக்கு 
வறப்ப திருப்பிக் 
கொடுக்குறேன் . சரியா ? 


பைசா 


கமலா : சரி . 


O.K. 


DRILLS 


a , 


Variation drill 


25. 97. 226. நான் ஒரு கிலோ முட்டெக்கோசு வாங்கிக்குறேன் . 

நீங்க வேண்டியதெ எடுத்துகோங்க . 
நாம அப்புறமா வெலெயெப் பார்த்துக்கலாம் . 


b . Build up drill 


( i ) நான் ஒரு கிலோ முட்டெக் 
கோசு வாங்கிக்குறேன் . 
வாங்கிக்குறேன் 
முட்டெக்கோசு 


நான் ஒரு கிலோ முட்டெக்கோசு 
வாங்கிக்குறேன் . 
வாங்கிக்குறேன் 
முட்டெக்கோசு வாங்கிக்குறேன் 
ஒரு கிலோ முட்டெக்கோசு 
வாங்கிக்குறேன் 
நான் ஒரு கிலோ முட்டெக்கோசு 
வாங்கிக்குறேன் . 


ஒரு கிலோ 


நான் 


( ii ) நீங்க வேண்டியதெ 
எடுத்துக்கோங்க . 
எடுத்துக்கோங்க 
வேண்டியதெ 
நீங்க 


நீங்க வேண்டியதெ 
எடுத்துக்கோங்க . 
எடுத்துக்கோங்க 
வேண்டியதெ எடுத்துக்கோங்க 
நீங்க வேண்டியதெ 
எடுத்துக்கோங்க . 


( iii ) நாம அப்புறமா வெலெயெப் 

பார்த்துக்கலாம் . 
பார்த்துக்கலாம் 
வெலெயெ 
அப்புறமா 


நாம அப்புறமா வெலெயெப் 
பார்த்துக்கலாம் . 
பார்த்துக்கலாம் 
வெலெயெப் பார்த்துக்கலாம் 
அப்புறமா வெலெயெய் 
பார்த்துக்கலாம் 
நாம அப்புறமா வெலெயெப் 
பார்த்துக்கலாம் . 


நாம 


Lesson 97 / 795 


c . Expansion drill 


( i ) நீங்க எடுத்துக்கோங்க . 
வேண்டியதெ எடுத்துக் - 
கோங்க 
உங்களுக்கு எடுத்துக்கோங்க 


நீங்க எடுத்துக்கோங்க . 
நீங்க வேண்டியதெ எடுத்துக் 
கோங்க . 
நீங்க உங்களுக்கு வேண்டியெதெ 
எடுத்துக்கோங்க . 


நான் திருப்பிக் கொடுக்குறேன் . 


( ii ) நான் திருப்பிக் கொடுக்கு 
றேன் . 
வறப்ப திருப்பிக் கொடுக்கு 
றேன் 
நாளெக்குத் திருப்பிக் 
கொடுக்குறேன் 
உங்களுக்குத் திருப்பிக் 
கொடுக்குறேன் 


நான் வறப்ப திருப்பிக் 
கொடுக்குறேன் . 
நான் நாளெக்கு வறப்ப 
திருப்பிக் கொடுக்குறேன் . 
நான் உங்களுக்கு நாளெக்கு 
வறப்ப திருப்பிக் கொடுக்குறேன் . 


d . Question - Answer drill 


( i ) Q : இண்ணெக்கு என்ன காய்கறி கொண்டுவந்தே ? 
A : முட்டெக்கோசு , கத்தரிக்காய் , வெண்டெக்காய் , 

முள்ளங்கி , தக்காளி எல்லாம் இருக்குதுங்க . 


( ii ) Q : ஒரு கிலோ வெண்டெக்காய் என்ன வெலெ ? 

A : எழுபத்தஞ்சு பைசா . 
(iii ) Q : கத்தரிக்காய் எடுத்துக்கிட்டீங்களா ? 

A : வேண்டாம் . தோட்டத்துலேயிருந்து பறிச்சுக்குவேன் . 


( iv ) Q : உன்கிட்டெ சில்லறெ இருக்குதா ? 

A : இல்லெங்க . 


2 . 


Substitution drill 


நான் வாங்கிக்குறேன் . 


( i ) நான் வாங்கிக்குறேன் . 

Substitute and change the 
verb accordingly. 
கொண்டுவந்துக்கோ 
இருந்துக்கோ 
சொல்லிக்கோ 
கூட்டிக்கோ 


நான் கொண்டு வந்துக்குறேன் . 
நான் இருந்துக்குறேன் . 
நான் சொல்லிக்குறேன் . 
நான் கூட்டிக்குறேன் . 


நீங்க எடுத்துக்கிட்டீங்களா ? 


( ii ) நீங்க எடுத்துக்கிட்டீங்களா ? 

Substitute and change the 
verb accordingly . 
பார்த்துக்கோ 


நீங்க பார்த்துக்கிட்டீங்களா ? 


796 / An Intensive Course in Tamil 


எழுதிக்கோ 
செய்துக்கோ 
பேசிக்கோ 
நின்னுக்கோ 


நீங்க எழுதிக்கிட்டீங்களா ? 
நீங்க செய்துக்கிட்டீங்களா ? 
நீங்க பேசிக்கிட்டீங்களா ? 
நீங்க நின்னுக்கிட்டீங்களா ? 


நான் பறிச்சுக்குவேன் . 


( iii ) நான் பறிச்சுக்குவேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
கொடுத்துக்கோ 
வந்துக்கோ 
வரெஞ்சுக்கோ 
ஏறிக்கோ 


நான் கொடுத்துக்குவேன் . 
நான் வந்துக்குவேன் . 
நான் வரெஞ்சுக்குவேன் . 
நான் ஏறிக்குவேன் . 


( iv ) நான் முட்டெக்கோசு 

வாங்கிக்குறேன் . 
Substitute 
கத்தரிக்காய் 


நான் முட்டெக்கோசு 
வாங்கிக்குறேன் . 


வெண்டெக்காய் 


முள்ளங்கி 
அவரெக்காய் 


நான் கத்தரிக்காய் 
வாங்கிக்குறேன் . 
நான் வெண்டெக்காய் 
வாங்கிக்குறேன் . 
நான் முள்ளங்கி வாங்கிக்குறேன் . 
நான் அவரெக்காய் 
வாங்கிக்குறேன் . 
நான் புடலங்காய் வாங்கிக்குறேன் . 
நான் தக்காளி வாங்கிக்குறேன் . 
நான் மெளகாய் வாங்கிக்குறேன் . 


புடலங்காய் 
தக்காளி 


மௌகாய் 


e . Transformation drill 


நான் பறிச்சுக்குவேன் . 
நான் கொடுத்துக்குவேன் . 
நான் வரெஞ்சுக்குவேன் . 
நான் ஏறிக்குவேன் . 


( i ) நான் பறிப்பேன் . 
நான் கொடுப்பேன் . 
நான் வரெவேன் . 

நான் ஏறுவேன் . 
(ii ) நான் வரெஞ்சுக்குவேன் . 

நான் ஏறிக்குவேன் . 
நான் பறிச்சுக்குவேன் . 

நான் கொடுத்துக்குவேன் . 
( iii ) நான் வரெஞ்சுக்குறேன் . 

நான் ஏறிக்குறேன் . 
நான் பறிச்சுக்குறேன் . 
நான் கொடுத்துக்குறேன் . 


நான் வரெஞ்சுக்குறேன் . 
நான் ஏறிக்குறேன் . 
நான் பறிச்சுக்குறேன் . 
நான் கொடுத்துக்குறேன் . 


நான் வரெஞ்சுக்கிட்டேன் . 
நான் ஏறிக்கிட்டேன் . 
நான் பறிச்சுக்கிட்டேன் . 
நான் கொடுத்துக்கிட்டேன் . 


Lesson 97 / 797 


(iv ) நான் வரெஞ்சுக்கிட்டேன் . 

நான் எழுதிக்கிட்டேன் . 
நான் போட்டுக்கிட்டேன் . 
நான் செய்துகிட்டேன் . 


நான் வரெஞ்சுக்கலெ . 
நான் எழுதிக்கலெ . 
நான் போட்டுக்கலெ . 
நான் செய்துக்கலெ . 


( v ) அவரு பறிச்சுக்குவாரு . 

அவ வாங்கிக்குவா. 
அவங்க செய்துக்குவாங்க . 
இவன் பாடிக்குவான் . 


அவரு பறிச்சுக்கமாட்டாரு . 
அவ வாங்கிக்க மாட்டா . 
அவங்க செய்துக்கமாட்டாங்க . 
இவன் பாடிக்கமாட்டான் . 


EXERCISES 


! 


g . 


Fill in the blanks using the cues given in parentheses as in the inodel given 
below . 


Model : இண்ணெக்கு என்ன 

கொண்டுவந்தே ? ( vegetables ) 
இண்ணெக்கு என்ன காய்கறி கொண்டுவந்தே ? 


( i ) உங்களுக்காம்மா வெலெயெ 

போறேன் ? 

( to raise ) 
( ii ) உன்கிட்டெ 

இருக்குதா ? ( change ) 
( iii ) பத்துப்பைசாவுக்கு 

கொடு . ( green chillies ) 
( iv ) நான் நாளெக்குத் 

க்குறேன் . ( return ) 


h . The vegetable vendor is selling some vegetables . Kamala is buying them 

from her . Fill up the blanks below with suitable names of vegetables . 
Do not repeat . 


( i ) ..... 


எல்லாம் 


இருக்குதுங்க . 


( ii ) ஒரு கிலோ 
( iii ) ஒரு கிலோ 
( iv ) அஞ்சு பைசாவுக்கு 


வாங்கிக்குறேன் . 
என்ன வெலெ ? 

கொடு . 


i . Combine the following verbs into compound verbs . 


( i ) எடு + கோ : 
( ii ) சொல்லு + கோ : 
( iii ) போணி பண்ணு + கோ : 
( iv ) கூட்டு + கோ : 
( v ) பாரு + கோ : 


į . Fill in the blanks using the appropriate conjugated forms ( present ) of the 

reflexive verb given in parentheses . 


( i ) நான் முட்டெக்கோசு 

( வாங்கிக்கோ ) 
( ii ) உங்களுக்காம்மா வெலெயெக் . ? ( கூட்டிக்கோ ) 


798 / An Intensive Course in Tamil 


( iii ) நீங்க வெண்டியதெ 
( iv ) நான் அப்புறமா 


( எடுத்துக்கோ ) 
( பார்த்துக்கோ ) 


k . Fill in the blanks using the appropriate conjugated forms ( past ) of the 

reflexive verb given in parentheses . 


( i ) நீங்க கத்தரிக்காய் ....... ( எடுத்துகோ ) 
( ii ) நான் தோட்டத்துலேயிருந்து 

( பறிச்சுக்கோ ) 
( iii ) நான் கொத்துமல்லிக் கீரெயெ 

( வாங்கிக்கோ ) 
( iv ) நான் 

( பார்த்துக்கோ) 


1. Fill in the blanks using the appropriate conjugated forms ( future ) of the 

reflexive verb given in parentheses . 


( i ) நான் தோட்டத்துலேயிருந்து ... ( பறிச்சுக்கோ ) 
( ii ) நான் கத்தரிக்காய் 

( எடுத்துக்கோ ) 
( iii ) நீங்க 

( எடுத்துக்கோ ) 
( iv ) நான் நாளெக்கு 

( கொடுத்துக்கோ ) 
( v ) நான் அப்புறமா 

( வாங்கிக்கோ ) 


m . 


Fill in the blanks by transforming the cues given in parentheses as in the 
model given below . 


Model : 


( i ) .... 
( iii ) 
( iii ) 
( iv ) 
( v ) 


( பார்த்துக்கோ ) 
பார்த்துக்கலாம் 
( கொண்டு வந்துக்கோ ) 
( இருந்துக்கோ ) 
எடுத்துக்கோ ) 
( போணி பண்ணிக்கோ ) 
( திருப்பிக் கொடுத்துக்கோ ) 


Fill in the blanks using the cues as in the model given below , 


Model : அப்புறமா 

( பாரு ) 

அப்புறமா பார்த்துக்கலாம் 
( i ) அப்புறமா 

( வாங்கு ) 
( எடு ) 
( கொண்டுவா ) 
( கொடு ) 
( கூட்டு ) 


Lesson 97 / 799 


0. Join each of these pairs of simple sentences into a complex one as shown 

in the model given below : 


Model : நான் நாளெக்கு வறேன் . 

அப்ப நான் திருப்பிக் கொடுக்குறேன் . 
நான் நாளெக்கு வறப்ப திருப்பிக் கொடுக்குறேன் . 
( i ) நான் நாளெக்குக் காய்கறி கொண்டுவறேன் . 

அப்ப நான் திருப்பிக் கொடுக்குறேன் . 
( ii ) நான் எடுத்துக் கொடுக்குறேன் . 

அப்ப நீங்க வாங்கிக்கோங்க . 
( iii ) என்ன இருக்குது ண்ணு சொல்லுறே ? 

அப்ப நான் வாங்கிக்குறேன் . 
( iv ) நீங்க முட்டெக்கோசு வாங்குறீங்க . 

அப்ப நான் பைசாவெத் திருப்பிக் கொடுக்குறேன் . 


p . Join the following according to the sandhi rules . 


( i ) மௌகாய் + உம் : 

கீரெ + உம் : 
( ii ) வாங்கி + கோ : 

எடுத்து + கோ : 


Answer these questions. 


9 


( i ) உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கும் ? 
( ii ) நீங்க மார்க்கெட்டுக்குப் போனா காய்கறி வாங்கிக்குவீங்களா ? 
( iii ) நீங்க பள்ளிக்கூடத்துக்குப் போறப்ப எல்லாப் 

புஸ்தகத்தெயும் எடுத்துக்குவீங்களா ? 
( iv ) நீங்க உங்க மனெவிக்காக என்ன வாங்கிக்கிட்டீங்க ? 
( v ) உங்க கிட்டெ பத்து ரூபாய்க்குச் சில்லறெ இருக்குதா ? 
( vi ) இண்ணெக்கு என்ன காய்கறி நீங்க சாப்பிட்டீங்க ? 


VOCABULARY 


முட்டெக்கோசு cabbage கத்தரிக்காய் brinjal 
வெண்டெக்காய் ladies finger முள்ளங்கி 

raddish 
தக்காளி 

tomato புடலங்காய் snake gourd 
அவரெக்காய் country beans forLO 

raise 
வேண்டு want மௌகாய் 

green chillies 
கொத்துமல்லிக் - coriander திருப்பிக்கொடு retum 

leaves 
போணிபண்ணு start the days காய்கறிக் 

the woman 
business காரம்மா vegetable seller 


800 / An Intensive Course in Tamil 


GRAMMAR 


25.97.226 . To express the concept of reflexive Tamil uses the auxiliary 
verb கோ- / கிடு- / கு - with the verbal participle form of any verb . In this 
verbal composition the action expressed by the main verb goes back to the 
actor . Example : 


25. 97. 226. நான் ஒரு கிலோ முட்டெக்கோசு வாங்கிக்குறேன் . 

நீங்க வேண்டியதெ எடுத்துக்கோங்க . 

நாம அப்புறமா வெலெயெப் பார்த்துக்கலாம் . 
As it is listed above there are three forms of reflexive in spoken Tamil . The 
following are the environments where they can occur with other grammatical 
categories. 


(iii) கு 


( i ) கோ - This occurs as an imperative verb in the second person . e.g. , 

நீங்க வேண்டியதெ எடுத்துக்கோங்க . 
( ii ) கிடு- This occurs before the past tense marker -ட் e.g. , 
கத்தரிக்காய் எடுத்துக்கிட்டீங்களா ? 

This occurs elsewhere . e.g. , தோட்டத்துலேயிருந்து 

பறிச்சுக்குவேன் , நான் வாங்கிக்குறேன் etc. 
Sandhi : வெலெயெ + கூட்டிக்க வெலெயெக் கூட்டிக்கப் ( போறேன் ) 
வெலெயெ + பார்த்துக்கலாம் > வெலெயெப் பார்த்துக்கலாம் 

( Refer S.20 in 2.17 ) 
திருப்பி + கொடுக்குறேன் – திருப்பிக் கொடுக்குறேன் 

( Refer S.31 in 17.68 ) 


UNIT 25 


LESSON 98 


AN ACCIDENT 


DIALOGUE 


ஏன் 


What ( is the matter ) sir ? Why all 
are standing crowded ( here ) ? 


சுரேஷ் : என்ன ஸார் , 

எல்லாரும் கும்பலா 
நிக்குறாங்க ? 


An accident has happened here . A 
scooter and a car collided and the 
car driver was seriously injured. 


வழிப்போக்கன் : ஒரு விபத்து 

நடந்துட்டுதுங்க ஒரு 
ஸ்கூட்டரும் 

காரும் 
மோதிட்டுது . 
டிரைவருக்குப் பலமான 
காயங்க . 


சுரேஷ் : அடடே ! ஸ்கூட்டர்லே 
வந்த ஆளு 

என்ன 


Oh ! What happened to the man 
who came on the scooter ? 


ஆனாரு ? - 


802 / An Intensive Course in Tamil 


He was more seriously injured than 
the car driver . He was taken to 
hospital immediatly . ( People ) say 
that he would not alive . Look ! the 
policemen are coming ( to this side ) . 


மரன 


வழிப்போக்கன் : அவருக்குக் கார் 
டிரைவரெவிடப் 

காயங்க ... 
உடனே அவரெ ஆஸ் 
பத்திரிக்குத் தூக்கிக் 
கிட்டுப் போய்ட்டாங்க . 
செத்துப்போவாரு 

சொல்லுறாங்க . 
அதோ ! போலீஸ்காரங்க 
எல்லாம் வறாங்க . 


ண் ணு 


Please all of you go to the sides . 
The police inspector is coming . Can 
anyone say how did this accident 
happen ? 


போலீஸ்காரரு : எல்லாரும் 

கொஞ்சம் தள்ளிப் 
போங்க 

இன்ஸ் 
பெக்டர் வறாரு . இந்த 
விபத்து எப்படி நடந் 
தது ண்ணு யாருக்காவது 

சொல்ல முடியுமா ? 
வழிப்போக்கன் எனக்குச் 

சொல்ல முடியுங்க . 


: 


I can tell you , sir . 


போலீஸ்காரரு : சரி , நீங்க இந்தப் 

பக்கம் வாங்க . 


O. K. You please come to this side .. 


DRILLS 


a . 


Variation drill 


25. 98. 227 . 


அவரு செத்துப்போயிடுவாரு ண்ணு 
சொல்லுறாங்க . 


25. 98. 228. யாருக்காவது சொல்ல முடியுமா ? 

எனக்குச் சொல்ல முடியுங்க . 


b . Build up drill 


( i ) அவரு செத்துப்போயிடு 
வாரு ண்ணு சொல்லுறாங்க . 
சொல்லுறாங்க 
செத்துப்போயிடுவாரு 


அவரு செத்துப்போயிடுவாரு 
ண்ணு சொல்லுறாங்க. 
சொல்லுறாங்க 
செத்துப்போயிடுவாரு ண்ணு 
சொல்லுறாங்க 
அவரு செத்துப்போயிடுவாரு 
ண்ணு சொல்லுறாங்க . 


ண்ணு 


அவரு 


Lesson 98/803 


( ii ) எல்லாரும் கொஞ்சம் 
தள்ளிப்போங்க . 
தள்ளிப்போங்க 
கொஞ்சம் 
எல்லாரும் 


எல்லாரும் கொஞ்சம் தள்ளிப் 
போங்க . 
தள்ளிப்போங்க 
கொஞ்சம் தள்ளிப்போங்க 
எல்லாரும் கொஞ்சம் தள்ளிப் 
போங்க . 


யாருக்காவது சொல்ல முடியுமா ? 


( iii ) யாருக்காவது சொல்ல 

முடியுமா ? 
சொல்ல முடியுமா ? 
யாருக்காவது 


சொல்ல முடியுமா ? 
யாருக்காவது சொல்ல முடியுமா ? 


( iv ) எனக்குச் சொல்ல முடியுங்க . 

சொல்ல முடியுங்க 
எனக்கு 


எனக்குச் சொல்ல முடியுங்க . 
சொல்ல முடியுங்க 
எனக்குச் சொல்ல முடியுங்க . 


C. Expansion drill 


( i ) அவங்க சொல்லுறாங்க . 
அவரு செத்துப்போயிடு 
வாரு ண்ணு சொல்லுறாங்க 


அவங்க சொல்லுறாங்க . 
அவங்க அவரு செத்துப்போயிடுவாரு 
ண்ணு சொல்லுறாங்க . 


( ii ) அவங்க தூக்கிக்கிட்டுப் 
போய்ட்டாங்க . 
ஆஸ்பத்திரிக்குத் தூக்கிக் 
கிட்டுப் போய்ட்டாங்க 
உடனே தூக்கிக்கிட்டுப் 
போய்ட்டாங்க 


அவங்க தூக்கிக்கிட்டுப் 
போய்ட்டாங்க . 
அவங்க ஆஸ்பத்திரிக்குத் 
தூக்கிக்கிட்டுப் போய்ட்டாங்க . 
அவங்க உடனே ஆஸ்பத்திரிக்குத் 
தூக்கிக்கிட்டுப் போய்ட்டாங்க . 


1 


( iii ) யாருக்காவது சொல்ல 

யாருக்காவது சொல்ல முடியுமா ? 
முடியுமா ? 
விபத்து எப்படி நடந்தது யாருக்காவது விபத்து எப்படி 
ண்ணு சொல்ல முடியுமா ? நடந்தது ண்ணு சொல்ல 

முடியுமா ? 
d . Question - Answer drill 

( i ) Q : என்ன ஸார் , ஏன் எல்லாரும் கும்பலா நிக்குறாங்க ? 

A : ஒரு விபத்து நடந்துட்டுதுங்க. 
( ii ) Q : ஸ்கூட்டர்லே வந்த ஆளு என்ன ஆனாரு ? 
A ; அவருக்குக் கார் டிரைவரெ விட பலமான காயங்க .... 

உடனே ஆஸ்பத்திரிக்குத் தூக்கிக்கிட்டுப் 

போய்ட்டாங்க . 
( iii ) Q : இந்த விபத்து எப்படி நடந்தது ண்ணு யாருக்காவது 
சொல்ல முடியுமா 

? 
A : எனக்குச் சொல்ல முடியுங்க . 


804 | An Intensive Course in Tamil 


e . Substitution drill 


அவரு செத்துப் போவாரு . 


( i ) அவரு செத்துப் போவாரு . 

Substitute and change the 
verb accordingly . 
தள்ளு 
மற 


அவரு தள்ளிப் போவாரு . 
அவரு மறந்து போவாரு . 
அவரு பயந்து போவாரு . 


யாருக்காவது சொல்ல முடியுமா ? 


( ii ) யாருக்காவது சொல்ல 

முடியுமா ? 
Substitute and change the 
noun accordingly.. 
நீ 
நீங்க 


அவன் 


உனக்காவது சொல்ல முடியுமா ? 
உங்களுக்காவது சொல்ல 
முடியுமா ? 
அவனுக்காவது சொல்ல 
முடியுமா ? 
அவளுக்காவது சொல்ல முடியுமா ? 
இவங்களுக்காவது சொல்ல 
முடியுமா ? 
இதுக்காவது சொல்ல முடியுமா ? 


அவ 


இவங்க 


இது 


எனக்குச் சொல்ல முடியும் . 


( iii ) எனக்குச் சொல்ல முடியும் . 

Substitute and change the 
noun accordingly . 
சுந்தரம் 
மாலா 
மூர்த்தி 


சுந்தரத்துக்குச் சொல்ல முடியும் . 
மாலாவுக்குச் சொல்ல முடியும் . 
மூர்த்திக்குச் சொல்ல முடியும் . 
போலீஸ்காரருக்குச் சொல்ல 
முடியும் . 


போலீஸ்காரரு 


f . Transformation drill 


( i ) அவரு சாவாரு . 
அவன் மறப்பான் . 
அவ தள்ளுவா . 
அது விக்கும் . 


அவரு செத்துப் போவாரு . 
அவன் மறந்து போவான் . 
அவ தள்ளிப் போவா . 
அது வித்துப்போகும் . 


( ii ) அவரு செத்துப்போவாரு . 

இவன் மறந்துபோவான் . 
அவங்க பயந்து போவாங்க . 
அது வித்துப் போகும் . 


அவரு செத்துப் போனாரு . 
இவன் மறந்து போனான் . 
அவங்க பயந்து போனாங்க . 
அது வித்துப் போச்சு . 


Lesson 98 / 805 


( iii ) அவங்க பயந்து போனாங்க . 

நான் மறந்து போனேன் . 
அது வித்துப் போச்சு . 


அவங்க பயந்து போகலெ . 
நான் மறந்து போகலெ . 
அது வித்துப் போகலெ . 


( iv ) அவரு செத்துப் போவாரு . 

அவ தள்ளிப் போவா . 
அது வித்துப் போகும் . 
இது செத்துப் போகும் . 


அவரு செத்துப் போகமாட்டாரு . 
அவ தள்ளிப் போகமாட்டா . 
அது வித்துப் போகாது : 
இது செத்துப் போகாது . 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : ஒரு ஸ்கூட்டரும் காரும் 

( collide ) 
ஒரு ஸ்கூட்டரும் காரும் மோதிட்டுது . 
( i ) ஸ்கூட்டர்லே வந்த 

என்ன ஆனாரு ? ( person ) 
( ii ) கார் டிரைவரெ விட 

காயம் . ( serious ) 
( iii ) கார் டிரைவரெவிட பலமான 

( injury ) 
வாரு . ( die ) 
எப்படி நடந்தது ? ( accident ) 


( iv ) அவரு 
( v ) இந்த 


h . Combine the following verbs into compound verbs . 


( i ) சா + போ : 
( ii ) தள்ளு + போ : 
( iii ) மற + போ : 


( iv ) முடி + போ : 
( v ) வில் + போ : 
( vi ) பய + போ : 


i . These are the statements given by Suresh . Report his statements as in 

the model given below . 


Model : சுரேஷ் : அவரு செத்துப் போவாரு . 

சுரேஷ் அவரு செத்துப் போவாரு ண்ணு 


சொன்னாரு . 


( i ) சுரேஷ் : ஒரு விபத்து நடந்துட்டுதுங்க . 
(ii ) சுரேஷ் : அவரெ ஆஸ்பத்திரிக்குத் தூக்கிக்கிட்டுப் 

போய்ட்டாங்க . 
( iii ) சுரேஷ் : போலீஸ்காரங்க வறாங்க . 
(iv ) சுரேஷ் : நான் சொல்லுறேங்க . 


į . These are the questions asked by Suresh . Report his questions as in the 

model given below . 


Model : சுரேஷ் : ஏன் எல்லாரும் கும்பலா நிக்குறாங்க ? 

சுரேஷ் ஏன் எல்லாரும் கும்பலா நிக்குறாங்க ண்ணு 
கேட்டாரு . 


805 / An Intensive Course in Tamil 


( i ) சுரேஷ் : ஸ்கூட்டர்லே வந்த ஆளு என்ன ஆனாரு 

? 
( ii ) சுரேஷ் : யாருக்குப் பலமான காயங்க ? 
( iii ) சுரேஷ் : போலீஸ்காரங்க வறாங்களா ? 
( iv ) சுரேஷ் : இந்த விபத்து எப்படி நடந்தது ண்ணு 

யாருக்காவது சொல்ல முடியுமா ? 


k . Fill in the blanks by transforming the cues given in parentheses as in the 

model given below .. 


( வா ) 


( i ) 
( ii ) . 
( iii ) 
( iv ) ... 


Model : 

வந்த 
( நில்லு ) 
( நட ) 
( மோது ) 
( ஆகு ) 


( v ) ....... 
( vi ) 
( vii ) 
( vili ) 


( தூக்கு ) 
( சா ) 
( சொல்லு ) 
( போ ) 


1. Frame fourteen sentences from the given table . 


Example : யாருக்காவது சொல்ல முடியுமா ? 

யாராலெயாவது சொல்ல முடியுமா ? 


யாரு 


சொல்ல முடியுமா ? 


நீங்க 
அவன் 
அவ 
அவரு 
நான் 


m . 


Answer these questions . 


( i ) நீங்க ஏதாவது விபத்தெப் பார்த்திருக்குறீங்களா ? 
( ii ) ஏதாவது ஒரு விபத்தெ எப்படி நடந்தது ண்ணு உங்களுக்கு 

எழுத முடியுமா ? 
( iii) விபத்து நடந்தா போலீஸ்காரங்க வருவாங்களா ? 
( iv ) விபத்து நடந்தா போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க ? 


VOCABULARY 


மோது 


கும்பல் 

crowd விபத்து 

accident 
collide பலமான 

serious 
காயம் injury ஆளு 

a person 
die 

போலீஸ்காரங்க the policemen 
தள்ளிப்போ go to the sides இன்ஸ்பெக்டர் police inspector 
வழிப்போக்கன் trespasser 


Lesson 98/807 


GRAMMAR 


25.98.227 . Cun is also an auxiliary verb which is used to express the 
concept of completive . Example : 


25. 98. 227. அவரு செத்துப் போயிடுவாருண்ணு 

சொல்லுறாங்க . 
எல்லாரும் கொஞ்சம் தள்ளிப் போங்க . 


25.98.228 . As we discussed in 11.46.140 the defective verbs முடியும் can 
and 

முடியாது cannot do not have all the required forms of conjugation . 
They are impersonal and common to all genders. Like other defective verbs 
they require dative as their subject in addition to instrumental ( as in 11,46.140 . 
என்னாலெ முடியும் ; உங்களாலெ முடியுமா ? ) Example : 


25. 98. 228. யாருக்காவது சொல்ல முடியுமா ? 

எனக்குச் சொல்ல முடியுங்க . 


Sandhi :: டிரைவருக்கு + பலமான டிரைவருக்குப் பலமான ( காயங்க ) 
ஆஸ்பத்திரிக்கு + தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குத் தூக்கிக்கிட்டுப் 

( போய்ட்டாங்க ) 
எனக்கு + சொல்ல முடியுங்க > எனக்குச் சொல்ல முடியுங்க . 

( Refer S. 18 in 2.14 ) 
தூக்கிக்கிட்டு + போய்ட்டாங்க , தூக்கிக்கிட்டுப் போய்ட்டாங்க 
செத்து + போவாரு – செத்துப் போவாரு ( Refer S.33 in 17.70 ) 
தள்ளி + போங்க > தள்ளிப் போங்க ( Refer S.31 in 17.68 ) 


UNIT 25 


LESSON 99 


THE SNAKE 


DIALOGUE 


சுரேஷ் : அது என்னங்க ? 


What is that , sir ? 


There is a big cobra , sir .... If it bites 
anybody , he will die immediately . 
Look there ! It came from that ant 
hill . We all killed it together . 


சுந்தரம் : ஒ ரு பெரிய நல்ல 

பாம்புங்க .... இது கடிச்சா 
கடிப்பட்ட வங்க 
உடனே எறந்து போ 
வாங்க... அதோ ! அந்தப் 
புத்துலேயிருந்துதான் 
வந்தது . நாங்க எல்லா 
ருமாச் 
கொன்னுப் போட் 
டோம் . 


சேர்ந்து 


Lesson 99 / 809 


Generally , the snakes won t die soon . 
It will lie ( there ) as if it is dead . But 
life will return to it in a short while. 
Shall ( we ) pour kerosene and burn 
it ? 


சுரேஷ் : பொதுவாப் பாம்பு சீக்கி 
ரமாச் 

சாகாது ண்ணு 
சொல்லுவாங்க . செத் 
துப் போனது மாதிரியே 
கெடக்கும் .... ஆனா 
கொஞ்ச நேரத்துலே 
திரும்பவும் அதுக்கு 
உயிர் 

வந்துடும் 
மண்ணெண்ணெயெ 
ஊத்தி எரிச்சுப் போடு - 
வோமா ? 


Leave it Mr. Sureh ! ( It ) will die 
now . Come 

Come on , let us go . 


சுந்தரம் : விட்டுத்தள்ளுங்க , 

மிஸ்டர் சுரேஷ். அது - 
வாச் செத்துப் போயி 
டும் . வாங்க , போகலாம் . 


DRILLS 


a . 


Variation drill 


25. 99. 229. நாங்க எல்லாருமாச் சேர்ந்து கொன்னுப் 

போட்டோம் . 
நாம மண்ணெண்ணெயெ ஊத்தி எரிச்சுப் 

போடுவோமா ? 
25. 99. 230. நீங்க விட்டுத் தள்ளுங்க . 


b . Build up drill 


நாங்க கொன்னுப் போட்டோம் . 


( i ) நாங்க கொன்னுப்போட் 
டோம் . 
கொன்னுப் போட்டோம் 
நாங்க 


கொன்னுப் போட்டோம் 
நாங்க கொன்னுப் போட்டோம் . 


நாம மண்ணெண்ணெயெ ஊத்தி 
எரிச்சுப் போடுவோமா ? 


( ii ) நாம மண்ணெண்ணெயெ 
ஊத்தி எரிச்சுப் போடு 
வோமா ? 
எரிச்சுப்போடுவோமா ? 
மண்ணெண்ணெயெ ஊத்தி 


எரிச்சுப்போடுவோமா ? 
மண்ணெண்ணெயெ ஊத்தி 
எரிச்சுப்போடுவோமா ? 
நாம மண்ணெண்ணெயெ ஊத்தி 
எரிச்சுப்போடுவோமா ? 


நாம் 


( iii ) நீங்க விட்டுத் தள்ளுங்க . 

விட்டுத் தள்ளுங்க 
நீங்க 


நீங்க விட்டுத் தள்ளுங்க . 
விட்டுத் தள்ளுங்க 
நீங்க விட்டுத் தள்ளுங்க . 


810 / An Intensive Course in Tamil 


c . Expansion drill 


நாங்க கொன்னுப் போட்டோம் . 


( i ) நாங்க கொன்னுப் 
போட்டோம் . 
சேர்ந்து கொன்னுப் 
போட்டோம் 
எல்லாருமா கொன்னுப் 
போட்டோம் 


நாங்க சேர்ந்து கொன்னுப் 
போட்டோம் . 
நாங்க எல்லாருமா சேர்ந்து 
கொன்னுப் போட்டோம் . 


( ii ) நாம எரிச்சுப் போடுவோமா ? 
மண்ணெண்ணெயெ ஊத்தி 
எரிச்சுப் போடுவோமா ? 


நாம எரிச்சுப் போடுவோமா ? 
நாம மண்ணெண்ணெயெ ஊத்தி 
எரிச்சுப் போடுவோமா ? 


d . Question -Answer drill 


( i ) Q : அது என்னங்க ? 

A : அது ஒரு பெரிய நல்ல பாம்புங்க . 


( ii ) Q : மண்ணெண்ணெயெ ஊத்தி எரிச்சுப் போடுவோமா ? 

A : விட்டுத் தள்ளுங்க , அதுவாச் செத்துப் போயிடும் . 


e . Substitution drill 


நாங்க கொன்னுப் போட்டோம் . 


( i ) நாங்க கொன்னுப் 

போட்டோம் . 
Substitute and change the 
verb accordingly . 
எரிச்சுப் போடு 
அடிச்சுப் போடு 
தின்னுப் போடு 
குடிச்சுப் போடு 


நாங்க எரிச்சுப் போட்டோம் . 
நாங்க அடிச்சுப் போட்டோம் . 
நாங்க தின்னுப் போட்டோம் . 
நாங்க குடிச்சுப் போட்டோம் . 


நீங்க விட்டுத் தள்ளுங்க . 


( ii ) நீங்க விட்டுத் தள்ளுங்க . 

Substitute and change the 
verb accordingly . 
தின்னுத் தள்ளு 
எழுதித் தள்ளு 
சிகரெட் பிடிச்சுத் தள்ளு 
வாங்கித் தள்ளு 


. 


நீங்க தின்னுத் தள்ளுங்க . 
நீங்க எழுதித் தள்ளுங்க 
நீங்க சிகரெட் பிடிச்சுத் தள்ளுங்க . 
நீங்க வாங்கித் தள்ளுங்க . 


கடிபட்டவங்க எறந்துபோவாங்க 


( iii ) கடிபட்டவங்க எறந்து 

போவாங்க . 
Substitute and change the 
verb accordingly . 
அடிபடு 


அடிபட்டவங்க எறந்துபோங்க . 


Lesson 99 / 811 


f . Transformation drill 


நாங்க கொன்னுப் போடுவோம் . 


அவங்க எரிச்சுப் போடுவாங்க . 


( i ) நாங்க கொன்னுப் 
போட்டோம் . 
அவங்க எரிச்சுப் 
போட்டாங்க . 
அவரு விட்டுத் தள்ளுனாரு . 
இவன் தின்னுத் தள்ளுனான் . 


அவரு விட்டுத் தள்ளுவாரு . 
இவன் தின்னுத் தள்ளுவான் . 


நாங்க கொன்னுப் போடுறோம் . 


அவங்க எரிச்சுப் போடுறாங்க . 


( ii ) நாங்க கொன்னுப் 

போடுவோம் . 
அவங்க எரிச்சுப் 
போடுவாங்க . 
அவரு விட்டுத் தள்ளுவாரு . 
இவன் தின்னுத் தள்ளுவான் . 


அவரு விட்டுத் தள்ளுறாரு . 
இவன் தின்னுத் தள்ளுறான் . 


நாங்க கொன்னுப் போடலெ. 


( iii ) நாங்க கொன்னுப் 

போடுறோம் . 
அவங்க எரிச்சுப் போடுறாங்க . 
அவரு விட்டுத் தள்ளுனாரு . 
இவன் தின்னுத் தள்ளுனான் . 


அவங்க எரிச்சுப் போடலெ . 
அவரு விட்டுத் தள்ளலெ . 
இவன் தின்னுத் தள்ளலெ . 


( iv ) இவன் தின்னுத் தள்ளுவான் . 

அவங்க எரிச்சுப் 
போடுவாங்க . 
அவரு விட்டுத் தள்ளுவாரு . 
நாங்க கொன்னுப் 
போடுவோம் . 


இவன் தின்னுத் தள்ள மாட்டான் . 
அவங்க எரிச்சுப் போட 
மாட்டாங்க . 
அவரு விட்டுத் தள்ள மாட்டாரு . 
நாங்க கொன்னுப் போட 
மாட்டோம் . 


EXERCISES 


blanks using the cues given in parentheses as in the model given 


g . Fil 

below . 


Model : அது ஒரு பெரிய 

( cobra ) 
அது ஒரு பெரிய நல்லபாம்பு . 


(iii ) அது 


( i ) கடிபட்டவங்க உடனே 

வாங்க . ( die ) 
( ii ) நல்ல பாம்பு 

க்கும் . ( bite ) 

லேயிருந்து வந்தது . ( anthill ) 
( iv ) 

அதுக்கு உயிர் வந்துடும் . ( again , return ) 
( v ) 

ஊத்துவோமா ? ( kerosene ) 
( vi ) மண்ணெண்ணெயெ 

வோமா ? ( pour ) 
( vii ) அதெ 

ப்போமா ? (burn ) 
( viii ) நீங்க 

ங்க ( leave ) 


.... 


& 12 / An Intensive Course in Tamil 


h . Combine the following verbs into compound verbs . 


( i ) கொல்லு + போடு : 
(ii ) எரி + போடு : 
( iii ) அடி + போடு : 
( iv ) தின்னு + போடு : 
( v ) குடி + போடு : .. 


ji . These are the statements . Report them as in the model given below . 


Model : சுரேஷ் : பாம்பு சீக்கிரமா சாகாது . 
சுரேஷ் பாம்பு சீக்கிரமா சாகாது ண்ணு சொன்னாரு 


( i ) சுரேஷ் : பாம்பு செத்துப் போனது மாதிரி கெடக்கும் . 
( ii ) சுந்தரம் : பாம்பு புத்துலேயிருந்து வந்தது . 
( iii ) சுந்தரம் : அதுவாச் செத்துப் போயிடும் . 
( iv ) சுந்தரம் : நாங்க எல்லாருமா சேர்ந்து கொன்னுப் 

போட்டோம் . 


j . Write the word represented by the formula . 


( i ) செத்துப்போ + 

- Inf . : 
( ii ) செத்துப்போ + Fut . Subjunctive : 
( iii ) செத்துப்போ + Rel . Part ( Pr ) : 
( iv ) செத்துப்போ + Rel . Part ( Pa ) : 
( v ) செத்துப்போ + Pr . Participial noun ( masc ) : 
( vi ) செத்துப்போ + Pa . Participial noun (fem ) : 
( vii ) செத்துப்போ + Partcipial noun ( masc . Neg ) : 
( viii ) செத்துப்போ + Verb . Part . : 
(ix ) செத்துப்போ + Verb . Part . ( Neg ) : .... 
( x ) செத்துப்போ + Verbal noun : 
( xi ) செத்துப்போ + Cond . : 
( xii ) செத்துப்போ + Cond . ( Neg ) : 
( xiii ) செத்துப்போ + Concess . : 
( xiv ) செத்துப்போ + Concess . ( Neg ) : ........ 


k . Write the word represented by the formula . 


Example : சாகாது FIT + Neuter Fut . Neg. 
( i ) கடி + Neuter Fut . Neg : 
( ii ) எற + Neuter Fut . Neg : 
( iii ) வா + Neuter Fut . Neg : 
( iv ) கெட + Neuter Fut . Neg : 
( v ) எரி + Neuter Fut . Neg : 
( vi ) Coun + Neuter Fut . Neg : 


Lesson 99 / 813 


1. Write the word represented by the formula . 


( i ) சேரு + Perfect : 
( ii ) சேரு + Progressive : 
( iii ) சேரு + Completive : 
( iv ) சேரு + Reflexive : 


m . Answer these questions . 


( i ) நீங்க நல்லபாம்பெப் பார்த்திருக்குறீங்களா ? 
( ii ) நல்லபாம்பெக் கண்டா உடனே அதெக் கொன்னுப் 

போட்டுடணுமா ? 
( iii ) பொதுவா, பாம்பு சீக்கிரமா சாகாதா ? 
( iv ) பாம்பு எதுலே இருக்கும் ? 


VOCABULARY 


நல்லபாம்பு cobra 

கடி 
எற die 

புத்து 
கொல்லு 

kill 

பொதுவா 
பாம்பு 

snake 

கெட 
திரும்பவும் again , return உயிரு 
மண்ணெண் 

எரி 
ணெ kerosene 
விட்டுத் தள்ளு leave 


bite 
anthill 
in general 
lie down 
life 
burn 




GRAMMAR 


25.99.229 . போடு is an auxiliary verb which is used to express the concept 
of completive with nuance of malicious intent . Example : 
25. 99. 229. நாங்க எல்லாருமாச் சேர்ந்து கொன்னுப் 

போட்டோம் . 
நாம மண்ணெண்ணெயெ ஊத்தி எரிச்சுப் 

போடுவோமா ? 
The main verbs such as கொல்லு kill and எரி burn have the notion of 
malicious intent and the auxiliary verb Cun denotes the completion of 
the notion indicated by the main verbs . It is to be noted that the lexical verb 
போடு means put and this does not have the semantic nuance we mentioned 
above . 


25.99.230 . தள்ளு is used to express the concept of riddance . Example : 

25. 99. 230. நீங்க விட்டுத் தள்ளுங்க . 


This auxiliary verb is homophonous with the lexical verb got which 
means push . 


814 / An Intensive Course in Tamil 


Sandhi : கொன்னு + போட்டோம் - கொன்னுப்போட்டோம் 

எரிச்சு + போடுவோமா எரிச்சுப்போடுவோமா 
விட்டு + தள்ளுங்க விட்டுத்தள்ளுங்க 

செத்து + போனது - செத்துப் போனது ( Refer S.33 in 17.70 ) 
கொஞ்சம் + நேரத்துலே - கொஞ்ச நேரத்துலே ( Refer s.2 in 1.1 . ) 
நேரம் + உலே நேரத்துலே ( Refer S.17 in 2.13 ) 
எல்லாருமா + சேர்ந்து எல்லாருமாச் சேர்ந்து 
சீக்கிரமா + சாகாது - சீக்கிரமாச் சாகாது 
அதுவா + செத்து – அதுவாச் செத்துப் ( போயிடும் . ( Refer S.21 in 3.20 ) 


. 


UNIT 25 


LESSON 100 


WITH THE DHOBY 


DIALOGUE 


Have ( you ) washed all the clothes ? 


சுந்தரம் : என்னப்பா , எல்லாத் 

துணியெயும் சலவெ 
செய்துட்டேயா ? 


Yes , sir . All the clothes have been 
washed . Will ( you ) please check ? 


சலவெக்காரன் : 

ஆமாங்க , 
எல்லாத் துணியெயும் 
சலவெ செய்தாச்சுங்க . 
சரி பார்க்குறீங்களா ? 


Wait a while please . ( I ) will bring 
the account book .... Right , now (you ) 


சுந்தரம் : கொஞ்சம் இரப்பா . 

கணக்குப் புஸ்தகத்தெ 
எடுத்துகிட்டு வந்துடு 
றேன் . சரி, 

ப்பச் 
சொல்லு . 


tell me . 


816 / An Intensive Course in Tamil 


சலவெக்காரன் : ரெண்டு வேஷ்டி , 

நாலு ஜிப்பா , 
பனியன் , ரெண்டு 

லுங்கி , அஞ்சு துண்டு ,, 
மூணு தலெயணெஉறெ , ஒரு 

ஜ முக்காளம் , மூணு 
போர்வெ 

மொத்தம் 
இருபத்தியாறு உருப் 
படிங்க . சரியா இருக் 
குதுங்களா ? 


There are two dhoties , four jubbas 
six banians , two lungies ; five towels , 
three pillow covers , one thick bed 
spread and three bed sheets In 
total , there are twentysix items , sir .... 
Is everything alright sir ? 


சுந்தரம் : சரியா இருக்குது . மூணு 
பேண்டும் 

ரெண்டு 
சட்டெயும் இஸ்திரி 
போட கொடுத்திருந் 
தேன் . அதுக்கெல்லாம் 
இஸ்திரி போட்டாச்சா ? 


( Yes ) , everything is alright . ( 1 ) had 
given three pants and two shirts for 
pressing .... Have you pressed all of 
them ? 


சலவெக்காரன் : 

ஆமாங்க . 
இஸ்திரி 

போட்டு 
நேத்தே அம்மாகிட்டெக் 
கொடுத்தாச்சுங்க . 


Yes , sir . ( I ) had given them to 
Madam yesterday itself after press 
ing .. 


, 


Take this ! There are ten rupees .... 
Please count and check .. : There is a 
stain in this shirt...Can you remove 
it ? 


சுந்தரம் : இந்தா , பத்து ரூபாய் 

இருக்குது . சரியா இருக் 
குதா ண்ணு எண்ணிப் 
பாரு .. இந்தச் சட்டெ 
யிலே இந்தப் பக்கம் 

ஆயிட்டுது . 
உன்னாலே இதெப் 
போக்க முடியுமா 

? 


கறெ 


Please give it sir .... Let me try . 


சலவெக்காரன் : கொடுங்க ... நான் 

செய்து பார்க்குறேங்க . 


சுந்தரம் : இந்தா நல்லாத் 

துவெச்சுப் பாரு .... கறெ 
போகாட்டா 

உடனே 
கொண்டு வந்து 
கொடுத்துடு. 


Take it ! Wash it well and see .... If 
the stain does nt go , bring ( it ) back 
immediately .. 


சலவெக்காரன் : சரிங்க 


Alright , sir. 


Lesson 100 / 817 


DRILLS 


a . Variation drill 


25. 100. 231. நான் எல்லாத் துணியெயும் சலவெ 

வெய்தாச்சுங்க. 
நான் நேத்தே அம்மாகிட்டெக்கொடுத்தாச்சு . 


1 


25. 100. 232. நான் செய்து பார்க்குறேங்க . 

நீ நல்லாத் துவெச்சுப் பாரு . 


b . Build up drill 


( i ) நான் எல்லாத் துணியெயும் நான் எல்லாத் துணியெயும் 
சலவெ செய்தாச்சுங்க . 

சலவெ செய்தாச்சுங்க . 
சலவெ செய்தாச்சுங்க 

சலவெ செய்தாச்சுங்க 
எல்லாத் துணியெயும் 

எல்லாத் துணியெயும் சலவெ 

செய்தாச்சுங்க . 
நான் 

நான் எல்லாத் துணியெயும் 

சலவெ செய்தாச்சுங்க . 
( ii ) நான் நேத்தே அம்மாகிட்டெக் நான் நேத்தே அம்மாகிட்டெக் 
கொடுத்தாச்சு . 

கொடுத்தாச்சு . 
கொடுத்தாச்சு 

கொடுத்தாச்சு 
அம்மாகிட்டெ 

அம்மாகிட்டெக் கொடுத்தாச்சு . 
நேத்தே 

நேத்தே அம்மாகிட்டெக் 

கொடுத்தாச்சு 
நான் 

நான் நேத்தே அம்மாகிட்டெக் 
கொடுத்தாச்சு . 


( iii ) நீ நல்லாத் துவெச்சுப் பாரு . 

துவெச்சுப் பாரு 
நல்லா 
நீ 


நீ நல்லாத் துவெச்சுப் பாரு . 
துவெச்சுப் பாரு 
நல்லாத் துவெச்சுப் பாரு 
நீ நல்லாத் துவெச்சுப் பாரு . 


C. Expansion drill 


( i ) நான் கொடுத்தாச்சு . 
அம்மாகிட்டெக் 
கொடுத்தாச்சு 
நேத்தே கொடுத்தாச்சு 


நான் கொடுத்தாச்சு . 
நான் அம்மாகிட்டெக் 
கொடுத்தாச்சு . 
நான் நேத்தே அம்மாகிட்டெக் 
கொடுத்தாச்சு . 
நான் இஸ்திரிபோட்டு நேத்தே 
அம்மாகிட்டெக் கொடுத்தாச்சு . 


இஸ்திரி போட்டு 
கொடுத்தாச்சு 


818 / An Intensive Course in Tamil 


( ii ) நீ இஸ்திரி போட்டாச்சா ? 
அதுக்கெல்லாம் இஸ்திரி 
போட்டாச்சா ? 


நீ இஸ்திரி போட்டாச்சா ? 
நீ அதுக்கெல்லாம் இஸ்திரி 
போட்டாச்சா ? 


d . Question - Answer drill 
(i ) Q : என்னப்பா , எல்லாத் துணியெயும் சலவெ 

செய்துட்டேயா ? 
A : ஆமாங்க . 


( ii ) Q : சரியா இருக்குதுங்களா ? 

A : சரியா இருக்குது . 
( iii ) Q : நீ இஸ்திரி போட்டாச்சா ? 

A : ஆமாங்க . 


( iv ) Q : உன்னாலெ இதெப் போக்க முடியுமா ? 

A : கொடுங்க ... நான் செய்து பார்க்குறேங்க . 


e . 


Substitution drill 


| 


நான் செய்தாச்சு . 


( i ) நான் செய்தாச்சு . 

Substitute and change the 
verb accordingly . 
கொடுத்து ஆகு 
பார்த்து ஆகு 
போட்டு ஆகு 
துவெச்சு ஆகு 
வரெஞ்சு ஆகு 


நான் கொடுத்தாச்சு . 
நான் பார்த்தாச்சு . 
நான் போட்டாச்சு . 
நான் துவெச்சாச்சு . 
நான் வரெஞ்சாச்சு . 


நான் கொடுத்தாச்சு . 


( ii ) நான் கொடுத்தாச்சு . 

Substitute 
நாங்க 
நாம 
நீ 
நீங்க 
அவன் 


நாங்க கொடுத்தாச்சு . 
நாம கொடுத்தாச்சு . 
நீ கொடுத்தாச்சு . 
நீங்க கொடுத்தாச்சு . 
அவன் கொடுத்தாச்சு . 
அவ கொடுத்தாச்சு . 
அவரு கொடுத்தாச்சு . 
அவங்க கொடுத்தாச்சு . 
அது கொடுத்தாச்சு . 


அவ 


அவரு 
அவங்க 
அது 


நான் செய்து பார்க்குறேன் . 


(iii ) நான் செய்து பார்க்குறேன் . 

Substitute and change the 
verb accordingly . 
துவெச்சுப் பாரு 


நான் துவெச்சுப் பார்க்குறேன் . 


Lesson 100 / 819 


போட்டுப் பாரு 
வெளெயாடிப் பாரு 
ஏறிப் பாரு 


நான் போட்டுப் பார்க்குறேன் . 
நான் வெளெயாடிப் பார்க்குறேன் . 
நான் ஏறிப் பார்க்குறேன் . 


இது வேஷ்டி . 


( iv ) இது வேஷ்டி . 

Substitute 
சட்டெ 
ஜிப்பா 
பனியன் 
லுங்கி 
துண்டு 


இது சட்டெ . 
இது ஜிப்பா . 
இது பனியன் . 
இது லுங்கி . 
இது துண்டு . 


இது ஜமுக்காளம் . 


( v ) இது ஜமுக்காளம் . 

Substitute 
போர்வெ 
தலெயணெ உறெ 


இது போர்வெ . 
இது தலெயணெ உறெ . 


f. Transformation drill 


( i ) நான் செய்தேன் . 
நான் எடுத்தேன் . 
நான் இஸ்திரி போட்டேன் . 
நான் துவெச்சேன் . 


நான் செய்தாச்சு . 
நான் எடுத்தாச்சு . 
நான் இஸ்திரி போட்டாச்சு . 
நான் துவெச்சாச்சு . 


நான் செய்து பார்த்தேன் . 
அவரு துவெச்சுப் பார்த்தாரு . 


( ii ) நான் செய்து பார்க்குறேன் . 

அவரு துவெச்சுப் 
பார்க்குறாரு . 
நீங்க எழுதிப் பார்க்குறீங்க. 
அவங்க போட்டுப் 
பார்க்குறாங்க . 
அது ஏறிப் பார்க்குது . 


நீங்க எழுதிப் பார்த்தீங்க . 
அவங்க போட்டுப் பார்த்தாங்க . 


அது ஏறிப் பார்த்தது . 


நான் செய்து பார்க்கலெ . 
நீங்க எழுதிப் பார்க்கலெ . 
அவங்க போட்டுப் பார்க்கலெ . 


( iii ) நான் செய்து பார்த்தேன் . 

நீங்க எழுதிப் பார்த்தீங்க . 
அவங்க போட்டுப் 
பார்த்தாங்க . 
அது ஏறிப் பார்த்தது . 
அவரு துவெச்சுப் பார்த்தாரு . 


அது ஏறிப் பார்க்கலெ . 
அவரு துவெச்சுப் பார்க்கலெ . 


( iv ) அவரு துவெச்சுப் 

பார்ப்பாரு . 
அது ஏறிப் பார்க்கும் . 
நீங்க எழுதிப் பார்ப்பீங்க . 
நான் செய்து பார்த்தேன் . 


அவரு துவெச்சுப் பார்க்க 
மாட்டாரு . 
அது ஏறிப் பார்க்காது . 
நீங்க எழுதிப் பார்க்க மாட்டீங்க . 
நான் செய்து பார்க்கமாட்டேன் . 


820 / An Intensive Course in Tamil 


EXERCISES 


g . Fill in the blanks using the cues given in parentheses as in the model given 

below . 


Model : எல்லாத் துணியெயும் ................ துட்டேயா ? 

(( wash , as clothes ) 
எல்லாத் துணியெயும் சலவெசெய்துட்டேயா ? 
( i ) நான் + எ எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் . 

( account book ) 
( dhoti ) 
( lungi ) 
( towel ) 

( pillow cover ) 
( vi ) நீ ..... 

..... ( press ) 


(ii ) அது 
( iii ) அது 
( iv ) அது 
( v ) அது 


h . Combine the following verbs into compound verbs . 


(i ) செய் + ஆகு 
( ii ) கொடு + ஆகு : 
( iii ) பாரு + ஆகு : 
( iv ) போடு + ஆகு : 
( v ) துவெ + ஆகு : 
( vi ) செய் + பாரு : 
( vii ) துவெ + பாரு : 
( viii ) போடு + பாரு : 


|.... 


i . Fill in the blanks using the cues as in the model given below . 


Model : எல்லாத் துணியெயும் . 

( சலவெ செய் ) 
எல்லாத் துணியெயும் சலவெ செய்தாச்சு . 
( i ) கணக்குப் புஸ்தகத்தெ எடுத்துக்கிட்டு . 

( வா ) 
( ii ) அதுக்கெல்லாம் இஸ்திரி 

( போடு ) 
(iii ) நான் இப்ப 

( சொல்லு ) 
( iv ) நேத்தே அம்மாகிட்டெ 

( கொடு ) 
( v ) சரியா இருக்குதா ண்ணு 

( எண்ணிப் பாரு ) 
( vi ) இந்தக் கறெயெப் 

( போக்கு ) 


Lesson 100 / 821 


j. Change the given nouns into the objective and add at the left to the 

verbs in the sentences given below . 


(i ) துணி : நீ சலவெ செய்துட்டேயா ? 
( ii ) புஸ்தகம் : நான் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் . 
( iii ) இது : நீ கொடுத்துடு . 


k . Change the given nouns into the locative and add at the left to the verbs 

in the sentences given below . 


( i ) அம்மா : நேத்தே கொடுத்தாச்சுங்க . 
( ii ) நீ : நான் இஸ்திரி போட கொடுத்தேன் . 
( iii ) நான் : கறெபோகாட்டா கொடுத்துடு . 


1. Fill in the blanks as in the model given below . 


Model : ரெண்டு வேஷ்டி , நாலு ஜிப்பா .... 

மொத்தம் ஆறு உருப்படிங்க . 
( i ) ரெண்டு வேஷ்டி , ஆறு பனியன் . 
மொத்தம் : 

உருப்படிங்க. 
( ii ) நாலு ஜிப்பா , ரெண்டு லுங்கி , அஞ்சு துண்டு 
மொத்தம் 

உருப்படிங்க 
( iii ) மூணு போர்வெ , நாலு தலெயணெ உறெ , அஞ்சு துண்டு .... 
மொத்தம் 

உருப்படிங்க . 
( iv ) ஒரு ஜமுக்காளம் , ரெண்டு லுங்கி , நாலு ஜிப்பா .... 

மொத்தம் ... உருப்படிங்க . 


m . 


Fill in the blanks using the cues as in the model given below . 


| 


Model : நான் 

.... கொடுத்திருந்தேன் . 

( இஸ்திரி போடு ) 
நான் இஸ்திரிபோட கொடுத்திருந்தேன் . 
( i ) நான் 

கொடுத்திருந்தேன் . 
( துவெ ) 
( சலவெ செய் ) 
( கறெயெப் போக்கு ) 
( எண்ணு ) 


R. 


Answer the questions . Make your answers like the model given below . 
Model : Q உன்னாலெ இதெச் செய்ய முடியுமா 

? 
A. நான் இதெச் செய்து பார்க்குறேங்க. 
Q. உன்னாலெ இதெத் துவெக்க முடியுமா ? 
( ii ) Q. உன்னாலெ இஸ்திரி போட முடியுமா ? 
( iii ) Q. உன்னாலெ அம்மாகிட்டெக் கொடுக்க முடியுமா ? 


822 / An Intensive Course in Tamil 
Fill in the blanks with the correct pronouns required in the following 

. 


0 . 


sentences . 


( i ) 
( ii ) 
( iii ) 
( iv ) ....... 


கொடுத்துடு . 
கொடுங்க . 
செய்து பார்க்குறேங்க . 
இருக்குது . 
எல்லாத் துணியெயும் சலவெ செய்துட்டேயா ? 
சரி பார்க்குறீங்களா ? 
நல்லாத் துவெச்சுப் பாரு . 


( vi ) 
(( vii ) 


p . Give an answer with negative if - clause to each of these questions using 

the cues given in parentheses . 


Model : நீ சட்டெயெ கொடுத்துடுறேயா ? 

( கறெபோ ) 
சரி . கறெபோகாட்டா நான் சட்டெயெக் 
கொடுத்துடுறேன் . 


(i ) நீ துணியெக் கொடுத்துடுறேயா ? 

( சலவெ செய் ) 
( ii ) நீ பேண்டெக் கொடுத்துடுறேயா ? 

( இஸ்திரிபோடு ) 
(ii ) நீ துவெச்சுப் பார்க்குறேயா ? 

( கறெபோ ) 


4. Answer these questions .. 


( i ) உங்ககிட்டெ என்னென்ன துணி இருக்குது ? 
( ii ) நீங்க உங்க துணியெ எப்பத் துவெப்பீங்க ? 
( iii ) உங்க துணியெ எல்லாம் சலவெ செய்றவனோட பேரு 

என்ன ? 
( iv ) நீங்க போனவாரம் போட்ட துணியெ எல்லாம் அவன் 

சலவெ செய்தாச்சா ? 
( v ) உங்ககிட்டெ எத்தனெ போர்வெ இருக்குது ? 
( vi ) நீங்க உங்க சட்டெக்கெல்லாம் இஸ்திரி போட்டாச்சா ? 


VOCABULARY 


என்னப்பா 
சரிபாரு 
கணக்கு 


Hey 
check 
account 


சலவெ செய் wash , as clothes 

wait 
கணக்குப் 

புஸ்தகம் account book 
ஜிப்பா 

jubba 


வேஷ்டி 


dhoti 


Lesson 100/823 


பனியன் banian லுங்கி 

lungi 
துண்டு towel 

தலெயணெ pillow 
தலெயணெ 

ஜமுக்காளம் thick bed 
உறெ pillow cover 

spread 


போர்வெ bed sheets உருப்படி 

item 
பேண்டு 

pants இஸ்திரிபோடு press 
எண்ணு 

count 

எண்ணிப்பாரு count and check 
கறெ 

stain போக்கு 

remove 
துவெ 

beat down , as சலவெக்காரன் dhoby 

clothes 


GRAMMAR 


25.100.231 . Like the auxiliary verb - ( Refer 25.96.224 . ) , the conjugated 
auxiliary verb - His is also used to denote the completion of the action 
expressed by the main verb . Example : 
25. 100. 231 . 

நான் எல்லாத் துணியெயும் சலவெ 
செய்தாச்சுங்க . 

நான் நேத்தே அம்மாகிட்டெக் கொடுத்தாச்சு . 
25.100.232 . In the verbal composition , the auxiliary verb - பாரு is used in 
the meaning of trying or attempting to achieve what is expected by doing the 
action expressed by the main verb . Example : 
25. 100. 232. நான் செய்து பார்க்குறேங்க . 

நீ நல்லாத் துவெச்சுப் பாரு . 
Sandhi : எல்லா + துணியெயும் எல்லாத் துணியெயும் 
கணக்கு புஸ்தகத்தெ கணக்குப் புஸ்தகத்தெ 

((Refer S. 4 in 1.2 ) 
புஸ்தகம் + எ புஸ்தகத்தெ ( Refer S.17 in 2.13 ) 
எண்ணி + பாரு - எண்ணிப் பாரு ( Refer S.31 in 17.68 ) 
துவெச்சு + பாரு அதுவெச்சுப் பாரு ( Refer S.33 in 17.70 ) 
பார்க்குறேன் + ங்க பார்க்குறேங்க ( Refer S.30 in 16.61 ) 
சரிபார்க்குறீங்க + ஆ சரிபார்க்குறீங்களா 
இருக்குதுங்க + ஆ இருக்குதுங்களா ( Refer S.19 in 2.14 ) 


WORD INDEX 


அக்கவுண்ட் - அக்கவுண்ட் 16.64 
அக்கா 

அக்கா 1.10 
அங்கே - அங்கே 15.60 
அஞ்சு - ஐந்து 1.6 
அட்மிஷன் - அட்மிஷன் 15.55 
அட ! - அட ! 4.24 
அடக்கமான -அடக்கமான 1.10 
அடி 
அடிக்கடி அடிக்கடி 16.66 
அடுத்த - அடுத்த 8.37 
அடுப்பு - அடுப்பு 12.49 
அடெமழெ - அடைமழை 18.75 
அண்ணா - 

அண்ணா 15.57 


அண்ணி - அண்ணி 15.58 
அண்ணெக்கு - அன்றைக்கு 11.47 
அத்தெ - அத்தை 7.35 
அதனாலெ - அதனாலே 15.56 
அதிகாலெயிலே - அதிகாலையிலே 

8.38 
அதிசய ( ம் ) - அதிசயம் 23.91 
அது - அது 1.2 
அது - அவை 1.6 
அதெல்லா ( ம் ) -அதையெல்லாம் 1.9 
அந்த - அந்த 1.8 
அந்தக்கால ( ம் ) - அந்தக்காலம் 

16.65 


அடி 11.44 


826 / An Intensive Course in Tamil 


அநேகமா - அநேகமாக 13.51 
அநேகமா - அநேகமாக 14.54 
அப்ப - அப்போது 8.38 
அப்படியா - அப்படியா 7.34 
அப்படீன்னா - அப்படி என்றால் 

6.32 
அப்படீன்னாத்தான் - 

அப்படியென்றால்தான் 15.55 
அப்பள ( ம் ) - அப்பளம் 7.36 
அப்பா - அப்பா 1.7 
அப்புற ( ம் ) - அப்புறம் 4.24 
அம்பத்தியஞ்சு - ஐம்பத்தைந்து 

2.15 
அம்பது - ஐம்பது 4.25 
அம்ம ( ன் ) - அம்மன் 23.92 
அம்மன் ஊர்வலம் ) - அம்மன் 

ஊர்வலம் 23.92 
அம்மா - அம்மா 1.7 
அர்ச்சனெ அர்ச்சனை 21.85 
அர்ச்சனெ பண்ணு அர்ச்சனை 

பண்ணு 21.85 
அரசரு - அரசர் 11.47 
அரசியல் 

அரசியல் 20.83 
அரசியல் பொதுக்கூட்ட ( ம் ) - 

அரசியல் பொதுக்கூட்டம் 20.83 
அரபிக்கடல் - அரபிக்கடல் 2.15 
அரிசி - அரிசி 23.92 
அருவி - அருவி 22.89 
அரெ - அரை 3.21 
அரெடிக்கெட் - அரை டிக்கெட் 

4.25 
அல்லது - அல்லது 21.86 
அல்வா அல்வா 22.89 
அலங்கரி அலங்கரி 11.47 
அலமாரி அலமாரி 1.9 
அலுமினியப்பாத்திர ( ம் ) - 

அலுமினியப் பாத்திரம் 19.80 
அவ்வளவு - அவ்வளவு 1.12 
அவ அவள் 1.10 
அவ ( ன் ) - அவன் 1.10 
அவங்க - அவர்கள் 1.5 
அவங்க - அவர்கள் 1.5 


அவங்க - அவர்கள் 1.7 
அவசரமா 

அவசரமாக 8.37 
அவசிய ( ம் ) - அவசியம் 16.67 
அவசிய ( ம் ) - அவசியம் 24.95 
அவமரியாதெ - அவமரியாதை 

15.60 
அவரு - அவர் 1.1 
அவரு - அவர் 1.1 
அவரெக்காய் - அவரைக்காய் 25.97 
அழகான 

அழகான 1.10 
அழகு - அழகு 2.17 
அழுகிப்போ - அழுகிப்போ 18.75 
அழெச்சுவா - அழைத்துவா 22.88 
அள்ளு - அள்ளு 17.73 
அளவுச் சாப்பாடு - அளவுச் 

சாப்பாடு 3.22 
அறுவடெ - அறுவடை 18.75 
அறெ - அறை 1.5 
அறிமுகப்படுத்து - 

அறிமுகப்படுத்து 16.64 
அனுப்பு - அனுப்பு 5.30 
அனுப்பு - அனுப்பு 7.35 
அனுபவ ( ம் ) - அனுபலம் 24.95 


- 


ஆக்கு - ஆக்கு 23.91 
ஆகஸ்ட் 

ஆகஸ்ட் 8.38 
ஆகு - ஆகு 17.69 
ஆங்கிலம் ) - ஆங்கிலம் 1.11 
ஆசிரிய ( ன் ) - ஆசிரியன் 1.1 
ஆசிரியெ - ஆசிரியை 2.13 
ஆசெப்படு - ஆசைப்படு 16.67 
ஆட்சித்தலெவரு - ஆட்சித்தலைவர் 

19.78 
ஆண் - ஆண் 2.14 
ஆண்டு - ஆண்டு 8.38 
ஆப்பிள் - ஆப்பிள் 3.21 
ஆபீஸ் - ஆபீஸ் 2.17 
ஆமா - ஆமாம் 1.3 
அமிர்தாஞ்சன ( ம் ) - 

அமிர்தாஞ்சனம் 18.76 


Word Index / 827 


ஆயிர ( ம் ) - ஆயிரம் 8.38 
ஆரஞ்சுப்பழ ( ம் ) - ஆரஞ்சுப்பழம் 

3.21 
ஆரம்பவிழா - ஆரம்பவிழா 19.78 
ஆரம்பி - ஆரம்பி 17.70 
ஆழ ( ம் ) - ஆழம் 16.62 
ஆறு 
ஆறு 
ஆனந்த ( ம் ) - ஆனந்தம் 19.81 
ஆளு - ஆள் 25.98 
ஆனா - ஆனால் 2.17 


ஆறு 1.6 
ஆறு 11.47 


- 


இலக்கண ( ம் ) - இலக்கணம் 17.70 
இலக்கிய ( ம் ) - இலக்கியம் 16.66 
இலக்கிய வரலாறு - இலக்கிய 

வரலாறு 24.94 
இவ்வளவு - இவ்வளவு 10.43 
இவ - இவள் 1.10 
இவ - இவள் 1.10 
இவ ( ன் ) - இவன் 1.10 
இவ ( ன் ) - இவன் 1.10 
இவங்க - இவர்கள் 1.5 
இவங்க - இவர்கள் 1.5 
இவரு - இவர் 1.2 
இவரு - இவர் 1.2 
இறுக்கமா - இறுக்கமாக 12.49 
இன்லண்ட் லெட்டர் - 

இன்லண்ட் லெட்டர் 21.86 
இன்னு ( ம் ) - இன்னும் 12.50 
இன்னொரு - இன்னொரு 20.83 
இன்னொரு - இன்னொரு 15.55 
இன்ஸ்டிடியூட்டு 

இன்ஸ்டிடியூட்டு 7.34 
இன்ஸ்பெக்டர் - இன்ஸ்பெக்டர் 

25.98 
இனிப்பு - இனிப்பு 12.50 
இனிமே - இனிமேல் 17.70 
இஸ்திரிபோடு - இஸ்திரிபோடு 

25.100 
இஷ்ட ( ம் ) - இஷ்டம் 3.22 


இங்கே - இங்கே 2.14 

ட்லி - இட்லி 6,32 
இண்டியன் இண்டியன் 9.40 
இண்ணெக்கு - இன்றைக்கு 5.28 
இது - இது 1.2 
இது - இவை 1.6 
இதெல்லா ( ம் )-இதையெல்லாம் 1.9 
இதோ - இதோ 7.34 
இந்த - இந்த 1.8 
இந்தி - இந்தி 1.9 
இந்தியங்க - இந்தியர்கள் 1.3 
இந்தியா - இந்தியா 1.7 
இந்துமகாசமுத்திர ( ம் ) - 

இந்துமகாசமுத்திரம் 2.15 
இப்ப - இப்போது 1,4 
இப்படி 

இப்படி 12.50 
இமயமலெ - இமயமலை 2.15 
இரு - இரு 2.13 

இரு 25.100 
இருந்து ( ம் ) - இருந்தும் 17.72 
இருபத்தியாறு - இருபத்தியாறு 

2.15 
இருபது - இருபது 1.12 
இருமல் - இருமல் 12.48 
இருமு - இருமு 12.48 
இல்லெ - இல்லை 1.2 
இல்லெ - இல்லை 1.3 
இல்லே - இல்லே 1.3 


உ 


ரு 


உக்காரு - உட்கார் / உட்காரு 4.24 
உங்க உங்கள் 1.1 
உச்சி உச்சி 22.88 
உடம்பு - உடம்பு 12.48 
உடலு - உடல் 11.45 
உடனடியா 

உடனடியாக 24.95 
உடனே உடனே 5.28 
உண்டு - உண்டு 22.88 
உண்மெ உண்மை 8.39 
உதவி உதவி 11.46 
உப்பு - உப்பு 23.92 


828 / An Intensive Course in Tamil 


எது 


உப்புமா - உப்புமா 6.32 
உயிரு - உயிர் 25.99 
உருப்படி - உருப்படி 25.100 
உருளெக்கெழங்கு - 

உருளைக்கிழங்கு 7.36 
உலக ( ம் ) - உலகம் 16.67 
உழெ 

உழை 15.55 
உள்ளே - உள்ளே 9.41 
உளுந்து - உளுந்து 18.75 
உ.றுதியானது - உறுதியானது 

1.12 
உறுப்பு - உறுப்பு 11.45 
உன் - உன் 1.10 


எழு 12.49 


ஊட்டு 

ஊட்டு 7.36 
ஊத்து 

ஊத்து 7.35 
ஊர்வல ( ம் ) - ஊர்வலம் 11.47 
ஊர்வல ( ம் ) நடத்து - 

ஊர்வலம் நடத்து 11.47 

ஊர் 1.1 
ஊறுகாய் 

ஊறுகாய் 22.89 


எதிர்பாரு - எதிர்பார் 15.58 
எது - எது 1.5 

எவை 1.6 
எதுரே - எதிரே 9.40 
எதெல்லா ( ம் ) - எதையெல்லாம் 1.9 
எந்த - எந்த 1.8 
எப்ப - எப்போது 8.38 
எப்படி - எப்படி 2.17 
எப்படிப்பட்ட - எப்படிப்பட்ட 

1.10 
எப்பவு ( ம் ) - எப்போதும் 11.46 
எரி - எரி 25.99 
எல்லா( ம் ) - எல்லாம் 1.9 
எல்லாரு( ம் ) - எல்லாரும் 

எல்லோரும் 1.9 
எல்லெ - எல்லை / எல்லைகள் 2.15 
எவ்வளவு 

எவ்வளவு 1.12 
எழு - எழு 
எழுது - எழுது 6.31 
எழுந்திரு - எழுந்திரு 13.52 
எழுப்பு - எழுப்பு 12.49 
எழுபத்தியஞ்சு - எழுபத்தைந்து 

21.87 
எழுபது 

எழுபது 8.38 
எற - இற 25.99 
எறக்கிவை - இறக்கிவை 21.87 
எறக்கு - இறக்கு 12.49 
எறங்கு - இறங்கு 5.30 
எறங்கு - இறங்கு 11.47 
எறெ - இறை 12.49 
என் - என் 1.1 
என்ன என்ன 1.1 
என்ன என்ன 1.4 
என்னங்க என்ன 4,24 
என்னப்பா என்னப்பா 25.100 
என்னவா என்னவாக 2.13 
என்னென்ன என்னென்ன 2.16 


ஊரு 


எ 


எக்ஸ்பிரஸ் - எக்ஸ்பிரஸ் 4.26 
எங்க - எங்கள் 1.5 
எங்கே - எங்கே 2.13 
எட்டு - எட்டு 1.6 
எடதுபக்க ( ம் ) - இடது பக்கம் 9.40 
எட ( ம் ) - இடம் 4.26 
எடு - எடு 6.33 
எடு - எடு 16.62 
எடுத்துவா - எடுத்துவா 21.87 
எண்ணிப்பாரு - எண்ணிப்பார் 

25.100 
எண்ணு எண்ணு 25.100 
எத்தனா( ம் ) - எத்தனாம் 1.11 
எத்தனாவது - எத்தனாவது / 

எத்தனையாவது 1.7 
எத்தனெ - எத்தனை 1.6 


- 


ஏக்கர் - ஏக்கர் 2.14 
ஏமாறு - ஏமாறு 20.82 


Word Index / 829 


க 


ஏழு - ஏழு 1.6 
ஏறு - ஏறு 4.25 
ஏ ( ன் ) - ஏன் 10.43 
ஏன்னா - ஏனென்றால் 8.38 


ஐ 


ஐஸ் வாட்டர் - ஐஸ் வாட்டர் 

6.32 


கட 


கடி 25.99 


ஒட்டக( ம் ) - ஒட்டகம் 19.81 
ஒட்டு - ஒட்டு 21.86 
ஒண்ணா - ஒன்றாக 21.85 
ஒண்ணும் - ஒன்றும் 3.19 
ஒம்பது - ஒன்பது 1.6 
ஒயரமர்ன 

உயரமான 1.10 
ஒர ( ம் ) - உரம் 7.35 
ஒரு - ஒரு 1.3 
ஒரு 
ஒருசமய ( ம் ) - ஒருசமயம் 17.71 
ஒருத்தரு - ஒருத்தர் 20.84 
ஒருத்த ( ன் ) - ஒருவன் 19.78 
ஒருத்தி - ஒருத்தி 19.80 
ஒருதர ( ம் ) - ஒருதரம் 12.48 
ஒருவேளை - ஒருவேளை 14.53 
ஒழுங்கா - ஒழுங்காக 18.77 
ஒழுகு - ஒழுகு 12.49 


ஒரு 1.6 


கச்சேரி - கச்சேரி 16.65 
கச்சேரி செய் - கச்சேரி செய் 

16.65 
கசி கசி 12.49 
கட்சி - கட்சி 20.83 
கட்டாய ( ம் ) - கட்டாயம் 20.83 
கட்டில் - கட்டில் 1.9 
கட்டு - கட்டு 11.47 
கட்டுரெ - கட்டுரை 24.94 
கடத்தல்காரங்க - 

கடத்தல்காரர்கள் 16.67 
- ( ன் ) - கடன் 15.57 
கட ( ன் ) வாங்கு - கடன் வாங்கு 15.57 
கடி 
கடிகார ( ம் ) - கடிகாரம் 1.4 
கடிதம் ) - கடிதம் 15.59 
கடினமா 

கடினமாக 15.55 
கடுகு - கடுகு 23.92 
கடெ 

கடை 12.49 
கடெக்கார ( ன் ) - கடைக்காரன் 

1.12 
கடெசியிலே கடைசியிலே 13.51 
கடெவீதி - கடைவீதி 5.27 
கண்டக்டர் - கண்டக்டர் 4.25 
கண்டிப்பா - கண்டிப்பாக 15.56 
கண்டுபிடி - கண்டுபிடி 20.84 

கண்ணாடி 1.12 

கண் 11.45 
கணக்கு - கணக்கு 16.63 
கணக்கு 

கணக்கு 25.100 
கணக்குப் புஸ்தக( ம் ) - 

கணக்குப் புஸ்தகம் 25.100 . 
கணவரு 

கணவர் 1.7 
கணித( ம் ) - கணிதம் 2.13 
கத்தரிக்காய் - கத்தரிக்காய் 25.97 
கத்தி - கத்தி 11.44 
கதவு 
கதாகாலட்சேப ( ம் ) - 

கதாகாலட்சேபம் 16.65 


கண்ணாடி 
கண்ணு 


- 


ஓட்டு - ஓட்டு 5.30 
ஓட்டு - ஓட்டு வோட்டு 20.83 
ஓட்டுப்போடு - ஓட்டுபோடு / 

வோட்டுப்போடு 20.83 
ஓடு - ஓடு 19.81 
ஓய்வு - ஓய்வு 18.76 
ஓய்வு எடு - ஓய்வு எடு 18.76 
ஓரத்துலே - ஓரத்தில் 4.26 


கதவு 9.41 


830 / An Intensive Course in Tamil 


கரடி 19.81 


கப் கப் 4.24 
கம்பு - கம்பு 11.44 
கம்பு - கம்பு 18.75 
கம்பெனி - கம்பெனி 2.13 
கர்னாடக சங்கீத ( ம் ) - கர்னாடக 

சங்கீதம் 16.65 
கரடி 
கருகிப்போ - கருகிப்போ 18.75 
கல்லு கல் 11.47 
கல்லூரி - கல்லூரி 1.10 
கலந்துகொள்ளு - 
கலந்து கொள்ளு/ கலந்து கொள் 

19.78 
கலாட்டா கலாட்டா 19.81 
கலியாண ( ம் ) - கலியாணம் 

கல்யாணம் 14.54 
கவர் - கவர் 21.86 
கவலெப்படு - கவலைப்படு 10.43 

கவனமாக 17.72 
கவிதெ - கவிதை 8.39 
கவுண்டர் - கவுண்டர் 16.61 
களெப்பாறு - களைப்பாறு 22.88 
கற்பி - கற்பி 13.51 
கறுப்பு - கறுப்பு 6.33 
கறெ - கறை 25.100 
கன்னடக்காரரு கன்னடக்காரர் 

1.3 
கன்னட ( ம் ) - கன்னடம் 11 
கனகாம்பர ( ம் ) கனகாம்பரம் 18.74 
கனமுள்ள - கனமுள்ள 1.12 
கஷ்டப்படு - கஷ்டப்படு 16.67 
கஷ்ட ( ம் ) - கஷ்டம் 5.29 
கஷ்ட ( ம் ) - கஷ்டம் 16.67 


காது - காது 11.45 
காப்பாத்து 

காப்பாற்று 16.67 
காபி - காபி 4.24 
காய் காய் 12.49 
காய்கறி - காய்கறி 7.35 
காய்கறிக்காரம்மா - 

காய்கறிக்காரம்மாள் 25.97 
காய்ச்சல் காய்ச்சல் 12.48 
காய்ச்சல் அடி 

காய்ச்சல் அடி 

12.48 
காய்ச்சு - காய்ச்சு 12.49 
காய ( ம் ) - காயம் 25.98 
கார் கார் 5.30 
கார்டு - கார்டு 21.86 
காரண ( ம் ) காரணம் 18.76 
காரியதரிசி - காரியதரிசி 23.93 
காரிய ( ம் ) - காரியம் 11.46 
காரியாலயம்) - காரியாலயம் 

23.93 
கால் கால் 3.21 
காலி காலி 23.93 
காலு கால் 7.36 
காலெயிலே - காலையிலே 3.19 
காவேரி - காவேரி 1.5 


கவனமா 


கிட்டத்தட்ட - கிட்டத்தட்ட 17.69 
கிண்டு - கிண்டு 12.50 
கிண்ண ( ம் ) - கிண்ணம் 17.73 
கிராம ( ம் ) - கிராமம் 19.80 
கிலோ கிலோ ( கிராம் ) 3.21 


கீ 


கா 


கீழே - கீழே 9.41 
கீழே - கீழே 9.41 


காசு 


காக்கா 

காக்கா/ காகம் 20.82 

காசு 19.78 
காட்டு 

காட்டு 7.34 
காண்பி - காண்பி 7.34 

காணு / காண் 23.92 
காத்திரு - காத்திரு 10.42 


காணு 


- 


க 


குட்டி - குட்டி 19.81 
குடி 


குடி 4.24 : 


Word Index / 831 


குடிசெ 


கேள்வி - கேள்வி 11.45 
கேள்விப்படு - கேள்விப்படு 23.91 
கேளு - கேள் 8.39 
கேளு - கேள் 11.45 
கேளு - கேள் 21.87 


குடிசை 19.80 
குடியிரு - குடியிரு 19.80 
குடும்ப ( ம் ) - குடும்பம் 24.95 
கும்பல் - கும்பல் 25.98 
கும்பிடு - கும்பிடு 23.92 
குமாஸ்தா - குமாஸ்தா 2.17 
குரங்கு - குரங்கு 19.81 
குழந்தெங்க - குழந்தைகள் 2.14 
குழாய் - குழாய் 12.49 
குளி - குளி 13.52 
குளிப்பாட்டு - குளிப்பாட்டு 15.60 
குளிரு - குளிர் 2.18 
குறெ - குறை 12.48 


கை 


கை 


கை 11.45 


கைக்குட்டெ - கைக்குட்டை 1.8 
கைப்பந்தாட்ட ( ம் ) - 
கைப்பந்தாட்டம் 19.78 
கையெழுத்து - கையெழுத்து 9.41 
கையெழுத்துப் போடு - 
கையெழுத்துப் போடு 9.41 
கையொப்ப ( ம் ) - கையொப்பம் 

16.64 


கூ 


கூட்ட ( ம் ) - கூட்டம் 8.38 
கூட்ட ( ம் ) - கூட்டம் 16.61 
கூட்டு - கூட்டு 12.50 
கூட்டு - கூட்டு 25.97 
கூடு ( ம் ) - கூடும் 15.58 
கூடெ 

கூடை 21.87 
கூண்டு - கூண்டு 19.81 
கூலி - கூலி 21.87 


கொ 


கெ 


கொஞ்சநேர ( ம் ) - கொஞ்சநேரம் 

8.38 
கொஞ்ச ( ம் ) - கொஞ்சம் 2.18 
கொஞ்ச( ம் ) - கொஞ்சம் 4.24 
கொடிமர ( ம் ) - கொடிமரம் 11.47 
கொடு - கொடு 4.25 
கொடு - கொடு 16.66 
கொடெ 
கொண்டுவா - கொண்டுவா 4.24 
கொத்துமல்லிக்கீரெ - 

கொத்துமல்லிக்கீரை 25.97 
( காய்யாப்பழ ( ம் ) - 

கொய்யாப்பழம் 22.89 
கொல்லு - கொல்லு / கொல் 25.99 


கெட்டிக்காரி - கெட்டிக்காரி 11.45 
கெட கிட 25.99 
கெடெக்கலெ - கிடைக்கவில்லை 

5.29 
கெடெக்காது - கிடைக்காது 3.22 
கெடெக்கு( ம் ) - கிடைக்கும் 3.22 
கெணறு - கிணறு 12.49 
கெழக்கே - கிழக்கே 2.15 
கெழங்கு - கிழங்கு 6.32 
கௌப்பு - கிளப்பு 5.30 
கௌம்பு - கிளம்பு 4.25 


குடை 1.8 


கோ 


கே 


கோடி - கோடி 2.15 
கோயில் - கோயில் 11.47 
கோழிக்கறி - கோழிக்கறி 3.22 


கேண்டீன் - கேண்டீன் 10.43 


832 / An Intensive Course in Tamil 


சாமந்தி - சாமந்தி 18.74 
சாமான் - சாமான் 21.87 
சாமி - சாமி/ சுவாமி 21.85 
சாரீர ( ம் ) - சாரீரம் 16.65 
சாவி - சாவி 3.19 


சி 


சகோதரி - சகோதரி 2.17 
சங்கீத ( ம் ) - சங்கீதம் 16.65 
சங்கீதம் பண்ணு - சங்கீதம் 
பண்ணு / சங்கீதம் செய் 16.65 
சட்டெ - சட்டை 7.35 
சட்னி - சட்னி 6.32 
சந்தி - சந்தி 8.38 
சப்பாத்தி - சப்பாத்தி 3.22 
சபா - சபா 16.65 
சம்பள( ம் ) - சம்பளம் 19.80 
சம்பாதி - சம்பாதி 16.67 
சம்மத ( ம் ) - சம்மதம் 19.80 
சம்மர் - சம்மர் 16.61 
சமய ( ம் ) - சமயம் 22.88 
சமூக - சமூக 1.4 
சமெ 

சமை 7.36 
சமெயக்கட்டு - சமையல் கட்டு 

சமையற்கட்டு 7.36 
சர்க்கார் - சர்க்கார் 16.67 
சரி - சரி 4.24 
சரி - சரி 4.25 
சரிபாரு - சரிபார் 25.100 
சரியா சரியாக 5.30 
சரியா சரியாக 12.50 
சலவெந்கார ( ன் ) - சலவெக்காரன் 

25.100 
சலவெ செய் - சலவெ செய் 

25.100 
சளி - சளி 12.48 
சளெ - சளை 17.71 


சிகரெட் - சிகரெட் 4.26 
சிகரெட் பிடி - சிகரெட்பிடி 4.26 
சிங்க ( ம் ) - சிங்கம் 19.81 
சிங்கிள் - சிங்கிள் 3.19 
சித்திரெ - சித்திரை 11.47 
சிபாரிசு சிபாரிசு 10.42 
சிபாரிசு பண்ணு - சிபாரிசு 

பண்ணு / சிபாரிசு செய் 10.42 
சிரம( ம் ) - சிரமம் 11.46 
சில்லறெ - சில்லறை 4.25 
சிறுகதெ - சிறுகதை 16.66 

சிறிய 1.8 
சின்னம்மா சின்னம்மா 14.54 
சினேகித ( ன் ) - சினேகிதன் / 

சிநேகிதன் 1.10 
சினேகிதி - சினேகிதி /சிநேகிதி 

1.10 
சினேகிதி - சினேகிதி / சிநேகிதி 1.4 


சின்ன 


1 


t 


1 


* 


சீக்கிரமா - சீக்கிரமாக 12.49 
சீதெ - சீதை 23.91 
சீப்பு - சீப்பு 1.12 
சீரக ( ம் ) - சீரகம் 23.92 
சீவு - சீவு 11.44 


சா 


1 


சா 


சா 25.98 
சாத ( ம் ) - சாதம் 22.88 
சாதாரண சாதாரண 11.44 
சாப்பாடு - சாப்பாடு 3.22 
சாப்பிடு - சாப்பிடு 6.32 
சாப்பிடு - சாப்பிடு 24.94 
சாம்பார் - சாம்பார் 6.32 


1 


சுடு - சுடு 12.50 
சுத்த ( ம் ) செய் - சுத்தம் செய் 

19.80 
சுத்திவா - சுற்றிவா 21.85 
சும்மா - சும்மா 14.54 


Word Index / 833 


சொ 


சுமார் சுமார் 2.15 / 
சுமாரா 

சுமாராக 6.32 
சுவாசி - சுவாசி 11.45 
சுறுசுறுப்பான - சுறுசுறுப்பான 

1.10 


சொந்த ஊரு - சொந்த ஊர் 15.59 
சொல்லிக்கொடு - 
சொல்லிக்கொடு 17.70 
சொல்லு - சொல்லு / சொல் 7.34 
சொற்பொழிவு - சொற்பொழிவு 

17.72 


சோ 


சூட்கேஸ் - சூட்கேஸ் 21.87 
சூடு - சூடு 6.32 
சூரிய அஸ்தமன( ம் ) - 
சூரிய அஸ்தமனம் 17.68 
சூரியோதய ( ம் ) - சூரியோதயம் 

17.68 
சூவாலஜி - சூவாலஜி 9.40 


சோப்பு - சோப்பு 1.12 
சோள ( ம் ) - சோளம் 18.75 
சோறு - சோறு 7.36 


சௌ 


சௌக்கியமா சௌக்கியமா 4.24 
சௌகரியமா சௌகரியமாக 

15.56 


- 


ஞா 


செங்கல்லு - செங்கல் 11.47 
செடி - செடி 7.35 
செண்ட்ரல் - செண்ட்ரல் 9.40 
செமினார் - செமினார் 8.37 
செய் செய் 11.47 
செய் செய் 6.31 
செல சில 17.72 
செலரு - சிலர் 13.51 
செலவேளெ - சிலவேளை 14.54 
செவ்வந்தி - செவ்வந்தி 17.74 
வெப்பு சிவப்பு 2.16 


ஞாபக ( ம் ) - ஞாபகம் 22.90 
ஞாயிற்றுக்கெழமெ - 

ஞாயிற்றுக்கிழமை 15.57 


ட 


சே 


டப்பா - டப்பா 12.49 
டபுள் - டபுள் 3.19 
டஜ ( ன் ) - டஜன் 1.6 


சேதி - சேதி 7.34 
சேரு - சேர் 8.38 
சேரு - சேர் 16.61 
சேரு - சேர் 17.73 
சேரு - சேர் 19.81 


சை 


டாக்டர் - டாக்டர் 8.39 
டாக்டர் - டாக்டர் 12.48 
டாக்ஸி - டாக்ஸி டாக்சி 
டாக்ஸிக்கார ( ன் ) டாக்ஸிக்காரன் 

டாக்சிக்காரன் 19.79 
டானிக் டானிக் 18.77 


சைக்கிள் சைக்கிள் 19.78 
சைவ ( ம் ) - சைவம் 3.22 


834 | An Intensive Course in Tamil 


டி 


டிக்கெட் - டிக்கெட் 4.25 
டிப்ளமோ - டிப்ளமோ 13.51 
டிபன் - டிபன் 6.32 
டிபார்ட்மெண்டு - 

டிபார்ட்மெண்டு 8.39 
டிரங்கு - டிரங்குடிரங்க் 21.87 
டிரஸ் - டிரஸ் 15.60 
டிரஸ் பண்ணு - டிரஸ்பண்ணு 

15.60 
டிரைவர் - டிரைவர் 4.25 
டிவோஷன் - டிவோஷன் 16.65 


தயவுசெய்து - தயவுசெய்து 15.57 
தயார்பண்ணு - தயார்பண்ணு / 

தயார்செய் 12.50 
தயாரி - தயாரி 16.62 
தயிர் - தயிர் 22.88 
தயிர்சாத ( ம் ) - தயிர்சாதம் 22.88 
தர ( ம் ) - தரம் 17.70 
தலெயணெ - தலையணை 25.100 
தலெயணெ உறெ - தலையணை 

உறை 25.100 
தலெவலி - தலைவலி 18.76 
தவறாம் - தவறாமல் 25.96 
தவிர - தவிர 13.51 
தள்ளிப்போ - தள்ளிப்போ 25.98 
தள்ளு - தள்ளு 9.41 
தனியா - தனியாக 12.48 


lla 


டீ - டீ 24.94 


டீ ஸ்டால் - டீ ஸ்டால் 21.87 


தா 


டை 


தா 4.25 


டைரக்டர் - டைரக்டர் 10.43 
டைரக்டர் - டைரக்டர் 16.62 


தா 
தாசில்தார் - தாசில்தார் 3.20 
தாத்தா - தாத்தா 18.74 
தாமத ( ம் ) - தாமதம் 11.46 
தாய்நாடு - தாய்நாடு 2.15 
தாய்மொழி - தாய்மொழி 1.3 
தாராளமா தாராளமாக 9.41 
தாவணி - தாவணி 2.16 
தா ( ன் ) - தான் 1.5 
தானிய ( ம் ) - தானியம் 18.75 


த 


தி 


தடவெ 


தக்காளி - தக்காளி 25.97 
தகுதி - தகுதி 22.90 
தங்கத்தகடு - தங்கத்தகடு 11.47 
தங்க ( ம் ) - தங்கம் 11.47 
தங்கு - தங்கு 8 37 
தங்கெ - தங்கை 1.10 

தடவை 17.70 
தண்ணீரு - தண்ணீர் 6.32 
தந்தி - தந்தி 7.34 
தந்திர ( ம் ) - தந்திரம் 20.82 
தந்திரமான - தந்திரமான 20.82 
தபால் - தபால் 21.86 
தம்பி - தம்பி 1.10 
தமிழ் - தமிழ் 1.1 
தமிழ்நாடு - தமிழ்நாடு 16.65 
தமிழரு - தமிழர் 1.3 


திங்கக்கெழமெ - திங்கட்கிழமை 

15.57 
திட்டு - திட்டு 18.74 
தியேட்டர் - தியேட்டர் 14.53 
திருடங்க - திருடர்கள் 22.88 
திருப்பிக்கொடு - திருப்பிக்கொடு 

25.97 
திருப்பித்திருப்பி - 

திருப்பித்திருப்பி 17.70 
திரும்பவு ( ம் ) - திரும்பவும் 25.99 


1 


Word Index / 835 


தே 


திரும்பு - திரும்பு 7.35 
தினசரி - தினசரி 5.27 
தினசரிப் பத்திரிகெ - தினசரிப் 

பத்திரிகை 25.96 
தின்னு - தின்னு / தின் 19.80 


தேடு - தேடு 17.72 
தேதி - தேதி 7.35 
தேர்தல் - தேர்தல் 20.83 
தேர்வு - தேர்வு 13.51 


தீ 


தொ 


தீர்மானி - தீர்மானி 20.82 


தொங்கு - தொங்கு 21.86 , 
தொடங்கிவை - தொடங்கிவை 

19.78 
தொல்லெ - தொல்லை 20.84 
தொழிற்சாலெ - தொழிற்சாலை 

19.79 
தொள்ளாயிர ( ம் ) - தொள்ளாயிரம் 

8.38 


துடுக்கானவ ( ன் ) - துடுக்கானவன் 

1.11 
துண்டு - துண்டு 25.100 
துணி - துணி 19.80 
துணிதுவெ - துணிதுவை 19.80 
துதி - துதி 17.73 
தும்மல் - தும்மல் 12.48 
தும்மு - தும்மு 12.48 
துருக்கிய மொழி - துருக்கியமொழி 

23.91 
துலக்கு - துலக்கு 13.52 
துவெ . - துவை 25.100 


தோ 


தோட்ட ( ம் ) - தோட்டம் 12.49 


ந 


தூக்கு - தூக்கு 21.87 
தூங்கு - தூங்கு 12.48 


- 


தெ 


நடிகர் 
நடிகெ 


தெரி - தெரி 15.58 
தெரியாது - தெரியாது 3.20 
தெரியு ( ம் ) - தெரியும் 3.20 
தெரிவி - தெரிவி 7.34 
தெலுங்கு - தெலுங்கு 1.2 
தெலுங்குக்காரரு 

தெலுங்குக்காரர் 1.3 
தெற்கே - தெற்கே 2.15 
தெறமெயுள்ள - திறமையுள்ள 

1.11 


நட - நட 9.41 
நட - நட 11.45 
நடத்து - நடத்து 13.51 
நடி - நடி 16.62 

நடிகர் 16.62 

நடிகை 16.62 
நடு - நடு 17.73 
நடுராத்திரி - நடுராத்திரி 19.78 
நம்பர் - நம்பர் 1.9 
நம்ம - நம் 1.5 
நரி - நரி 20.82 
நல்ல - நல்ல 1.4 
நல்ல - நல்ல 1.12 
நல்ல பாம்பு - நல்ல பாம்பு 25.99 
நல்லா - நன்றாக 3.20 
நன்றி - நன்றி 9.40 


1 


836 / An Intensive Course in Tamil 


நா 


- 


நாங்க - நாங்கள் 1.5 
நாடக ( ம் ) - நாடகம் 15.57 
நாடு - நாடு 2.15 
நாப்பது - நாற்பது 16.61 
நாம - நாம் 1.3 
நாலு - நான்கு 1.6 
நாவல் - நாவல் 1.2 
நாளண்ணெக்கு - நாளன்றைக்கு 


நெல் - நெல் 18.75 
நெல ( ம் ) - நிலம் 2.14 
நெற ( ம் ) - நிறம் 2.16 
நெறெய - நிறைய 2.16 
நெறெய - நிறைய 5.28 
நெனெ - நினை 16.65 
நெனெவு - நினைவு 22.90 


நே 


7.35 


நாளெக்கு - நாளைக்கு 5.27 
நாற்காலி - நாற்காலி 1.6 
நா ( ன் ) - நான் 1.1 


நேத்து - நேற்று 5.29 
நேர்த்திக்கட ( ன் ) - நேர்த்திக்கடன் 

21.85 
நேர்மெ - நேர்மை 16.67 
நேர ( ம் ) - நேரம் 11.46 
நேரா - நேராக 14.53 
நேரானவழி - நேரானவழி 16.67 


நி 


நை 


நிச்சயமா - நிச்சயமாக 10.42 
நிமிஷ( ம் ) - நிமிஷம் / நிமிடம் 10.42 
நியமி - நியமி 23.93 
நில்லு - நில் 17.68 
நில்லு - நில் 17.68 
நிலா - நிலா 17.73 


நைலக்ஸ் நைலக்ஸ் 6.33 
நைலான் - நைலான் 6.33 


நீ 


நோ 


நோட்டுப்புஸ்தக ( ம் ) - 

நோட்டுப்புஸ்தகம் 1.6 


நீ - நீ 1.10 
நீங்க - நீங்கள் 1.1 
நீங்க - நீங்கள் 1.6 
நீந்து - நீந்து 21.85 
நீல ( ம் ) - நீலம் 2.16 


ப்ராக்கு - ப்ராக்கு 2.16 
ப்ளாக்போர்டு - ப்ளாக்போர்டு 1.6 
ப்ளாஸ்டிக் - ப்ளாஸ்டிக் 1.12 


நூ - 


நூத்தி ஆறு - நூற்றியாறு 4.25 
நூத்தி நாப்பது - நூற்றி நாற்பது 

6.33 
நூத்தியம்பது - நூற்றி ஐம்பது 6.33 


நெ 
நெருப்பு - நெருப்பு 19.80 
நெருப்பு மூட்டு - நெருப்பு மூட்டு 

19.80 


பக்கத்துலே - பக்கத்திலே 9.40 
பக்க ( ம் ) - பக்கம் 9.40 
பகல் பகல் 2.18 
பகுதி - பகுதி 16.63 
பச்செ பச்சை 6.33 
பசி - பசி 7,36 
பசுமெ பசுமை 24.95 


Word Index / 837 


| 


பல 


பலமான 


பண்ணு 
பண்ணு 


பஞ்சாபி - பஞ்சாபி 1 : 3 
பஞ்சாபி - பஞ்சாபி 1.3 
பட்ட ( ம் ) - பட்டம் 13.51 
பட்டு - பட்டு 6.33 
பட ( ம் ) - படம் 6.31 
பட ( ம் ) - படம் 16.62 
படி - படி 6.31 
படி - படி 8.37 
படி - படி 13.51 
படு - படு 7.36 
படுக்கெ - படுக்கை 12.49 

பண்ணு 10.42 

பண்ணு 12.50 
பண ( ம் ) 

பணம் 6.33 
பத்தாது - பற்றாது 21.87 
பத்தி - பற்றி 23.91 
பத்திரிகெ - பத்திரிகை 25.96 
பத்து - பத்து 1.4 
பத்து நாப்பது - பத்து நாற்பது 

16.61 
பத்தொம்பது - பத்தொன்பது 1.12 
பதிமூணா( ம் ) - பதிமூன்றாம் 1.11 
பதில் - பதில் 11.45 
பதில் - பதில் 15.59 
பதில் சொல்லு - பதில் சொல் 

11.45 
பதிலா - பதிலாக 12.50 
பதில் எழுது - பதில் எழுது 15.59 
பதிவுத்தபால் - பதிவுத்தபால் 

21.86 
பதினஞ்சு - பதினைந்து 1.12 
பதினாலு - பதிநான்கு 1.12 
பதினாறு - பதினாறு 1.12 
பதினெட்டு - பதினெட்டு 1.12 
பதினேழு - பதினேழு 1.12 
பதினொண்ணு - பதினொன்று 1.9 
பயப்படு - பயப்படு 19.81 
பயிர் பயிர் 18.75 
பயிர்செய் - பயிர்செய் 18.75 
பரிசோதி - பரிசோதி 18.76 
பரிமாறு - பரிமாறு 7.36 
பரீட்செ பரீட்சை 14.53 


பருப்பு - பருப்பு 23.92 
பருவமழ - பருவமழை 18.75 
பல்கலெக்கழக ( ம் ) - 

பல்கலைக்கழகம் 13.51 
பல்பொடி - பல்பொடி / பற்பொடி 

12.49 
பல் - பல் 13.52 
பல 17.72 

பலமான 25.98 
பல ( ன் ) - பலன் 17.71 
பழ ( ம் ) - பழம் 3.21 
பழெய - பழைய 1.4 
பள்ளிக்கூட ( ம் ) - பள்ளிக்கூடம் 

2.13 
பளிங்குக்கல்லு - பளிங்குக்கல் 

11.47 
பறி - பறி 12.49 
பன்னிரெண்டு - பன்னிரண்டு 1.9 
பனிய ( ன் ) - பனியன் 25.100 
பஜ்ஜி - பஜ்ஜி 22.88 
பஸ் பஸ் 4.25 
பஸ் ஸ்டாண்டு - பஸ் ஸ்டாண்டு 

5.28 
பஸ் ஸ்டாப் - பஸ் ஸ்டாப் 9.40 


பாட்டி - பாட்டி 18.74 
பாட்டு - பாட்டு 16.65 
பாடகி - பாடகி 16.65 
பாடப்புஸ்தக ( ம் ) - 

பாடப்புஸ்தகம் 1.2 . 
பாட ( ம் ) - பாடம் 6.31 
பாடு - பாடு 16.65 
பாடு 

பாடு 23.91 
பாடுபடு - பாடுபடு 17.71 
பாண்டிய ( ன் ) - பாண்டியன் 11.47 
பாத்திர ( ம் ) - பாத்திரம் 19.80 
பாத்திர ( ம் ) துலக்கு - பாத்திரம் 

துலக்கு 19.80 
பாம்பு - பாம்பு 25.99 
பாய்ச்சு பாய்ச்சு 18.75 


838 | An Intensive Course in Tamil 


பாயச ( ம் ) பாயசம் 12.50 
பார் சோப்பு - பார் சோப்பு 1.12 
பார ( ம் ) பாரம் 16.64 
பாராட்டு - பாராட்டு 16.65 
பாரு - பார் 4.25 
பாரு - பார் 5.29 
பாரு 

பார் 6.33 
பாரு - பார் 10.43 
பாரு - பார் 12.49 
பால்கார ( ன் ) - பால்காரன் 7.35 
பால்பாயிண்ட் பேனா - 

பால் பாயிண்ட் பேனா 11.44 
பாலி - பாலி 23.91 
பாலு - பால் 12.49 
பாவ ( ம் ) - பாவம் 20.82 
பாவாடெ 

- பாவாடை 2.16 
பாஸ் 

பாஸ் 16.63 
பாஸ் பண்ணு 

பாஸ் பண்ணு 

13.51 
பாஸஞ்சர்ஸ் - பாஸஞ்சர்ஸ் 4.25 


புரி - புரி 6.31 
புரியாது - புரியாது 3.23 
புரியு ( ம் ) - புரியும் 3.23 
புரோக்கிராம் - புரோக்கிராம் 22.89 
புரோக்கிராம் போடு - 

புரோக்கிராம் போடு 22.89 
புலவர் - புலவர் 23.91 
புலி - புலி 19.81 
புளி - புளி 22.88 
புளிசாத ( ம் ) - புளிசாதம் 22.88 
புறப்படு - புறப்படு 5.27 
புஸ்தக ( ம் ) - புஸ்தகம் 1.2 


- 


. 


பூ 


பூ - பூ 11.47 


பூகோளவியல் - பூகோளவியல் 

23.91 
பூச்செடி - பூச்செடி 18.74 
பூசெ - பூசை / பூஜை 12.49 
பூர்த்தி பண்ணு - பூர்த்தி பண்ணு 

16.64 
பூரா - பூரா 11.47 
பூராவு ( ம் ) பூராவும் 12.48 
பூரி - பூரி 6.32 


பி 


பெ 


பிடி - பிடி 16.62 
பிடிக்காது - பிடிக்காது 3.22 
பிடிக்கு ( ம் ) - பிடிக்கும் 3.22 
பிரதம மந்திரி - பிரதமமந்திரி 1.7 
பிரயாண ( ம் ) - பிராயணம் 5.29 
பிரியாணி பிரியாணி 12.50 
பில் - பில் 6.33 
பிளாட்பார ( ம் ) - பிளாட்பாரம் 

16.61 
பிளேட் - பிளேட் 6.32 
பின்னாலே - பின்னாலே 9.40 
பின்னாலே - பின்னாலே 9,41 


பெண் பெண் 2.14 
பெய் - பெய் 18.75 
பெரிய பெரிய 17 
பெரிய - பெரிய 1.8 
பெருக்கு - பெருக்கு 19.80 
பெற - பிற 17.69 
பெறகு - பிறகு 22.88 
பெறந்த நாளு - பிறந்த நாள் 15.56 
பென்சில் - பென்சில் 1.6 


பு 


பே 


புடலங்காய் - புடலங்காய் 25.97 
புத்து - புற்று 25.99 
புது - புது 1.4 
புரணக்கதெ - புராணக்கதை 16.66 


பேங்கு - பேங்கு 16.64 
பேசு பேசு 8.38 


Word Index / 839 


பேசு பேசு 19.78 
பேண்டு 

பேண்டு 25.100 
பேப்பர் பேப்பர் 3.19 
பேப்பர்கார ( ன் ) - பேப்பர்காரன் 

13.52 
பேராசிரியரு - பேராசிரியர் 1.3 
பேரு - பெயர் 1.1 
பேரு - பேர் 3.19 
பேனா - பேனா 1.8 


போர்வெ - போர்வை 25.100 
போலீஸ்காரங்க - 

போலீஸ்காரர்கள் 25.98 
போன - போன 8.37 
போஸ்ட் மாஸ்டர் 

போஸ்ட் மாஸ்டர் 21.86 
போஸ்டாபீஸ் - போஸ்டாபீஸ் 

8.37 


பௌ 


பௌர்ணமி - பௌர்ணமி 11.47 


பை 


ம 


பை 


பை 9.41 


பைசா 


பைசா 1.12 
பைய ( ன் ) - பையன் 1.10 
பைய ( ன் ) - பையன் 14.54 


மக 


- 


பொ 


புடவை 2.16 


பொடவெ 
பொண்ணு 

பெண் 1.10 
பொண்ணு 

பெண் 14.54 
பொதுக்கூட்ட ( ம் ) - 

பொதுக்கூட்டம் 20.83 

பொதுவாக 25.99 
பொரி - பொரி 12.50 
பொரியல் - பொரியல் 7.36 


- 


பொதுவா 


மக்கள் மக்கள் 2.15 

மகள் 1.7 
மக ( ன் ) - மகன் 1.7 
மகாலு - மகால் 11.47 
மகிழ்ச்சி - மகிழ்ச்சி 24.95 
மசால்தோசெ - மசால்தோசை 6.32 
மஞ்சள் - மஞ்சள் 2.16 
மட்டு ( ம் ) - மட்டும் 15.58 
மண்ணெண்ணெ 

மண்ணெண்ணெ 25.99 
மணி மணி 1.4 
மணியார்டர் - மணியார்டர் 21.86 
மத்தியான ( ம் ) - மத்தியானம் 5.29 
மர ( ம் ) - மரம் 11.47 
மர ( ம் ) - மரம் 20.82 
மராத்தி - மராத்தி 3.23 
மருந்து - மருந்து 12.48 
மருமக ( ன் ) - மருமகன் 3.20 
மல்லிகெ - மல்லிகை 17.73 
மலெயாள ( ம் ) - மலையாளம் 1.2 
மழ - மழை 18.75 
மற 
மறுநாளு - மறுநாள் 14.54 
மன்னி - மன்னி 15.56 

மனது 24.95 
மனு 
மனுப்போடு - மனுப்போடு 10.42 
மனுஷக்குரங்கு - மனுஷக்குரங்கு 

19.81 


போ 


மற 11.46 


போ போ 4.24 
போக்கு - போக்கு 25.100 
போட்டி - போட்டி 19.78 
போடு - போடு 12.50 
போடு - போடு 16.64 
போண்டா - போண்டா 22.89 
போணிபண்ணு - போணிபண்ணு 

25.97 
போதாது - போதாது 3.21 
போது ( ம் ) - போதும் 3.21 
போர்ட்டர் - போர்ட்டர் 21.87 
போர்டு - போர்டு 21:86 


மனசு 


மனு 10.42 


840 / An Intensive Course in Tamil 


மனெவி - மனைவி 1.7 


மா 


முடி 22.88 


மாச ( ம் ) - மாதம் / மாசம் 7.35 
மாணவ ( ன் ) - மாணவன் 1.1 
மாணவி - மாணவி 1.5 
மாத்திர ( ம் ) - மாத்திரம் 3.23 
மாத்திரெ - மாத்திரை 18.76 
மாதப்பத்திரிகெ - மாதப்பத்திரிகை 

25.96 
மாதிரி - மாதிரி 11.47 
மாநில ( ம் ) - மாநிலம் / மானிலம் 


முட்டெக்கோசு - முட்டைக்கோஸ் 

25.97 
முடி - முடி 14.53 
முடி - முடி 18.77 
முடி 
முடியாது - முடியாது 15.56 
முடியு ( ம் ) - முடியும் 11.46 
முந்தா நாளு - முந்தாநாள் 23.93 
முப்பது - முப்பது 3.19 
முயற்சிசெய் - முயற்சிசெய் 17.70 
முல்லெ - முல்லை 18.74 
முள்ளங்கி - முள்ளங்கி 25.97 
முன்னாலே - முன்னாலே 9.40 
முன்னாலே - முன்னாலே 9.41 


2.15 


மூ 


மாமா - மாமா 1.7 
மார்க்கு - மார்க்கு 16.63 
மார்க்கெட்டு - மார்க்கெட்டு 5.27 
மாலெயிலே - மாலையிலே 7.34 
மாவட்ட ( ம் ) - மாவட்டம் 19.78 


மூக்கு - மூக்கு 11.45 
மூடு - மூடு 12.49 
மூணாவது - மூன்றாவது 1.7 
முணு - மூன்று 1.6 


மெ 


மிருகக்காட்சி சாலெ - மிருகக் 

காட்சி சாலெ 19.81 
மிருகம் ) - மிருகம் 20.82 
மிலிட்டரி - மிலிட்டரி 3.22 
மிஸ் - மிஸ் 1.5 
மிஸ்டர் - மிஸ்டர் 1.1 
மிஸஸ் - மிஸஸ் 7.34 


மெதுவா - மெதுவாக 4.26 
மௌகாய் மிளகாய் 25.97 
மௌகு - மிளகு 23.92 
மெஸ் - மெஸ் 8.37 


மே 


மீட்டர் - மீட்டர் 19.79 
மீட்டிங் - மீட்டிங் 14.54 
மீதிப்பண ( ம் ) - மீதிப்பணம் 4.25 
மீன்கறி - மீன்கறி 3.22 


மேசெ - மேசை மேஜை 1.6 
மேயர் - மேயர் 20.83 
மேலே - மேலே 9.41 
மேலே - மேலே 9.41 
மேற்கே - மேற்கே 2.15 
மேனேஜரு - மேனேஜர் 2.13 


மு 


மை 


முக்கால் - முக்கால் 3.21 
முக்கிய ( ம் ) - முக்கியம் 18.77 
முக்கியமான - முக்கியமான 15,55 


மைசூர்பாகு - மைசூர்பாகு 3.22 
மைதான( ம் ) - மைதானம் 20.83 


Word Index / 841 


மொ 


ராமாயண ( ம் ) - இராமாயணம் 

23.91 
ராவணன் - இராவணன் 23:91 


மொட்டு - மொட்டு 12.50 
மொத்த( ம் ) - மொத்தம் 2.15 
மொதல் - முதல் 1.7 
மொதல் வகுப்பு - முதல் வகுப்பு 

14.53 
மொதல்வரு - முதல்வர் 15.55 
மொதலாவது - முதலாவது 1.7 
மொழி - மொழி 8.38 
மொழிபெயர் - மொழிபெயர் 24.94 
மொழியியல் - மொழியியல் 8.38 


ரூபாய் - ரூபாய் 1.12 
ரூம் மேட்ஸ் - ரூம் மேட்ஸ் 1.9 
ரூமு - ரூம் 3.19 


ரெ 


மோ 


ரெடி - ரெடி 7.36 
ரெண்டு - இரண்டு 1.6 
ரெஜிஸ்டர் - ரெஜிஸ்டர் 9.41 


மோது - மோது 25.98 


ரே 


ரேங்கு - ரேங்கு 14.53 
ரேடியோ - ரேடியோ 16.65 


யாரு - யார் 1 : 1 
யாரு - யார் 1.8 
யாரோடெ - யாருடைய 1.4 
யானெ யானை 19.81 


ரொ 


ரொம்ப - ரொம்ப 1.4 


ரோ 


யோசனெ 


யோசனை 20.84 


ரோஜா - ரோஜா 18.74 


ச 


ல 


ரசகுல்லா - ரசகுல்லா 3.22 
ரச ( ம் ) - ரசம் 7.36 
ரசி - ரசி 19.81 
ரத்த ( ம் ) - ரத்தம் 18.76 
ரயில்ப்பெட்டி - ரயில்ப்பெட்டி 19.79 
ரயிலடி - ரயிலடி 19.78 
ரயில்வே ஸ்டேஷன் - ரயில்வே 

ஸ்டேஷன் 5.30 
ரவாகேசரி - ரவாகேசரி 12.50 


லகுவா - இலகுவாக 15.55 
லட்சுமணன் - இலட்சுமணன் 

23.91 


லா 


லாங்வேஜஸ் - லாங்வேஜஸ் 9.40 
லாப ( ம் ) - இலாபம் 18.75 


லீ 


ராத்திரி - ராத்திரி 2.18 


லீவு - லீவு 14.54 


842 / An Intensive Course in Tamil 


வளரு - வளர் 12.50 
வறு - வறு 7.36 
வறுவல் - வறுவல் 22.89 


லுங்கி - லுங்கி 25.100 


லே 


வா 


லேசா - இலேசாக 12.48 
லேசா - இலேசாக 17.71 
லேட் - லேட் 11.46 
லேட்டஸ்ட் - லேட்டஸ்ட் 6.33 
லேபரட்டரி - லேபரட்டரி 9.41 


லோ 


லோக்கல் - லோக்கல் 4.26 


வா - வா 4.24 
வாக்கிங் - வாக்கிங் 13.52 
வாங்கு - வாங்கு 6.33 
வாங்கு - வாங்கு 16.63 
வாசி - வாசி 8.38 
வாடகெ 

வாடகை 7.35 
வாய் - வாய் 11.45 
வாய்.- வாய் 20.82 
வார்ட ( ன் ) - வார்டன் 1.5 
வாரப்பத்திரிகெ - வாரப்பத்திரிகை 

25.96 
வார ( ம் ) - வாரம் 8.37 
வாழெப்பழ ( ம் ) - வாழைப்பழம் 

3.21 . 
வாளி - வாளி 1.12 


வ 


வி 


வண்டி 


- 


வக்கீல் வக்கீல் 1.7 
வகுப்பு - வகுப்பு 9.41 
வங்காள விரிகுடா - வங்காள 

விரிகுடா 2.15 
வசன ( ம் ) - வசனம் 16.62 
வடக்கே - வடக்கே 2.15 
வடக ( ம் ) - வடகம் 12.50 
வடெ 

வடை 6.32 

வண்டி 4.25 
வணக்கம் ) - வணக்கம் 1.1 
வயல் - வயல் 18.75 
வயல்வேலெ - வயல்வேலை 19.80 
வயிறு - வயிறு 7.36 
வருத்தப்படு - வருத்தப்படு 17.71 
வருஷ ( ம் ) - வருஷம் / வருடம் 2.18 
வரெ 
வர - வரை 15.58 
வலது பக்க ( ம் ) - வலது பக்கம் 9.40 
வலி வலி 7.36 
வழி - வழி 15.57 
வழி - வழி 19.79 
வழிப்போக்க ( ன் ) - 

வழிப்போக்கன் 25.98 
வழியனுப்பு - வழியனுப்பு 5.30 


வரை 6.31 


விட்டுத்தள்ளு - விட்டுத்தள்ளு 

..25.99 
விடுமுறெ - விடுமுறை 24.94 
விடெ விடை 11.45 
வித்தியாச ( ம் ) - வித்தியாசம் 23.91 
விபத்து - விபத்து 25.98 
விரி - விரி 12.50 
விரிவா - விரிவாக 23.91 
விருந்தாளி - விருந்தாளி 12.50 
விரும்பு - விரும்பு 16.63 
வில் - வில் 6.33 
விலாச ( ம் ) - விலாசம் 20.84 
விழு - விழு 20.82 
வினையெச்சம் - வினையெச்சம் 

17.72 
விஷய ( ம் ) - விஷயம் 15.55 


Word Index / 843 


வே 


விசேஷ ( ம் ) விசேஷம் / விசேடம் 

11.47 
விசேஷ ( ம் ) - விசேஷம் / விசேடம் 

23.92 
விசேஷ ( ம் ) - விசேஷம் / விசேடம் 

23.93 
விசேஷ( ம் ) - விசேஷம் / விசேடம் 

24.94 


வீ 


வேக ( ம் ) - வேகம் 4.25 
வேடிக்கெ - வேடிக்கை 19.81 
வேண்டா( ம் ) - வேண்டாம் 3.19 
வேண்டு - வேண்டு 25.97 
வேணு ( ம் ) - வேண்டும் 3.19 
வேய் வேய் 11.47 
வேர் வியர் 12.48 
வேலெ - வேலை 5.28 
வேலெ - வேலை 8.38 
வேலெக்காரி - வேலைக்காரி 19.80 
வேலெ செய் - வேலை செய் 

11.45 
வேலெபாரு - வேலைபார் 13.51 
வேளெ வேளை 12.48 
வேறே - வேறே 3.19 
வேஷ்டி - வேஷ்டி / வேட்டி 25.100 


வீட்டுக்கார ( ன் ) - வீட்டுக்காரன் 

7.35 
வீட்டுப்பாட ( ம் ) - வீட்டுப்பாடம் 

6.31 
வீட்டுவேலெ - வீட்டுவேலை 19.80 
வீடு - வீடு 1.10 


வெ 


வை 


வை 


வை 9.41 


வை 


வை 12.50 


ஜ 


ஜமுக்காள ( ம் ) - ஜமுக்காளம் 

25.100 


ஜா 


வெகேஷன் - வெகேஷன் 16.61 
வெங்காய ( ம் ) - வெங்காயம் 18.75 
வெண்டெக்காய் 

வெண்டைக்காய் 25.97 
வெண்ணெ - வெண்ணெய் 7.35 
வெதர் - வெதர் 2.18 
வெந்நீரு - வெந்நீர் 19.80 
வெந்நீரு போடு - வெந்நீர் போடு 

19.80 
வெயில் வெயில் 2.18 
வெரலு - விரல் 11.45 
வெலெ - விலை 1.1 
வெள்ளெ வெள்ளை 2.16 
வௌக்கமா விளக்கமாக 17.72 
வெளக்கு - விளக்கு 17.72 
வெளாவு - விளாவு 19.80 
வெளிநாட்டுக்காரங்க 

வெளிநாட்டுக்காரர்கள் 13.51 
வெளியாகு - வெளியாகு 25.96 
வெளியே - வெளியே 9.41 
வெளெயாடு - விளையாடு 15.60 
வெறு( ம் ) - வெறும் 11.47 
வெஜிடபிள் - வெஜிடபிள் 12.50 


- 


ஜாக்கிரதெ - ஜாக்கிரதை 7.35 
ஜாக்கெட்டு - ஜாக்கெட்டு 2.15 


- 


ஜிப்பா - ஜிப்பா 25.100 


ஜூ 


ஜூலெ - ஜூலை 7.35 


844 | An Intensive Course in Tamil 


ஜெ 


ണ 


ஜெயில் - ஜெயில் 16.67 


ஸார் - ஸார் 9.40 
ஸாரி - ஸாரி / சாரி 6.33 


ஜோ 


ஸ் 


ஸீட் - ஸீட் 4.26 


ஜோடி - ஜோடி 1.6 
ஜோரா - ஜோராக 16.62 


ஹா 


ஹாஸ்டல் - ஹாஸ்டல் 1.5 


ஸ் 


ஹோ 
ஹோல்டால் - ஹோல்டால் 21.87 
ஹோட்டல் - ஹோட்டல் 3.20 


ஸ்டாம்பு - ஸ்டாம்பு 21.86 
ஸ்டாஃப் - ஸ்டாஃப் 14.54 
ஸ்டெனோ - ஸ்டெனோ 10.42 
ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 

ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் 9.40 
ஸ்டேஷன் - ஸ்டேஷன் 5.30 
ஸ்வீட் - ஸ்வீட் 3.22 


ஸ்ரீராமன் - ஸ்ரீராமன் 23.91 


- 


